MADRAS UNIVERSITY TAMIL DEPARTMENT 
PUBLICATION NO. 18 - 1. 
General Editor : 


" Dr: ந, P. SETHU PILLAI உட BL; D. Lit, 
Professor of Tamil 


UNIVERSITY OF MADRAS. $e 


TIRUVAYMOLI 


ITTIN TAMILAKKAM 


VOLUME -1 (Hymns 1 - 110.) 


Printed at 
0 RATENAM PRESS,“ - 


4 கீ ்‌] ~ 


ப Second Edition. ல்ல 


Srimats Ramanujaya namaha ர 


Bagavat Vishayam க ட 


TIRUVAYMOLI 


VOLUME -1 (Hymns 1 - 110) 


வெவ்‌ 


ந அத்ன்‌ = து 

VIDWAN ப த்‌ 

8. 8. PURUSHOTHAMA NAIDU I 
Lecturer tn Tamil 
UNIVERSITY OF MADRAS, 


UNIVERSITY OF MADRAS. 


1957. ட ; ்‌ ந ன்ட்‌ 


ஸ்ரீ 


ஸ்ரீமதே ராமாநுஜாய ஈம 
பகவத்‌ விஷயம்‌ 


திருவாய்மொழி 


பகுதி - 1. (முதற்‌ பத்து) 


க ஈட்டின்‌ தமிழாக்கம்‌ 
்‌ சென்னை 
சருவகலாசாலைத்‌ தமிழ்‌ லெக்சரர்‌ 
வித்வான்‌ 
ல்‌ - பூரா. புருஷேரத்தம நாயடு 
ஆக்கியது. 


சென்னைச்‌ சருவகலாசாலை 
1957 


இரண்டாம்‌ பதிப்பு, 


௪ 


ஸ்ரீ. 


இப்‌ புத்தகத்தில்‌ அடங்கியவை 


—: (0) :— 


முகவுரை ஆங்கிலம்‌ 
முகவுரை 
ஆழ்வார்‌ வரலாறு 
வியாக்யொனங்களும்‌ அவை வந்த 
வரலாறுகளும்‌ 
திருவாய்மொழித்‌ தனியன்கள்‌ 
அவதாரிகை 
திருவாய்மோழி முதற்பத்தின்‌ மூலமும்‌ 
ஈட்டின்‌ தமிழாக்கமும்‌ 
முதல்‌ திருவாய்மொழி 
இரண்டாம்‌ திருவாய்மொழி 
மூன்றாம்‌ திருவாய்மொழி 
நான்காம்‌ திருவாய்மொழி 
ஜம்தாம்‌ திருவாய்மொழி 
ஆரும்‌ திருவாய்மொழி 
எழாம்‌ திருவாய்மொழி 
எட்டாம்‌ திருவாய்மொழி 
ஒன்பதாம்‌ திருவாய்மொழி 
பத்தாம்‌ திருவாய்மொழி 
பிற்சேர்க்கை 1 
செய்யுள்‌ முதற்குறிப்பகராதி 
பிற்சேர்க்கை 11 
உரைநயங்கள்‌ 
பிற்சேர்க்கை 117 
ஜதிஹ்யங்கள்‌ 
பிற்சேர்க்கை 137 
உவமைகள்‌ 
பிற்சேர்க்கை 7 


பெரியார்களைப்பற்றிய குறிப்புக்கள்‌... 


பிற்சோக்கை VI 
மேற்கோள்‌ சுலோகங்கள்‌ 


iii 
iii - vii 
1.81 


82-47 
1-6 
7-66 


57 - 369 
57-103 
104.132 
1383-177 
178 - 228 
224 . 259 
260 - 279 
280 - 304 
805.319 
820 - 345 
846 - 809 


871-872 
373 
874-879 
880 - 389 . 
890 - 404 
405... 426 


FOREWORD 


= சண? (0 2— 


The Sacred hymns of Saint Nammalwar known 
as Tiruvaymoli are. held in the highest reverence 
by the Vaishnavas. Elaborate commentaries have been 
written on this work by competent scholars. The 
first of them is known as 6 Arayirappadi’—a name. 
which signifies that it contains Six thousand granthas. 
Other commentaries followed, of which the one, writ- 
ten by Vadakku Tiruveethi Pillai consisting of Thirty 
six thousand granthas;, is considered to be the most 


exhaustive. It is commonly known as the ( 700." In 


the religious parlance the 100 is known as ‘Bagavat 
Vishayam. - 


* The commentators of Tiruviymoli were men of 
profound learning in Sanskrit and Tamil and their style 
was a mixture of the two languages. In the medieval 
period of Tamil Literature this style known as ‘ mani- 
pravalam * was largely employed by learned commen- 
tators of the Jaina and Vaishnava religions. To the 
modern Tamils, ‘ Manipravilam ’ is generally unintelli- 
gible. It has therefore become necessary to render 
the commentaries written in that style into Tamil. 
The following is a specimen of நட்‌ Manipravala style 


of the Idu: 


8 பரஸ்வரூபம்‌ - அகல ஹேயப்‌ர தீயசீகதீவத்தாலும்‌ கல்‌ 
யாணைக தாகத்வத்தாலும்‌ ஸ்வேத. ர ஸமஸ்தவஸ்து வில௯ஷண 
மாய்‌, விபுத்வாத்‌ தேறாத: பரிச்சேதரஹிதமாய்‌ நித்யத்வாத்‌ 
காலத$ பரிச்சேத ரஹிதமாய்‌ ஸர்வமும்‌ தன க்கு ப்ரகாரமாகதீ 
சான்‌ ப்ரகாரியாய்த்‌ தனக்கு ஒரு ப்ரகார்யக்தரமில்லாமை 
யாலே வஸ்து பரிச்சேத ரஹிதமுமாய்‌ ஜ்ஞாகாகத்தமயமாய்‌ 
ஜ்ஞாநபலைஸ்வர்ய ஸீலாத்யகக்த கல்யாணகுணகண மஹோ 

ததியாய்‌ ஸ்ரியப£தியாய்‌ "' - முதற்பத்து, பகவத்‌ விஷயம்‌; 
பக்‌. 86-87. 


» % 


ii 
The Tamil rendering of this passage is as follows {- 


பரம்பொருளின்‌ சொரூபம்‌: எல்லாக்‌ குற்றங்கட்கும்‌ 
எதிர்த்தட்டாயிருக்குக்தன்மையா லும்‌ மங்களம்‌ பொருந்திய 
கற்குணங்கட்கெல்லாம்‌ இருப்பிடனா யிருக்கும்‌ தன்மையாலும்‌ 
தன்னின்‌ வேறுபட்ட எல்லாப்‌ பொருள்கட்கும்‌ வேறுபட்ட 
காய்‌, எங்கும்‌ கிறைந்திருப்பகனால்‌ இன்ன இடத்திலிருப்ப 
தென்று இடத்தால்‌ அளவிட்டுக்‌ கூறமுடியாததாய்‌, என்றும்‌ 
உள்ள காகலின்‌ இன்ன காலத்திலிருப்பதென்று காலத்தால்‌ 
அளவிட்டுக்‌ கூறமுடியாததாய்‌, எல்லாப்‌ பொருள்களும்‌ தனக்‌ 
குச்‌ சரிரமாகத்‌ தான்‌ ஆதீமாவாய்த்‌ தனக்கு வேறோர்‌ ஆத்மா 
இல்லாமையாலே ஒரு பொருளைக்கொண்டு அளவிட்டு அறிய 
முடியாததாய்‌, ஞானைந்தமயமாய்‌, ஞானம்‌ பலம்‌ ஜங்வரியம்‌ 
சிலம்‌ முதலான எல்லையில்லாத ஈற்குணங்கட்கெல்லாம்‌ பெருங்‌ 
கடல்‌ போன்றதாய்‌, திருமகள்‌ கேள்வனாய்‌'-ஈட்டின்‌ தமிழாக்‌ 
கம்‌: பக்கம்‌, 85. 


Inthis commentary, the explanation of philosophic 
thoughts and sequence of the Sacred hymns, the 
connotations of words and expressions and the cita- 
tion of authoritative texts are characterised by great 
erudition and profound devotion. 


The Tamil rendering of the Idu is entitled “Tttin 
Tamilakkam.’ This is the first attempt to make the 
spiritual treasures of the Idu accessible to theo 
student of Tamil. Sri B. ந, Purushothama Naidu, 
Lecturer in Tamil, University of Madras, has done 
a service to the Tamil Country by rendering the 
commentary in & lucid and intelligible language 
and adding explanatory notes and references wherever 
necessary. This volume relates to the First Ten(‘Mutal 
தங்கம்‌?) of the Tiruvaymoli consisting of One hun- 
dred hymns. The author proposes to render the 
remaining ‘Nine Tens’ in the successive nine 
volumes. It is hoped that this publication will lead, 
to a greater appreciation of the literary and philoso- 
phical merits of the Tiruvaymoli in the Tamil country. 


Madras, - 
15—1I—1951 R. P, SETHU PILLAI; 


ச்‌ 


ந அச்‌ 
(5 
. a} 
ஸ்ரீம்‌ த ராமா ஜாய ௩ம$ 


மாறன்‌ மலரடி வாழ்க, 


முகவுரை 


_—:0:— 


மனையும்‌ பெருஞ்செல்வமு மக்களு மற்றைவாழ்வுற்‌ தன்னை 
நினையும்‌ பதமென நின்ற பிரரன்‌ குருகூர்‌ நிமலன்‌ 
புனையுந்‌ தமிழ்க்கவியால்‌ இருள்‌ நீங்கிப்‌ பொருள்விள ங்கி 
வினையுந்‌ திரிவுற்றன குற்ற நீங்கின வேதங்களே. 


செந்தமிழ்சாடு, கன்று௪ றிச்க தோளான்‌ றன்‌ கனைகழலே 
காண்பதற்கு கன்கு௮ிக்கத காவலஞ்சூழ்‌ காடாதலின்‌, இம்‌ 
நாட்டினைச்‌ *சித்திக்குஒரு விதைமாகிய தென்னாடு? என்பர்‌. சன்று 
* எறிம்த தோளான்‌ கனைகழலைக்‌ காண்பதற்குக்‌ கருவிகளாக 
விருப்ப்ன : ஆழ்வார்கள்‌ அருளிச்செய்த திருவாய்மொழி முத 
லிய திவ்யப்‌ பிரபந்தங்களும்‌, அவைபோன்ற பிற நால்களும்‌ 
ஆகும்‌. அவற்றுள்‌; தருவாய்மொழியினைத்‌ “தமிழ்மறை? 
என்பர்‌ சான்றோர்‌. திருவாய்மொழியின்‌ சிறப்பு ஒப்புயர்‌ 
வற்றது. திருவாய்மொழி தோன்றியதனனே தமிழ்மொழி 
ஈடும்‌ எடுப்பும்‌இல்லாத சறப்பினையடைந்தது ! என்று கூறின்‌ 
௮து மிகையாகாது, ” (தமிழ்‌ நூல்கணில்‌ தோன்றுகிற ஐயர்‌ 
திமிரகணை வடமொழி நூல்கணைக்கொண்டு தெஸணிக? என்று 
கூறினர்‌ தஇருவாவடுதுறையாதன ததுச்‌ சுவாமிறாத தேசிகர்‌. 


1. மொழிபல வாயின செப்பம்‌ பிறர்தது முத்தியெய்தும்‌ 
வழிபல வாய்விட்டு ஒன்றாயது வழுவா ஈரகச்‌ 
குழிபல வாயின பாழ்பட்டன குளிர்நீர்‌ பொருரை 
சுழிபல வாய்‌ஒழுகுல்‌ குரு க. ரெம்தை தோன்றலினே. 

என்றார்‌ கம்டகாடார்‌. 
த்‌ 2. பல்காற்‌ பழூனெச்‌ தெரியா உளவேற்‌ 
ஜொல்காப்‌ பியர்‌ ரு வள்ளுவர்‌ கோவை x 
மூன்றினு முழங்கு மாண்டினு மிலையேல்‌ * 
0 வட.நால்‌ வெளிபெற வழங்கும்‌ என்ப, 
என்பது இலச்சணச்சொத்‌, பா. கு, 1. 


Iv 


வடமொழி வேத வேதாந்தங்கணில்‌ தோன்றுகின்ற ஐயந்‌ 
திமிபுகளைத்‌ திருவரய்மொழியினைக்‌ கொண்டு தெலிகின்கோம்‌ ? 
என்னு அருளிச்செய்தனர்‌ வேதாந்த தேசிகம்‌ முதலிய பெரி 
யோர்கள்‌. இதனால்‌, தமிழிற்கு மிகுந்த சிறப்பு ஏற்பட்ட்து 
கெளிவாகும்‌. 

திருவாய்மொழி இறைவனால்‌ மயர்வற மதிநலமருளப்‌ . 
பெற்ற ஆழ்வாரால்‌ அருளிச்‌ செய்யப்பட்டதாதலின்‌ இதன்‌ 
உட்பொருள்களை அறிந்து கூறல்‌ எத்தகைய புலமை நிரம்பி 
னோர்க்கும்‌ இயல்வஅ அன்று ; கருவிலே திருவுடைய பெரியோர்‌ 
கட்கே இயல்வதாகும்‌. இதன்‌ உரை £ மணிப்பிரவாள நடை 
யில்‌ அமைந்ததாகும்‌. இதற்கு உரை வகுத்த பெரியோர்கள்‌ 
தென்சொற்கடம்து வடசொற்கடற்கு எல்லை. தேர்ந்தவர்கள்‌ ; 
இறைவனுடைய திருவருளுக்குப்‌ பூர்ண பாத்திரமானவர்கள்‌ ; 
ஞானம்‌ அறுட்டானமிவை நன்றாகவேயுடையவர்கள்‌. ''அந்தமி 

1. பொய்கைமுனி பூதத்தார்‌ பேயாழ்‌ வார்தண்‌ 

பொருநல்வறாய்‌ குருகேசன்‌ விட்டு சித்தன்‌ 
அய்யகுல சேக.ரன்ஈம்‌ பாண நாதன்‌ 

தொண்டாடிப்‌ பொடிமழிசை வந்த சோதி ட்‌ 
வய்யமெலா மறைவிளங்க வாள்வேல்‌ ஏந்து 

மங்கையர்கோன்‌ என்‌ றிவர்கள்‌ மகிழ்ந்து பாடும்‌ 
செய்யதமிழ்‌ மாலைகள்‌ சார்தெளிய வோதித்‌ 

தெளியாத மறைநிலங்கள்‌ தெளிகன்‌ றோமே. 

என்பது ஸ்ரீ தேகெப்‌ பிரபந்தம்‌, அதிகார சம்‌, 1, 

* பாஷியகாரர்‌ இதுகொண்டு குத்திர வாக்கியங்களை ஒருங்கவிடுவர்‌ ?? 

என்பது ஆசாரியஹ்ருதயம்‌. 
உயிர்த்தா ரையிற்புக்‌ குறுகுறும்‌ பாமொரு மூன்‌ றனையுஞ்‌ 

செயிர்த்தார்‌ குருகைவம்‌ தார்‌திரு வாய்மொழி செப்பலுற்றால்‌ 

மயிர்த்தா ஊைகள்பொடி.ச்‌ குங்கண்கள்‌ நீர்மல்கு மாமறையுள்‌ 

அயிர்த்தார்‌ அயிர்த்த பொருள்வெளி யாமெங்கள்‌ அர்தணர்க்கே. 
என்றார்‌ கம்பநாடர்‌. 

2. மணிப்பிரவாளமாவ அ “ இருமொழிச்‌ சொற்கள்‌ வி.ரவி, கற்போர்க்கு 
இன்பம்‌ பயக்குமானு அமைந்ததோர்சடை, ஈண்டு இருமொழியாவன ₹--வட 
மொழியும்‌ தென்மொழியும்‌. முத்தும்‌ பவழமுல்‌ கோத்தாற்போன்று. வட 
மொழி தென்மொழிச்‌ சொற்கள்‌ விரவிய சடைமை மணிப்பிரவாளம்‌ என்பர்‌. 

££ இடையே வடலவெழுத்‌ தெய்தில்‌ விரவியல்‌ ஈண்டேதுகை 

நஷடயேதமீல்லா மணிப்பிர வாளநற்‌ றேய்வச்‌ சொல்லின்‌ 
இடையே முடியம்‌ பதமுடைத்தாம்‌ ?? 
என்பது வீரசோழியம்‌. அலல்சா, 8, 


» 


ப 


மின்பப்‌ பாவின்‌ அவ்‌ வடமொழியை” என்ட றபடியே 
இறைவன்‌ இருமொழிகளின்‌ வடிவமாகவுமிருத்தலின்‌ அவனைப்‌ 
பற்றிக்‌ கூறுகின்ற இத்‌ தமிழ்மறைக்கு உரை எழுதிய பெரி 
யோர்களும்‌ இருமொழியுங்‌ கலந்த மணிப்பிரவாள ஈடையில்‌ 
ள்ழுதலாயினர்‌. 


திருவாய்‌ மொழிக்கு ஆராயிரப்படி, ஒன்பதினாயிரப்படி, 
பன்னீராயிரப்படி, இருபத்துநாலாயிரப்படி, முப்பத்தாறா 
யிரப்படி என்னும்‌ ஐந்து உரைகள்‌ உள்ளன. இவ்‌ உரைகள்‌ 
ஒன்‌ றற்கொன்‌ அ விரிவுரையாக எழுந்தனவாகும்‌. இவற்றுள்‌, 
ஈடு முப்பத்தாறாயிரப்படியே பின்னர்‌ எழுந்ததும்‌ விரிந்தது 
மான உரையாகும்‌. இவ்‌ உர சொன்னேக்கும்‌ பொருள்‌ 
சோக்கும்‌ தொடைநோக்கும்‌ கஈடைமரோக்கோடு எந்ரோக்கும்‌ 
- அமைந்தது; கற்போர்‌ மனத்தைக்‌ கவரும்‌ தன்மையது ; புத்தி 
யும்‌ பத்தியும்‌ தோற்றுவிப்பது, ' 


இத்தகைய இவ்‌உரை மணிப்பிரவாளநடையில்‌ அமைந்‌ 
இருத்தலின்‌ தமிழ்காட்டினர்‌ அனைவர்க்கும்‌ பயன்படாமலிருக்‌ 
*திறது. இம்‌ நிலைமை கருதி, உயர்திரு. செந்தமிழ்ச்செல்வர்‌ 
தமிழவேள்‌. உமாமகேசுவரன்‌ பிள்ளையவர்கள்‌ “அருமை 
யாண இவ்‌ ஷீயரக்கியாணங்களைத்‌ தமிழ்‌ நடையில்‌ எழுதினுல்‌ 
என்ணைப்போன்றவர்களும்‌ கற்கலாமே ?? ஏன்று, யான்‌ திருவை 
யாறு அரசர்‌ கல்லூரியில்‌ தமிழ்த்தொண்டு புரிம்தகாலத்தில்‌ 
என்னிடத்தில்‌ கூறினார்கள்‌. யான்‌ சென்னைச்‌ சர்வ கலாசாலை 
யில்‌ தமிழ்ப்‌ பணியேற்றுத்‌ தமிழ்த்தொண்டு புரிய வருங்காலத்‌ 
தில்‌ உயர்திருவாளர்‌. திவான்‌பஹதூர்‌. T.M. நரரமயணசரமிப்‌ 
பின்ணை, 31. BL, அவர்கள்‌ (Chairman, Board of Studies, 
University of Madras, Chairman, Public Service 
Commission, Madras.) ‘ திருவாய்மொழியின்‌ வியாக்கியா. 
னத்தைத்‌ தமிழ்‌ நடையில்‌ எழுதுங்கள்‌ ; அது அனைவர்க்கும்‌ 
பயன்படல்வேண்டும்‌ ' என்று கூறியதனாலும்‌, ஆழ்வாருடைய 
இருப்பாசுரங்களின்‌ ஆழ்பொருளை ஆசையுடையாரனைவரும்‌ 
படித்‌ துணர்தல்‌ வேண்டும்‌ என்ற பேரவாவினாலும்‌ இத்‌ தெய்‌ 
வத்‌ தமிழ்த்‌ திருப்பணியை அடியேன்‌ மேற்கொண்டேன்‌. 


இரு மாழிகளினும்‌ வல்லுமராய்‌ வைணவமதத்தின்‌ உண்‌ 
மைப்பொருள்களை . உள்ளவாறு உணர்ச்தவராய்‌ உணர்க்த 
வாறே ஒழுகுபவராய்‌ உள்ள ஒருவரே இதனை எழுதுதற்கு 
உரியவர்‌ என்பதனை அடியேன்‌ ஈன்று அறிவேன்‌. ஒருமொழி 


vi 


யினையும்‌ முற்றும்‌ உணராத அடியேன்‌ எழுதுதல்‌ அடியேற்கே 
நகையினை விலளைக்னெறது. காணும்‌ உலகு இன்று என்‌: 
சொலாது! ஆயின்‌, எம்‌ குலக்கொழும்தாயெ ஆழ்வாருடைய 
திருவருளும்‌, அடியேனுக்குப்‌ பெரியகக்தையாரான ஸ்ரீமத்‌. 
புவனரி அழயெ மணவாள ஏகாங்கி ஸ்வாமிகளுடைய திரு 
வருளும்‌ இருபாலும்‌ கின்று எழுதுவிக்க £ இருசிறகு எழுப்ப 
எழும்‌ உடலதுபோல்‌? அடியேன்‌ இதனை எழுதத்‌ தொடங்கி 
னேன்‌.அடியேன்‌ செய்தது யாதொன்றுமின்‌று. உளவாயின்‌, 
இதிற்‌ காணப்படுஞ்‌ சொற்குற்றங்களும்‌ பொருட்‌ குற்றங்‌ 
களுமே யாகும்‌. 

பெரியோர்‌ சிலர்‌ விரும்பியவாறு ஒவ்வொரு பாசுரத்துக்‌ 
கும்‌ சறாக்கமாகச்‌ சொற்பொருள்‌ விளங்குமாறு பாசுரங்கட்குப்‌ 
பிண்டப்‌ பொருளும்‌, ௮ தன்பின்‌ இன்றியமையாத இடங்களில்‌ 


சில இலக்கணக்குறிப்புக்களும்‌, வேறு நூல்களிலிருந்து ஒப்பு - 


மைப்‌ பகுதிகளும்‌ எழுதப்பட்டிருக்கன்‌ றன. அதன்பின்‌ ஈடு 
முப்பத்தாறாயிரப்படி. வியாக்கயொனம்‌ வேண்டியவளவு தமிழ்‌ 
நடையில்‌ எழுதப்பட்டிருக்கின்றஅ. ஆங்காங்கு வருகின்ற 
மேற்கோள்‌ வடமொழிச்‌ சுலோகங்களை எழுதாமல்‌ அவற்றின்‌ 
பிண்டப்‌ பொருள்‌ மட்டும்‌ எழுதப்பட்டும்‌, ௮அறியப்பட்டவளவில்‌ 
மேற்கோள்‌ விளக்கமும்‌ ஆங்காங்கு அடியிலே கொடுக்கப்‌ 
பட்டும்‌ இருக்கன்‌ றன. பெரும்பாலும்‌ வடசொற்களை நீக்க 
அவற்றிற்குத்‌ தகுதியான தமிழ்ச்‌ சொற்கள்‌ எழுதப்பட்டும்‌, 
மரபு பற்றி வரும்‌ வடசொற்கள்‌ சிலவற்றை அங்ஙனமே வைத்‌ 
துக்‌ கொண்டு அவற்றிற்கு அடியில்‌ குறிப்புரை எழுதப்பட்டு 
முள்ளன. 

பொருள்‌ எளிதில்‌ விளங்குதற்கேற்றவாறு ஒரு சில 
இடங்களில்‌ வியாக்யொன வாக்யெங்களை முன்னும்‌ பின்னும்‌ 
மரற்றியமைத்திருக்கன்றேன்‌, வியாக்கியானத்தில்‌ சொல்‌ 
லாற்றல்‌ பொருளாற்றல்களால்‌ கடைக்கும்‌ தொனிப்பொருளை 
இவ்‌ உரையில்‌ அவ்வளவாக ௮றிய இயலாது. மணவாள 
மாமுனிகள்‌ அருளிச்செய்ததும்‌, ஒவ்வொரு திருப்பதிகத்தின்‌ 
கருத்தைச்‌ சுருக்கமாகத்‌ தெரிவிப்பதமான திருவாய்மொழி 
தாற்றக்தாதியின்‌ பாசுரங்களை ஒவ்வொரு இருப்பதிகத்தின்‌ 


இறுதியிலும்சேர்த்திருக்கன்றேன்‌. வியாக்யெொனத்தில்‌இடை . 


மிடையே வரு ன்‌ ற ஐதிஹ்யங்களும்‌, பெரியார்களுடைய 
கிர்வாஹ்ங்களும்‌, உவமைகளும்‌ ஒரு கேச ரத்‌ தொகுத்து 


. தனித்தனியே ஈற்றில்‌ அஅபம்தமாகத்‌ தரப்பட்டிருக்ன்‌ றன. 


ஆங்காங்கு வருவன்‌ ற பெரியார்களைப்பற்றி எழுதிய குறிப்பு 


ரூ. 


vii 


ஒன்று அதன்‌ ஈற்றில்‌ சேர்க்கப்பட்டிருக்னெறது. மேற்‌ 
கோள்‌ சுலோகங்களைத்‌ தொகுத்து ஈற்றில்‌ பிற்சேர்க்கை 
யாகச்‌ சேர்த்திருக்கிறேன்‌. ஆழ்வார்‌ வரலாறும்‌, வியாக்கியா 
ணங்கள்‌ வந்த வ்ரலாறும்‌ முதலில்‌ தரப்பட்டிருக்கன்‌ றன. 


இம்‌ முறையில்‌, இவ்‌ உரை திருவாய்மொழி முதற்பத்திற்கு : 


“ ஈட்டின்‌ தமிழாக்கம்‌ ?? என்ற பெயரோடு வெளிவருகின்றது. 
தொடர்ந்து வெளிவருவதற்கு இரண்டாம்பத்தின்‌ உரையும்‌ 
முடிவுற்றிருக்கன்‌ றது. 
௪ 

இரு மொழிப்‌ புலமையும்‌ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய 
இரந்தங்களில்‌ கிறைக்த ஞானமுமுடையவரும்‌, ஆசாரசலரும்‌ 
அரிய பல தமிழ்‌ நூல்களுக்கு உரை யெழுதி வெளியிட்டவரு 
மாகிய ஸ்ரீமத்‌. உ. வே, வை. மு. கோபாலகிருஷ்ணமாசாரிய 
ஸ்வாமிகள்‌ இவ்வுரையின்‌ கையெழுத்துப்‌ பிரதியை முழுவதும்‌ 
படித்து ஆங்காங்கு வேண்டிய இன்றியமையரத திருத்தங்‌ 
களைச்‌ செய்து உதவினார்கள்‌. அடியேனுடைய நலனையே 
நாடுபவரான பல்கலைக்குரிசில்‌ ஸ்ரீமான்‌. வித்வான்‌. வே 
வேங்கடராஜுலு ரெட்டியார்‌ அவர்கள்‌ இவ்‌ உரை அச்சாகும்‌ 
போது அன்புடன்‌ ஒருமுறை நேக்கி உதவினார்கள்‌. இப்‌ 
பெரியார்களை எழுமை எழுபிறப்பும்‌ உள்ளுதலன்றி இவர்‌ 
கட்கு அடியேன்‌ செய்யுங்‌ கைம்மாறு யாதுளது? (' தலையல்‌ 
லால்‌ கைம்மானுஇலனே ” என்பது சூடிக்‌ கொடுத்த சுடர்க்‌ 
கொடியார்‌ திருவாக்கு. அதனையே அடியேனும்‌ கூற நினைக்‌ 
தின்றேன்‌. 


இவ்‌ உரை மூலை எழுதுங்‌ காலத்து இடையிடேயே உண்‌ 
டான ஜயங்களைப்‌ போக்கி உதவி செய்த பிரபம்ஈ வித்வான்‌. 
ஸ்ரீமத்‌. R. வேங்கட ராமாநுஜ ஸ்வாமிகட்கும்‌,. அவ்வப்‌ 
பொழுது வேண்டிய உதவி புரிச்த அறிஞர்‌ சிலர்க்கும்‌ அடி 
யேன்‌ மன்றி செலுத்துங்‌ கடப்பாடுடையேன்‌. - 


௨... இம்‌ தூலைச்‌ சருவகலாசாலையார்‌ அச்சிடுவதற்குக்‌ காரண 
ராயிருக்‌ த சொல்லின்‌ செல்வர்‌ தமிழ்ப்பேராசிரியர்‌ உயர்திரு, 
RK. P, சேதுப்பிள்ளை 8.A.;8.1., அவர்கட்கும்‌, சருவகலாசாலைப்‌ 
பதிப்பாக வெளியிட்டு உதவிய, கரும்புதின்னக்‌ கூலிகொடுக்‌ 
குங்‌ குலத்‌ தோன்‌ றல்களாயெ சருவகலாசாலை யதிகாரிகட்கும்‌ 


viii 


அடியேன்‌ என்றென்றும்‌ ஈன்‌ றி செலுத்துங்‌ கடப்பா 
டுடையேன்‌. 

நல்ல முறையில்‌ விரைவில்‌ இம்நூலை அச்சிட்டு உதவிய 
சென்னை இரத்தினம்‌ பிரஸ்‌ தலைவர்க்கு ஈன்றி செலுத்து 
இழேன்‌. 
இங்கனம்‌ ; 


B. R. புருஷோத்தம நாயுடு. 


& 


சென்னை, 
16-11-1951. 


8 
பநீமதே சாமா.நஜாய ஈம 
மாறன்‌. மலரடி. வாழ்க, 


்‌ நம்மாழ்வார்‌ வரலாறு 
—:0:— 
தேன முமகிழ்த்‌ தொடையலும்‌ மெளலியுந்‌ . 
இருக்கிளர்‌ குழைக்கா அம்‌ 
கான ரூமலர்த்‌ தீருமுகச்‌ சோதியும்‌ 
கயிரவத்‌ அவர்வாயும்‌ 
மோன மாகிய வடிவமும்‌ மார்வமும்‌ 
முத்திரைத்‌ இருக்கையும்‌ 
ஞான தேசிகன்‌ சரணதா மரையும்‌ என்‌ 
நயனம்விட்‌. டகலாவே. 
பாண்டிய நாட்டில்‌ திருநெல்வேலி ஜில்லாவில்‌, பொருநை, 
பொருமல்‌ என்னும்‌ பெயர்‌ வழக்குடைய தாமிரவர்ணி நதிக்‌ 
கரையில்‌ உள்ள ஆழ்வார்‌ திருநகரி என்று கூறப்படும்‌ திருக்‌ 
* குருகூரில்‌ வேளாளர்‌ குலத்தில்‌ திருமாலிடத்து வழி வழியாக 
அன்பு பூண்டொழுகுங்‌ குடியிற்‌ பிறந்த காரியார்‌ என்ற ஒரு 
வைணவப்‌ பெருஞ்செல்வர்‌ இருந்தார்‌. அவர்‌ இருவண்பரி 
சாரம்‌ என்னும்‌ திருப்பதியிலுள்ள திருவாழ்மார்பர்‌ என்பவ 
'ருடைய தஇதிருமகளாராயெ உடையநங்கையார்‌ என்பவரை 
மணம்புரிந்து, இல்லறம்‌ மேற்கொண்டு ஒழுகும்‌ நாளில்‌, மக்கட்‌ 
செல்வம்‌ இல்லாமையால்‌, அச்‌ குறை தீர்த்தருளுமாறு திருக்‌ 
குறுங்குடியில்‌ உள்ள எம்பெருமானை வேண்டினர்‌, அப்‌ 
பெருமான்‌ திருவருளால்‌ அவர்கட்குப்‌ புதல்வராக வைகாசி ம்‌ 
மாதம்‌ விசாககக்ஷத் இரத்தில்‌ ஸ்ரீ சடகோபர்‌ அவதரித்தார்‌. 
ஸ்ரீசடகோபர்‌ பிறந்தநாள்‌ தொட்டுப்‌ பால்‌ உண்ணுதல்‌ முத 
லிய மக்கள்‌ இயல்பு ஒன்றும்‌ இன்றி இருந்தனர்‌. அதுகண்ட - 
பெற்றோர்‌ மனம்‌ வருந்தினர்‌. குழந்தை பிறந்த பன்னிரண்‌ 
டாம்‌ நாளில்‌ மாறன்‌ என அக்‌ குழந்தைக்குப்‌ பெயரிட்டு, அவ்‌ 
ஊரில்‌ கோயில்‌ கொண்டு எழும்தருளியுள்ள பொலிம்துகின்‌ற 
பிரான்‌ திருமுன்பு அக்‌ குழந்தையை விட்டனர்‌. அக்குழந்தை, அதி 
அங்குள்ள ஒரு புளிய மரத்தடியில்‌ சென்று அமர்க்தது, (மம்‌ BE - 
ஆழ்வார்‌ அப்‌ புளியமரத்து அடியில்‌ எழுக்தருளியிருக்‌ ததனால்‌ 
அதனைத்‌ இருப்புளியாழ்வார்‌ எனப்‌ பின்னுள்ளோர்‌ சிறப்பாக 
வழங்குவாராயினர்‌.) ௮வ்வானு சென்று அமர்ர்த குழந்தை 
யாயெ நம்மாழ்வார்‌ பதினாறு ஆண்டு வரையில்‌ கண்விழித்துப்‌ அது 


9 


பார்த்தல்‌, பேசுதல்‌ முதலியன ஒன்றும்‌ இன்றி இறைவனை 
கினைக்து அமர்ந்திருந்கனர்‌. அவருடைய நிலைமையை அறியா 
மல்‌ பெற்றோர்‌ மிக வருந்தியிருக்கனர்‌. அம்‌ நிலைமையில்‌ மற்‌ 
றொரு கிகழ்ச்சி கிகழ்வதாயிற்று. ப 
மதுரகவிகள்‌ என்பவர்‌, திருக்கோளூர்‌ என்‌ அட்‌ திருப்பதி 
யில்‌ அந்தணர்குலத்தில்‌ சத்திரைமாதம்‌ இத்திரைகக்ஷ£த்திரதீ 
தில்‌, நம்மாழ்வார்‌ அவதாரத்திற்குச்‌ சல ஆண்டுகள்‌ முன்னரே 
அவதரித்திரும்தார்‌. அவர்‌ தக்க காலத்தில்‌ நான்மறை ஆறங்‌ 
கம்‌ முதலியனவும்‌, தமிழ்‌.நூல்களும்கற்றுத் தேர்ச்‌. த, இறைவன்‌ 
எழுக்கருளியுள்ள தம்‌, முத்திதரும்‌ ஈகரம்‌ எனச்‌ சிறப்பித்துக்‌ 
கூறப்படுவதுமான திருவயோத்தி முதலிய திருப்பதிகளில்‌ 
இறைவனை வணங்க எண்ணிச்சென்‌ று கங்கைக்கரையில்‌ தங்கி 
இருந்தார்‌. அவர்‌ ஒருகாள்‌ இரவில்‌ வெளியே வந்த போது 
தெற்கே ஒருபேரொளியைக்‌ கண்டு ஆச்சரியமடைக்தார்‌. மனு 
காளிரவிலும்‌ அவ்வாறே அவ்வொளி தோன்றிற்று. உடனே 
மதுரகவிகள்‌ (தெற்கே ஏதோ ஓர்‌ அதிசய நிகழ்ச்சி இருக்‌ 
றது; அதனைச்‌ சென்று காணுதல்‌ வேண்டும்‌” என்றெண்ணி 
ணர்‌. அன்றுமுதல்‌ அவர்‌ பகலில்‌ உறங்குவதும்‌, இரவில்‌ அவ்‌ - 
ஒளியைப்‌ பார்த்துக்கொண்டே வழி௩டப்பதுமாகப்‌ பலநாள்‌ 
நடந்து வந்தார்‌. திருக்குருகூர்‌ வந்ததும்‌ இரவில்‌ அவ்‌ ஒளி 
தோன்றவில்லை. பின்னர்‌, மதுரகவிகள்‌ அவ்‌ ஊரிலுள்ளவர்‌ 
களிடம்‌ * இங்கு ஏதேனும்‌ அதிசய நிகழ்ச்சி உண்டோ?” 
என்னு வினவி அறிம்து, திருப்புளியின்‌ ஒழ்‌ எழுந்தருளியுள்ள 
ஈம்மாழ்வாரைக்‌ கண்டார்‌. 
ஆழ்வார்‌ கண்விழித்தல்‌ பேசுதல்‌ முதலிய செயல்‌ ஒன்றும்‌ 
இன்றி மெளனமாக இருத்தலைக்‌ கண்டு, அவருடைய நிலை 
மையை ஆராய்ந்தறிய எண்ணி, ஒரு கல்லை எடுத்து அவர்முன்‌ 
இட்டு ஒலி உண்டாக்கினார்‌. உடனே நம்மாழ்வார்‌ கண்‌ விழித்‌ 
அப்‌ பார்த்தார்‌. பின்னர்‌ மதுரகவிகள்‌ அவரோடு பேச அறிய 
எண்ணிச்‌ “செத்ததன்‌ வயிற்றிற்‌ சிறியது பிறந்தால்‌ எத்தைத்‌ 
தின்று எங்கே இக்கும்‌ ?? என்று கேட்டார்‌. அதற்கு நம்‌ 
மாழ்வார்‌ ₹ அத்தைத்‌ தின்று அங்கே க்கும்‌ ” என்றார்‌. 
செத்தது - உடல்‌. உடம்பு மூலப்பகுதியின்‌ விகாரமாக 
உள்ளக ; அறிவற்றது; அதனால்‌ அதனைச்‌ செத்தது என்றாங்‌ 
சிறியது - உயிர்‌. உயிர்‌ அணுவடிவினதாக உள்ளஅ; அது 
உடம்பு முழுவதும்‌ தன்‌ ஞானத்தினால்‌ வியாபித்து, உடம்பு 
முழுவதிலும்‌ நடை பெறுறெ கிகழ்ச்சிகளை அறிறெது; அத 
னல்‌ அதனைச்‌ சிறியது என்றார்‌. பிறத்தல்‌ - உயிர்‌ தன்வினை 


8 


களுக்கு ஏற்ப உடம்பை அடைதல்‌. எத்தைத்‌ தின்று எங்கே 
இடக்கும்‌ - (அவ்வாறு உடம்பை யடைந்த உயிர்‌) எதனை அறு 
பவித்து எங்கே இருக்கும்‌? என்றார்‌. 

அததைத்‌ தின்று அங்கே கிடக்கும்‌ . உடம்பை அடைந்த 
உயிர்‌ தன்‌ வினைப்பயனை அ௮றுபவித் துக்கொண்டு, அவ்‌ உடம்பி 
லேயே இருக்கும்‌ என்பது ஈம்மாழ்வார்‌ விடை. (உயிர்‌ அவ்‌ 
வப்‌ பிறப்பிற்குரிய வினை முடியும்‌ வரை அவ்‌ வவ்‌ வுடம்பில்‌ 
இருக்கும்‌ என்பது கருத்து 

அவ்வாறு ஆழ்வார்‌ கூறிய விடையைக்‌ கேட்ட மதுரகவி 
கள்‌ மிக்க மகிழ்ச்சி அடைந்து, ஆழ்வாரை ஆசாரியராகக்‌ கருதி 
அவரை வணங்கிஅவரிடத்தே இருந்தார்‌. அப்படி இருந்தமதுர 
கவிகளுக்கு, ஈம்மாழ்வார்‌ சித்து, அசித்து, ஈசுவரன்‌ என்னும்‌ 
தத்துவம்‌ மூன்‌ றின்‌ இயல்புகளை எல்லாம்‌ விரிவாக உபதேசித்‌ 
தார்‌; மற்றும்‌ அறியவேண்டிய பல உண்மைகளையும்‌ உப 
தேசித்தருளினர்‌. 
இவ்வாறு உலகியலைச்‌ சிறிதும்‌ நினையாத, இலை றவனையே 

எண்ணி எழுக்தருளியிருக்‌ த ஆழ்வார்‌, அவ்‌ இறைவனை 
நினை த்தலால்‌ உண்டான பெருமகிழ்ச்சியினல்‌ அவனைப்பற்றிக்‌ 
கவி பாடத்‌ தொடங்கினார்‌. அகச்‌ கவிகளே திருவிருத்தம்‌, திரு 
வாசிரியம்‌, பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்னும்‌ 
நான்கு பிரபந்தங்களாக வழங்குகின்றன. கான்கு வேதங்‌ 
களின்‌ சாரமாக இம்‌ நான்கு பிரபந்தங்களும்‌ அமைந்துள்ளன 
என்பது அறிஞர்‌ கொள்கை. 

ஒவ்வோர்‌ ஆழ்வாரைப்பற்றிக்‌ கூ௮அம்போது,அவர்‌ ஏனையர்‌ 
எல்லாரினும்‌ மிகச்‌ சிறந்தவர்‌ என்று கூறுவதுஉண்டாயினும்‌, 
ஈம்மாழ்வாரே மற்று எல்லாரினும்‌ சிறந்தவர்‌ என்பது பொது 
வாக எல்லாருடைய கருத்துமாகும்‌, ஏனைய ஆழ்வார்களுள்‌ 
ஒவ்வொருவரையும்‌ ஒவ்வோர்‌ அவயவமாகவும்‌ நம்மாழ்வாரை 
அவயவியாகவும்‌ கூறுகின்றனர்‌. பிரபம்றஜனகூடஸ்தர்‌ 
என்‌ ௮ நம்மாழ்வாருக்கு ஒரு சிறப்புப்பெயர்‌ உண்டு. பிரபத்தி 
மார்க்கத்தை அஅஷ்டிக்கும்‌ வைணவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
தலைவர்‌ என்பது பொருள்‌. ஆழ்வார்களுடைய நால்கள்‌ எல்லா 
வற்றிற்கும்‌ ஓவ்வொரு வகையாகப்‌ பெயர்‌ கொடுத்த அறிஞர்‌, 
நம்மாழ்வாருடைய நான்காவது மூலிற்குத்‌ திருவாய்மொழி 
எனச்‌ ௪ ஐப்பாகப்‌ பெயர்‌ இட்டனர்‌. வாய்மொழி-வேதம்‌. திரு 
வாய்மொழி - மற்றைய வேதங்களினும்‌ மிக்க சிறப்புடைய 
வேதம்‌ என்பது கருத்து. ஈம்மாழ்வாருடைய பெருமைகளையும்‌, 
அவீர்‌ அல்களின்‌ பெருமைகளையும்‌, அவற்றுள்ளும்‌ சிறப்‌ 


4 


பாகத்‌ திருவாய்மொழியின்‌ பெருமைகளையும்‌ “ ஆசாரிய ஹிரு 
தயம்‌ '” என்னும்‌ நூல்‌ மிக அழகாக விளக்கிக்‌ கூறுகின்றது. 

ஆழ்வார்‌ மங்களாசாசனம்‌ செய்த (தம்‌ பாசுரங்களில்‌ 
எடுத்துக்‌ கூறிய) திருப்பதிகள்‌ முப்பத்தைந்து என்பர்‌. அவற்‌ 
அள்‌; தனிப்‌ பதிகங்களாற்‌ கூறப்பட்டவை சில. சில திருப்பதி 
கள்‌ இடை இடையே எடுத்துக்‌ கூறப்பட்டவை. ஆழ்வார்‌ 
பாண்டிய நாட்டில்‌ அவதரித்தவர்‌ ஆதலின்‌ பாண்டிய நாட்டுத்‌ 
இருப்ப திகளையும்‌ மலைநாட்டுத்‌ (திருவாங்கூர்ப்‌ பகுதி) திருப்பதி 
களையுமே மிகுதியாகப்‌ பாடியுள்ளார்‌. திருமால்‌ கோயில்‌ 
கொண்டுள்ளவைகளும்‌ ஆழ்வார்களால்‌ மங்களாசாசனம்‌ செய்‌ 
யப்பெற்றவைகளுமான நாற்பது திருப்பதிகள்‌ உள்ள சோழ 
நாட்டில்‌ ஜம்து தருப்பதிகளையே நம்மாழ்வார்‌ பாடியுள்ளார்‌. 
பாண்டியகாட்டி லும்‌ மலைகாட்டிலும்‌ இருபத்து நான்கு திருப்‌ 
பதிகளைப்‌ பாடியுள்ளார்‌. ஏனையவை, திருவேங்கடம்‌ முதலிய 
வடநாட்டுத்‌ திருப்பதிகள்‌. மலைநாட்டுத்‌ திருப்பதிகளிற்‌ சில, 
இவரால்‌ மட்டுமே பாடப்பட்டவைகளாகும்‌. திருவேங்கடத்தை 
மிகுதியாகப்‌ பல இடங்களிற்‌ பாராட்டியுள்ளார்‌. திருவிருத்‌ 
தமே ஆழ்வாருடைய முதற்‌ பிரபந்தமாக அறிஞர்‌ கொண்டுள்‌ 
ளனர்‌. பாற்கடலும்‌ பரமபதமும்‌ நீங்கலாக இங்குள்ள திருப்‌ ' 
பதிகளில்‌ திருவேங்கடத்தையே திருவிருத்தத்தில்‌ முதலில்‌ 
எடுத்துக்‌ கூறியுள்ளார்‌. 

இவ்வாறு நம்மாழ்வார்‌ இறைவனை நினைந்து இன்‌ புற்றுப்‌ 
பாசுரங்களைப்‌ பாடிக்கொண்டும்‌, மதுரகவிகளுக்கு உபதேசித்‌ 
அக்‌ கொண்டும்‌ முப்பத்தைந்து ஆண்டளவும்‌ இவ்வுலகில்‌ எழும்‌ 
தருளியிரும்‌அ; அதன்மேல்‌ அம்தமில்‌ பேரின்பவீடாகெய பரம 
பதத்தை அடைந்தார்‌. 

நம்மாழ்வார்‌ திருமால்‌ திருவடியில்‌ எப்போதும்‌ விளங்கு 
இன்றார்‌ என்பது வைணவசமயக்‌ கொள்கை. அதனால்‌, திரு 
மால்‌ திருக்கோயில்களில்‌ ௮ப்‌ பெருமானைச்‌ சேவிக்கச்‌ செல்‌ 
வோர்‌ முடிமீது அவர்‌ திருவடியாக வைக்கப்படுவதைச்‌ “சட 
கோபன்‌, சடாரி” என்னு வழங்குகின்றனர்‌. சடகோபன்‌, 
சடாரி என்பன ஈம்மாழ்வாருடைய திருப்பெயர்கள்‌. 

ஈம்மாழ்வாரை அடைந்தவுடன்‌; அவரிடத்துப்‌ பேரன்பு 
பூண்ட மஅரகவிகள்‌, அவரையே தெய்வமாக எண்ணி, அவர்‌ 
மீது பத்துப்‌ பாசுரங்களடங்கிய நூல்‌ ஒன்றைப்‌ பாடினார்‌. ௮ம்‌ 
அல்‌ * கண்ணிறுண்சிறுத்தாம்பு ”' என்‌ அ தொடங்குவதனால்‌, 
“கண்ணிஅண்‌ ஒிறுத்தாம்பு” என்றே பெயர்‌ கூறப்பட்டு, மாலா ' 
யிரப்‌ பிரபந்தத்தில்‌ சேர்க்கப்பட்டுளது. ௮ம்‌ நூல்‌, ளீட்டெ 


~ 


5 
ழுத்து மந்திரமாயெ பெரிய திருமந்திரத்தில்‌ மிக முக்யெமான 
நடுப்பதத்தின்‌ பொருளை விளக்குவதாகக்‌ கொண்டுள்ளனர்‌. 
மதுரகவிகள்‌ இவ்‌ வுலகத்தில்‌ உள்ள அளவும்‌ ஈம்மாழ்வா 
ருக்குத்‌ திருக்கோயில்‌ அமைத்து வழிபாடு எல்லாம்‌ செய்து 
வந்தார்‌. 
நம்மாழ்வார்‌ அவதரித்த காரணத்தால்‌, திருக்குருகூர்‌, அப்‌ 
பெயர்‌ வழக்கு மாறி : ஆழ்வார்‌ திருககரி? என்ற பெயரானே 
வழங்கப்படுகின்ற து. திருக்குருகூர்‌ என்னும்‌ பெயம்‌ நூல்‌ 
வழக்கில்‌ மட்டுமே உளது. 
இப்‌ பெரியாருடைய காலம்‌ - இ. (ி. ஏழாம்‌ நூற்றாண்டு 
என்று சரித்திர அறிஞர்‌ கூறுவர்‌. 5, 6-ஆம்‌ நூற்றாண்டுகளின்‌ 
பின்‌ முன்‌ பகுதிகளில்‌ வாழ்ந்திரும்தவர்களான பொய்கையார்‌, 
பூதத்தார்‌, பேயார்‌ அம்‌ மூவரும்‌ தமது நூற்களை வெண்பாவா 
லேயே அருளிச்செய்திருத்தலும்‌ ; 6, 7-ஆம்‌ நூற்றாண்டுகளின்‌ 
பின்‌ முன்‌ பகுதிகளில்‌ வாழ்க்திருக்தவரான திருமழிசைமப்‌ 
பிரான்‌, தமது நூற்களை வெண்பா, கலிப்பா என்னும்‌ இரு 
வகைப்‌ பாக்களால்‌ அருளிச்செய்திருத்தலும்‌ ; நம்மாழ்வார்‌, 
தமது நூல்களை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா என்னும்‌ 
மூவகைப்‌ பாக்களால்‌ அருளிச்செய்திருத்தலும்‌; ஏனைய 
ஐவரும்‌ தமது நூல்களை வெண்பாவால்‌ அருளிச்செய்யாமையும்‌ 
... ஈண்டுச்‌ இந்இத்தல்‌ தகும்‌. மேலும்‌, ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ 
(இ. பி. 825-இல்‌ அவதரித்தவர்‌) வாழ்க்திருந்தவரான ஸ்ரீமம்‌ 
நாதமுனிகள்‌, * திவ்வியப்‌ பிரபம்தங்களைப்‌ பெறல்வேண்டும்‌ 
என்னும்‌ பெரு விருப்போடு சடகோபன்‌ அவதரித்தருளின 
திருக்குருகூர்ப்பிரதேச த்திலே உண்டாகவேணும்‌ என்று திரு 
நகரிக்கு எழுந்தருளினார்‌ என்னும்‌, : அங்கே ஆழ்வாரையும்‌ 
பொலிக்துகின்‌.ற பிரானையும்‌ சேவித்து, ஸ்ரீமதுரகவிகளுடைய. 
சிஷ்யரான ஸ்ரீ பராங்குச தாசரைக்‌ கண்டு, இவ்விடத்துத்‌ திரு 
வாய்மொழி ஓதினவர்கள்‌ உண்டோ? ஸ்ரீகோசம்‌ உண்டோ 
என்று கேட்டருள; அவரும்‌ திருவாய்மொழியும்‌. மற்றுமுள்ள 
திவ்யப்பிரபந்தங்களும்‌ நெடுங்காலமுண்டு பிரமுஷிதமாய்த்து 
என்னு கூறினார்‌ என்னும்‌ சரித்திர வரலாறு கூறும்‌ உண்மை 
யையும்‌ ஈண்டு கோக்குக. மேலும்‌, 
பொய்கையார்‌ பூதத்தார்‌ பேயார்‌ புகழ்மழிசை 
அய்யன்‌ அருள்மாறன்‌ சே.ரலர்கோன்‌ ௨ அய்யபட்ட 
ஈாதனன்பர்‌ தாள்‌ அளி ஈற்பாணன்‌ கற்கலியன்‌ 
ஈதிவர்தோற்‌ ஐத்தடைவாம்‌ இங்கு, 
என்று, மணவாளமாமுனிகள்‌ நம்மாழ்வாரை நான்காம்‌ எண்‌ 
வரிசையில்‌ வைத்து அருளிச்செய்திருத்தலும்‌ அதனை வலி 


PT 


தம்மாழ்வாரும்‌ இருவாய்மொழியும்‌ 
ட்‌ (௦) டெட்‌ 


ஆழ்வார்கள்‌ எல்லாரும்‌ பெரிதும்‌ போற்றப்படுபவராயி 
னும்‌, அவர்களுள்‌ ஈம்மாழ்வார்‌ மிகச்‌ சிறம்தவராகப்‌ போற்றப்‌ 
படுகின்றார்‌. அவருடைய நூல்களும்‌ அவ்வாறே போற்றப்படு 
இன்றன. அவருடைய நூல்களுள்ளும்‌ திருவாய்மொழி மிகச்‌ 
சிறப்பாகப்‌ பாராட்டப்படுனெ றது. ஈம்மாழ்வாரையும்‌ அவ 
ருடைய திருவாய்மொழியையும்‌ பாராட்டித்‌ தமிழிலும்‌ வட 
மொழியிலும்‌ பல நூல்கள்‌ தோன்றியுள்ளன. நம்மாழ்வா 
ருடைய காலத்திலேயே, அவருடைய சிஷ்யராய்‌ இருந்த மதுர 
கவிகள்‌ என்பவர்‌ ஈம்மாழ்வாரையும்‌ அவருடைய நால்களைழும்‌ 
சிறப்பித்துக்‌ * கண்ணிறுண்‌ ுத்தாம்பு ” என்னும்‌ பத்துப்‌ 
பாசுரங்கள்‌ அடங்கிய ஒரு நாலை அருளிச்செய்தார்‌. அவர்‌“ஈம்‌ 
மாழ்வாருடைய பாசுரங்களைப்‌ பாடுதல்‌ எனக்குப்‌ பேரின்ப 
மாக உள்ளது; அவரே எனக்குத்‌ தெய்வம்‌; அவரை யன்றி 
வேறு தெய்வம்‌ அறியேன்‌ ; அவர்‌ பாசுரங்களை இசையோடு 
பாடுதலே எனக்கு இன்பமான பொழுதபோக்காகும்‌” என்று 
பலவாறாகப்‌ போற்றியுள்ளார்‌. அவர்‌ மதுரகவி, மதுரகவிகள்‌ 
என்றும்‌; மதுரகவி யாழ்வார்‌ என்றும்‌ பெயர்‌ கூறப்பட்டு, 
ஆழ்வார்களோடு சேர்த்து எண்ணப்பட்டுள்ளார்‌. அவர்‌ 
அருளிச்செய்த கண்ணிநுண்‌ இுத்தாம்பு என்னும்‌ நூல்‌, 
ஏனைய ஆழ்வார்களுடைய நூல்களோடு நாலாயிரத்‌ திவ்யப்‌ 
பிரபந்தத்தில்‌ சேர்க்கப்பட்டுள்ளது என்றால்‌, ஈம்மாழ்வாரை 
எவ்வளவு பெருமையாக மதித்துள்ளனர்‌ என்பது புலனாகும்‌. 


கவிச்‌ சக்கரவர்த்தியாயெ கம்பர்‌ ஈம்மாழ்வாரைப்‌ பற்றிச்‌ 
சடகோபரம்தாதி என்ற ஓர்‌ அரிய நூலை இயற்றியுள்ளார்‌. அம்‌ 
அல்‌ நாறு பாக்களை யுடையது. அம்‌ நூலில்‌ ஈம்மாழ்வாரைப்‌ 
புகழ்க்திருப்பதை விட அவருடைய திருவாய்மொழியை மிகச்‌ 
சிறப்பாகப்‌ புகழ்ந்துள்ளார்‌, திருமாலினுடைய சிறப்புக்கள்‌ 
எல்லாவற்றினும்‌ ஈம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அவருக்‌ 
குக்‌ படைத்தது மிகப்‌ பெரிய சிறப்பு என்றொர்‌; தருவாய்‌ 
மொழியை ஆராவமுதக்‌ கவி யாயிரம்‌ என்றொர்‌; திருவாய்‌ 
மொழியின்முன்‌ பிற கவிகள்‌ பொருள்‌ அற்ற கவிகளே என்‌ 
ஒஇருர்‌, ச 
- இருவாய்மொழி அற்றந்தாதி என்ற ஒரு நால்‌ உளது. 
அது, திருவாய்மொழியில்‌ ஒவ்வொரு பதிகத்தின்‌ கருத்தையும்‌ 
தொகுத்து ஒவ்வொரு வெண்பாவில்‌ அடக்கக்‌ கூறுனெற்அு. 


ரீ 


திருக்குருகூரில்‌ நம்மாழ்வார்‌ பரம்பரையில்‌ தோன்றி, 
கல்வியிலும்‌ கவிபாடுவதிலும்‌ சிறந்து விளங்க புலவர்‌ இலர்‌, 
நம்மாழ்வார்‌ சிறப்புக்களையும்‌ அவர்‌ நூல்களின்‌ சிறப்புக்களை 
யும்‌: அமைத்துப்‌ பல நூல்கள்‌ இயற்றியுள்ளனர்‌. மாறன்‌ ௮லங்‌ 
காரம்‌, மாறன்‌ பாப்பாவினம்‌, மாறன்‌ திருப்பதிக்கோவை, 
மாறன்‌ அகப்பொருள்‌ முதலிய பல நூல்கள்‌ அவ்வாறு இயற்றப்‌ 
பட்டுள்ளன. இருவேங்கடத்துறைவான்‌ கவிராயர்‌ இயற்றிய. 
மாறன்‌ கோவை என்ற ஓர்‌ அரிய நாலும்‌ உளது. 
திராவிடவேதோபமிஷத்‌ சங்கதி, திராவிடவேதோபஙிஷத்‌ 
கழத்பர்ய ரத்சாவலி என்ற இரண்டு வடமொழி மூல்கள்‌ திரு 
வாய்மொழியின்‌ சிறப்பைக்‌ கூறத்‌ தோன்றியுள்ளன. தமிழ்‌ 
மாலைப்‌ பாராட்டி வடமொழி மால்கள்‌ தோன்றின எனின்‌, 
அத்தகைய பாராட்டிற்குரியது திருவாய்மொழி ஒன்றேயாகும்‌. 
திருவாய்மொழியை ஆயிரம்‌ தெலுங்குச்‌ செய்யுளாகவும்‌, 
ஆயிரம்‌ வடமொழிச்‌ செய்யுளாகவும்‌ பாடியிருக்றொர்கள்‌. 
ஆந்திர நிர்வாண சகங்ரம்‌ என்று பெயர்‌. இவ்வாறு கன்னடத்‌ 
இலுஞ்‌ செய்யப்பட்டுள்ள து. 
..... தமிழிலும்‌ வடமொழியிலுமாக இவ்வாறு பல மால்கள்‌ 
இருவாய்மொழியைப்‌ புகழ்க்து கூறுகின்றன என்றால்‌, திரு 
வாய்மொழியின்‌ செய்யுள்‌ ஈயமும்‌, இலக்கியச்‌ சுவையும்‌, சமயக்‌ 
கருத்துக்களும்‌ பிறவுமே அதற்குக்‌ காரணம்‌ என்பதில்‌ 
ஜயம்‌ இல்லை. 
திருவாய்மொழி எல்லாவற்றானுஞ்‌ சிறந்தது ஒரு காலாய்‌ 
இருப்பதனால்‌, சிறந்த தமிழ்‌ நூல்களின்‌ உரையாசிரியர்கள்‌, 
இதிலிருந்து இலக்யெக்‌ கருத்துக்களுக்கும்‌, சமயக்‌ கருத்துக்‌ 
களுக்கும்‌, இலக்கணக்‌ குறிப்புக்களுக்கும்‌ பல மேற்கோள்கள்‌ 
எடுத்துக்காட்டி உள்ளனர்‌. 
திருக்குறளுக்குச்‌ சிறக்த உரை எழுதிய பரிமேலழகர்‌, 
பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும்‌ மற்று, நிலையாமை காணப்‌ 
படும்‌? என்ற குறளின்‌ உரையில்‌ “ அற்றது பற்றெனில்‌, 
உற்றது வீடு” என்ற பாசுரப்‌ பகுதியையும்‌, * ஆரா வியற்கை 
அவா நீப்பின்‌ ௮ம்‌ நிலையே, பேரா வியற்கை தரும்‌ ” என்ற 
குறளின்‌ உரையில்‌, “ நன்றாய்‌ ஞானங்‌ கடம்து போய்‌ நல்லி 
தஇிரியம்‌ எல்லாம்‌ ஈர்த்து, ஒன்றாய்க்‌ இடந்த அரும்‌ பெரும்‌ பாழ்‌ 
உலப்பிலதனை உணர்ச்துணர்ந்து, சென்றால்‌ சன்பத்‌ துன்பங்‌ 
கள்‌ செற்றுக்‌ களைந்து பசை யற்றால்‌, அன்றே அப்போதே 1: 
வீடு மதுவே வீடு வீடாமே ” என்ற பாசுரத்தையும்‌, அரசனுக்கு 
ர்‌ வீடு அதுவே வீடு வீடாமே ?? என்றும்‌ பாடம்‌ உண்டு; த்‌ 


8 


இறைவன்‌ என்று பெயர்‌ கூறப்படுவதை விளக்குமிடதீதில்‌, 
* திருவுடை மன்னரைக்‌ காணின்‌ திருமாலைக்‌ கண்டேனே 
என்னும்‌” என்ற பாசுரப்‌ பகுதியையும்‌ எடுத்த மேற்கோள்‌ 
காட்டினர்‌. மற்றும்‌, * ஆரா வியற்கை அவா நீப்பின்‌ ” என்ற 
குறளின்‌ உரையில்‌““களிப்புங்‌ கவர்வும்‌௮அ ற்றுப்பிறப்புப்‌ பிணி 
மூப்பு இறப்பு அற்று,ஒளிக்கொண்ட சோ தியமாய்‌ உடன்‌ கூடு 
வது என்றுகொலோ” என்ற பாசுரப்‌ பகுதியை, “ களிப்புக்‌ 
கவர்ச்சிகளும்‌ பிறப்புப்‌ பிணிமூப்பு இறப்புக்களும்‌ முதலாயின 
இன்றி உயிர்‌ மிரதிசய இன்பத்ததாய்‌ நிற்றலின்‌, வீட்டினை 
“பேராவியற்கை” என்றார்‌ ”' என உரைகடையாகவும்‌ அமைத்து 
எழுதியுள்ளார்‌. ல 

சேனாவரையர்‌ “நீட்டும்‌ வழி நீட்டல்‌? என்ற இலக்கணக்‌ 
குறிப்பிற்கு * வீடுமின்‌ முற்றவும்‌ "' என்ற பாசுரப்‌ பகுதியாயெ 
6 வீடுமின்‌ ?” என்பதனை எடுத்துக்‌ காட்டினர்‌. 

நச்சனார்க்னியர்‌ தொல்காப்பியச்‌ செய்யுளியலில்‌““தரவின்‌ 

ரூ௫த்‌ தாழிசை பெற்றும்‌” என்ற 149-ஆம்‌ சூத்திரத்தின்‌ 
உரையில்‌ திருவாய்மொழியை எடுத்துக்கூறி இதன்‌ ஒவ்வொரு 
பதிகத்திலும்‌ (ஒவ்வொரு திருவாய்மொழி: டுலும்‌) உள்ள பாக்‌ . 
கள்‌ தாழிசைகள்‌ என்றும்‌, இவை நான்கடியின்‌ மிகாமல்‌ 
வந்தவை என்னும்‌ கூறினர்‌. ஒவ்வொரு பதிகப்‌ பாக்களும்‌ 
ஒரு பொருள்மேல்‌ அடுக்கி வந்தன என்றும்‌ கூறினர்‌. அவர்‌ 
எழுத்துஎண்ணி வரும்‌ கட்டளைக்‌ கலித்துறை தரவுகொச்சகம்‌ 
என்றனர்‌. 

எனவே, திருவாய்மொழிப்‌ பாசுரங்கள்‌ எல்லாம்‌ பிற்கால 
இலக்கண .நால்‌ கொண்டு விருத்தப்‌ பாக்கள்‌ என்று கூற 
லாகாது என்பதும்‌; திருவிருத்தப்‌ பாசுரங்கள்‌ எல்லாம்‌ ௮வ்‌ . 
வாறே கட்டளைக்‌ கலித்துறை என்று கூறுதல்‌ ஆகாது என்‌ 
பதும்‌, இவற்றைத்‌ தொல்காப்பிய இலக்கணம்‌ கொண்டு 
£ தாழிசைகள்‌” என்றும்‌ * தரவு கொச்சகம்‌? என்றும்‌ கூறுதல்‌ 
வேண்டும்‌ என்பதும்‌ ௮றியப்படுகன்‌ றன. 

பிரயோக விவேக நாலார்‌, பல இலக்கணக்‌ குறிப்புக்‌ 
களுக்குத்‌ திருவாய்மொழியிலிருக்து பல மேற்கோளை எடுத்துக்‌ 
காட்டி யுள்ளனச்‌. இரண்டாம்‌ பாட்டின்‌ உரையில்‌ 4 இரு 
நாரணன்‌ தாள்‌ காலம்‌ பெறச்‌ இந்தித்து உய்மினோ ” என்ப 
தனையும்‌, , பதினோராவது பாட்டின்‌ உரையில்‌ “பற்பநாபன்‌ 
உயர்வற வுயரும்‌ பெரும்‌ தறலோன்‌”” என்ற பாசு.ரத்திலிருக்து 
“எனக்கே தன்னைத்‌ தந்த கற்பகம்‌?! என்ற பகுதியையும்‌, 
முப்பத்தைம்தாம்பாட்டின்‌ உரையில்‌“வைத்தநாள்வரை”என்‌ ற 


(8 


பாசுரப்‌ பகுதியாகிய “பை தீதபாம்பணையான்‌" என்பதனையும்‌, 
முப்ப தீதாறுவது பாட்டி அரையில்‌“பற்பநாபன்‌ உயர்வற உய 
ரும்‌ பெரும்திறலோன்‌, என்பான்‌ ” என்ற பகுதியையும்‌, முப்‌ 
பத்தொன்பதாம்‌ பாட்டின்‌ உரையில்‌ ““கருமாய்‌ கவர்க்த காலர்‌ 
சிதையெ பானையர்‌, பெருகாடு காண இம்மையிலே பிச்சைதாம்‌ 
கொள்வர்‌'என்றபகு தியையும்‌, நாற்பதீதேழாம்பாட்டின்‌ உரை 
யில்‌ * வைகல்‌ பூங்கழிவாய்‌ வக்து மேயுங்‌ குருசெங்காள்‌, கைக 
கள்‌ கூப்பிச்‌ சொல்லீர்‌ ”' என்ற பகுதியையும்‌, ஈாற்பத்தொன்‌ 
பதாம்‌ பாட்டின்‌ உரையில்‌ “பால்வாய்ப்‌ பிறைப்பிள்ளை ஒச்‌ 
கதலக்‌ கொண்டு பகலிழந்க, மேல்‌ பால்‌. திசைப்பெண்‌ புலம்‌ 
புறுமாலை(வேனிலஞ்‌ செல்வன்‌ சுவைத்துஉமிழ்பாலை”என்ற 
பகுதிகளையும்‌ மேற்கோளாகக்‌ காட்டி உள்ளனர்‌. வேறு சில 
சொற்றொடர்களும்‌, * காரிமாறன்‌ என்ற ஆழ்வார்‌ பெயரும்‌ 
காட்டப்பட்டுள்ளன. 

இலக்கணக்‌ கொத்து ஆசிரியராயெ சுவாமிகாத தேசிகர்‌ 
“கருநாய்‌ கவர்க்த காலர்‌ சிதையெ பானையர்‌' என்ற பகுதியை 
மேற்கோளாகக்‌ காட்டினர்‌. 
உ திருவாய்மொழி பலவகைகளிலும்‌ சிறப்புற்று விளங்குவ 
தனால்‌ உரையாசிரியர்‌ பலரும்‌, பிற்கால அூலாசிரியர்களும்‌ 
இதிலிருக்து இவ்வாறு மேற்கோள்‌ காட்டுவார்‌ ஆயினர்‌. 


சில அகச்‌ சான்றுகள்‌ 
நம்மாழ்வாரைப்பற்றிய சில குறிப்புக்கள்‌ ௮வர்தம்‌ நூல்களி 
லிருந்து கடைக்கின்‌ றன. நம்மாழ்வாருடைய பெற்றோ. ராயெ 
காரியாரும்‌ உடைய நங்கையாரும்‌ சில காலம்‌ பிள்ளைப்பேறு 
இல்லாதிருக்‌.து திருக்குறுங்குடி. நம்பியை வேண்டி ஈம்மாழ்‌ 
வாரைப்பெற்றெடுத்தனர்‌ என்பஅவரலா அ. திருவிருத்த த்தில்‌, 
கொடுங்காற்‌ சலையர்‌ நிரைகோள்‌ உழவர்‌ கொலையில்‌ வெய்ய 
கடுங்கால்‌ இளைஞர்‌ அடிபடுங்‌ கெளவைத்து அருவினையேன்‌ 
நெடுங்‌ காலமும்‌ கண்ணன்‌ நீண்மலர்ப்‌ பாதம்‌ ப.ரவிப்பெற்ற 
தொடுங்கா லொசியும்‌ இடைஇளமான்‌ சென்ற குழ்கட்மே. 
என்பது 87-வது பாசுரமாகும்‌. இது, தலைவி தலைவனுடன்‌ 
செல்லுதலாகிய உடன்போக்கு என்னும்‌ பகுதியில்‌, தாய்‌, தலை 
வியின்‌ மென்மைத்‌ தன்மையும்‌, அவள்‌ தலைவனுடன்‌ சென்ற 
-சுரததின்‌ கொடுமையும்‌ நினைந்து இரங்கலாகிய அலை றப்பொரு 
ளுடையது. இது, நம்மாழ்வார்‌ ஒரு தலைவியின்‌ மன நிலையைத்‌ 
தாம்‌ அடைந்து, அதே நிலையில்‌ தலைவி தலைவனுடன்‌ சென்ற 
B ்‌ ; 


10 


மைக்குத்‌ தாய்‌ வரும்துவதாக அருளிய பாசுரமாகும்‌. தாய்‌ 
தன்‌ மகளைத்‌ தான்‌ பெற்ற அருமைப்பாட்டைக்‌ கூறு முகதீ 
தால்‌ நம்மாழ்வாருடைய அவதாரச்‌ சிறப்பு குறிப்பாக வெ 
மிடப்பட்டுள்ள தாகும்‌. a 
“ நெடுங்‌ காலமும்‌ கண்ணன்‌ நீள்மலர்ப்‌ பாதம்‌ பரவிப்‌ 
பெற்ற இளமான்‌, தொடுங்கால்‌ ஒசியும்‌ இடை இளமான்‌ ?" 
என்‌.று கூட்டிப்‌ பொருள்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌. உடைய 
நங்கையார்‌ நெடுங்காலம்‌ திருமால்‌ திருவடிகளை வணங்கு அவர்‌ 
அருளால்‌ நம்மாழ்வாரைப்‌ பெற்றார்‌ என்ற குறிப்புக்‌ இடைக்‌ 
இன்ற.து. நம்மாழ்வராயெ தலைவி, ££ நல்கூர்ம்தார்‌ செல்வ 
மகள்‌” என்றாற்‌ போல, அரிதாகப்‌ பெற்றுச்‌ செல்வமாக 
வளர்க்கப்‌ பெற்றவள்‌; மிக்க மென்மைத்‌ தன்மையுடையவள்‌; 
மிக்க இளமைப்‌ பருவமுடையவள்‌ என்ற இத. தன்மை எல்‌ 
லாம்‌ நம்மாழ்வாருடைய இறப்பு இயல்புகளைக்‌ குறிப்பால்‌ 
உணர்த்துவன எனக்‌ கொள்ளலாகும்‌. 
நம்மாழ்வார்‌ ஓதாது உணர்ந்த ஞானச்‌ சிறப்புடையவர்‌ 
என்னு வரலாறு கூறுகின்றது. 
“்‌ அறியாச்‌ காலத்துள்ளே அடிமைக்கண்‌ அன்புசெய்வித்‌ த 
அறியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால்‌ ?? (2,8:8.) 
என்பது திருவாய்மொழி பாசுரம்‌. 
அறிவு தோன்றுதற்கு உரியதல்லாத மிக்க இளம்‌ பருவத்‌ 
திலேயே ஈம்மாழ்வார்‌ இறைவனிடத்துப்‌ பேரன்பு கொண்டவ 
ராயினர்‌; அங்ஙனம்‌ அன்பு கொள்ளுமாறு இறைவன்‌ அருள்‌ 
புரிக்கான்‌ என்று இப்‌ பகுதியில்‌ கூறுகின்றார்‌. இதனால்‌, ஆழ்‌ 
வார்‌ ஓதாது உணர்ந்த ஞானச்‌ செல்வர்‌ என்பது ஒருவாறு 
இடைக்கின்‌ றது. 
தம்மாழ்வாருடைய பெயர்‌ சடகோபன்‌, மாறன்‌ என்பவை 
கள்‌ ; நம்மாழ்வார்‌ என்பது பின்னுள்ளோர்‌ அவர்‌ பெருமை 
கருதி வழ்ங்கிய பெயராகும்‌. 
£ நம்பெருமாள்‌ ஈம்மாழ்வார்‌ ஈஞ்£சீயர்‌ ஈம்பிள்ளை 
என்ப ரவரவர்தம்‌ ஏற்றத்தால்‌ ?? 
என்னு உபதேச ரததினமாலை கூறுகின்றது. மேற்‌ கூ றப்‌ 
பட்ட இரண்டு பெயர்களுள்‌ சடகோபன்‌ என்ற பெயரே பெரு 
வழக்காக உளது. திருவிருத்த த்தின்‌ இறுதியிலும்‌ திருவாய்‌ 
மொழியின்‌ ஒவ்வொரு பதிகத்தின்‌ இறுதியிலும்‌ பலன்‌ கூறும்‌ 
பாசுரம்‌ ஒவ்வொன்று அமைத்துள்ளனர்‌. அவற்றில்‌ பெயரை 
யும்‌ கூஅகின்றார்‌. அவற்றில்‌ பெரும்பாலும்‌ * குருகூர்ச்‌ சட 


11 
கோபன்‌” என்ற தொடரே காணப்படுகன்‌ றது, “மாறன்‌ என்ற 
பெயர்‌ ஆறு இடங்களில்‌ கூறப்பட்டுளது. *மாறன்‌' என்பத 
னோட அவர்‌ தந்தையார்‌ பெயரையும்‌ சேர்த்துக்‌'கரிமாறன்‌”என்‌ 
அம்‌, கூறப்பட்டுள து. சடகோபன்‌ என்பது இயற்பெயராகவும்‌, 
மாறன்‌ என்பது பின்னர்க்‌ கூறப்பட்ட பெயராகவும்‌ கொள்‌ 
ளலாம்‌. ஆனால்‌, மாறன்‌ என்பது இயற்பெயராக வரலாறு 
 கூறுஇன்றது, திருக்குருகூர்‌ உள்ள பகுதியை “வழுதி நாடு! 
என்னும்‌, “வழுதிவளநாடு? என்றும்‌ கூறுகின்றார்‌. இத்‌ தொடர்‌ 
பொதுவாகப்‌ பாண்டியகாடு என்ற பொருளையும்‌ கொடுக்கும்‌. 
* தென்னன்‌ குருகூர்ச்‌ சடகோபன்‌ ” என்றும்‌ ஓரிடத்திற்‌ 
கூறியுள்ளார்‌. * வழுதிநாடு * என்பது பாண்டிய சாட்டின்‌ ஒரு 
பகுதியின்‌ பெயர்‌ என்றும்‌, அப்‌ பகுதியிலுள்ள குருகூர்‌ என்‌ 
ம்‌ கொள்வது பொருத்தமாகும்‌. தம்முடைய அவதாரத்‌ தல 
மாயே குருகூரைப்‌ பல இடங்களில்‌ பலவாறாகச்‌ சிறப்பித்துக்‌ 
கூறியுள்ளனர்‌. ஈம்மாழ்வாருக்கு மகிழம்பூ மாலை சிறப்புமாலை 
யாக வழங்குகின்றனர்‌. 
நான்காம்பத்து, பத்தாம்‌ திருவாய்மொழியின்‌ இறுதியில்‌, 
“நரட்‌ கமழ்‌ ம௫ழ்மாலை மார்பினன்‌ மாறன்‌ சடகோபன்‌ ” 
என்று கூறப்பட்டிருப்பதனால்‌ அவ்‌ வழக்கு ஆதாரமுடைய 
தாகின்றது. 
நம்மாழ்வாருடைய நூல்கள்‌ கான்கும்‌ அரச்தாதியாக 
அமைந்துள்ளன. திருவாய்மொழியை (அந்தாதி! என அவரே 
பல இடங்களிற்‌ கூறியுள்ளனர்‌. இவற்றுள்‌, திருவாசிரியம்‌ 
நீங்கலாக ஏனைய மூன்‌ அம்‌ முதற்பாவின்‌ முதற்சொல்‌, ஈற்றுப்‌ 
பாவின்‌ ஈற்றுச்சொல்லாகப்‌ பெற்றுள்ளன. திருவாசிரியம்‌ 
மட்டும்‌ அவ்வாறு இல்லை, செய்யுட்களை அம்தாதித்‌ தொடை 
யாற்‌ பாடுவது பழங்கால வழக்கேயாகும்‌. பதிற்றுப்பத்து கான்‌ 
காம்பத்தின்‌ பத்துப்‌ பாட்டுக்களும்‌ அந்தாதித்‌ தொடையால்‌ 
அமைந்திருத்தலைக்‌ காணலாகும்‌. 
மாறன்‌ பணித்த தமிழ்மறைக்கு ஆறு அங்கம்‌ கூற அவ 
தரித்த திருமங்கை மன்னன்‌, தம்முடைய நூல்கள்‌ ஆறையும்‌ 
அந்தாதித்‌ தொடையாக அருளிச்செய்திலர்‌. ஆயினும்‌, பெரிய 
திருமொழி 11-ஆம்‌ பத்து மூன்றாந்திருமொழி பதீதப்பாடல்‌ 
களையும்‌ அந்தாதித்‌ தொடையாக அமைத்துள்ளனர்‌. மம்மாழ்‌ 
*வாருடைய வழியை விடவில்லை என்பதற்காக ஒரு திரு 
மொழியை அவ்வாறு அமைத்தனர்‌ போலும்‌. ° 

ஈம்மாழ்வார்‌ பிறந்தகாள்தொட்டே எம்பெருமானிடத்துப்‌ 
பேரன்பு பூண்டு; ௮வ்‌ அன்பே தம்‌ இன்பமாகள்‌ கருதி வாழ்க்‌ 


12 

சீவர்‌ ; உலக இன்பங்களை அவர்‌ ஒரு சிறிதும்‌ எண்ணவில்லை 
என்னு வரலாறு கூறுஇன்றது. & அறியாக்‌ காலத்துள்ளே 
அடிமைக்கண்‌ அன்புசெய்வித்து”” என்ற அகச்சான்‌ றினா லும்‌ 
மிகச்‌ சிறுபருவம்‌ தொட்டே எம்பெருமானிடத்துக்‌ கொண்ட 
அன்பில்‌ மூழ்கு உலக இன்பங்களை எண்ணா அ இருக்தனர்‌ என்‌ 
பது அறியப்படுகின்‌ றது, அவர்‌ தம்‌ நூலை ஆராய்ந்து பார்த்‌ 
தால்‌, இம்‌ நிலைமை மிக நன்றாகத்‌ தெரியும்‌. “பெண்களின்‌ காம 
வலைப்‌ பட்டு உழன்றேன்‌ என்று வேறு சிலர்‌ பலவாறாகக்‌ 
கூறுவதுபோல நம்மாழ்வார்‌ கூறிற்றிலர்‌. மிக அரிதாக இரண்‌ 
டோரிடங்களில்‌ மட்டும்‌ இத்தகைய கருத்து வந்துளது. அங்‌ 
நனம்‌ மிச அருமையாக வம்துள்ளதனால்‌ அவைகளும்‌ உலகியல்‌ 
மோக்பெ பொதுவாகக்‌ கூறப்பட்டவை என உய்த்துணரலாம்‌. 
எனவே, நம்மாழ்வார்‌ பிறந்த நாள்‌ தொட்டு, அல்லஅ அறியாக்‌ 
காலக்தொட்டு இறைவன்‌ இடத்துக்‌ கொண்ட அன்பே இன்ப 
மாக வாழ்ந்தவர்‌; உண்ணுஞ்சோறு, பருகும்‌ நீர்‌, தின்னும்‌ 
வெற்றிலையும்‌ எல்லாம்‌ கண்ணன்‌ அன்பே என்ற வாழ்க்தவர்‌ 
என்பது தெளிவாகின்‌ றது. 


ஆழ்வார்‌ செய்யுள்‌ பாடிய முறை 
ஆழ்வாருக்கு அறியாக்‌ நாலந்தொட்டு இறைவனிட ச்துஉண்‌ 
டாகி அன்பு காளுக்கு காள்‌ பெருகுவதஅஆயிற்று. இறைவனை 
அன்போடு எண்ணுதல்‌ வேண்டும்‌, அன்போடு வணங்குதல்‌ 
வேண்டும்‌ என எண்ணி நடைபெறுவதாக இல்லாமல்‌, இறை 
வனை நினைத்தலும்‌, அவனை வணங்குதலும்‌ அவருக்கு 
இயல்பாகிவிட்டன. அவனை நினையாமல்‌இருக்க இயலாதவராக 
விட்டார்‌. மக்கள்‌ உணவு இன்றி உயிர்வாழ இயலாதவராய்‌ 
இருக்கன்‌ றனர்‌. நம்மாழ்வார்‌ எம்பெருமானை கினையாதிருக்க-- 
அவ்‌ அன்பை விட்டிருக்க இயலாதவராகிவிட்டார்‌. எம்பெரு 
மான்‌ நினைவு-அவர்‌ உள்ளத்தில்‌ இன்ப ஊற்றா விட்டது. . 
அதனால்‌; ஆழ்வார்‌ பிரபதீதியை மேற்கொண்டவரே ; ஆனால்‌ 
பக்தி அவருக்குத்‌ தேக யாத்திரா சேஷம்‌” (பக்திஇன்‌ றி உயிர்‌ 
வாழ இயலாதவர்‌) என்னு நம்‌ முன்னோர்‌ அறுதியிட்டுரைத்‌ 
தனர்‌. 
மக்களுக்கு உள்ள த்தில்‌ இன்பம்‌ உண்டாவதற்கு இரண்டு 
வழிகள்‌ உண்டு. மெய்‌, வரய்‌, கண்‌, மூக்கு, செவி ஆகிய ஐம்‌ 
பொதிகளால்‌ அறிதற்கு உரிய பொருள்களை அஅபவிக்கும்‌ 
போது உள்ளத்தில்‌ இன்ப உணர்ச்சி உண்டாகும்‌. தமக்கு 
. இனிய உறவின ரை,ஈண்பர்களை ,இனியகாட்சிகனைச்‌ கண்ணாற்‌ 
காணும்போது உள்ளத்தில்‌ இன்பம்‌ உண்டாகும்‌; தம்மக்கள்‌ 


18 


மழலைச்சொற்கள்‌, இனிய இசை முதலியனவற்றைக்‌ காதால்‌ 
கேட்கும்‌ போது உள்ள த்தில்‌ இன்பம்‌ உண்டாகும்‌.இவ்வாறே 
பிறவற்றையும்‌ கொள்க. இப்படி ஐம்பொறிகளின்‌ சம்பந்தத்‌ 
தால்‌ இன்பம்‌ உண்டாவதேயன் றி, இவற்றின்‌ சம்பந்தம்‌ 
இல்லாமலே உள்ளத்தில்‌ இன்பம்‌உண்டாதலும்‌ உண்டு, ௮௮ 
மிக உயர்ந்த இன்பமாகும்‌. துன்பமான: காரியத்தை அறப்‌ 
வித்துக்‌ கொண்டே மனத்தில்‌ இன்பம்‌உறுத.லும்‌ உண்டு, 

்‌ தனது ஆத்மாவைக்‌ கொண்டு அகமகிழ்ச்‌ச அடையும்‌ 
மனிதனே ஸ்திதப்பிரஞ்ஞன்‌ என்று கூறப்படுவான்‌ '? என்‌ 
பது பகவத்‌ கதையின்‌ கருத்து. “பிச்சை எடுப்பேன்‌; உண 
வின்‌ றி வரும்‌ தவேன்‌ ;ஆனால்‌ திருட்டுப்போன்ற இழிதொழிலைச்‌ 
செய்யேன்‌ என்பதில்‌ இடைக்கும்‌ உணர்ச்சி ஆகந்தம்‌; இதுவே 
ஆத்மாவின்‌ அகமகிழ்ச்சி ? என்பது மகாத்மா காந்தியடிகள்‌ 
குறிப்பு. 

தன்‌ குடும்பத்தை நன்னிலை . அடையச்‌ செய்யவேண்டு 
மென்று எண்ணி மிக அதிகமாக உழைக்கும்‌ ஒருவன்‌, அவ்‌ 
உழைப்பாலாகும்‌ வருத்தத்தை வருத்தமாக எண்ணுவது 
* இல்லை ; இன்பமாகவே எண்ணுவான்‌. தம்‌ நாடு நன்னிலை 
அடைய வேண்டு மென்று எண்ணி உழைத்தவர்களும்‌ அன்‌ 
உழைப்பைத்‌ அன்பமாக எண்ணாமல்‌ இன்பமாக ஏ 
அனுபவத்தில்‌ கண்டோம்‌. 

“ அஞ்சிறைய மடநாராய்‌ ”' என்று தொடங்கும்‌ பாசுரத்‌ 
தில்‌ * வன்சிறையில்‌ அவன்‌ வைக்கில்‌ வைப்புண்டால்‌ என்‌ 
செயுமே?? என்ற அடியின்‌ பொருளை விளக்குமிடத்தில்‌, 
“ பரார்த்தமாகச்‌ சிறையிருக்கும்‌ இருப்புக்‌ கடைக்க 
வேண்டுமே |!” என்றார்‌ இராமாறுசர்‌. பராம்த்தமாகச்‌ இறை 
இருக்கும்‌ இருப்பு உடலளவில்‌ அன்பமாயினும்‌ மன அனுபவத்‌ 
தில்‌ இன்பமாகும்‌ - பேரின்பமாகும்‌ என்பது இராமாறுசர்‌ 
கருத்தாகும்‌. 

இன்பம்‌ துன்பம்‌ என்பன, அவர்‌ அவர்‌ உள்ள தீதில்‌ உண்‌ 
டாகும்‌ ஒரு கொள்கையே. ஆதலால்‌, உடல்‌ சம்பந்தம்‌ இன்றி 
யும்‌, உடலளவில்‌ அன்பம்‌ இருப்பினும்‌ மனத்தில்‌ இன்பம்‌ 
உண்டாதல்‌ கூடும்‌. 
ப்‌ ்‌ இடச்சண்‌ வருங்கால்‌ ஈகுச அதனை 


அ௮டுத்தார்வ தல்தொப்ப தில்‌. 
இன்னாமை இன்ப மெனக்கொளின்‌ ஆகும்‌ தீம்‌ 


ஒன்னார்‌ விழையுஞ்‌ சிறப்பு. 
என்ற்‌ திருக்குறளின்‌ கருத்தைக்‌ காண்க, 


14 

இவ்வாறு உடல்தொடர்புஇன்றி உள்ளத்தே உண்டாகும்‌ 
இன்பம்‌ மிகச்‌ சிறம்ததாகும்‌. ஆழ்வாருக்கு எம்பெருமானை 
நினைக்க நினைக்க, அவர்‌ உள்ளத்து எழுந்த இன்பவெள்ளம்‌ 
உடல்‌ தொடர்பு இல்லாதது; (98ம்‌பொறிஇன்பமன்று. உயிரை 
ஒட்டிய இன்பமாகும்‌, ஐம்பொறி இன்பமாயின்‌, அவ்‌ வப்‌ 
பொறிகளால்‌ அனுபவிப்பதற்கு உரிய பொருள்கள்‌ இல்லாத 
போத! இன்பம்‌ உண்டாகாது. ஆழ்வார்‌ எம்பெருமானைக்‌ 
கண்ணாற்‌ கண்டிலர்‌; நினைமக்து நினைந்தே இன்புற்றனர்‌. 
ஞானக்கண்ணாற்‌ கண்டு இன்புற்றனர்‌. அதனால்‌, அவருடைய 
இன்பம்‌ தடையின்‌ றி மிகழ்க்த ௮. உலகப்‌ பொருள்களில்‌ இன்‌ 
பம்‌ தரத்‌ தக்க பல்வேறு பொருள்களால்‌ உண்டாகும்‌ இன்பம்‌ 
எல்லாம்‌ ஒன்று சேர்க்தாற்‌ போலே, எம்பெருமானை நினைத 
லால்‌; ஆழ்வார்‌ உள்ளத்தில்‌ இன்பம்‌ உண்டாயிற்று. அத்‌ 
தகைய அவர்‌ நிலைமையை அவர்‌ பாசுரங்களிற்‌ காணலாம்‌. 

6 தேனும்‌ பாலும்‌ சன்னலும்‌ அழுது மாகித்‌ இத்திப்ப 

யானும்‌ எம்பிரானையே ஏத்தினேன்‌ யான்‌ உய்வானே ?? 

என்பதில்‌ கேன்‌, பால்‌, சருக்கரை, அமுதம்‌ ஆகிய எல்லாவற்‌ 
நின்‌ இன்பமும்‌ எம்பெருமானை நினைதலால்‌ எனக்கு உண்டா 
ன்றது என்றொர்‌. அப்படி இன்பம்‌ உண்டாவதனால்‌ யான்‌ 
எம்பிரானே எப்போதும்‌ ஏத்துகன்றேன்‌ என்கிறார்‌. 
அப்படி அப்‌ பெருமானை நினைம்து ஏத்தி இன்பம்‌அடைவதால்‌ 
கான்‌ யான்‌ உயிர்‌ வாழ்க்திருக்கன்றேன்‌ ; அப்படி இல்லா 
விட்டால்‌ யான்‌ உயிர்‌ வாழ்தல்‌ இயலாது என்றோர்‌. “யான்‌ 
உய்வான்‌ எத்தினேன்‌ ” என்பது இக்‌ கருத்தைக்‌ காட்டுன்‌ 
“ஐது. உய்தல்‌ - றற்கதியடைதல்‌ என்பதன்று இங்கு; உயிர்‌ 
பிழைத்திருத்தல்‌ என்பது பொருள்‌: மக்கள்‌ வாழ்வுக்கு இன்‌ 
நியமையாத சோறும்‌ நீரும்‌ போல, அப்‌ பெருமானை நினைக்‌ 
கும்‌ அன்பே, எனக்கு உண்ணும்‌ சோறும்‌ பருகும்‌ நீரும்‌ 
ஆகும்‌ என்றார்‌. 

“உள்ளும்‌ தோறும்‌ தித்திப்பான்‌ ” என்னும்‌, “எப்பொழு 
அம்‌ காள்‌ திங்கள்‌ ஆண்டு ஊழி ஊழிதோறும்‌, அப்பொழுதைச்‌ 
கு௮ப்பொழுது என்‌' ஆரா அமுதமே? என்‌ அம்‌ கூறுகின்றார்‌. 
கினைக்க நினைக்க முன்னைய இன்பம்போல்‌ இல்லாமல்‌ புதிய 
புதிய இன்பமாக உளது. புதிய புதிய ஆராவமுதம்‌ உண்டாற்‌ 
போலஇன்பம்‌ உண்டாகின்றது என்பது கருத்தாகும்‌. ்‌ 

இறைவன்‌ அன்பினால்‌ உண்டாகிய இவ்‌ இன்பம்‌ பொறி 
உணாச்சியாலாயதஅு௮ன்ற௮ு;பொறியுணர்ச்சியைக்‌ கடந்து உயி 
நின்கண்‌ உண்டாய இன்பம்‌ என்று அவரே கூறுகின்றார்‌. 


16 
“4 வாரா வருவாய்‌ வருமென்‌ மாயா மூர்த்தியாய்‌ 
ஆரா வமுதாய்‌ அடியேன்‌ ஆவி யகமே தித்திப்பாய்‌ (5, 8. 10.) 
££ வண்ணம்‌ மருள்கொள்‌ அணிமேச வண்ணா ! மாய வம்மானே | 
எண்ணம்‌ புகும்‌ து இத்‌ திக்கும்‌ அமுதே। இமையோர்‌ ௮ திப இயே।??(6.10,8.) 
என்பனவற்றால்‌ ஆழ்வார்க்கு உண்டான இன்பம்‌ மிகச்கிறம்‌ 
தது; உயிரை ஒட்டியது என்று அறியலாம்‌. இவ்வாறு இன்‌ 
அறும்‌ பல இடங்களிற்‌ கூறியுள்ளார்‌ ஆழ்வார்‌. 
அவ்வாறு ஆழ்வார்‌ உள்ளத்தில்‌ எம்பெருமானை நினைப்‌ 
பதனால்‌ ௮ப்பொழுதைக்கு அப்பொழுது புதிய புதிய ஆராவமு 
தம்‌ உண்டாற்போன்‌ ற இன்பம்‌ பெருக வளரவே, அவ்‌ இன்ப 
உணர்ச்சி உள்‌ அடங்காத நிலையில்‌ இறைவனைப்பற்றிப்‌ பாடத்‌ 
_ தொடங்கினர்‌. சிறந்த கவிபாடும்‌ ஆற்றல்‌உள்ள ஒருவன்‌, ஒரு 
கல்ல நிகழ்ச்சியைக்‌ கண்டால்‌, அம்‌ நிகழ்ச்சியை யமைத்துச்‌ 
கவி பாடாதிருத்தல்‌ அவனுக்கு இயலாதது ஒன்றாகும்‌. கோவ 
லன்‌ கண்ணகி வரலாற்றைக்‌ கேட்ட, சிறந்த புலமையும்‌ கவி 
பாடும்‌ ஆற்றலுமுடைய இளங்கோவடிகள்‌, உடனே அவ்‌ வர 
லாற்றை அமைத்துக்‌ கவி பாடுவாராயினர்‌. அவ்‌ வரலாற்றைச்‌ 
கேட்டும்‌ கவிபாடாதிருத்தல்‌ இளங்கோவடிகளால்‌ இயலாத 
, காரியம்‌ எனக்‌ கொள்க. அவ்வாறே, எம்பெருமானை கினைந்து 
நினைக்து இன்பஉணர்ச்‌சி பெருகப்பெற்ற ஆழ்வார்‌, ௮ப்பெரு 
மானைப்பற்றிக்‌ கவிபாடாது இருக்க இயலாத நிலையையுடையவ 
ராய்ப்‌ பாடத்‌ தொடங்கினர்‌. 
கண்டுகொண்டு என்கண்ணிணை யாக்‌ களித்துப்‌ 
பண்டை வினையாயின பற்றோ டறுத்துத்‌ 
கதொண்டர்ச்‌ கமுதுண்ணச்‌ சொன்மாலைகள்‌ சொன்னேன்‌ 
அண்டத்‌ தமரர்‌ பெருமா னடியேனே. (9, 4: 9.) 
திருவாய்மொழி முழுவதும்‌ ஆராய்ந்த நம்முன்னோர்‌, இறை 
வளைக்‌ கண்டதாக மகிழ்க்து கூறும்‌ இடமெல்லாம்‌ அவர்‌ 
ஞானக்கண்ணாற்‌ கண்டதேயாகும்‌ என்றும்‌, அவர்‌ அனுபவம்‌ 
எல்லாம்‌ மானசானுபவமே என்னும்‌ முடிவு செய்துள்ளனர்‌. 
ஆதலால்‌, இங்குக்‌ “கண்டுகொண்டு என்‌ கண்ணிணை ஆரம்‌ 
களித்து” என்று தம்‌ ஞானக்கண்ணாற்‌ கண்டு களித்ததையே 
கூறுகின்றார்‌ எனக்‌ கொள்க, 
ஆழ்வார்‌ எம்பெருமானை ஞானக்கண்ணாற்‌ கண்டு களித்‌ 
தார்‌; அக்‌ களிப்பினல்‌ சொனமாலைகள்‌ சொல்லல்‌ ஆயினர்‌. 
“£சொன்மாலைகள்‌ சொன்னேன்‌ ? என்றதனால்‌ திருவாய்‌ 
மொழி முழுவதும்‌ ஒரே மாலை என்று கொள்ளுதல்‌,ஆகாது. 
ஒவ்வொரு பாசுரமும்‌ இறைவனுக்கு ௮ணிச்தஒவ்வொரு மாலை 
எனக்‌ கொள்ளுதலே பொருத்தமாகும்‌, ஒவ்வொரு சொல்லும்‌ 
ஒவ்வொரு மலர்‌; ஒவ்வொரு பாசுரமும்‌ ஒவ்வொரு மாலை என்க, 


16 


ஒவ்வொரு சொல்லும்‌ ஒவ்வொரு மலர்‌. ௮ச்‌ சொல்லின்‌ 

பொருள்‌ அம்‌ மலரின்‌ ஈறுமணம்‌, ஈறுந்தேன்‌ ஆகும்‌. 
சொல்லென்னும்‌ பூம்போது தோன்றிப்‌ பொருளென்னும்‌ 
ஈல்லிரும்‌ இர்தாது கா.று,தலால்‌--மல்லிகையின்‌ . 
வண்டார்‌ கமழ்தாம மன்றே ? 
தண்டா.ரான்‌ கூடற்‌ தமிழ்‌ 

என்றது காண்க, 


எம்பெருமானை ஞானக்கண்ணாற்‌ கண்டு மூழ்ச்து சொன்‌ 
மாலைகள்‌ சொன்னார்‌. கண்டு மூழ்ச்ததன்‌ பயன்‌ சொன்மாலை 
சொல்லுதலேயாகும்‌. * பண்டை வினையாயின பற்றோடு ஒழிம்‌ 
தது? இடைப்பிறவரலாக வந்த மற்றொரு பயனாகும்‌: ௮௮ 
முக்யெப்‌ பயன்‌ அன்று. இறைவனிடத்து அன்புசெலுதீதுதல்‌ 
நம்‌ கடமை. வினைகள்‌ அவ்விடத்து நிற்க இயலாமல்‌ தாமே ஒழி 
யும்‌; அல்லது, அவற்றை ஒழித்தல்‌ இறைவன்‌ கடமை. அதனை 
முக்யெப்பயனாக எண்ணுதல்‌ ஆகாது என்பத அ௮றிஞர்கருத்து. 
ஆழ்வார்‌ ஞானக்கண்ணால்‌ எம்பெருமானைக்‌ கண்டு மகிழ்ந்து 
சொன்மாலைகள்‌ சொன்னார்‌. அதனால்‌, மற்றொருபயனும்‌ உண்‌ 
டாமிற்று. அச்‌ சொன்மாலைகள்‌ ஏனைய அடியார்கட்குச்‌ செவி” 
யால்‌ நுகரும்‌ அமுதமாயின ; அவர்கள்‌ ௮ச்‌ சொன்மாலைக 
ளாயெ பாசுரங்களைப்‌ பாடிப்‌ பாடி, அவற்றின்‌ பொருளை 
எண்ணிஎண்ணி அமுதம்‌ உண்டாற்போல்‌ மகிழ்வர்‌ என்றபடி. 
“£ கண்ட வாற்றால்‌ தனதே உலகென நின்றான்‌ தன்னை 
வண்டமிழ்‌ தற்க கோற்றேன்‌ அடியார்க்கு இன்ப மாரியே?? (4,5:10.) 
எனப்‌ பிறிதோரிடத்தும்‌ அருளிச்செய்துள்ளார்‌. 
இவ்வாறு ஆழ்வார்‌ பாசுரங்கள்‌ கற்பார்க்கு இன்ப 
வெள்ளமாக இருத்தலால்‌, திருவாய்மொழியை “ ஆரா வமுதக்‌ 
கவி யாயிரம்‌ ?' என்றார்‌ கம்பர்‌. 


ஆழ்வார்‌ தம்முடைய கவிகளைத்‌ (தொண்டர்க்கு அமுதம்‌! 
என்னும்‌; (அடியார்க்கு இன்பமாரி' என்றும்‌ தாமே புகழ்ந்து 
கூறுதல்‌ தகுமோ? எனின்‌; ஆழ்வார்‌ தம்முடைய ஆற்றலால்‌ 
தாம்‌ ஒன்றைச்‌ செய்வதாக எண்ணுபவர்‌ அல்லர்‌. எல்லாம்‌ 
இறைவன்‌ அருளால்‌ நிகழ்பவை என்றே எண்ணும்‌ இயல்பி 
னர்‌. இறைவனைக்‌ கண்டு மிழ்க்ததனாலே சொன்மாலைகள்‌ 
சொல்லப்பட்டன என்‌ றதனால்‌ இச்‌ சொன்மாலைகள்‌ தோன்றி 
யத .ற்குக்‌ காரணம்‌ இறைவன்‌ அருளே என்பது பெறப்படும்‌. 
அப்படி அவன்‌ அருளால்‌ சொல்லப்பட்டசொன்மாலைகள்‌ அடி 
யார்க்குஅமுதம்போன்‌ றஅஎன்றால்‌,௮ அ இழைவனைப்புகீழ்க்த 


11] 


காகுமே யன்‌ நித தம்மைப்புகழ்ச்துகொண்டது ஆகாதென்க, 
* மயர்வற மதிறல மருளினன்‌ ” என்று முதற்‌ பரசுரத்திலே 
கூறியிருத்தலால்‌ ஆழ்வார்பாடியபாக்களெல்லாம்‌ இறைவனரு 
ளாற்‌பாடப்பட்டவை என்பது பெறப்படும்‌. அன்றியும்‌, 

££ என்கெஞ்சத்‌ அள்ளிரும்‌,தில்‌ இழுச் தமிழ்‌ நூல்‌ இவைமொழிகச்து?? 10.614, 

££ பண்ணார்பாடல்‌ இன்சவிகள்‌ யானாய்த்‌ தன்னைச்‌ தான்பாடி!? 10. 7: 5. 
என்பவற்றால்‌ இறைவனே தம்‌ உள்ளத்திலிருச்து இச்‌ கவி 
களைப்‌ பாடுன்றான்‌ என்பது ஆழ்வார்‌ நினைவாக உளக. 
ஆகவே, அக்கவிகளைப்‌ புகழ்வது ௮ப்பெருமானைப்‌ புகழ்வதே 
யாகும்‌ எனக்‌ கோடல்‌ தவறாகாது. 7-ஆம்‌ பத்து 9-ஆம்‌ 
திருவாய்மொழிமுழுவ தும்‌ இக்கருத்தையே ஆழ்வார்‌ பலவாறாக 
வெளியிட்டுள்ளனர்‌. இறைனைப்பற்றிய மெய்யுணர்வுபெற்ற 
பெரியோர்‌ எச்செயலும்‌ இறைவனால்நிகழ்னெ றது என்றெண்‌ 
ணுவது இயல்பு, அவ்வாறே ஆழ்வாரும்‌ எண்ணினர்‌. 


அன்றியும்‌, இப்‌ பாசுரங்கள்‌ பாடுகன்‌. ற தமக்கு இன்ப 

மளிப்பதை யுணர்க்த ஆழ்வார்‌, அவ்வாறே இறைவனிடத்‌ 
தன்புகொண்ட ஏனையோர்க்கும்‌ இன்பமளிக்கும்‌என எண்ணு 
"வது தவறாகாது. தம்முள்ள த்தில்‌ கிகழும்‌ எண்ணங்களுக்குத்‌ 
தக்கபடி பிறரை எண்ணுதல்‌ மக்கள்‌ மனவியல்‌ பன்றோ ? 
ஆழ்வார்‌ எண்ணியபடி அவருடைய சிஷ்யராயெ மது ரகவிகள்‌, 

6 நாவி னால்ஈவிற்‌ றின்ப மெய்‌இனேன்‌ ?? 
என்னும்‌, 

££ குருகூர்ஈம்பி, பாவி னின்னிசை பாடித்‌ இரிவன்‌?? 
என்னும்‌ கூறுதலையும்‌, பிற நூல்கள்‌ பாராட்டுதலையும்‌ காண்க, 


ஆழ்வார்‌ தமது அன்பு எத்தன்மையது என்று அவரே 
பிறிதோரிடத்துக்‌ கூறியுள்ளனர்‌. ஆசையின்‌ தன்மை யாது? 
(ஆசை-அவர) விரும்பிய பொருளை அஅபவித்து முடிவடையா 
தது ஆசையாகும்‌. ஒரு பொருளை அனுபவிக்க அனுபவிக்க 
ஆசை பெருகுவதல்ல அ முடிவடையாத. பிற காரணங்களால்‌ 
அவ்‌ ௮றுபவத்திற்கு இடையூறு மிகழ்ச்தால்‌ ஒருவேளை அவ்‌ 
ஆசை தணிவதல்லது அனுபவித்தலால்‌ முடிவடையா ௮. அனு 
பவிக்க அனுபவிக்க, விறகு மேன்மேலும்‌ இடப்பட்ட ரெருப்‌ 
புப்போல அவ்‌ வாசை பெருகுவதல்லது தணியாது என்பர்‌. 
(குறள்‌. 848. உரை.) அதனால்‌, அவ்‌ வாசையை முமன்‌ அ 
தடுத்தே ஒழித்தல்‌ வேண்டும்‌. அதனால்‌, அவ்‌ வாசையின்‌ 
தன்மையைக்‌ கூறத்‌ தொடங்கிய திருவள்ளுவர்‌ “ஆரா 
இயற்கை அவா ” என்றார்‌, | ட 

௦ 


18 


ஆழ்வாருக்கு அந்த ஆரா வியற்கையையுடைய அவா முழு 
வதும்‌ இறைவன்பர்ற்‌ செல்லுவதாயிற்று. அதனால்‌, அவா 
“அராத காதற்‌ குருகூர்ச்‌ சடகோபன்‌ ” என்று தம்மைத்‌ 
தாமே கூறியுள்ளனர்‌. ந 
இவ்வாறான அவர்‌ இயல்பை அவருடைய பாசுரங்களிற்‌ 
காணலாம்‌. 
1 கூவிச்கூவி ரெஞ்சருடிக்‌ சண்பணி சோர நின்றால்‌ 
பாவி நீ என்றொன்று சொல்லாய்‌ பாவியேன்‌ காண வந்தே ? (4.7: 8,) 
ஞானக்கண்ணாற்‌ கண்ட எம்பெருமானை ஊனக்கண்ணாலும்‌ 
காண விரும்பினார்‌. காட்டு எய்தவில்லை. கண்ணீர்‌ பெருக கெஞ்‌ 
சம்‌ உருகிப்‌ பன்முறை அழைத்தார்‌. அப்போதும்‌ அக்காட்சி 
எய்தவில்லை. நான்‌ இவ்‌ ஊனக்‌ கண்ணாற்‌ காணும்படி. நீ அன்‌ 
போடு காட்சியளிக்க விரும்பவில்லையாயினும்‌, அவ்‌ விருப்ப 
மின்மையை என்‌ கண்ணெதிரே தோன்றிக்‌ கூறுக. “நீ பாவி 
அதனால்‌ உனக்குக்‌ காட்சியளித்தல்‌ இயலாது ” என்றாவது 
என்‌ கண்முன்‌ தோன்றிக்‌ கூறுக. அதுவும்‌ எனக்கு அமை 
யும்‌. ரீ வெறுப்போடு கூறியதாயினும்‌, விருப்போடு கூறிய 
தாயினும்‌, அவ்‌ வேற்றுமையை யான்‌ கருதவில்லை. உன்னைக்‌ 
காண்டல்‌, உன்சொற்கேட்டல்‌ அவ்வளவே என்‌ ஆசை என்‌ 


ரொர்‌. 


ரஷ 


சிறப்பில்‌ வீடு சுவர்க்கம்‌ ஈரகம்‌ 

இறப்பில்‌ எய்து எய்தற்க யானும்‌ 

பிறப்பில்‌ பல்பிற விப்பெரு மானை 

மறப்பொன்‌ நின்றி என்றும்‌ மசழ்வெனே ?? 
இப்‌ பாசுரத்தில்‌, ஆழ்வார்‌ எம்பெருமானை நோக்க, நீ எனக்கு 
வீடு பேறு அளிப்பினும்‌ அளிக்க ; சுவர்க்கம்‌ அளிப்பினும்‌ 
அளிக்க ; மரகமே அளிப்பினும்‌ அளிக்க; என்னை எங்கு வைப்‌ 
பினும்‌ வைக்க; அதுபற்றி எனக்குக்‌ கவலையில்லை; எப்போதும்‌ 
உன்னை கினைந்து கினைந்து மடழ்வேன்‌ ; இதுவே யான்‌ விரும்‌ 
புவது என்கிறார்‌, இவ்வாறு அவன்‌ வெறுப்போடு கூ றினும்‌ 
அவன்‌ சொல்லே யான்‌ வேண்டுவது ; அவன்‌ என்னை எங்கே 
வைப்பினும்‌ அவனை கினைந்து மஇிழ்வதே யான்‌ வேண்டுவது 
என்று ஆழ்வார்‌ கூறுவாராயின்‌; அவர்‌ அன்பு இத்‌ தகையது 
என்‌ அ எடுத்துரைத்தல்‌ இயலுமோ? 

“£ கசைஇயார்‌ ஈல்சார்‌ எனினும்‌ ௮வர்மாட்டு 
இசையும்‌ இனிய செவிக்கு ?? 

என்ற திருக்குறட்‌ கருத்தும்‌, பரவி நீ என்றொன்று சொல்‌ 
லாய்‌ பாவியேன்‌ காண வந்தே? என்ற ஆழ்வார்‌ கருத்தும்‌ 
ஒத்திருத்தல்‌ காண்க, சிற்றின்ப வேட்கையை யுடையார்க்குச்‌ 


ட்‌ 


19 

கூறப்பட்ட இக்‌ கருத்துப்‌ பேரின்ப வேட்கை யுடையார்க்கு 
எளிதேயன்றோ 2 

2 சமயக்‌ கருத்துக்கள்‌ 

ஆழ்வார்‌ எம்பெருமானிடத்துக்‌ கொண்ட அளவிறந்த 
பக்தியினால்‌ ௮ப்‌ பெருமானைப்‌ பற்றிக்‌ கவி பாடினாராயினும்‌, 
அவருள்ள த்தே தேங்கிய வைணவ சமயக்‌ கருத்துக்கள்‌ அவர்‌ 
பாசுரங்களில்‌ ஆங்காங்கே வெளிப்படுவனவாயின. ஆழ்வார்‌ 
தமிழ்‌ நாட்டிலே அவதரித்தவர்‌. தமிழ்‌ நாட்டிலே தொன்று 
தெசட்டுக்‌ கடவுள்‌, உயிர்‌, உடம்பு இவற்றைப்‌ பற்றி வழங்கிய 
சீரிய கருத்துக்களே ஆழ்வார்‌ உள்ளத்தே அமைந்து அவர்‌ 
பாசுரங்களின்‌ வழியாக 'வெளிப்படுவனவாயின. அவைகளே 
வைணவ சமயத்தின்‌ அடிப்படையான கொள்கைகளாம்‌. 


1 வைணவ சமயத்தவர்‌ தத்துவம்‌ மூன்று எனச்‌ கொண்ட 
னர்‌. அவை இத்து, அசித்து, ஈசுவரன்‌ என்பன. இத்து - 
உயிர்‌, அசித்து. மக்கள்‌ விலங்கு முதலியவற்றின்‌ உடம்பு 
முதலிய உலகப்‌ பொருள்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ காரணமான 

* பிரடருதி என்பது. பிரகருதியை மூலப்பகுதிஎன்்‌ பர்‌.ஈசுவரன்‌- 
இறைவன்‌. இவை மூன்றும்‌ தனித்தனி இயல்புடைய வேறு 
வேறு பொருள்கள்‌; என்றும்‌ அழிவில்லாதவை ; ஆயினும்‌, 
எக்காலத்தும்‌ இவை மூன்றும்‌ சேர்ந்தே இருக்கன்‌. றன. இவற்‌ 
அள்‌, இறைவன்‌, சித்து அசித்து இரண்டனுள்ளும்‌ அக்தர்‌ 
யாமியாக உள்ளான்‌. இதுவே இவற்றின்‌ அண்ணிய நிலை. 
(சூக்ஷம நிலை). மூலப்பகுதி, விரி வடைந்து மக்கள்‌, விலங்கு 
முதலியவற்றின்‌ உடம்புகளாகவும்‌,மற்றுமுள்ள பொருள்களா : 
கவும்‌ ஆகின்றது. உயிர்‌, தன்னுடைய புண்ணிய பாவங்கட்‌ 
கேற்ப ஒவ்வோருடம்பை யடைகின்றத. அதுவே உயிருக்குப்‌ 
பி றப்பாகும்‌. இறைவன்‌, மூலப்பஞுதியின்‌ விகாரமாயெ எல்‌ 
லாப்‌ பொருள்களுள்ளும்‌ எல்லா உயிர்களுள்ளும்‌ அந்தர்யாமி 
யாக மறைந்துள்ளான்‌ . இதுவே இவற்றின்‌ பருகிலை, (ஸ்தூல 
நிலை). மூலப்பகுதியின்‌ விகா.ரமாகிய உடம்பிற்கு வளர்தல்‌ 
பருத்தல்‌ குறைதல்‌ முதலிய விகாரங்கள்‌ உண்டு. அவ்‌ வுடம்பி 
னுள்ளிருக்கும்‌ உயிருக்கு அத்‌ தகைய விகாரம்‌ ஒன்றுமில்லை. 

- ஆயினும்‌, தான்செய்த புண்ணிய பாவங்கட்கேற்ப உடம்பைப்‌ 

பெற்றிருத்தலால்‌, அவ்‌ வுடம்பைப்‌ பற்றிய இன்ப அன்ப 
வுணர்ச்சிகள்‌. உயிருக்கு உண்டு. இவ்‌ வுடம்பினுள்ளும்‌ உயிரி 
அள்ளும்‌ அந்தர்யாமியாக உள்ள இறைவன்‌; உடம்பினுடைய 
விகாரங்களையும்‌, உயிரினுடைய இன்பஅன்பவுணச்சிகளையும்‌ 


20 
அடைவதில்லை. இறைவன்‌ வினை காரணமாக இல்லாமல்‌ தன்‌ 
விருப்பினால்‌ இவ்‌ இரண்டனுள்ளும்‌ ௮அமைந்திருத்தலால்‌, இவ்‌ 
இரண்டின்‌ தன்மைகளையும்‌ ௮வன்‌ அடைவதில்லை. உயிர்‌ 
மூலப்பகுடியின்‌ விகாரமாயெ உடம்பைத்‌ தனக்கு உடம்பா 
கம்‌ கொண்டிருத்தல்‌ போல, இறைவன்‌ உடம்பு, உயிர்‌ ஆகிய 
இரண்டையும்‌ தனக்கு உடம்பாகக்‌ கொண்டிருக்கன்றான்‌. 
இவ்வாறு, இம்‌ மூன்று தத்துவங்களும்‌ ஒன்றை விட்டொன்று 
பிரியாமல்‌ எக்காலத்தும்‌, தத்தம்‌ இயல்பை விடாமல்‌ ஒன்று 
சேர்ம்துள்ளன என்பது வைணவ சமயக்‌ கொள்கையாகும்‌. 
இக்‌ கொள்கையை விளக்க வைணவ சமயத்து றவிகள்‌ மூனி:று 
கோல்களை ஒன்றாகப்‌ பிணைத்துக்‌ கையில்‌ ஏந்தியுள்ளனர்‌. 
இதனை “முக்கோல்‌” என்று கூறுவர்‌. துறவிகள்‌ இவ்வாறு 
முக்கோல்‌ ஏந்தும்‌ வழக்கம்‌ தமிழ்‌ காட்டில்‌ தொன்று தொட்டு 
வழங்கிய வழக்கமாக உளது. தொல்காப்பியர்‌, 
: நூலே கரகம்‌ ழக்கோல்‌ மணையே 
ஆயுவ்‌ காலை அந்தணர்க்‌ குரிய ?? 
என அந்தணர்க்கு முக்கோல்‌ கூறினர்‌. இங்கே அந்தணர்‌ 
எனப்பட்டவர்‌, முற்றத்‌ துறந்த முனிவராவர்‌. தொல்காப்பி 
யத்தில்‌ பார்ப்பார்‌, அறிவர்‌, அந்தணர்‌, தாபதர்‌ எனப்‌ பல 
சொற்கள்‌ வழங்கப்பட்டுள்‌ ளன. இவையெல்லாம்‌ ஒரே வகை 
யாரைக்‌ குறிக்கவில்லை, ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு வகையா 
ரைக்‌ குறிக்கவுமில்லை. பார்ப்பார்‌ வேறு, அறிவர்‌ அந்தணர்‌ 
வேறு. அறிவர்‌ அந்தணர்‌ இவர்‌ முற்றத்‌ அறந்தவராக, 
மனத்தை யடக்‌ இறைவனையே எண்ணும்‌ இயல்பினராக, 
மூன்று கால நிகழ்ச்சிகளையும்‌ ௮றிபவராக உள்ளனர்‌. தாப 
தர்‌, அறிவர்‌ மலையை யடைதற்கு த்‌ தொடக்கமாகவுள்ள 
தவத்தை மேற்கொண்டு ஒழுகுபவராகக்‌ காணப்படுன்‌ றனர்‌. 
பார்ப்பார்‌, வேதம்‌ ஓதுதல்‌ மட்டும்‌ உடையவராக (இம்‌ கிலை 
கட்கு வாராதவராகக்‌) காணப்படுகின்றனர்‌. வேறு சல சொம்‌ 
களும்‌ உள்ளன ; அவை பொதுவாக உள்ளன. 
“£ எறித்தறா கதிர்தாங்‌ ஏந்திய குடைநீழல்‌ 

உறித்தாழ்க்த காகமும்‌ உரைசான்ற ழக்கோலும்‌ 

ரெறிப்படச்‌ சுவல்‌௮சைஇ வேறோரா நெஞ்சத்துக்‌ 

குறிப்பேவல்‌ செயல்மாலைக்‌ கொளைஈடை யந்தணீர்‌ ?3 ‘ 
என்பது கலித்தொகைச்‌ செய்யுட்பகு தி. தொல்காப்பியத்தா 
லும்‌ இக்‌ கலித்தொகைச்‌ செய்யுட்‌ பகுதியாலும்‌ கூறப்பட்ட 
அம்தணர்‌ ஒருகிலையுடையவரே யாதல்‌ காணலாம்‌. முக்கோல்‌ 
ஏந்திய அவ்‌ வற்தணர்கள்‌ ஐம்பொறிகளையும்‌ வென்றவர்‌ 


21 
மனம்‌ இறைவனை யல்லது வேறு ஒன்றையும்‌ விரும்பாத 
இயல்பினர்‌ என்பது தெளிவாகின்றது. 
இவ்‌ வந்தணர்கள்‌ முக்கோல்‌ ஏசக்தக்‌ காரணம்‌ யாது? 
இம்‌ முக்கோலை ““உரைசான்ற முந்கோல்‌”" எனக்‌ கலித்‌ 
தொகைச்‌ செய்யுட்பகுதி புகழ்ம்து கூறுகின்றது. “உடம்பு, 
உயிர்‌, இறைவன்‌ எனது தத்துவம்‌ மூன்று என்னுங்‌ கொள்‌ 
கையுடையேன்‌ ?? எனத்‌ தம்முடைய தத்துவக்‌ கொள்கை 
யினைக்‌ குறிக்க முக்கோல்‌ ஏந்தினர்‌ எனக்‌ கொள்வதே 
பொருத்‌ தமாகும்‌. தத்துவ வேறுபாடே சமய வேறுபாடுகட்கு 
முக்கியக்‌ காரணமாகும்‌. இம்‌ முக்கோலைப்‌ பற்றிய குறிப்பு 
நெய்தற்கலியிலும்‌ முல்லைப்பாட்டிலும்‌ வந்‌ துளது. 
இவ்வாறு இன்றளவும்‌ வைணவ சமயக்‌ கொள்கைகளாக 
வுள்ள சித்து, அசித்து, ஈசுவரன்‌ எனத்‌ தத்துவம்‌ மூன்று 
என்பதும்‌, அதற்கு அறிகுறியாக முக்கோல்‌ ஏந்துதலும்‌ 
தமிழ்‌ காட்டின்‌ மிகத்‌ தொன்றுதொட்‌.. வழக்கமாதல்‌ காண்க, 
இவ்வாறு முக்கோலேந்திய துறவிகளைப்‌ பகவர்‌ எனக்‌ 
.க்ஷுதல்‌ வழக்கம்‌. தஞ்சைவாணன்‌ கோவை முதலிய 
கோவைகளெல்லாம்‌ இத்‌ தகைய துறவிகளை “ முக்கோற்‌ 
பகவர்‌ ” என்றும்‌, “£ மிச்கோர்‌ ” என்றும்‌ கூறுகின்றன... ததீ 
அவஞானமும்‌ இறைவனிடத்தன்பும்‌ ஆகிய இரண்டும்‌ இன்றி 
யமையாதவை ; ததீதுவஞானத்தின்‌ பயன்‌ இறைவனிடத்து 
மாறாத பக்தியுடையராதல்‌ என்பர்‌. ஆயினும்‌, இவ்‌ விரண்டும்‌ 
எல்லோரிடத்தும்‌ சமமாக இருப்பதில்லை. தத்துவ ஞானத்தில்‌ 
மனம்‌ அதிகம்‌ பதிற்தவராகச்‌ சிலர்‌ இருப்பர்‌ ; பக்தியில்‌ மனம்‌ 
மிகப்‌ பதிர்தவராகச்‌ சிலர்‌ இருப்பர்‌. இருவரும்‌ அறவுள்ள 
முடையவராக விருப்பர்‌. தத்துவ ஞானத்தில்‌ மனம்‌ மிக 
ஊன்‌ றியவர்கள்‌ பகவர்‌ என்னும்‌, பக்தியில்‌ மனம்‌ மிக ஊன்‌ 
றிய இல்லறத்தார்கள்‌ அடியார்‌ என்றும்‌ கூறப்படுவர்‌. ஆழ்‌ 
வார்‌ இவ்‌ விரு திறத்தாரையும்‌ திருவாய்மொழியிற்‌ கூறு 
நின்றார்‌. 
மேவித்‌ தொழுதும்ம்மின்‌ நீர்கள்‌ வேதப்‌ புனித விருக்கை 
நாவிற்கொண்‌ டச்சு,சன்‌ தன்னை ஞான விதிபிழை யாமே 
பூவிற்‌ புகையும்‌ விளக்கும்‌ சாந்தமும்‌ நீரும்‌ மலிர்‌து 
மேவித்‌ தொழும்‌௮டி யாரும்‌ பகவரும்‌ மிச்ச துலகே, (5. 4 9.) 
என்ற பாசுரத்தில்‌ ஆழ்வார்‌ இவ்‌ விரு திறத்தாரையும்‌ கூறு 
தல்‌ காண்க. தமிழ்நாட்டில்‌ தொன்றுதொட்டு வழங்கி வரும்‌ 
முச்கோற்பகவரையே இங்குப்‌ பகவர்‌ என்றோர்‌. 


92 


வைணவ சமயத்தின்‌ கொள்கையாயெ தத்துவம்‌ மூன்றும்‌ 
அவற்றின்‌ இயல்புகளும்‌ ஆழ்வார்‌ பல இடங்களில்‌ சுருக்கமாக 
வும்‌ விளக்கமாகவும்‌ கூறியுள்ளார்‌. 

யாவையும்‌ யவருர்‌ தானாய்‌ அவரவர்‌ சமயச்‌ தோறும்‌ 

தோய்விலன்‌ புலனைர்‌ துக்கும்‌ சொலப்படான்‌ உணர்வின்‌ முர்த்தி 

ஆவிசேர்‌ உயிரி னுள்ளால்‌ ஆதமோர்‌ பற்றி லாத 

பாவனை அதனைக்‌ கூடில்‌ ௮வனையுங்‌ கூட லாமே, (3.4: 10.) 


என்ற பாசரத்தில்‌ அழகாக வெளியிட்டுள்ளார்‌. யாவையும்‌ யவ 
ரூம்‌ தானாய்‌ - உயிரில்பொருள்கள்‌ உயிர்கள்‌ ஆ௫ய எல்லாவற்‌ 
அள்ளும்‌ தான்‌ அந்தர்யாமியாக நின்று, அவரவர்‌ சமயம்‌ 
தோறும்‌ தோய்விலன்‌ - அவ்‌ வப்‌ பொருள்களின்‌ விகாரங்‌ 
களைத்‌ கான்‌ அடையான்‌. சமயம்‌ - அவஸ்தை, விகாரம்‌. பாசு 
ரத்தில்‌ அவரவர்‌ சமயந்தோறும்‌என்‌ றிரும்தா லம்‌, அவையவை 
சமயக்கோறும்‌ என்பதையும்‌ சேர்த்துக்கொள்ளுதல்‌ வேண்‌ 
டும்‌, உயிர்களின்‌ விகாரங்களாவன - அவ்‌ வவ்‌ வுயிர்‌ கொண்‌ 
டுள்ள உடம்பிற்கேற்ப உண்டாகும்‌ இன்பதன்பங்கள்‌. உயி 
ரில்‌ பொருள்கட்குரிய விகாரங்களாவன - வளர்தல்‌ பருத்தல்‌ 
முதலியவை. இருவகைப்‌ பொருள்கட்குள்ளும்‌ அந்தர்யர்மி 
யாக நிற்கும்‌ இறைவன்‌ அவற்றின்‌ விகாரங்களை யடைவ 
தில்லை என்பது கருத்து. இதனை ஓர்‌ உதாரணத்தால்‌ விளக்கு 
ின்றார்‌ மேல்‌: ஆவி சேர்‌ உயிரினுள்ளால்‌ ஆது மோர்‌ பற்றி 
லாத பாவனை அதனைக்‌ கூடில்‌ அவனையுங்‌ கூடலாமே- உடம்‌ 
பினுள்‌ இருக்னெற உயிர்‌ அவ்‌ வுடம்பின்‌ விகாரங்களை அடை 
வதில்லை என்பதை நன்கு தெளிவோமாயின்‌, அவ்‌ வுடம்பு, 
உயிர்‌ இரண்டி னுள்ளும்‌ இருக்கன்‌. ற இறைவன்‌ அவ்‌ இரண்‌ 
டின்‌ விகாரங்களையும்‌ அடைவதில்லை என்பதையும்‌ நன்கு 
தெளியலாம்‌ என்பது கருத்து. ஆவி - உடம்பு ; ஆகுபெயரா 
கல்‌ கொள்க. யாதும்‌ என்பது ஆனதும்‌ எனத்‌ திரிந்தது. அவனை- 
இறைவனை. எம்பெருமான்‌ எல்லாப்பொருள்களுள்ளும்‌ அக்தார்‌ 
யாமியாக நிற்கின்றான்‌ என்னும்‌ கருத்தைப்‌ பல இடங்களில்‌ 
ஆழ்வார்‌ வெளியிட்டுள்ளனர்‌. 


(2) வீடுபேறு என்ப௫ யாது? என்பது பற்றிச்‌ சமய நூல்‌ 
கள்‌ வேறுவகையாகக்‌ கூறும்‌, வீடு என்பது ஒரு தனி உலகம்‌ 
என வைணவ சமயம்‌ கூறுகின்றது. இதுவும்‌ தமிழ்நாட்டின்‌ 
பழங்‌ கொள்கையேயாகும்‌. திருக்குறளில்‌, 

“£ மலர்மிசை ஏஜனொன்‌ மாணடி. சேர்க்தார்‌ 
நிலமிசை நீவொழ்வார்‌ ? 


23 ட 
என்ற பாட்டில்‌ வீட்டை (மோக்ஷத்தை) நிலம்‌ என்றார்‌. அத 
னால்‌ வீடு - மோக்ஷம்‌ ஒருலகம்‌ என்ப அ திருவள்ளுவர்‌ கருத்து 
என்பது கெளிவாடுன்றது, இக்‌ கருத்தை அவர்‌, 


உரனென்னுர்‌ தோட்டியான்‌ தரைக்துவ்‌ சாப்பான்‌ 
வரனென்னும்‌ வைப்பிற்கோர்‌ வித்‌.து. 
யான்‌என சென்னும்‌ செருக்கறுப்பான்‌ வானோர்க்கு 
உயர்ந்த உலகம்‌ புகும்‌. 
ஐயத்தி னீங்சித்‌ கெளிச்தார்ச்கு வையத்‌ இன்‌ : 
வானம்‌ ஈணிய துடைத்து. 
என்ற பாட்டுக்களிலும்‌ வெளியிட்டுள்ளார்‌. வரனென்‌ 
னும்‌ வைப்பு எல்லா உலகத்தினும்‌ மேம்பட்ட வீட்டுலகம்‌. 
வானோர்க்கு உயர்ந்த உலகம்‌ - தேவர்களாலும்‌ அடைய முடி. 
யாத வீட்டுலகம்‌. வானம்‌ - வீட்டுலகம்‌ ; தத்துவஞானம்‌ பெற்‌ 
றவர்‌ அடையுமிடமாகக்‌ கூறப்பட்டமையால்‌ இங்கு வானம்‌ 
என்றது - வீட்டுலகம்‌. 
தத்துவ ஞானம்‌ பெற்றவர்கட்கு இவ்‌ உலகத்தைவிட 
வீட்டுலகம்‌ ௮ண்மையிலிருப்பதாகத்‌ தோன்‌ மும்‌, 
£ “பொன்னுலகு ஆளீரோ புவனிமுழுது ஆளீரோ ” என்‌ 
பதனால்‌, தத்துவ ஞானிகட்கு இவ்‌ உலகத்தினும்‌ வீடு ௮ண்‌ 
மையதாகத்‌ தோன்றும்‌ என்ற குறிப்பை ஆழ்வாரும்‌ வெளி 
யிட்டுள்ளனர்‌. 
மோக்ஷம்‌ ஒரு தனி யுலகம்‌ என்ற வைணவ சமயக்‌ கொள்‌ 
கையை ஆழ்வார்‌ பல இடங்களில்‌ வெளியிட்டுள்ளனர்‌. 
புலனைஈ்‌௪ மேயும்‌ பொறியைர்‌ அம்‌ நீங்கி 
ஈலமந்த மில்லதோர்‌ ஈாடு புகுவீர்‌ 
அலமந்து வீய .ஏசுரமைச்‌ செற்றான்‌ 
பலமுந்து சீரிற்‌ படியின்‌ஓ வாதே, 
என்ற பாசுரத்தில்‌ “£நலமந்த மில்லதோர்‌ மாடு” என்றது 
காண்க. “£ நலம்‌ அந்த மில்லதோர்‌ நாடு” என்பதில்‌ ££ அந்தம்‌ 
இல்லது ” என்பதை நலம்‌ காடு இரண்டிற்கும்‌ சேர்த்துப்‌ 
பொருள்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌. அந்த மில்லதோர்‌ ௩ாடு-அழி 
வில்லாத ஒப்பற்ற நாடு, கலம்‌ அந்த மில்லதோர்‌ காடு - அழி 
வில்லாத இன்பத்தையுடைய நாடு. நலம்‌ - இன்பம்‌. தாடும்‌ 
அழிவில்லாதது ; அதனை யடைக்தரர்க்கு உண்டாகும்‌ இன்ப 
மும்‌ அழிவில்லாதது என்றபடி. “ அந்தமில்‌ இன்பத்து அழி 
வில்‌ வீடு” என்பர்‌ பரிமேலழகர்‌. ₹ அந்தமில்‌ பேரின்பம்‌ ? என்‌ 
அம்‌, * வைகுந்தம்‌” என்றும்‌ ஆழ்வார்‌ கூறியுள்ளனர்‌, 


24 


(8) உயிரல்லாத உலகப்‌ பொருள்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
பிரருதியே (மூலப்பகுஇ) காரணமாகும்‌. ஆயினும்‌, உலகச்‌ 
தோற்றத்திற்கு இறைவன்‌ என்ன நிலைமையில்‌ உள்ளான்‌ 
என்பதுபற்றியும்‌ சமய நூல்கள்‌ வேறு வேறு கருத்துடையன 


ஒரு பொருள்‌ உண்டாவதற்கு மூன்று காரணங்கள்‌ 
கூறுவதுண்டு. மண்‌ குடமாகச்‌ செய்யப்படுமிடத்‌ அ, மண்‌ முதற்‌ 
காரணம்‌; (காரியமாக மாறுவது முதற்காரணம்‌) அக்‌ குடதீ 
தைச்‌ செய்பவன்‌ நிமித்த காரணம்‌; அவன்‌ குடத்தைச்‌ செய்வ 
தற்குக்‌ கருவியாக உள்ள சக்கரம்‌ முதலியவை துணைக்காரணம்‌, 
உலகத்‌ தோற்றத்திற்கு இறைவன்‌ இம்‌ மூன்று காரணங்களா 
கவும்‌ இருக்கன்றான்‌ என்பது வைணவ சமயக்‌ கொள்கையா 
கும்‌. சித்தும்‌ அசத்தும்‌ சூக்ஷமமாக (நுண்மையாக) இருக்கும்‌ 
நிலையில்‌ - உலக உற்பத்திக்குமுன்‌ - அவற்றுக்குள்‌ இறைவன்‌ 
அந்தர்யாமியாக நிற்கும்‌ நிலையையே இறைவன்‌ உலகத்திற்கு 
முதற்‌ காரணம்‌ என்னும்‌, சூக்ஷமமாக (நுண்ணிய நிலையில்‌) 
இருக்கும்‌ இத்து அசித்துக்களை வெளிப்படுத்தி உலக உம்‌ 
பத்தி செய்வோம்‌ என்று இறைவன்‌ எண்ணுகிற நிலையையே 
இறைவன்‌ உலகிற்கு நிமித்த காரணம்‌ என்றும்‌, இறைவ 
னுடைய ஞானம்‌ சக்தி முதலியவை துணைக்‌ காரணம்‌ என்‌ 
அம்‌; இம்முறையில்‌ இறைவன்‌ உலக உற்பத்திக்கு மூன்று. 
காரணங்களுமாக உள்ளான்‌ என்னும்‌ முடிவு செய்துள்ளனர்‌. 


இவ்வாறு இறைவன்‌ உலகிற்கு மூன்றுவித காரணங்‌ 
களாகவும்‌ உள்ளான்‌ என்ற கருத்தை ஆழ்வார்‌ பல இடங்‌ 
களில்‌ வெளியிட்டுள்ளார்‌. 
££ நினைர்த எல்லாப்‌ பொருள்கட்கும்‌ வித்தாய்‌ முதலிற்‌ எதையாமே 
மனஞ்செய்‌ ஞானத்‌ அன்பெருமை மாகு தோ மாயோனே?? (1,5: 2.) 


“£ தானோர்‌ உருவே தனிவித்தாய்த்‌ தன்னின்‌ மூவர்‌ முதலாய 
வானோர்‌ பலரும்‌ முனிவரும்‌ மற்றும்‌ மற்றும்‌ முற்றுமாய்‌ ?? (1.5: 4.) 
“ எப்பொருட்கும்‌, வேர்‌ முதலாய்‌ வித்தாய்ப்‌ பரச்து தனி நின்ற, 
சார்முல்போல்‌ வண்ணன்‌ ? (2.8 ; 10.) 


என்ற பாசுரங்களிலும்‌, வேறு பல பாசுரங்களிலும்‌ காண 
லாம்‌. இவற்றுள்‌, இறைவன்‌ உலகிற்கு முதற்காரணம்‌ என்ப 
மிக முக்கியமானது. பின்‌ காரியப்‌ பொருளாக மாறுவது 
முதற்காரணம்‌ என்பது பொதுவிதி, இங்கு இறைவனே இவ்‌ 
உலகப்‌ பொருள்களாக மா றிவிட்டானோ என்றால்‌ ௮ங்கன 
மின்று; i 


26 


இவ்‌ உலகப்‌ பொருள்கட்கு (உடம்பு உயிர்‌ எல்லாவற்றிற்‌ 
கும்‌) அவற்றின்‌ அண்ணிய நிலை முதற்காரணம்‌. பருப்பொரு 
ளாக (ஸ்தாலப்‌ பொருளாக) உள்ள இம்‌ நிலைமை காரியம்‌, 
இறைவன்‌ நுண்ணிய நிலையிலுள்ள இத்து அூத்துக்களுள்‌ 
ளேயும்‌ அந்தர்யாமியாக உள்ளான்‌ ; பருப்பொருளாக உள்ள 
இம்‌ நிலையிலும்‌ அந்தர்யாமியாக உள்ளான்‌ ; அண்மையான 
சித்து ௮சித்துக்களில்‌ இறைவன்‌ அந்தர்யாமியாக இருக்கும்‌ 
நிலை முதற்காரண நிலையாகும்‌. பருப்பொருளாக உள்ள இத்து 
அசித்துக்களில்‌ இறைவன்‌ அந்தர்யாமியாக உள்ள நிலையே 
காரியுகிலையாகும்‌. அதனால்‌,இறைவன்‌ முதற்காரணமாகஉள்ள 
நிலையிலும்‌, காரியமாக உள்ள நிலையிலும்‌ சிறிதும்‌ வேறுபடுவ 
தில்லை. இக்‌ கருத்தை ஆழ்வார்‌ பாசுரத்தில்‌, “முதலிற்‌ சிதை 
யாமே” என்ற தொடர்‌ அழகாக விளக்குகின்றது. தன்னு 
டைய நிலையில்‌ சிறிதும்‌ வேறுபாடின்‌ றியே எல்லாப்பொருள்‌ 
கட்கும்‌ வித்தாக உள்ளவன்‌ என்பது கருத்து. அங்ஙனமிருத்‌ 
தல்‌ இறைவனுடைய ஆற்றல்‌ என்றபடி. இங்ஙனம்‌ இறைவன்‌ 
உலகிற்கு மூன்று காரணங்களாகவும்‌ இருக்கின்றான்‌ என்ற 
கருத்து ஆழ்வார்‌ பாசுரங்களில்‌ ஆங்காங்குக்‌ காணப்படு 
இன்றது. 

(4) வைணவ சமயத்தில்‌ சிறப்பாகச்‌ சல மந்திரங்களைக்‌ 
கூறி வருகின்றனர்‌. அவற்றுள்‌, இறைவனுடைய நாராயணன்‌ 
என்னும்‌ பெயரைக்கொண்ட எட்டெழுத்து மந்திரம்‌ ஒன்றா 
கும்‌. இதனைப்‌ பெரிய திருமந்திரம்‌ எனச்‌ சிறப்பாகக்‌ கூ அவர்‌. 
இதற்கு விரிவாகப்‌ பொருள்‌ எழுதியுள்ளனர்‌ ஈம்முன்னோர்‌. 
நாராயணன்‌ என்பதற்கு நீரையிடமாக உடையவன்‌ என்ற 
பொருள்‌ கூறுவது உண்டு. . ஈம்முன்னோர்‌ அப்‌ பொருளைக்‌ 
கொண்டிலர்‌. 

நாராயணன்‌ என்பது - நாரம்‌ அயனம்‌ என்னும்‌ இரண்டு 
சொற்களாலான தொடர்‌. அதற்கு இரண்டு வகையாகப்‌ 
பொருள்‌ கூறியுள்ளனர்‌. நா ரம்‌-அழிவில்லாப்‌ பொருள்களின்‌ 
கூட்டம்‌ ; அவையாவன :--மூலப்பகுதியின்‌ விகாரமாக உள்ள 
எல்லாப்‌ பொருள்களும்‌, எல்லா உயிர்களும்‌, மோக்ஷமாயெ 
பரமபதத்திலள்ள எல்லாப்‌ பொருள்களுமாம்‌. அயனம்‌- இடம்‌. 
நாராயணன்‌ என்னும்‌ இத்‌ தொடர்‌, அழிவில்லாப்‌ பொருள்‌ 
களின்‌ கூட்டத்திற்கு இடமாக உள்ளவன்‌ என்‌ அம்‌; அழிவில்‌ 
லாப்பொருள்களை இடமாகஉடையவன்‌ என்றும்‌ இருபொருள்‌ 
கொள்ளு கற்குஉரியது. அழிவில்லாப்‌ பொருள்களின்‌ கூட்டத்‌ 
திற்கு இடமாக உள்ளவன்‌ என்பது, இறைவன்‌ எல்லாப்‌ 

1D, 


96 


பொருள்களையும்‌ தனக்குள்‌ ௮டக்க எங்கும்‌ வியாபித்துள்ள 
நிலையை உணர்த்தும்‌. அழிவில்லாப்‌ பொருள்களை இடமாக 
உடையவன்‌ என்பது, இறைவன்‌ எல்லாப்‌ பொருள்கட்கும்‌ 
அந்தர்யாமியாக உள்ள நிலையை உணர்த்தும்‌. இவ்வாறு நம்‌ 
முன்னோர்‌ பொருள்‌ கொண்டனர்‌. இவ்வாறு ஈம்‌ முன்னோர்‌ 
பொருள்‌ கொண்டதற்கு ஆதாரமாக உள்ளது - ஆழ்வார்‌ 
பாசுரம்‌ எனலாம்‌. 


6 அறிகிலேன்‌ தன்னுள்‌ அனைத்‌ தலகும்‌ நிற்க 
ரெறியினால்‌ தானும்‌ அவற்றுள்‌ நிற்கும்‌ பிரான்‌ ?? 9, 6: 4, 

என்ற பாசுரத்தில்‌, “தன்‌ னுள்‌ அனைத்துலகும்‌ கிற்க?? என்றது, 
அழிவில்லாப்‌ பொருள்களின்‌ கூட்டத்துக்கு இடமாக உள்ள 
வன்‌ என்ற கருத்தைக்‌ குறிப்பிவெதாகவும்‌, “ நெறியினால்‌ 
தானும்‌ அவற்றுள்‌ கிற்கும்பிரான்‌?? என்பது, அப்‌ பொருள்கட்‌ 
குள்ளே அந்தர்யாமியாக உள்ளவன்‌ என்ற கருத்தைக்‌ குறிப்‌ 
பிடுவகாகவும்‌ கொள்ளலாம்‌. எனவே, ஆழ்வாருடைய கருத்தை 
ஒட்டியே ஈம்‌ முன்னோர்‌ நாராயணன்‌ என்ற தொடருக்குப்‌ 
பொருள்‌ கூறினர்‌ எனக்‌ கொள்க. 


ஐ 
சங்க இலக்கியங்களில்‌ ஒன்றாகெ ஈற்றிணையின்‌. கடவுள்‌ 

வாழ்த்துச்‌ செய்யுள்‌ இக்‌ பெய்வது அழகாக விளக்கு 
ன்றது. 

மாநிலம்‌ சேவடி. யாகத்‌ நீர்‌ 

வளைஈ..ல்‌ பெளவம்‌ உடுக்கை யாக 

விசும்பு மெய்யாகத்‌ இசைகை யாகப்‌ 

பசுங்க திர்‌ மஇயமொடு சுடர்கண்‌ ணாக 

இயன்ற எல்லாம்‌ பயின்றகத்‌ தடக்யெ 

வேத முதல்வன்‌ என்ப 

£ிதற விளங்கெய திரி யோனே. 


என்பத அச்செய்யுள்‌. இதன்கண்‌, “(இயன்ற எல்லாம்‌ பயின்று 
அகத்தடக்கெயவேதமுதல்வன்‌ என்ப”? என்பதே இங்குவேண்டு 
வது. இயன்‌ ற-உலகத்தில்‌ தோன்றியுள்ள, எல்லாம்‌ பயின்று- 
எல்லாப்‌ பொருள்களினுள்ளும்‌ (உயிர்‌ உயிரல்‌ பொருளாகிய 
எல்லாப்பொருள்களினுள்ளும்‌) அந்தர்யாமியாக கின்று, அகத்‌ 
தடக்கெய-அவ்‌ எல்லாப்‌ பொருள்களையும்‌ தன்னுள்ளே அடக்கி 
யுள்ள; (வியாபகமாகவுள்ள) வேதமுதல்வன்‌ என்ப-வேதத்‌ 
தாலுணர்த்தப்படும்‌ முதற்பொருள்‌ என்ன மெய்யுணர்க்தோர்‌ 
கூறுவர்‌ என்பது அப்‌ பகுதியின்‌ கருத்தாகும்‌. (விரிவு கருதிச்‌ 
செய்யுள்‌ முழுவதுக்கும்‌ பொருள்‌ எழுதப்படவில்லை.) எனவே, 


21 


காராயணன்‌ என்பதற்கு ஆழ்வார்‌ கருத்தும்‌, அதனை ஒட்டி 
கம்‌ முன்னோர்‌ கொண்ட கருத்தும்‌ தமிழ்ஈாட்டில்‌ வழங்யெ 
கருத்தேயாகும்‌ எனக்‌ கொள்க. 

எட்டெழுத்து மந்திரத்தில்‌ நாராயணன்‌ என்பது நீங்க 
லாக எஞ்சிய பகுதிகட்குக்‌ கூறப்பட்ட பொருள்களும்‌ ஆழ்வார்‌ 
பாசுரங்களில்‌ ஆங்காங்கே காணப்படுவனவேயாகும்‌. 

இறைவன்‌ திருப்பெயர்களில்‌ கேசவன்‌; ஈாராயணன்‌, 
மாதவன்‌, கோவிம்தன்‌, ' விஷ்ணு, மதுசூதனன்‌, தஇரிவிக்ரெ 
மன்‌; வாமனன்‌, ஸ்ரீதரன்‌; இருடிகேசன்‌, பத்மகாபன்‌; 
தாமோதரன்‌ என்னும்‌ பன்னிரண்டு திருப்பெயர்களை ஒன்ற 
சேர்த்து மந்திரமாக வழங்கி வருகின்றனர்‌. அவற்றை ஆழ்‌ 
வார்‌ கேசவன்‌ தமர்‌?” என்று தொடங்கும்‌ திறாவாய்மொழியில்‌ 
ஒவ்வொரு பாசுரத்தில்‌ ஒவ்வொரு 'திருப்பெயராக அமைத்‌ 
அப்‌ பன்னிரண்டு பாசுரங்களில்‌ வெளியிட்டுள்ளனர்‌. அப் பாசு 
ரங்கட்குப்‌ “பன்னிரு காமப்‌ பாட்டு என்று அவரே பெயர்‌ 
கூறியுள்ளனர்‌. இவ்வாறு வைணவ சமயக்‌ கருத்துக்கள்‌ இன்‌ 
னும்‌ பல ஆழ்வார்‌ பாசுரங்களில்‌ ஆங்காங்கு அமைந்துள்ளன. 

ஆழ்வார்‌ இறைவனிடத்து வேண்டுவன 

ஆழ்வார்‌ இறைவனிடத்துக்‌ கொண்ட அளவிறந்த அன்பி 
னால்‌, அவனை அன்‌'றி வேறொருவரையும்‌ கினைக்கமுடியாத நிலை 
யில்‌, அவளை மறக்க முடியாத கிலையில்‌, அவனை நினைக்க 
நினைக்க உள்ளத்தில்‌ உண்டான மகிழ்ச்சி மிகுதியால்‌ கவி 
பாடுவாராயினர்‌. அவ்வாறு இறைவனிடத்து அன்புகொண்ட 
ஆழ்வார்‌, அவனிடத்து என்ன பயனை விரும்பினார்‌ என்பது 
ஆராய்ந்து அறியத்‌ தக்கது: 

பொதுவாக, எல்லாரும்‌ கடவுளை எண்ணுவதும்‌ அதிப்ப 
தம்‌ வணங்குவதும்‌ தங்கட்குத்‌ அன்பம்‌ நீங்கவும்‌ இன்பம்‌ உண்‌ 
டாகவுமேயாம்‌. அப்‌ பயன்கள்‌ உண்டாகிவிட்டால்‌ பலருக்குக்‌ 
கடவுள்‌ நினைப்புக்‌ குறையும்‌. அன்றி, மறந்தும்‌ போகும்‌. 
துன்பம்‌ நீங்கவில்லையாயினும்‌ இன்பம்‌ உண்டாகவில்லைமாயி 
யாயினும்‌ அவ்வாறே கடவுள்‌ கினைப்பைக்‌ கைவிடுவர்‌. பயன்‌ 
கருதிக்‌ கடவுளை நினைப்பதால்‌ வரும்‌ தீமை இவையே மாகும்‌. 

ஆற்வார்கிலை அவ்வாறு அன்று. ஆழ்வார்‌ பயன்‌ கருதித்‌ 
திருமாலிடதீது அன்புகொண்டிலர்‌. இயல்பாகவே அன்பு 
கொண்டனர்‌. பிறவித்‌ அன்பத்தினின்‌ அம்‌ நீங்கப்‌ பரமபதம்‌ 
அடைதல்‌ ஆழ்வார்‌ விரும்பும்‌ பயனே எனினும்‌, ௮௮ முச்யெப்‌ 


28 


பயனன்‌ று. இறைவனிடத்து நீங்கா அன்பும்‌, அவனை வணங்கு ' 
வதும்‌; அவன்‌ புகழ்களைப்‌ பாடி மகிழ்வதுமே ஆழ்வார்‌ விரும்‌ 
பும்‌ பயன்களாம்‌. இக்‌ கருத்துக்கள்‌ ஆழ்வார்‌ பாசுரங்களில்‌ 
ஆங்காங்குக்‌ காணப்படுகின்‌ றன. . 
யான்‌ மோக்ஷம்‌ அடைந்தாலும்‌, அதனில்‌ தாழ்ந்த சுவர்க்‌ 

கம்‌ அடைந்தாலும்‌, அல்லது ஈரகமே அடைந்தாலும்‌ ௮ஃது 
ஒன்றையும்‌ யான்‌ எண்ணவில்லை. அது எவ்வாறாயினும்‌ 
ஆகுக. எம்பெருமானை இடைவிடாது நினைந்து மநிழும்‌ இன்‌ 
பமே யான்‌ வேண்டுகின்றேன்‌. அவ்‌ இன்பத்தை யான்‌ எய்‌ 
இருந்து அடைந்தாலும்‌ அடைக. இடத்தின்‌ உயர்வு தாழ்வு 
களை யான்‌ கருதவில்லை என்றோர்‌. 

சிறப்பில்‌ வீடு சுவர்க்கம்‌ ஈகம்‌ 

இறப்பில்‌ எய்‌ தக எய்தற்க யானும்‌ 

பிறப்பில்‌ பலபிற விப்பெரு மானை 

மறப்பொன்‌ றின்றி என்றும்‌ மிழ்வெனே. (2.9: 5.) 
என்ற பாசுரம்‌ மேற்கூறிய கருத்தைக்‌ காட்டுகின்‌. றது. 

இறைவனை நினைப்ப அமட்டும்‌ அன்‌ றி அவனுக்கு வேண்டிய 

தொண்டுகளையும்‌ செய்ய விரும்புன்றார்‌ ஆழ்வார்‌. இன்ன 
கொண்டுதான்‌ செய்வது என்ற நியதியின்‌ றி இறைவனுக்குரிய 
எல்லாத்‌ தெர்ண்டுகளையும்‌ செய்தல்வேண்டும்‌ ; அத்‌ தொண்டு 
களை ஒருகாலம்‌ செய்து, பின்‌ விடுவது என்றில்லாமல்‌ எப்‌ 
போதும்‌ செய்தல்வேண்டும்‌ என்று விரும்புகின்றார்‌. “ ஒழிவில்‌ 
காலமெல்லாம்‌ ?” என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி இக்‌ 
கருத்தையே விரிவாகக்‌ கூறுகின்றது. அங்ஙனம்‌ எல்லாத்‌ 
தொண்டுகளையும்‌ செய்யுமிடத்தும்‌ அவற்றை என்‌ விருப்பத்‌ 
திற்காகச்‌ செய்தல்‌ ஆகாது; அவன்‌ விருப்பத்திற்காகவே செய்‌ 
தல்‌ வேண்டும்‌ ; யான்‌ செய்யும்‌ தொண்டைக்‌ கண்டு எம்பெரு 
மான்‌ மகிழ்ச்சி யடைந்தால்‌ அம்‌ ம௫ழ்ச்சியைக்‌ காண்பதே 
எனக்குப்‌ பேரின்பமாகும்‌ என்று கூறுகின்றார்‌. 

எனக்கே யாட்செய்‌ எக்காலத்தும்‌ என்றுஎன்‌ 

மனக்கே வர்திடை வீடின்றி மன்னித்‌ 

தனக்கே யாக எனைக்‌ கொள்ளு மீதே 

எனக்கே கண்ணனை யான்கொள்‌ சிறப்பே. (2. 9: 8.) 


என்ற பாசுரம்‌ மேற்கூறிய கருத்தைக்‌ காட்டுன்றது. ” 
சங்க இலக்யெங்களில்‌ ஒன்றாயெ குறுக்தொகையில்‌“முளி 

தயிர்‌ பிசைந்த காந்தள்‌ மெல்விரல்‌!” என்று தொடங்கும்‌ செய்‌ 

யுள்‌ இக்‌ கருத்தோடு ஒத்துளது. ஒரு தலைவி) தன்‌ காதல 


29 
னுக்காக மிக வருக்தி அன்போடு உணவு சமைத்து வைத்த 
னள்‌. அவள்‌ காதலன்‌ அவ்‌ உணவு மிக இனிமையாக இருக்‌ 
கிறது என்று 'சொல்லிக்கொண்டே உண்டான்‌. அது கண்ட 
அத தலைவியின்‌ மனம்‌ மகிழ்ந்தது ; ௮ம்‌ மகிழ்ச்சியால்‌ முகம்‌ 
மலர்ந்தது. £இனிதெனக்‌ கணவன்‌ உண்டலின்‌, நுண்ணிதின்‌ 
மகிழ்ந்தன்று ஒண்ணுதல்‌ முகனே” என்று அச்‌ செய்யுள்‌ 
கூறுஇன்றது. இங்கு மனைவிக்கு உண்டான அன்பின்‌ 
நிலையே ஆழ்வார்க்கு இன்னும்‌ பெருகிய அளவில்‌ இறைவ 
னிடத்துத்‌ தோன்றியுள்ளது எனக்‌ கொள்க. இங்கு மற்‌ 
றென்றும்‌ சந்தித்தல்‌ வேண்டும்‌. தன்‌ காதலி அன்போடு 
சமைத்த உணவாதலின்‌ அதனை அவன்‌ இனிமையாக இருக்‌ 
கிறது என்று மகிழ்க்து உண்டான்‌; அதுபோல; இறைவன்‌ 
ஆழ்வாருடைய அன்பின்‌ பெருக்கைக்‌ கண்டு பெருமகிழ்ச்சி 
' அடைந்திருப்பான்‌ என்று கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 
எம்பெருமான்‌ அடியார்க்கு எளியன்‌ என்றும்‌, அன்பு 
வலையில்‌ அகப்படுமவன்‌' என்றும்‌ உலகம்‌ கூறும்‌. அப்‌ பெரு 
மான்‌ என்னை நினைந்து எனச்கு அருள்‌ செய்யாவிட்டாலும்‌ 
, என்‌ மனம்‌ அவனை மறக்காது ; என்‌ மனம்‌ அவனை யன்றிப்‌ 
பி றரை நினையாது என்று கூறுகின்றார்‌. இம்‌ நிலைமை இறை 
வனிடத்துக்‌ கொள்ளும்‌ உண்மை அன்பிலும்‌ உலகியல்‌ உண்‌ 
மைக்காதலிலும்‌ ஒத்திருக்கின்‌ றது. 
சால சக்க..த்தொடு வெண்சங்கவ்‌ கையேர்‌தினாய்‌ 
ஞாலமுற்றும்‌ உண்டுமிழ்க் த நாராயணனே என்றென்று 
ஓலமிட்டு சானழைத்தால்‌ ஒன்னும்‌ வாரா யாகிலும்‌ 
கோலமாம்‌ என்‌ சென்னிக்குன்‌ கமலமன்ன குரைகழலே (க்‌, 9: 6.) 
இப்‌ பாசுரத்தில்‌, கான்‌ அன்‌ பினால்‌ கெஞ்சுரு உன்‌ திருப்‌ 
பெயர்களைக்‌ கூறிப்‌ பலவாறாக அழைத்தாலும்‌, நீ வந்து என்‌ 
ஆசை தீரச்‌ சிறிதும்‌ காட்டு தருநின்‌றிலை ; ஆனாலும்‌, என்‌ 
தலைக்கு உன்‌ திருவடியே அணியாக விளங்குவது என்று 
கூறுகின்றார்‌. மீ அருள்‌ புரியாவிட்டாலும்‌ நான்‌ உன்‌ திரு 
வடியையே வணங்குவேன்‌ என்பது கருத்து. (என்‌ சென்னிக்கு 
உன்‌ கமலமன்ன குரை கழல்‌ கோலமாம்‌ என்று கூட்டிப்‌ 
பொருள்‌ கொள்க.) அதாவது - நீ என்னை மறந்தாலும்‌ கான்‌ 
உன்னை மறக்கமாட்டேன்‌ என்றபடி, 
உ தம்முடைய தண்ணளியும்‌ தாமும்தம்‌ மான்தேரும்‌ 
எம்மை நினையாது வீட்டாரே விட்டசல்க 6 
அம்மென்‌ இணச அடம்புகாள்‌ அன்னங்காள்‌ 
நம்மை மறந்தாரை காம்மறக்ச மாட்டேமால்‌, (சிலப்ப,.திகா.ரம்‌-சானல் வரி) 


என்‌'ற சிலப்பதிகாரச்‌ செய்யுளின்‌ ஈற்றடியும்‌, 


80 


௮வர்கெஞ்‌ சவர்க்காதல்‌ கண்டும்‌ எவன்கெஞ்சே 

நிஎமக்‌ காகா தது: 
என்ற திருக்குறளும்‌ ஆழ்வார்‌ பாசுரக்‌ கருத்தோடு ஒத்து 
விளங்குதல்‌ காண்க. ((கெஞ்சமே ஈம்‌ தலைவர்‌ ஈம்மை நினைத்து 
வந்து அருள்‌ செய்யவில்லை ; நீ மட்டும்‌ ஏன்‌ அவரையே நினைக்‌ 
கின்றாய்‌ ” என்பது திருக்குறளின்‌ கருத்தாகும்‌.) 


இறைவன்‌ தம்மை அன்போடு ஏற்றுக்கொண்டு அருள்‌ 
செய்யாமை மட்டுமோ, அவன்‌: தம்மை வெறுத்துக்‌ கூறினாலும்‌, 
அவ்‌ வெறுப்புரைகளும்‌ தமக்கு இன்பம்‌ பயப்பனவே யாகும்‌ 
என்று எண்ணுபவர்‌ ஆழ்வார்‌. 

1 கவிச்‌ கூவி ரெஞ்சுருகிக்‌ கண்பனி சோர நின்றால்‌ 

பாவிநீ என்றொன்று சொல்லாய்‌ பாவியேன்‌ காணவந்தே ? (4. 3:17.) 


என்ற பாசுரப்‌ பகுதி இக்‌ கருத்தைக்‌ காட்டுதல்‌ முன்னர்க்‌ 
கூறப்பட்டது. 


பொதுவாக, மக்கள்‌ தாம்‌ கருதிய பயனைப்‌ பெற முயல்வர்‌. 
அப்‌ பயன்‌ எவ்வழியாற்‌ இடைப்பினும்‌, யாராற்‌ டைப்பினும்‌ * 
பெறுவர்‌. ஆனால்‌, அறிஞர்‌ தாம்‌ விரும்பும்‌ பயன்‌ தீயவழியாற்‌ 
இடைப்பின்‌ அதனைப்‌ பெற விரும்பமாட்டார்‌. அன்றியும்‌, தம்‌ 
மிடத்து விருப்பமில்லாதார்‌ கொடுத்தாலும்‌ பெற விரும்பமாட்‌ 
டார்‌. ஆனால்‌, ஆழ்வார்‌ நிலைமை அவ்வாறு அன்று. ஆழ்வார்‌ 
விரும்பும்‌ முக்யெப்பயன்‌ எம்பெருமானிடத்து மாறு தஅன்பே.. 
பிறவி நீங்குதலும்‌ மோக்ஷம்‌௮அடைதலும்‌ இரண்டாம்‌ தரமான 
வைகளே. அவ்‌ இரண்டாம்‌ தரமான பயன்களும்‌ எம்பெரு 
மானால்‌ அல்லது பிறராற்‌ டைக்கமாட்டா. “காறிணர்த அழா 
யோன்‌ ஈல்‌ .னல்லது; ஏறுதல்‌ எளிதொ வீறுபெறு .துறக்‌ 
கம்‌” எனப்‌ பரிபாடல்‌ கூறுதலைக்‌ காண்க. ஆழ்வார்‌ பாசுரங்‌ 
களில்‌ இக்‌ கருத்தை ஆங்காங்குக்‌ காணலாம்‌. 


ஒருகால்‌ இப்‌ பயன்கள்‌ எம்பெருமான்‌ அல்லாத பிறராற்‌ 
இடைக்குமாயினும்‌, அவர்கள்‌ மிக்க அன்‌ போடு இப்‌ பயன்‌ 
களைக்‌ கொடுப்பரா.பினும்‌ இப்‌ பயன்களை அவரால்‌ யான்‌ 
பெறமாட்டேன்‌ என்கின்றார்‌ ஆழ்வார்‌. 
என்சான்‌ செய்கேன்‌ யாரே களைகண்‌ என்னை என்‌ செய்கின்றாய்‌ 
உன்னால்‌ அல்லால்‌ யாவராலும்‌ ஒன்றும்‌ குறைவேண்டேன்‌ 
சன்னார்‌ மதிள்சூழ்‌ குடர்தைக்‌ இடர்தாய்‌ அடியேன்‌ அருவாழ்காள்‌ 
சென்னாள்‌ எர்சாள்‌ அர்சரள்‌ உனதாள்‌ பிடித்தே செலக்‌ காணே. (8. 8:8.) 


e 


10/1, SUDBARAMAN ம, 
GANDHINA 7177, 
81 MADURAI-20 


என்ற பாசுரத்தின்‌ இரண்டாவது அடி ஆழ்வாருடைய 
கருத்தை அழகாகக்‌ காட்டுகன்‌. றது. இறைவனிடத்து மாறாத 
அன்பை ஆழ்வார்‌ விரும்புகன்றார்‌. அவ்‌ அன்பும்‌ பிறராற்‌ 
இடைப்பதாயின்‌ அதனையும்‌ விரும்பாமை ஆழ்வாருடைய 
நிலைமை எனக்‌ கொள்க. ஆழ்வாருடைய இத்‌ தகைய அன்‌ 
பின்‌ நிலைமை உலூயலிலும்‌ அருமையாகக்‌ காணப்படுகன்‌ 
மஅ. 

“6 அலங்குளை ௮ணிஇவுளி 

ஈலங்‌இள்ளி ஈசைப்பொருஈமேம்‌ 

உ பிறர்ப்பாடிப்‌ பெறல்‌ வேண்டேம்‌ 

அவற்பாடுதும்‌ ௮வன்றாள்‌ வாழியவென?? (புறம்‌. 982. 
என்ற செய்யுட்‌ பகுதியில்‌ கோவூர்‌ ழொர்‌ என்ற புலவர்‌, 
சோழன்‌ நலங்கிள்ளி என்ற அரசனைப்‌ பாடுதல்‌, ௮வனாற்‌ பரி 
சில்‌ பெறுதல்‌ அன்‌ றி, பிறரைப்‌ பாடவும்‌ மாட்டேன்‌; அவராற்‌ 
பரிசு பெறவும்‌ மாட்டேன்‌ என்று கூறுதல்‌ காணலாம்‌. 


ஆழ்வாருடைய ஆழ்க்த சீரிய அன்பின்‌ நிலை இவ்வாறு 
இருத்தலால்‌, அவர்‌ எம்பெருமானிடத்து மாறாக அன்பை 
அல்லது பிறிதொன்றையும்‌ விரும்பவில்லை எனக்கொள்க. 


ஆழ்வாருடைய அன்பை அடிப்படையாகக்‌ கொண்ட 
இன்னும்‌ பலவகையான மனகிலைகளைத்‌ அரு பப்ப 
காணலாம்‌. 


்‌ உண்டோ வைகாசி விசாகத்‌.அக்கு ஒப்பொருநாள்‌ 
உண்டோ சடகோபர்க்‌ கொப்பொருவர்‌-- உண்டோ 
திருவாய்‌ மொழிக்கொப்புத்‌ தென்குருகைக்‌ குண்டோ 
ஒருபார்‌ தணில்லக்கும்‌ ஊர்‌, 


ஸ்ரீ $ 
திருவாய்மொழிமின்‌ வியாக்கியான ங்களும்‌ 
அவை வந்த வரலாறுகளும்‌ ்‌ 


பிள்ளான்நஞ்‌ சீயர்‌ பெரியவாச்‌ சான்பிள்ளை 
தெள்ளார்‌ வடச்குத்‌ திருவீதிப்‌--பிள்ளை 
மணவாள யோகிதிரு வாய்மொழியைக்‌ காத்த 
குணவாளர்‌ என்றநெஞ்சே கூ. 


திருவாய்மொழிக்கு ஆருயிரப்படி, ஒன்பதினாயிரப்படி, 
பன்னீராயிரப்படி, இருபதீதுகாலாயிரப்படி, முப்பத்தாரறாயிரப்‌ 
படி. என்னும்‌ ஐம்து வியாக்கயொனங்களும்‌, அவற்றுள்‌ முப்பத்‌ 
காரறாயிரப்படி வியாக்யொன த்துக்கு சீயர்‌ அரும்பதம்‌,அடைய 
வளைந்தான்‌ அரும்பதம்‌ என்னும்‌ இரண்டு குறிப்புரைகளும்‌ 
உள்ளன. 
| இருவாய்மொழிக்கு முதல்‌ உரையாசிரியர்‌, ஸ்ரீ ஆளவக்‌ 
தாரே ஆவர்‌. இதனை ஈடு வியாக்கயொன த்தில்‌ “ இத திருவாய்‌ 
மொழி தன்னை ஆளவர்தார்‌ அருளிச்செய்தாராகத்‌ திருமாலை 
யாண்டான்‌ பிரபத்தி விஷயமாக்கி நகிர்வஹித்துக்கொண்டு 
போந்து; எம்பெருமானும்‌ அப்படியே அருளிச்செய்த 
கொண்டு போந்து, பாஷ்யம்‌ தலைக்கட்டின பின்பு பக்திவிஷய 
மாக அருளிச்செய்தகொண்டு போருவர்‌” (வீடுமின்‌ முற்றவும்‌. 
முன்னுரை) என்‌ அம்‌, (தேனும்பாலும்‌ இத்யாதி) - இதற்கு ஆள 
வந்தார்‌ அருளிச்‌ செய்தாராகத்‌ திருமாலையாண்டான்‌ பணிக்‌ 
கும்படி,£ஏகஜாதீய திரவியங்கள்‌ தன்னிலே கலந்தாற்போலே 
என்று. அதாவது - தேனும்‌ தேனும்‌ கலந்தாற்‌ போலவும்‌, 
பாலும்‌ பாலும்‌ கலந்தாற்‌ போலவும்‌, கெய்யும்‌ கெய்யும்‌ கலம்‌ 
தாற்‌ போலவும்‌, கன்னலும்‌ கன்னலும்‌ கலக்தாற்‌ போலவும்‌, 
அமுதும்‌ அமுதும்‌ கலந்தாற்போலவும்‌ என்னு. அங்ஙனம்‌ அன்‌ 
நியே, எம்பெருமானார்‌ அருளிச்செய்யும்படி :-இவற்றை-ரஸவத்‌ 
பதார்த்தங்களுக்‌ கெல்லாம்‌ உபலக்ணமாக்கு, “தானும்‌ நானு 
மான கலவிக்குள்ளே எல்லா ரசங்களும்‌ பிறக்கும்படி ஸம்ஸ்‌ 
லேஷித்தோம்‌ என்னறொர்‌ என்று.? (2.3: 1.) என்றும்‌, ஆள 
வந்தார்‌ அருளிச்செய்தாராகத்‌ திருமாலையாண்டான்‌ பணிக்‌ 
கும்படி “அறிவு உடையாடாத தசையிலே சம்பநீத ஞானத்‌ 
தைப்‌ பிறப்பித்து, பிறக்த ஞானத்தை அழிக்கக்‌ கடவதான 


88 
தேக சம்பந்தத்தகோடே பின்னையும்‌ வைத்தாய்‌ என்றெ இழ 
வாலே சொல்லுரொர்‌' என்றாம்‌. இத்தை எம்பெருமானார்‌ கேட்‌ 
ட்ருளி, “முன்னிற்‌ பாட்டுக்களும்‌ பின்னிற்‌ பாட்டுக்களும்‌ பிரீதி 
யோடே, நடவாநிற்க,; ஈடுவே அப்ரீதி தோற்றச்‌ சொல்லமது 
சேராது; ஆனபின்பு, இங்கனேயாம்‌ இத்தனை. “அறியா மா 
மாயத்து அடியேனை - அறியாக்‌ காலத்துள்ளே அடிமைக்கண்‌ 
அன்பு செய்வித்து - வைத்தாயால்‌ என்றோர்‌ ' என்று இத்தை 
யும்‌ ஓர்‌ உபகாரமாக, அருளிச்செய்தார்‌ ” (2. 8: 8.) என்னும்‌ 
இன்னோரன்ன பல இடங்களில்‌ வருதல்கொண்டு கெளிதல்‌ 
த்கும்‌., 
இனி, திருவாய்மொழி முதலான திவ்யப்‌ பிரபந்தங்களையும்‌ 

அவற்றின்‌ அர்த்த விசேடங்களையும்‌ ஆழ்வாரிடம்‌ நேரில்‌ 
பெற்று அவற்றை உலகில்‌ பரவச்‌ செய்தவர்‌ ஸ்ரீமம்‌ மாத 
முனிகள்‌ ஆதலின்‌, அப்‌ பெரியாரையே முதல்‌ உரையாசிரியரா 
கக்‌ கூறினும்‌ இழுக்காத. ! அவர்‌ முதலாக வந்த அவ்‌ உரை 
எம்பெருமானார்‌ காலம்‌ வரையிலும்‌ கேள்வி வாயிலாகவே 
வழங்கி வந்தது; நூல்வடிவாக வெளிவரவில்லை. எம்பெருமானார்‌ 
காலத்திலேதான்‌ வியாக்கியானம்‌ என்ற பெயரால்‌ .நால்வடி. 
வாக வெளிவந்தது, 

உரை வந்த வரலாறு 

உ பெருஞ்‌ செல்வமும்‌ தந்தையும்‌ தாயும்‌ உயர்‌ குருவும்‌ 
வெறி தரு பூமகள்‌ நாதனும்‌ மாறன்‌ விளங்கிய சீர்‌ கெறிதரு 
செந்தமிழ்‌ ஆரணமே என்னு இம்‌ நீள்‌ நிலத்தோர்‌ அறிதர 
நின்றவரும்‌; தூய்‌ கெறி சேர்‌ எதிகட்கு இறைவன்‌ யமுனைத்‌ 
துறைவன்‌ இணையடியாம்‌ கதிபெற்றுடையவருமான எம்பெரு 
மானாருடைய காலத்தில்‌, ஆசாரியர்கள்‌ அனைவரும்‌ ஒன்று 
கூடி, எம்பெருமானாருக்கு மான சபுத்திரரான திருக்குருகைப்‌ 
பிரான்‌ பிள்ளையை அடைந்து, * ஆழ்வார்களின்‌ அருளிச்செய 
1 ஸ்ரீமர்‌ நாதமுனிகள்‌ 
கில்‌ 
மணக்கால்‌ ஈம்பி 


| 
ஸ்ரீ ஆளவந்தார்‌ - ஸ்ரீமம்‌ கநாசமுனிகள்‌ பெளத்‌ திரர்‌ 


பெரிய ஈம்பிகள்‌ ௨ 
அல்லது 
திருமாலையாண்டான்‌ 


இசாமாஅசர்‌ 


94 
லின்‌ அரும்பொருனை அனைவரும்‌ அறியலாம்படி ஒரு வியாக்‌ 


இயானம்‌ செய்தருளல்‌ வேண்டும்‌ என்று உடையவரை வேண்‌ 
டி.க்கொள்ளல்‌ வேண்டும்‌ ' என்று பிள்ளானுக்கு விண்ணப்‌ 
பஞ்செய்ய, பிள்ளானும்‌, உடையவர்‌ பெருங்கூட்டத்‌ தருவோ 
லக்கமாக எழுர்தருளி இருக்குஞ்‌ சமயத்தில்‌, தாளும்‌ தடக்கை 
யுங்‌ கூப்பி விழும்‌து வணங்கி எழுந்து மடியொதுக்கி வாய்‌ 
புதைத்துப்‌ பணிவோடு நின்று * ஒரு விண்ணப்பம்‌ உண்டு ? 
என்னு சொல்ல, உடையவரும்‌ “என்‌ 2 என்று கேட்டருள, 
“வேதவியாசர்‌ அருளிச்செய்த பிரமசூத்திரத்தின்‌ உண்மைப்‌ 
பொருளை உலகம்‌ எல்லாம்‌ அறிக்து உய்வுபெறுமாற அச்‌ 
சூகீதிரங்கட்குத்‌ தேவரீர்‌ ஸ்ரீ பாஷியம்‌ அருளிச்செய்தது 
போன்று, திருவாய்மொழி முதலான திவ்வியப்‌ பிரபக்தங்கட்‌ 
கும்‌ வியாக்கியானம்‌ அருளிச்செய்து காத்தருளல்‌ வேண்டும்‌ * 
என்று விண்ணப்பஞ்செய்ய உடையவரும்‌ திருவுள்ளத்தில்‌ 
ஆய்க்தோய்ம்‌ து உணர்ந்து, அப்படியாம்‌ ; நாம்‌ அருளிச்செயல்‌ 
களுக்கு வியாக்க்யொனம்‌ செய்தால்‌, மந்தமதிகட்கு இதற்கு இத்‌ 
துணையே பொருள்‌ உள்ளது என்னு தோன்றும்‌ ; அங்ஙனம்‌ 
தோன்றுமிடத்து அபசாரமாம்‌ ; ஆழ்வார்களுடைய அருளிச்‌ 
செயல்கட்குப்‌ பொருள்‌ அவரவர்களுடைய அறிவிற்கும்‌ பக்‌ 
திக்கும்‌ ஈடாகப்‌ பலவாறு * சுரக்கும்‌; ஆகையால்‌, காம்‌ செய்‌ 
யின்‌ அருளிச்செயல்கட்கு வரம்பு கட்டியது போன்றாகும்‌; நீர்‌ 
ஒருபடி. திருவாய்மொழிக்கு வியாக்கியானம்‌ செய்யும்‌ * என்று 
கியமித்தருள, பிள்ளானும்‌ உடையவர்‌ நியமன த்தால்‌ திருவாய்‌ 
மொழிக்கு முதன்‌ முதலில்‌  “ ஆரறாயிரப்படி ”' என்னும்‌ வியாக்‌ 
இயொனத்தை இனிதாக உரைத்தருளினார்‌. 


1. உசிக்ன்ற கோடலி னுக்து கர்தம்மென வொன்றும்‌ இன்றி 
வியிக்கும்‌ தொறும்‌ வெறும்‌ பாழாய்‌ வீடும்‌ பிறர்‌ புன்சவிமெய்‌ 
தெரிகின்ற கோச்‌ சட கோபன்தன்‌ தெய்வச்‌ கவிபுவியில்‌ 
சுரிக்ின்ற அண்மணல்‌ ஊற்று ஓக்கும்‌ தோண்டச்‌ சுரத்தவினே. 
₹ துறவா தவர்க்கும்‌ தறர்த வர்ச்குஞ்‌ சொல்லவே சுரக்கும்‌ 
அறவா ௮வையில்கு ஓர்‌ ஆயிரம்‌ ?? (சடகோபர்‌. 68,87.) 
என வருகின்ற பாசுரங்களை ஒப்பு சோக்குக, ்‌ 


௨. தெள்ளாரும்‌ ஞானத்‌ இருக்குரு கைப்பிரான்‌ 
*பிள்ளான்‌ எ ிராசர்‌ பேரருளால்‌—உள்ளாரும்‌ 
அன்புடனே மாறன்‌ மறைப்பொருளை யன்றுரைத்தது 
இன்பமிகும்‌ ஆரா யிரம்‌. 
என்பது உபதேசத்தின்‌ மாலை, 41, 


85 


ஆறாயிரப்படி -- ஆராயிரம்‌ ரெந்தங்கள்‌ என்னும்‌ அளவினை 
யுடையது என்பது பொருளாம்‌. ஒற்று ஒழித்து உயிரும்‌ உயிர்‌ 
மெய்யுமான முப்பத்திரண்டு எழுத்துக்களையுடையத ஒரு ரெம்‌ 
தம்‌ எனப்படும்‌. படி. என்பது, அளவு என்னும்‌ பொருளை 
யுடையது. ஆக, ஆருயிரம்‌ இரந்தங்களையுடையதகாக இவ்வியாக்‌ 
இயானம்‌ செய்யப்பட்டது ஆதலின்‌ £ ஆழூயிரப்படி. ' என்னும்‌ 
பெயரைப்‌ பெற்றது. இறைவனைப்‌ பற்றிக்‌ கூறுகின்ற 
ஸ்ரீ விஷ்ணுபுராணம்‌ ஆராயிரம்‌ இரந்தங்களையுடையது ஆத 
லின்‌, இறைவனைப்பற்றிக்‌ கூறுகின்ற இத்‌ தமிழ்மறைக்கும்‌ 
அத்‌ தொகை அளவிலேயே இவ்‌ வியாக்கியான த்தை அருளிச்‌ 
செய்தார்‌. இதனால்‌, இப்பெரியாருடைய செய்ச்கன்‌ றியறித அம்‌, 
பெரியார்‌ செல்லும்‌ நெறியிலேயே செல்லும்‌ பீடுடைமையும்‌, 
இத்திருவாய்மொழியில்வைத்‌ அள்ள பெருகன்மதிப்பும்‌ தோன்‌ 
அஹம்‌. இனி, கூ.றப்புகும்‌ ஒன்‌ பதினாயிரப்படி,பன்னீராயிரப்படி 
இருபத்து ஈாலாயிரப்படி, முப்பத்தாரறாயிரப்படி என்ற 
தொகைகளில்‌ அவரவர்‌ அவ்‌ வவ்‌ வியாக்யொனங்களைச்‌ செய்‌ 
தமைக்கும்‌ காரணம்‌ இத்‌ திருவாய்மொழியில்‌ வைத்துள்ள 
பெரு ஈன்மதிப்பே என அறிக. இப்‌ பெயர்கள்‌ எல்லாம்‌ ௮௧ 
நாறு, புறகானூனு, காலடிகானாறு என்பன போன்று 
அளவினாற்‌ பெற்ற பெயர்கள்‌. நூல்களின்‌ அளவையினைக்‌ 
இரந்தம்‌ என்னும்‌ அளவுப்பெயரால்‌ அளவிட்டுக்‌ கூறுதல்‌ 
தமிழிலும்‌ வழக்கு உளது என்பதனை யாப்பருங்கலக்‌ காரிகை 
உரையால்‌ உணர்க. 

ஒன்பதினாயீரப்படி -— இதனை அருளிச்செய்தவர்‌ * நஞ்சீயர்‌. 
பிரமசூத்திரத்திற்கு இராமாநுசர்‌ அருளிச்செய்த ஸ்ரீ பாஷ்யம்‌ 
ஒன்ப தினாயிரம்‌ இரக்தங்களையுடையதாதலின்‌, ௮த்‌ தொகை 
யளவில்‌ ஒன்பதினாயிரப்படி என்னும்‌ இவ்‌ வியாக்யொனம்‌ 
எழும்த ௮. 


1. “ இர்நூல்‌ எவ்வளவைத்தோ ? எனின்‌, ஓத்து வகையால்‌ மூன்றும்‌, 
காரிகை வகையால்‌ நாற்பத்து நான்கும்‌, ரந்த வகையால்‌ தொண்ணூறு 
இரக்தமும்‌ இருபத்தெட்டெழுத்தும்‌ எனக்கொள்க. அவற்றுள்‌, ஒரு இரத்த 
மாவது - ஒற்றொழி,த்து உயிரும்‌ உயிர்மெய்யுமாகய முப்பத்‌. இி.ரண்டெழுத்தும்‌ 
எனக்கொள்க. ?? என்பது யாப்பருங்கலச்சாரிசை பாயிரம்‌ உரை. 

௨2. தஞ்சரை ஞானியர்கள்‌ தாம்‌ புகழும்‌ வேதார்தி 
ஈஞ்சீயர்தாம்‌ பட்டர்‌ ஈல்லருளால்‌-—எஞ்சாத 
ஆர்வமுடன்‌ மாறன்‌ மறைப்பொருளை ஆய்ச் துளைத்தது 
ஏர்‌ ஒன்ப தினா யிரம்‌, 

என்பது உபதேச .ரத்‌தினமாலை. 49, 


50 


தம்‌ ஆசாரியராயெ பட்டரிடத்தில்‌ ஆரறுயிரப்படி. வியாக்இ 
யானத்தைப்‌ பெற்ற ஈஞ்சியர்‌, அதனைச்‌ சிறிது விரிவாகச்‌ 
செய்யத்‌ திருவுள்ளம்பற்றி, அதனைப்‌ பட்டரிடத்தில்‌ விண்ணப்‌ 
பஞ்செய்து அவர்‌ அனமதிகொண்டு, ஒன்பதினாயிரப்‌படி, என்‌ 
னும்‌ இவ்‌ வியாக்யொன த்தை அருளிச்செய்தார்‌. பட்டர்‌ திரு 
நாடு அலங்கரித்த பின்னர்‌, ஆசாரிய பதவியினை ஏற்ற நஞ்சீயர்‌, 
இவ்‌ வியாக்யொன த்தை முற்றப்‌ பட்டோலை கொண்டு இதனை 
ஒரு சம்புடத்திலே ஈன்றாக எழுதித்‌ தரவல்லார்‌ உண்டோ? 
என்று தம்‌ ஸ்ரீபாதத்து முதலிகளைக்‌ கேட்க அவ்‌ அடியார்‌ 
களும்‌, பலகாலும்‌ இங்கு வருகின்‌ ற, காவேரியின்‌ தென்‌ கரையி 
அள்ள “ஈம்யூர்‌ வரதராசர்‌' என்பவர்‌ நன்றாக எழுதுவார்‌ 
என்று விண்ணப்பம்‌ செய்ய, கஞ்சியரும்‌ வரதராசரை அழைப்‌ 
பித்து “ஒரு இரந்தம்‌ எழுதிக்‌ காட்டும்‌? என்ன, வரதராசர்‌ 
எழுதிக்‌ காட்டியதை கஞ்சீயர்‌ பார்த்தருளி, எழுத்து முத்துப்‌ 
போன்று நன்றாக இருக்கின்றது; ஆயினும்‌, இது திருவாய்‌ 
மொழி வியாக்யொனம்‌ ஆகையாலே ஒரு விலக்ஷணரைக்‌ 
கொண்டே எழுதுவித்தல்‌ வேண்டும்‌; திரு இலச்சனை திருநாமம்‌ 
மாத்திரமுண்டான இவரைக்கொண்டு எழுதுவித்தல்‌ தவறு 
என்னு திருவுள்ளத்தில்‌ நினைந்து, வரதராசரது திருமுகதிதை 
கோக்க, சயருடைய திருவுள்ளக்‌ கருத்தினைத்‌ திருமுகத்தால்‌ 
அறிம்க வரதராசரும்‌, £அடியேனைத்‌ தேவரீர்‌ திருவுள்ளக்‌ 
கருத்தின்படியே திருத்திப்‌ பணிகொள்ளல்‌ ஆகாதோ” என்னு 
விண்ணப்பஞ்‌ செய்தார்‌. 

அதனைக்‌ கேட்ட கஞ்சியரும்‌, மிகவும்‌ திருவுள்ளம்‌ உவந்து 
வரதராசரை அ௮ங்கீகரித்தருளிப்‌, . பிரபக்கர்களுக்கு உரிய 
நிஷ்டை எல்லாம்‌ இவருக்கு கிறைவும்படி. விசேடமான திரு 
வருளைச்‌ செய்து, பட்டோலையில்‌ எழுதின ' ஒன்பதினாயிரப்‌ 
படியை ஒரு முறை அருளிச்செய்து காட்டியருளி, * இப்படியே 
தவறாமல்‌ எழுதித்‌ தாரும்‌ என்னு பட்டோலையை வரதராசர்‌ 
லையில்‌ கொடுத்தனர்‌. பெற்ற வரதராசரும்‌, “அடியேன்‌ ஊரிழ்‌ 
குச்‌ சென்று அங்கு எழுதிக்‌ கொண்டு வருகிறேன்‌ ? என்று 
விண்ணப்பஞ்செய்து, கஞ்சீயரிடத்தில்‌ விடைபெற்று ஏனோர்‌. 
ஏனெவர்‌ காவேரியில்‌ இறங்கிச்‌ செல்லும்போது; காவேரி 
சிறிது அரம்‌ நீக்திச்‌ செல்லவேண்டியதாக இருக்ததாதலின்‌, 
பட்டோலையைத்‌ தலையிலே கட்டிக்கொண்டு நீம்தினர்‌. நீந்திக்‌ 
செல்லுங்கால்‌,௮வ்‌ வெள்ள ததிலே ப்‌ பட்டோலையிலை அவர்‌ 
இழக்க கேர்ச்தத. கரையினை அடைக்க வரதராசர்‌ £பட்டோலை 
போய்விட்டதே! இணி என்செய்வது!” என்ன வரறும்தி, தமது 


87 

வீட்டினை அடைந்து தமது நித்ய கருமங்களை முடித்துக்‌ 
கொண்டு, தம்‌ திருவாராதனப்‌ பெருமானுக்குச்‌ செய்யவேண்டு 
வன அனைத்தும்‌ செய்த, தாம்‌ மாத்திரம்‌ உண்ணாமல்‌ சயனித்‌ 
கொண்டார்‌. அவ்‌ இரவில்‌, திருவரங்கத்து இறைவன்‌, அவரு 
டைய கனவில்‌ தோன்றி “ஏன்‌ காணும்‌ வரும்துஜிறீர்‌; உம்‌ 
முடைய |ஆசாரியனை முன்னிட்டுக்கொண்டு நீர்‌ எழுத ஆரம்‌ 
பித்தால்‌ காம்‌ உமது நினைவில்‌ இருந்து உம்முடைய ஆசாரியன்‌ 
சொன்னவை ஒன்னும்‌ தவறாது உதகரிப்போம்‌ ? என்ற கூறி 
மறைக்தனன்‌. 

உ மற்றைகாள்‌ சிற்றஞ்சிறுகாலையிலேயே அயில்‌ உணர்க்து 
எழுந்த வரதராசரும்‌, தமது மித்திய கருமங்களை முடித்துச்‌ 
கொண்டு அன்றுமுதல்‌ எழுதத்‌ தொடங்கிச்‌ சிலகாளில்‌ ஒன்‌ 
பதினாயிரப்படியையும்‌ எழுதி முடித்து, தாம்‌ தமிழில்‌ பண்டைய 
இலகிய இலக்கணங்களை ஈன்கு கற்று அவற்றில்‌ சிறந்த 
அறிவு படைத்தவராதலின்‌; பற்பல இடங்களில்‌ அவ்‌ வவ்‌ 
இடங்கட்குச்‌ சேர விசேடப்பொருள்கள்‌ சிலவற்றையும்‌ எழு 
திக்‌ கொண்டு சென்று ஈஞ்சீயர்‌ திருக்கரத்தில்‌ தந்தனர்‌. ஈஞ்‌ 
. ஜீயரும்‌, அதனை அவிழ்த்துப்‌ பார்த்த அளவில்‌, ௮௮, தாம்‌ 
அருளிச்‌ செய்த கட்டளையாக இரும்தும்‌, பல இடங்களில்‌ சொற்‌ 
களுக்குத்‌ தகுதியாகப்‌ பல விசேடார்த்தங்கள்‌ எழுதியிருத்‌ 
தலைக்‌ கண்டு மிகவும்‌ திருவுள்ளம்‌ உவந்து வரதராசரைப்‌ 
பார்த்து * இது என்‌ ?? என்று கேட்க, வரதராசரும்‌ அச்சங்‌ 
கொண்டு ஒன்‌ அம்‌ விண்ணப்பஞ்‌ செய்யா அ இருக்க, “£ீர்‌ அஞ்ச 
வேண்டாம்‌; உண்மையினைச்‌ சொல்லும்‌ என்ன, வரதராசரும்‌ 
நடந்ததனை விண்ணப்பஞ்‌ செய்ய, கேட்ட ஈஞ்சீயரும்‌ £ இவ 
ருடைய அறிவின்‌ விசேடம்‌ இரும்தபடி. என்னே ! இவர்‌ தருப்‌ 
பையின்‌: அனி எனக்‌ கூர்த்த அறிவினர்‌ ; மிக்க ஆற்றல்‌ வாய்ச்‌ 
தவர்‌; மிகவும்‌ நன்றாக எழுதினார்‌ ? என்னு கூறி, சால மனம்‌ 
உவந்து, வரத ராசரை வாரி எடுத்துத்‌ தழுவிக்கொண்டு (“இவர்‌ 
நம்முடைய பின்னை? இவருடைய பெயரும்‌ திருக்கலிகன்‌ றி 
தாசர்‌?! என்று அருளிச்செய்த, தம்‌ அருகிலேயே இவரை 
வைத்துக்‌ கொண்டார்‌. இவரும்‌, கஞ்சியரை அல்லது தேவு 
மற்று அறியாத, இரவினும்‌ பகலினும்‌ முன்னும்‌ பின்னும்‌ 
அகலாராக அன்போடு கெழீஇக்‌ குணத்தோடு பழக்‌ குறிப்‌ 
பின்வழி நின்று அடிமை செய்துவர, சீயரும்‌ வேதவேதாம்‌ 
தங்கள்‌ முதலிய சகல்‌ சாஸ்திரங்களின்‌ பொருளையும்‌ உள்ளன்‌ 
ைமெல்லிஃகனிபோன்‌ று இவர்‌ உணருமாறு இருவருள்புறிச்‌ 
தார்‌: ஈஞ்சீயர்‌ ஈம்முடைய பிள்ளை என்று அருளிச்‌ செய்த 


38 

அன்ன முதற்கொண்டு வரதராசருக்கு 4 நம்‌ பின்ணை? என்ற 
திருப்பெயர்‌ வழங்கலாயிற்று. 

ஆசு, இவ்வகையில்‌ தோன்‌ றியது ஒன்பதினாயிரப்படி., 

'பன்னீராயிரப்படி--இ தனை அருளிச்‌ செய்தவர்‌ ?வாதிகேசரி 
அழயெ மணவாள ச்சியர்‌. பாகவதம்‌ பன்னீராயிரம்‌ இரசக்‌ 
தங்களையுடையத ஆதலின்‌, அத்‌ தொகையளவில்‌ இவ்‌ வியாக்‌ 
கியானம்‌ எழுந்தது. 


இவ்‌ உரையாசிரியர்‌ இல்லறவாழ்க்கையில்‌ வாழ்ந்து வரு 
இன்ற நாட்களில்‌ ஒருகாள்‌, ஓரிடத்தில்‌ சேர்ச்‌. துபடிக்கும்‌ மாண 
வர்களைக்‌ கண்டு நீங்கள்‌ கற்பது என்‌? என்று கேட்க, இவர்க்கு 
எழுத்து வாசனையே இல்லை என்பதனை அவர்கள்‌ அறிந்தவர்‌ 
களா தலின்‌, 'முசலசெலயம்‌ படிக்கிறோம்‌ என்‌ அ அவர்கள்‌ கூறி 
னர்‌. இவரும்‌ அதனை யறியாது £ இப்படியும்‌ ஒன்றுண்டோ?? 
என்னு திகைத்து, இதனைத்‌ தனது ஆசாரியரான பெரியவாச்‌ 
சான்‌ பிள்ளைக்கு விண்ணப்பஞ்‌ செய்ய, கேட்ட பிள்ளையும்‌ 
நகைத்து, நீர்‌ கல்வி வாசனையே அறியாதவராதலின்‌, 
“உலக்கை தளிர்க்குமோ? ஆதலால்‌, இதனை நீர்‌ ஏன்‌ கேட்‌ 
இறீர்‌, உமக்கு இதனால்‌ காரியம்‌ யாது 2 என்று எள்ளி ஈகை ' 
யாடிக்‌ கூறியுள்ளார்கள்‌? என்று அருளிச்‌ செய்ய, கேட்ட 
இவரும்‌ பெருகாணங் கொண்டு, பிள்ளை திருவடிகளில்‌ விழுக்து 
வணங்‌ எழுக்துகின்‌௮ு அடியேன்‌ வித்வானாகும்படி திருவருள்‌ 
புரிதல்‌ வேண்டும்‌ என்று வேண்டிக்கொள்ள, பிள்ளையும்‌ திரு 
வுள்ளமுவக்து, முப்பத்திரண்டு வயதான இவர்க்குச்‌ கல்வி கற்‌ 
பித்து, இவரைக்‌ காவியம்‌ நாடகம்‌ அலங்காரம்‌ வியாகரணம்‌ 
பூர்வ உத்தரமீமாம்சை முதலிய சகல சாஸ்திரங்களிலும்‌ வல்ல 
வராம்படி செய்தருளினார்‌. இவரும்‌, பிள்ளையி னுடைய திருவரு 
ளால்‌ வித்வகிரோமணீியாய்‌ முசலகிசலயம்‌ என்ற காவியம்‌ 
ஒன்றையும்‌ அருளிச்செய்த, முன்‌ தம்மை எள்ளி ஈகையாடிய 
அவர்கட்குக்‌ காண்பித்து அவர்களை த தலைகுனியச்‌ செய்தனர்‌. 


1. இது இருபத்து காலாயிசப்படி, முப்பத்தாறாயிரப்படி என்னும்‌ 
வியாச்்‌யொனங்கட்குச்‌ காலத்தாற்‌ பிற்பட்டதாயினும்‌ எண்‌ வரிசை கோக்க 
இக்கு எழு தப்படுன்ற ௮. 

2, அன்போ டழ யமணவா எச்சீயர்‌ 
பின்போருய்‌ கற்றநிர்து பேசுசைச்சாச்‌--தம்பெரிய 
போதமுடன மாறன்‌ மறையின்‌ பொருளுரைத்தது 
4 எதமில்பன்‌ னீ.ராயிரம்‌ 
என்பது உபதேச சத்தினமாலை. 45 


8 முசல செலயம்‌ ஈ உலச்சைச்‌ கொழுர்து | செயம்‌ ஈ தளிர்‌, 


89 


பின்னர்‌, மகாவிரச்தராய்த்‌ துறவறத்தை மேற்கொண்டு மற்‌ 
றைச்‌ சமயங்களை எல்லாம்‌ வென்று *வாதிகேசரி? என்ற 
சிறப்புப்‌ பெயரையும்‌ பெற்றனர்‌. 

"பின்னர்‌, முன்புள்ள பெரியோர்கள்‌ அருளிச்செய்த 
வியாக்யொனங்களை எல்லாம்‌ கண்டு, அவற்றின்‌ சார தமமான 
அர்த்த விசேடங்களை எல்லாம்‌ சரக, எல்லார்க்கும்‌ எளிதாக 
வும்‌ விளக்கமாகவும்‌ இருக்குமாறு, இப்‌ பன்னீராயிரப்படி 
என்னும்‌ வியாக்கயொன த்தை அருளிச்செய்தனர்‌. இவர்‌ செய்த 
வேறு நூல்கள்‌ :—தீபப்பிரகாசிகை, தஇீபசங்‌இரகம்‌, தத்துவ 
நிரூபணம்‌, தத்துவதிபம்‌, தத்துவபூஷணம்‌, தத்தவதீபசங்கர 
கம்‌, தோசாரம்‌, தமிழ்க்கவி பிரபந்தம்‌, இரகசியவிவரணமாலை, 
இருபத்துநாலாயிரப்படி பிராமாண ததிரட்டு, சுலோக ரூபத்‌ 
தால்‌ திருவாய்மொழி சங்கதி முதலியன. 


இருபத்துகாலாமீரப்படி.--இ;தனை அருளிச்‌ செய்தவர்‌, * பெறிய 
வாச்சான்பிள்ளை. ஸ்ரீராமாயணம்‌ இருபத்து காலாயிரம்‌ 
சுலோகங்களையுடையது ஆதலின்‌ அத்‌ தொகையளவில்‌ இவ்‌ 
, வியாக்யொனம்‌ எழுக்‌தது. 

நம்பிள்ளை, கூரத்தாழ்வானுடைய தஇிருப்பேரனா ரான நடு 
வில்‌ திருவீதிப்பிள்ளை பட்டருக்குத்‌ திருவாய்மொழியின்‌ வியாக்‌ 
தியானத்தை ஒரு முறை தனியே அருளிச்செய்துகொண்டு 
வந்தார்‌. நம்பிள்ளை அருளிச்செய்யும்‌ பொருள்களை ஒன்றும்‌ 
தப்பாமல்‌ பதறாமல்‌ கேட்டு வந்த பட்டரும்‌, பகலில்‌ கேட்ட அப்‌ 
பொருள்களை எல்லாம்‌ நாடோறும்‌ இரவில்‌ எழுதி வரலாயினர்‌. 
இவ்வாறே பகலில்‌ கேட்டலும்‌ இரவில்‌ எழுதுதலும்‌ செய்து 
கொண்டுவர, பின்னர்‌, காலும்‌ முடிந்தது ; இவர்‌ எழுததலும்‌ 
முடிவுற்றது. முடிந்தபின்‌, பட்டர்‌, தாம்‌ எழுதின வியாக்க 
மானத்தை நம்‌ பிள்ளை திருமுன்னர்க்‌ கொண்டு சென்று 
வைக்க, பிள்ளையும்‌ இது என்‌?” என்று கேட்க, பட்டரும்‌ 
“தேவரீர்‌ ஒருமுறை திருவாய்மொழிக்கு மிர்வஹித்த கட்டா ? 
என்ன, ஈம்பிள்ளையும்‌ “ஆமோ!” என்ற ஏட்டினை அவிழ்த்துப்‌ 
பார்த்த அளவில்‌ மகாபாரதத்தின்‌ தொகையளவில்‌ இல 
கத்து இருபத்தையாயிரம்‌ ரெற்தங்களாக இருக்கக்‌ கண்டு, 
பெருக்க வியாகுலப்‌ பட்டுப்‌ பட்டரைப்‌ பார்த்து * சம்முடைய 

1. கம்பின்ளை தம்முடைய ஈல்லருளால்‌ ஏவியிடப்‌ ட்‌ 

பின்பெரிய வாச்சான்பிள்‌ ளையதனால்‌--இன்பா 
வருபத்தி மாறன்‌ மறைப்பொருளைச்‌ சொன்னது 

உ இருபத்து சாலா யிரம்‌. 

என்பது உபதேச ரத்தினமாலை, 49, 


40 


அஅமதி இன்‌ நி நாட்டுக்குப்‌ பாட்டு உரையாம்படி நீர்‌ நினை தத 
வாறு தருவாய்மொழியினை வெளியிடுவான்‌ என்‌ ?? என்ன, 
பட்டரும்‌ * தேவரீர்‌ அருளிச்செய்த திவ்வியசரூக்திகளை எழுதி 
னேன்‌. அஃதொழிய, கால்‌ கொம்பு சுழி ஏறினது உண்டா 
இல்‌ பார்த்தருளல்‌ வேண்டும்‌? என்றார்‌. 

அதனைக்கேட்ட நம்பிள்ளையும்‌, பட்டரைப்‌ பார்த்து (வாரீர்‌ 
பட்டே! திருவாய்மொழி நிமித்தமாக நாம்‌ வாக்கால்‌ சொன்‌ 
னதை எழுதினீராகில்‌, ஈம்‌ மனத்திலே தங்கி இருக்கும்‌ விசே 
டார்‌த்தங்களை எல்லாம்‌ எழுதப்பெற்திரோ?' என்று முனிந்து 
அருளிச்செய்து € உடையவர்காலத்தில்‌ திருக்குருகைப்பிரான்‌ 
பிள்ளான்‌, திருவாய்மொழிக்கு விஷ்ணுபுராணத்தின்‌ தொகை 
அளவில்‌ ஓர்‌ உரை செய்வதற்கு உடையவரிடத்தில்‌ அநுமதி 
பெறுவதற்குச்‌ செய்த முயற்சிக்கு அளவில்லை; ஆன பின்பு ஈம்‌ 
முடைய காலத்தில்‌, ஈம்மையும்‌.கேளாமே இலக்ஷத்து இருபத்‌ 
தையாயிரம்‌ ரச்தமாக இப்படிப்‌ பரக்க எழுதினால்‌, ஆசாரிய 
சிஷ்ய சம்பிரதாயத்துக்கு ௮சம்பிரதாயமாகப்‌ போங்காணும்‌? 
என்னு அருஸிச்செய்து, இரந்தங்களை அவர்‌ கையினின்றும்‌ 
வாங்கி மீரிலைச்‌ சொரிம்து கறையானுக்குக்‌ கொடுத்து அதனை 
அதற்கு இரை ஆக்கினர்‌. பின்னர்‌, கம்பிள்ளை, தமது விருப்‌ 
பத்திற்கு உகந்த மாணவராய்த்‌ தம்‌ பக்கலில்‌ எல்லாச்‌ சாஸ்‌ 
திரங்களையும்‌ ௮லகு அலகாகக்‌ கற்று இருப்பவராயுள்ள 
பெரியவாச்சான்‌ பிள்ளையைப்‌ பார்த்து, நீர்‌ தருவாய்மொழிக்கு 
ஒரு வியாக்கியானம்‌ செய்யும்‌ * என்னு மியமித்தருள, ஆசாரிய 
கியமனத்கை மேற்கொண்டு இவ்‌ வியாக்கயொனத்தைச்‌ செய்‌ 
தருளினார்‌ பெரியவாச்சான்‌ பிள்ளை. 

இதைத்‌ தவிர, மற்றைய மூவாயிரங்கட்கும்‌ வியாக்யொன 
மும்‌, பரந்த ரகஸ்ய விவரணம்‌, மாணிக்கமாலை, ஈகவரதனமாலை, 


1. தாமே இல்வனங்‌ கூறுவாராயின்‌, கல்வியில்‌ இப்‌ பெரியாருடைய 
வீறு இருச்தவா னு என்னே ! இச்‌ நெப்பினை சோக்கியே, 

இக்திரன்‌ வார்த்தையும்‌ சான்முகன்‌ வார்த்தையும்‌ ஈசனுடன்‌ 

கந்தன்சொல்‌ வார்த்தையுவ்‌ கற்பவர்‌ யார்‌ இந்தக்‌ காசினியில்‌ 

சக்தினம்‌ முத்தெறி சம்பூர்‌ வ.ரதர் தம்‌ மாளிகையில்‌ 

8 இன சொற்கள்சொண்‌ டேலெ காடு இறைகொள்வமே. 
என்ற செய்யுள்‌ எழும்ததபோலும்‌. வசதர்‌ என்பது சம்பிள்ளையின்‌ இயத்‌ 
பெயர்‌. சம்பூர்‌ ௬ அவர்‌ அவதரித்த ஊர்‌, ££ என்னப்பன்‌ தன்‌ மாயங்களே, 
நினைக்கும்‌ கெஞ்சுடையேன்‌ எனக்கு இணி யார்‌ கிகர்‌ நீணிலத்தே ??, (6 நண்ணி, 
சான்‌ வணங்கப்‌ பெற்றேன்‌ எனக்கு ஆர்‌ பிறர்‌ சாயகரே ?? (6.4: 7, 2.) என்றா 
சன்றே ? பீரபர்ச ஜன கூடஸ்தரான ஆழ்வார்‌. 


43. 


சகலபிரமாணதாத்பரியம்‌, உபகார ரத்தினம்‌, சத்யத்‌ திரயச்‌ 
அக்கு வியாக்யொனம்‌, ஸ்ரீ ஆளவந்தார்‌ ஸ்தோத்திரத்திற்கு 
வியாக்கயொனம்‌, சரம ரகஸ்யம்‌, கிகமனப்படி, தனிசுலோ 
முதலிய வேறு .நால்களும்‌ உரைகளும்‌ இவர்‌ இயற்றியுள்ளார்‌. 

முப்பத்தாறாயிரப்படி- இதனை எழுதி உபசரித்தவர்‌, * வடக்‌ 
குத்‌ இருவீதிப்பிள்ளை ஆவர்‌... பிரமசூத்திரத்திற்கு இராமா 
அசர்‌ செய்தருளிய ஸ்ரீபாஷ்யத்தின்‌ ஆழ்பொருள்‌ எல்லாம்‌ 
விளங்கும்‌ பொருட்டுச்‌ சுதரிசன பட்டர்‌ என்பவர்‌ சுருதப்பிர 
காசிகை என்‌ னும்‌ நூல்‌ ஒன்றனைச்‌ செய்தார்‌; ௮௮, முப்பத்‌ 
தாரும்‌ இரந்தங்களை யுடையது ; ௮த்‌ தொகையளவில்‌ இவ்‌ 
வியரக்யொனமும்‌ எழுந்த அ. 

இவ்‌ வியாக்க்ொனத்தை “ஈடு? என்ற பெயராலேயே 
வழங்குவர்‌. இடு என்னும்‌ பகுதி முதல்‌ நீண்டு “ஈடு? என: 
நிற்றலின்‌, இது முதனிலை திரி்த தொழிற்பெயர்‌. இதனை, 
அடுதல்‌ (அடு) என்பது ஆடு என வருதல்‌ போலக்‌ கொள்க. 
ஆடு என்பது “ஆடு கொள்‌ வென்றி ௮டு போர்‌ ௮ண்ணல்‌ ?? 
(புறம்‌, 67) என்ற இடத்துக்‌ கொல்லுதலையும்‌, “ஆடு கொளக்‌ 
குழைந்த தும்பைப்‌ புலவர்‌, பாடு துறை முற்றிய கொற்ற. 
வேந்தே ”, (புறம்‌. 24) “ ஆடு பெற்று அழிந்த மள்ளர்‌ மாறி; 
நீ சண்டனையேம்‌ என்றனர்‌? (பதிற்‌. 63) என்ற இடங்களில்‌ 
ஆகு பெயராய்‌ வெற்றியினையும்‌ காட்டுதல்போன்னறு, ஈடு என்‌ 
பதும்‌ உடலின்‌ மேல்‌ அ௮ணிந்துகோடலையும்‌, ஆகுபெயராய்‌ 
அணிந்து கொள்ளுகின்ற கவசத்தையும்‌ உணர்த்தும்‌, உடலா 
னது குளிர்‌ முதலியவற்றால்‌ வருந்தித்‌ தன்னிலைகெட்டு வேறு 
படரவாறு காப்பது கவசம்‌. உடலை மறைத்துக்‌ காப்பதனால்‌ 
கவசத்திற்கு மெய்ம்மறை என்ற பெயரும்‌ உண்டு; “£ குவியற்‌ 
கண்ணி மழவர்‌ மெய்ம்மறை) (பதிற்‌.21),“மோன்புரிதடக்கைச்‌ 
சான்றோர்‌ மெய்ம்மறை” (க..14.)என்ற இடங்களைக்காண்க. 
ஆக, கவசமானது உடலைக்‌ காத்தல்‌ போன்று இம்‌ முப்பத்‌ 
தாருயிரப்படி வியாக்யொனமும்‌; கற்போராலும்‌ எழுதவோ 
ராலும்‌ வேற்று மக்களாலும்‌ தன்னிலை திரிந்து மாறுபடாத 


1. தெள்ளியதாம்‌ ஈம்பிள்ளை செப்பு ரெறிதன்னை 
வள்ளல்‌ வடக்குத்‌ திருவீ இப்‌--பிள்ளைஇக்த 31 
சாடு அறிய மாறன்‌ மறைப்பொருளை சன்குரைத்தது 
ஈடுமுப்பத்‌ தாறா யிரம்‌, 
என்பது உபதேசரத்‌ இனமாலை. 44, 
¥ 


49 


படி. 1 திருவாய்மொழியினைச்‌ காத்து நிற்றலின்‌ இவ்‌ வியாக்டி 
யான த்திற்கு “ஈடு ' என்ற தனிச்‌ சிறப்புப்பெயரினை ஈம்‌ பெரு 
மக்கள்‌ வைத்து வழங்னெர்‌. “கீழ்ச்‌ செய்த செயல்‌ அடங்கலும்‌ 
தன்‌ ஸ்வாதந்தர்யம்‌ டெக்கச்‌ செய்தே செய்தவையிறே. ஸ்வ 
ரக்ஷ்ணத்துக்குத்‌ திரு உகராகிலும்‌ உண்டே அங்கு; அவை 
போல்‌.அன்‌ நிறே இங்கு; ஆங்ரிதபரதந்திரனாய்த்‌ தன்னை அழிய 
மாறி, பாண்டவர்களுக்காக உடம்புக்கு ஈடு இடாதே எதிரிகள்‌ 
அம்புக்கு இலக்குஆக்கனெ இக்‌ நீர்மைக்குப்‌ போருமோ | கீழ்ச்‌ 
சொன்னகுணங்கள்‌?'(திருவாய்‌. ஈடு. 7. 5. 9என்ற இடத்து ஈடு 
என்ற சொல்‌ கவசம்‌ என்ற பொருளில்‌ வந்திருத்தல்‌ காண்க. 
8 மாடியந்கானை மன்னர்‌ மாமணி ஈாகமாக”” (இந்‌. 587.) என்ற 
செய்யுளின்‌ விசேட உரையில்‌ “மாடியம்‌-உடம்புக்கு ஈடு' என்‌ 
னர்‌ ஈச்சினார்க்னியர்‌. 

இணி; இது ஈம்பிள்ளை நாடோறும்‌ காலக்ஷேபத்தில்‌ 
அருளுச்செய்தனவற்றை வடக்குத்‌ திருவீதிப்பிள்ளையால்‌ 

1. பண்டை இலக்டியங்கள்‌ தம்‌ நிலை இரிக்து மாறுபடுதல்‌ பெருவழக்கு 
என்பதனை, 

££ சங்கம்‌ என்னும்‌ துங்கமலி கடலுள்‌ 

அரிதின்‌ எழுந்த பரிபாட்‌ டமுதம்‌ 
அ.ரசுநிலை இிரீஇய அளப்பருஙய்‌ காலம்‌ - 
கோதில்‌ சொன்மகள்‌ நோதசச்‌ டெத்தலின்‌ 
பாடிய சான்றவர்‌ மீடுஈன்‌ குணர 
மிகைபடு பொருளை சகைபடு புன்சொலின்‌ 
தர்‌ தடை மடுத்த கந்திதன்‌ பிழைப்பும்‌ 
எழுதினர்‌ பிழைப்பும்‌ எழுத்‌. துரு வொக்கும்‌ 
பகுதியில்‌ வந்த பாடகர்‌ பிழைப்பும்‌ 
ஒருங்குடன்‌ டந்த ஒவ்வாப்‌ பாடம்‌ 
இரும்‌திய சாட்சியோர்‌ செவிமுதல்‌ வெதுப்பலின்‌ ? 
} ம்‌ (பரிபா. உரைச்றெப்‌,) 
எனததனாலும, 

£வகரிக்தாமணியுள்‌, ““வேசக்தொடு மாறு கோடல்‌??- என்ற செய்யுளின்‌ 
உரையில்‌ “கம்தியாரும்‌ இடையிடையே பாடியிட்ட செய்யுட்களிலும்‌ அப்‌ 
பொருள்‌ தரக்‌ கட்டி என்று செய்யுள்‌ செய்தார்‌ என்று கொள்க? என்றும்‌, 
“்முச்நீர்‌ வலம்புரி? என்ற செய்யுளின்‌ உரையில்‌ எனவே, “தேவர்‌ அருளிச்‌ 
செய்த செய்யுள்‌ 2700-என்றே கொள்க? (இப்பொழுதுஉள்ள செய்‌. 8145) 
என்றும்‌ ஈச்னொர்க்னியர்‌ எழுதியிருத்தலானும்‌ அறிக, மற்றும்‌ கம்ப 
ராமாயணம்‌,வில்விபாரதம்‌ என்னும்‌இவற்றில்‌ அவர்கள்‌ பாடல்‌ அல்லாத பாடல்‌ 
சன்‌ பல இடையிடையே புருச்திருத்தல்‌ அதிஞர்‌ பலரும்‌ அறிவர்‌, ₹ 


45 


எழுதிவைக்கப்‌ பட்டதாதலின்‌ இதனை “ஈடு” என்று வழங்க 
னர்‌ என்று கோடலும்‌ அமையும்‌. இடு ல்க எழுதுதல்‌. இனி, 
இத சுருதப்பிரகாசிகையினை அளவால்‌ ! ஒத்து இருத்தலின்‌ 
இகணை ஈடு என்று வழங்னெர்‌ என்றும்‌, தன்னைக்‌ கற்பார்‌ எல்‌ 
லாரையும்‌ இறைவனிடத்து ஈடுபடச்‌ செய்வது ஆதலின்‌ ஈடு 
என வழங்கெர்‌ என்றும்‌ கூறுவதும்‌ உண்டு. 

நம்பிள்ளை தமது பரம இருபையால்‌ நாடோறும்‌ கால 
கேஷேபத்தில்‌ அருளிச்செய்தகொண்டு போர்தவற்றை வடக்‌ 
குத்‌ இருவீதிப்பிள்ளை எழுதிவைத்தது ஆதலானும்‌, இதற்குப்‌ 
பிரஷூர்த்தகர்‌ ஈம்பிள்ளயே ஆதலானும்‌ அப்‌ பெரியார்‌ திருப்‌ 
பெயரைச்‌ சேர்த்து இதனை ௩ம்பிள்ளை ஈ என்‌ அம்‌ வழங்குவர்‌, 

வடக்குத்‌ திருவீதிப்பிள்ளை, தம்‌ ஆசாரியரான ஈம்பிள்ளை 
ஒருமுறை திருவாய்மொழி சம்பந்தமாக காடோறும்‌ அருளிச்‌ 
செய்து கொண்டு வரும்‌ பிரசங்கங்களைக்‌ கேட்டுக்‌ குறிப்பு எடுத்‌ 
அத்‌ தனியே ஏடுகளில்‌ எழுதிவரலாயினர்‌. அவ்வாறு எடுத்து 
எழுதி வைத்த குறிப்பே ஈடு முப்பத்தாருயிரப்படி என்பது. 
வடக்குத்‌ திருவீதிப்பிள்ளை, ஒருகாள்‌ இதனைக்‌ கொண்டு 
சென்று தம்‌ ஆசாரியரான கம்பிள்ளை திருமுன்னர்வை தீதனர்‌; 
நம்பிள்ளையும்‌, இது என்‌? என்று கேட்டருள; வடக்குத்‌ 
திருவீதிப்பிள்ளையும்‌ * தேவரீர்‌ இம்‌ முறை திருவாய்மொழிக்கு 
நிர்வஹித்த கட்டளை” என்‌௮ விண்ணப்பஞ்செய்ய, பிள்ளையும்‌ 
ஏட்டினை அவிழ்த்துப்‌ பார்த்த அளவில்‌, மிகச்‌ சருக்கம்‌ இன்றி 
மிக விரிவும்‌ இன்றி யானை கோலஞ்செய்து புறப்பட்டாழ்‌ 
போன்று கம்பீரமான நடை அழகோடு கூடியதாய்‌, சுருதப்‌ 
பிரகாசிகை அளவில்‌ முப்பத்தாறாயிரம்‌ இரம்தங்களோடு கூடி 
யதாய்‌ இருக்கக்‌ கண்டு மிகவும்‌ திருவுள்ளம்‌ உவந்து தம்‌ 
மாணாக்கரைப்‌ பார்த்து (கன்றாக எழுதினீர்‌; ஆகில்‌, ஈம்முடைய 
அனுமதி இன்றியே எழுதினீர்‌' ஆதலால்‌, அதனைத்‌ தாரும்‌ 
என்ற வாங்கிக்‌ கட்டி உள்ளே வைத்தருளினார்‌. 

இஃது இங்ஙனம்‌ இருக்க, இதனைக்‌ கேள்வியுற்ற, ஈம்பிள்‌ 
வயின்‌ மாணாக்கருள்‌ ஒருவரான மாதவப்பெருமாள்‌ என்பவர்‌, 
அதனை அடைய வேண்டும்‌ என்‌ ற பெருவிருப்பால்‌ திருவரங்க 
நாதனை வேண்டிக்கொள்ள; அவர்தம்‌ வேண்டுகோட்கு இரங்‌ 
இய அரங்கநகரப்பன்‌) ஒருசாள்‌; தன்னைத்‌ திருவடி தொழவச்த 
நம்பிள்ளையை அர்ச்சகர்‌ மூலமாகப்‌ பார்த்தருளி * நீர்‌ ஈடு முப்‌ 
பத்தாறாயிரப்படியை மாதவப்பெருமாளுக்குப்‌ பிரசாதியும்‌ ! 9 

1. எடும்‌ எடுப்பும்‌ இல்‌ ஈசன்‌?? (திருவாய்‌. 1. 6: 3.) என்ற இடத்த 
ஈடு என்ற சொல்‌ ஒப்பு என்ற பொருளில்‌ வம்‌ திறாம்தல்‌ சாண்ச 


க 


44 


என்று கட்டளையிட, ஈம்பிள்ளையும்‌, மகாப்பிரசாதம்‌ என்று 
பெருமான்‌ கட்டளையைத்‌ தலைமேற்கொண்டு, பின்னர்‌, பெரு 
மானைத்‌ இருவடி. தொழுது திருவருள்பெற்றுக்‌ கோயிலில்‌ கின்‌ 
அம்‌ புறப்பட்டுத்‌ சம்‌ திருமாளிகைக்கு எழும்தருளித்‌ தம்‌ மா 
ஷக்கரான 1! மாதவப்‌ பெருமாள்‌ என்னும்‌ சிறியாழ்வான்‌ அப்‌ 
பிள்ளைக்கு ஈடு முப்பத்தாறாயிரத்தைக்‌ கொடுத்து அவரை 
வாழ்வித்து, அவர்‌ மூலமாக உலகையும்‌ வாழ்வித்தருளினார்‌. 


இருவாய்மொழி பகவத்பிரபந்தம்‌ என்று கூறப்படுவது 
போன்‌.று, இவ்‌ வியாக்யொனங்களும்‌ பகவத்விஷயம்‌ என்றே 
கூறப்படும்‌, ஆயின்‌, வேத இதிகாச புராணங்கள்‌ அனைத்தும்‌ 
பகவானைப்‌ பற்றிப்‌ பேசுனெறவையாக இருக்க, இவற்றிற்கு 
மட்டும்‌ பகவத்விஷயம்‌ என்று பெயர்‌ வைத்த காரணம்‌ யாது? 
எனின்‌, வேதங்கள்‌ முக்குணங்களோடு கூடியவையாய்‌ (ஜ்யோ 
இஷ்டோமம்‌' முதலிய நிலையற்ற கர்மங்களையும்‌ £ சுவர்க்கம்‌ ' 
முதலான மிகச்‌ சிறிய புருஷார்த்தங்களையும்‌ பரக்கப்‌ பேசு 
இன்றன. உபநிடதங்கள்‌ பேதவாக்யெத்தாலும்‌, அபேதவாக்‌ 
கியத்தாலும்‌,ஒற்றுமை வாக்யெத்தா லும்‌ தத்துவங்களைக்கூறு 
இன்றன ஆதலின்‌, பொருள்‌ ஒன்றோ? பலவோ? என்னு ஐயம்‌ 
தோன்றுதற்கு இடம்‌ தருன்றன. ஸ்ரீவால்மீபெகவான்‌, 
ராம காதை என்று தொடங்கிக்‌ கங்கையின்‌ தோற்றம்‌ முத 
லிய வேறு பொருள்களைப்‌ பற்றிய வரலாறுகளையும்‌ பேசினார்‌. 
* நாராயண காதை கூறத்‌ தொடங்குகிறேன்‌ என்னு கூறிய 
வியாசரும்‌, வீடுமன்‌ முதலிய அரசர்களுடைய பிறப்பு முதலாய 
வற்றையும்‌ பேசினர்‌. 


இத்‌ திருவாய்மொழியும்‌ இதன்‌ வியாக்யொனங்களும்‌,௮தீ 
தகைய குற்றங்கள்‌ ஒன்றும்‌ இல்லாமல்‌ *திருமாலவன்'கவி!! 
(இருவிருத்‌, 48.) என்‌றெப்டியே, முற்றும்‌ பகவான்‌ விஷயமர்‌ 
கவே இருக்கையால்‌, இவற்றிற்கே பகவத்‌ விஷயம்‌ என்ற இறப்‌ 
புப்‌ பெயரை ஈம்பெருமக்கள்‌ வைத்துப்போந்தார்கள்‌. “மண்‌ 
இடிய சஹ்யஜலம்‌ தோதவத்திச்‌ சங்கணித்‌ அறையில்‌ இல்‌ 


—_—— பட்டய 


1, சீரோர்‌ வடக்குத்‌ திருவீதிப்‌ பிள்ளை எழு 
a தேரார்‌ தமிழ்வேதத்‌ நிடதனைத்‌ - தாருமென 
வாஃ்‌அமுன்‌ சம்பிள்ளே ஈயுண்ணி மாதவர்க்குத்‌ 
தாக்சொடுத்தார்‌ பின்னதனைச்‌ தான்‌ ்‌ 
என்பது உபதேச சத்‌ இனமாலை 48. ்‌ 


45 
வண்ணக்‌ தெண்ணீராய்‌, ௮க்தஸ்‌ கத்தைக்‌ காட்டுமா போலே, 
 அல்பசுருதர்‌ கலக்னெ சுருதி ஈன்ஞான த்துறை சேர்ந்து ஆழ்‌ 
பொருளை அறிவித்தது” (சூ. 71.) * ராமாயணம்‌ காராயண 

கதைஎன்று தொடங்க, கங்கா காங்கேய சம்பவாத்‌ அசத்‌! 
கீர்த்தனம்‌ பண்ணின 'எச்சில்வாய்‌ சுத்திபண்ணாமல்‌, திருமா 
லவன்‌ கவி” என்ற வாயோலைப்படியே, மாற்றங்கள்‌ ஆய்ந்து 
கொண்டு உரிய சொல்‌ வாய்த்த இத, வேதாதிகளில்‌ பெளருஷ 
மானவ இதா வைஷ்ணவங்கள்‌ போலே அருளிச்செயல்‌ சாரம்‌!” 
(சூ. 68.) என்றார்‌ ஆசார்ய ஹ்ருதயத்தில்‌ அழகிய மணவாளப்‌ 
பெகுமாள்‌ ஈரயனாரும்‌. 

திருவாய்மொழி, இறைவனால்‌ மயர்வற மதிநலம்‌ அருளப்‌ 
பெற்ற ஆழ்வாரால்‌ அருளிச்செய்யப்பட்டது போன்‌௮, வியாக்‌ 
தியானங்களும்‌, இறைவனுடைய திருவருளுக்கு முற்றும்‌ இலக்‌ 
காய்‌ ஆழ்வாருடைய பேரருளுக்கும்‌ பாத்திர பூதர்களாய்‌ வட 
மொழி தென்மொழி ஆயெ இருமொழிகளிலும்‌ பேரறிவு 
படைத்தவர்களாய்‌ இருந்த பெருமக்களால்‌ அருளிச்செய்யப்‌ 
பட்டவையாதலின்‌, திரு வாய்மொழியினைப்‌ போன்றே வியாக்‌ 
இியானங்களும்‌ அருமை பெருமைகளை உடையன. திருவாய்‌ 
மொழியினால்‌ வியாக்யொனங்களுக்கு ஏற்றமோ2 வியாக்‌ 
இயானங்களால்‌ திருவாய்மொழிக்கு ஏற்றமோ 2 என்னு ஜயம்‌ 
தோன்றுதலும்‌ கூடும்‌. இவ்‌ வியாக்யொனங்கள்‌ மணிப்பிர 
வாள கடையில்‌ அமைந்தவை ; சுவாறதுபவத்தோடு செய்யப்‌ 
பட்டவையாதலின்‌ கற்போர்க்கும்‌ சுவாஅபவ த்தை உண்டாக்‌ 
கீச்‌ கூடியவை. இவற்றுள்‌, ஈட்டின்‌ கடையழகு தஸிச்‌ சிறப்பு 
வாய்ந்தது ; பொருள்‌ உணர்வோடு பயிலப்‌ பயிலப்‌ பேரின்பம்‌ 
பயப்பது; சொல்லாற்றல்‌ பொருளாற்றல்கள்‌ அமைந்தஅு ; 
சுருங்கச்சொல்லல்‌ விளங்க வைத்தல்‌ என்னும்‌ வனப்பு வாய்ச்‌ 
தது? கூற்ப்புகும்‌ பொருளை விளக்குவதற்குக்‌ காட்டப்படும்‌ 
மேற்கோள்கட்குப்‌ பொருள்‌ கூறும்‌ முறை எத்தகையோரும்‌ 
வியக்கத்தக்கது; பதசாரம்‌ கூறுவதில்‌ இவ்‌ ஈட்டின்‌ ஆசிரிய 
ருக்கு ஒத்தாரும்‌ மிக்காரும்‌ இத்தமிழ்‌ காட்டில்‌ இலர்‌; பிற மாட்‌ 
டி. னும்‌ இலர்‌ என்றே கூறலாம்‌ ; ஒரு பதிகத்தோடு மற்றொரு 
பதிகத்திற்கும்‌, ஒரு பாசுரத்தோடு மற்றொரு பாசுரததிற்கும்‌ 

3. பாவைத்‌ திருவாய்மொழிப்‌ பழத்தைப்‌ பசங்கற்பகத்‌ இன்‌ 

பூவைப்‌ பொருகடற்‌ போதா அமுதைப்‌ பொருளுக்கும்‌ 

கோலைப்‌ பணித்தஎம்‌ கோவையல்லா வென்னைக்‌ குற்றங்கண்டென்‌ 

சாவைப்‌ பறிப்பினும்‌ ஈல்லரன்றோ மற்றை சாகல. (சடசோ. 57.) 
என்று,, ஆழ்வாரைப்‌ பாடுதற்கு முன்னர்‌ மற்றையோமைப்‌ பாடிப்‌ பயணின்‌ 
நிச்‌ சழிர்த சாலத்திற்கு இசங்குசன்றார்‌ சவிச்சச்சர்வர்தீதி சம்பசாட்ரும 


13) 


40 
உள்ள பொருள்‌ தொடர்பைக்‌ கூறிச்‌ செல்லும்‌ பண்பு வேறு 
எவ்‌ உரையிலும்‌ காண்டல்‌ அரிது. 

இவ்‌ வியாக்யொனம்‌ இன்றேல்‌ இத தமிழ்மறையின்‌ 

அர்த்த விசேடங்களை எல்லாம்‌ அறிந்து கூறவல்லார்‌ ஒரு 
வரும்‌ இலர்‌. இத்தகைய வியாக்யொனங்களை த்‌ தமது பேரரு 
ளால்‌ செய்து உதவிய பெரியார்கட்கு நாம்‌ செய்யும்‌ கைம்மாறு 
யாது உளது 2 

ஆரியன்‌ அவனை ரோக்‌ அருயிர்‌ உதவி யாதும்‌ 

காரியம்‌ இல்லான்‌ போனான்‌ கருணையோர்‌ கடமை ஈதால்‌ 

பேசிய லாளர்‌ செய்கை ஊதியம்‌ பிடித்‌ தும்‌ என்னார்‌ 

மாரியை சோக்கிக்‌ கைம்மாறு இயற்றுமோ வையம்‌ என்றான்‌. 

(கம்ப. சாக, 271,) 

என்ற அருமைச்‌ செய்யுள்‌ ஈண்டுக்‌ கருதத்‌ தக்கது. 

இதன்‌ பெருமைக்குச்சான்றாக முன்னர்‌ நகிகழ்க்தநிகழ்ச்சி 

ஒன்றனை ஈண்டுக்‌ கூறுகன்றேன்‌. தம்‌ ஆசாரியரான திருவாய்‌ 
மொழிப்பிள்ளையிடம்‌, திருவாய்மொழி முதலான திவ்யப்‌ பிர 
பக்தங்களினுடைய அர்த்த விசேடங்களை எல்லாம்‌ ஜயர்திரிபு , 
அறக்‌ கேட்டுத்‌ தெளிந்த ஸ்ரீமத்‌ மணவாளமாமுனிகள்‌, தரம்‌ 
அறிந்த அர்த்த விசேடங்களை அனைவரும்‌ கேட்டு அறிந்து உஷ்‌ 
ஜீவிக்கும்படி. கூறல்‌ வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ மிக்கவராய்த்‌ 
இரு அரங்கத்தில்‌ வாழ்ந்திருந்த காலத்தில்‌, செங்கோலுடைத்‌ 
இருவரங்கச்‌ செல்வனார்‌ இவரை அர்ச்சகர்‌ மூலமாக அழைத்‌ 
தருளித்‌ . ” * தருவாய்மொழியின்‌ அர்த்தத்தை நாமும்‌ ஈம்‌ அடி. 
யார்களும்‌ கேட்டு வாழும்படி பெரிய தஇிருமண்டபத்தில்‌ 
தொடங்கி நடத்தும்‌? என்று தம்‌ திருவடிகளை ஊன்‌ அவித்து 
அருளப்பாடிட்டு கியமித்தருளினார்‌. இவரும்‌, இறைவன்‌ இட்ட 
கட்டளையைத்‌ தலைமேற்கொண்டு அப்படியே தொடங்க கடத்தி 

1, முர்துறவே பிள்ளான்‌ முதலானோர்‌ செய்தருளும்‌ 
அர்த வியாக்யைகள்‌ அன்றாகல்‌--௮க்தோ 
இருவாய்‌ மொழிப்பொருளைத்‌ தேர்க்துசைக்க வல்ல 
குருவார்‌ இச்‌ காலம்‌ செஞ்சே கூறு. (உபதேசரத்‌. 40,) 

என்றார்‌ மணவாளமா முனிகள்‌. 

2, சாமார்‌ பெரிய இரு மண்டபமார்‌ ஈம்பெருமாள்‌ 
தாமாக சம்மைத்‌ தனித்தழைத்த--மீ மாறன்‌ 
செர்தமிழ்‌ வேதத்தின்‌ செழும்பொருளை ரானாம்‌இய்கு 
உர்துரை என்று ஏஅுவதே வாய்ச்‌ ௮. 


என்பது அப்பெரியார்‌ திருவாக்கு. 


41 


வரல்‌ ஆயினர்‌. பெரிய பெருமாளும்‌, 4 உயர்வற உயர்ஈலம்‌ '" 
என்றது முதல்‌ *அவாவறச்‌ சூழ்‌ அரியை” என்றது முடிய 
உள்ள திருப்பாசுரங்கட்கு இவர்‌ உபம்யசிக்றெ உபர்யாசத்‌ 
தைக்‌ கேட்டருளி மிகவும்மனம்‌உவந்து “முப்பத்தாறாயிரப்பேருக்‌ 
கர்‌? என்ற திருப்பெயரையும்‌ இவருக்குச்‌ சாற்றியருளினார்‌. 
பொங்கு ஓதம்‌ சூழ்ந்த புவனியும்‌ விண்ணுலகும்‌ அங்கு 
ஆனதும்‌ சோராமல்‌ ஆள்கின்‌ ற தேசுடைய தேவர்‌ திருவரங்கச்‌ 
செல்வனார்‌ தாம்‌ மாணாக்கராக இருந்து கேட்டமையால்‌ மாணாக்‌ 
கன்‌ என்ற முறையில்‌, ஈடு முப்பத்தாறாயிரம்‌ முடிவு பெறு 
கின்ற அன்று “ “ தருவாய்மொழிப்பிள்ளை என்றெ சிறப்புப்‌ 
பெயர்‌ பூண்ட திருமலையாழ்வாருடைய சீர்‌ அருளுக்கு ஏற்ற 
கலமாக உள்ளவரும்‌, ஞானம்‌ பக்தி முதலான குணங்கட்குச்‌ 
கடல்போன்‌றவரும்‌, எம்பெருமானாரிடத்தில்‌ மிக்க அன்பு 
வாய்க்தவரும்‌ ஆன மணவாளமாமுனிவரை கான்‌ வணங்கு 
கிறேன்‌ ” என்ற பொருள்‌ அமைச்க வடமொழிச்‌ சுலோகம்‌ 
ஒன்றையும்‌ இயற்றினார்‌ என்று வரலாறு கூறுன்றது. இவ்‌ 
வரலாற்று உண்மையானும்‌, மற்றும்‌ பல காரணங்களாலும்‌ 
இவ்‌ வியாக்யொனம்‌ அவனுக்கும்‌, அவன்‌ அடியார்கட்கும்‌ 
2 இருவாய்மொழியினைப்‌ போன்றே ஆராஅமுதாய்‌, இன்‌ பமாரி 
யாய்‌, எங்ஙனே சொல்லினும்‌ இன்பம்‌ பயப்பதாய்‌ இருப்பத 
ஒன்றாகும்‌ என்று கொள்க, 
ஆழ்வார்கள்‌ வாழி அருளிச்செயல்‌ வாழி 
தாழ்வியாதும்‌ இல்‌ குரவர்தாம்‌ வாழி--ஏழ்பாரும்‌ 
உய்ய அவர்கள்‌ உரைத்தவைகள்‌ தாம்வாழி 
செய்யமறை தன்னுடனே செர்ந்து. 


—:௦:— 


1, ஸ்ரீசைலேச தயாபாத்ரம்‌ திபச்த்யா, தி குணார்ணவம்‌ 

யதர்த்ர ப்ரணவம்‌ வச்சே ம்யஜாமாதரம்‌ முஙிம்‌. 
என்பது அத்தனியன்‌, 

2. ££ தென்னா என்னும்‌ என்னம்மான்‌ இருமாலிருஞ்‌ சோலையானே ?? 
(10. 7: 5.) என்றும்‌, ** பாட்டாய தமிழ்மரலை யாயிசத்‌.துள்‌ இப்பத்தும்‌, சேட்‌ 
ட்ாரார்‌ வானவர்கள்‌ செவிக்னிய செஞ்சொல்லே ?? என்றும்‌, “£ தொண்‌ 
டர்ச்‌ கமுதுண்ணச்‌ சொன்மாலைகள்‌ சொன்னேன்‌, அண்டத்‌ தமரர்‌ பெருமா 
னடியேனே ?? (9. 4; 9.) என்றும்‌, (£ அடியார்க்கு இன்பமாரியே ?” (4. 5; 
10.) என்றும்‌ வருவனவற்றைக்‌ காண்க, 


erezczarerer 
ச்‌ 


ஸ்ரீ 
ஸ்ரீமதே ராமாஅஜாய ஈம$ 
மாறன்‌ மலரடி, வாழ்க, 


திருவாய்மொழித்‌ தணியன்கள்‌ 


ஸ்ரீமர்‌ காசமுனிகள்‌ அறாளிச்செய்த அ 


உ பக்தரம்ருதம்‌ விச்வஜநாறு மோதனம்‌ 
ஸர்வார்த்ததம்‌ ஸ்ரீ சடகோபவாம்மயம்‌ 
ஹஹ்ர சாகோபறிஷத்‌ ஹமாகமம்‌ 
தமாம்யகம்‌ த்ராவிட வேத ஷாகரம்‌. 


யெ - ரை அடியார்கட்கு அமிர்தமாய்‌ இருப்பதும்‌, எல்‌ 
லா மக்களையும்‌ ஆனந்திக்கச்‌' செய்வதும்‌, எல்லா உறுதிப்‌ 
- பொருள்களையும்‌ கொடுக்கவல்ல அம்‌, ஆயிரக்கணக்கான னொ 
சுளையுடைய உபஙிடதங்களின்‌ தொகுதிகளாக இருப்பதும்‌, 
கம்மாழ்வாரால்‌ அருளிச்செய்யப்பட்டதும்‌ ஆன தமிழ்‌ வேதக்‌ 
கடலை அடியேன்‌ வணங்குகிறேன்‌ என்றவாறு. 


நூலுள்‌ அடங்காது தனியே பாயிரமாய்‌ நிற்றல்‌ பற்றி, இப்‌ 
பாடல்‌ ஒவ்வொன்றும்‌ தனியன்‌ என்று பெயர்‌ பெறும்‌. (அன்‌ ? 
உயர்வுப்பொருள அ. ££ தொண்டர்க்கு அமுது உண்ணச்‌ சொன்‌ 
மாலைகள்‌ சொன்னேன்‌ ” (9. 4: 9.) என்பர்‌ ஆதலின்‌, “பல்‌ 
தாம்ருதம்‌? என்றும்‌, “£ எங்ஙனே சொல்லினும்‌ இன்பம்‌,பயச்‌ 
கும்‌” (7. 9: 11.) “ அடியார்க்கு இன்ப மாரியே” (&, 5: 10. 
என்பர்‌ ஆதலின்‌ * விச்வ ஜமா அ மோதனம்‌ ? என்‌.அும்‌, “மிக்க 
வேதியர்‌ வேதத்தின்‌ உட்பொருள்‌, நிற்கப்‌ பாடி என்‌ மெஞ்சள்‌ 
நிறுத்தினான்‌?” (குண்ணிறுண்‌. 9.) என்பர்‌ ஆதலின்‌ “சர்‌ 
வார்த்ததம்‌ என்னும்‌, 4 தடங்குருகூர்ச்‌ சடகோபன்‌, அயக்கு 
இன்றித்‌ தொழுது உரைத்த ஆயிரம்‌” (8. 1: 11.) என்பர்‌ 
ஆதலின்‌ * ஸ்ரீ சடகோப வாய்‌ மயம்‌? என்றும்‌, ££ சந்தங்கள்‌ 
ஆயிரத்து ” (10, 9: 11.) என்பர்‌ ஆதலின்‌ £ ஸஹஸ்ர சாகோப 
நிஷதீ ஸமாகமம்‌ என்னும்‌, ££ எய்தற்கு ௮மிய மறைகளை இன்‌ 
தமிழால்‌ செய்தற்கு உலகில்‌ வரு சடகோபன்‌ ” (சடசோபரம்‌.) 
என்பர்‌ ஆதலின்‌, £ திராவிட வேத ஸாகரம்‌ ? என்னும்‌; * பார்‌ 
பரவு இன்கவி”? என்பர்‌ ஆதலின்‌ “ஈமாம்‌ யகம்‌” என்றும்‌ 
அருளிச்செய்றொர்‌; ்‌ (1) 

5 


2 


ஈசுவரமுனிகள்‌ அருளிச்செய்‌ ௫.௮ 


திருவழுதி நாடென்னும்‌ தென்குருகூர்‌ என்றும்‌ 
மருவினிய வண்பொருநல்‌ என்றம்‌ — அருமறைகள்‌ 
அந்தாதி செய்தான்‌ அடியிணையே எப்பொழுதும்‌ 
சிற்தியாய்‌ நெஞ்சே தெளிந்அ. 


பொ - ரை:-மனமே! திருவழுதி நாடு என்றம்‌, அழக 
திருக்குருகூர்‌ என்னும்‌, ௩ீராடுவதற்கு இனியதாகவுள்ள அழயெ 
தாமிரபரணி என்றும்‌, அரிய வேதங்களை அந்தாதித்‌ தொடை 
யால்‌ திருவாய்மொழியாக அருளிச்செய்த ஆழ்வாருடைய 
இரண்டு திருவடிகளையே எப்பொழுதும்‌ தெளிவுடனே நினைக்‌ 
கக்‌ கடவாய்‌ என்றோர்‌. 

“ வழுதி நாடன்‌ சடகோபன்‌ ?? (9. 2: 11.) என்றும்‌, “£ தென்‌ 
குருகூர்ச்‌ சடகோபன்‌? (1. 7: 11.) என்னும்‌, .“£ மொய்புனல்‌ 
பொருமல்‌ துகல்வண்ணத்‌ நீர்ச்‌ சேர்ப்பன்‌ ” (7. 2: 11.) என்‌ 
அம்‌ ஆங்காங்கு வருதலால்‌, * திருவழுதி நாடென்னும்‌, கென்‌ 
குருகூர்‌என்‌ அம்‌, மருவினிய வண்பொருகல்‌ என்னும்‌, அந்தாதி 
செய்தான்‌? என்ூருர்‌. இனி, என்றும்‌ என்றும்‌ என்றும்‌ 
நினைக்கு, அடி இணையை எப்பொழுதும்‌ சக்தியாய்‌ என்று 
கூட்டி முடிப்பினும்‌ அமையும்‌. இங்ஙனம்‌ கொள்ளுங்கால்‌, 
உத்தேசியமான பொருளின்‌ சம்பந்த சம்பந்தம்‌ பெற்ற 
பொருள்களும்‌ உத்தேசியம்‌ என்ற சாத்திரப்‌ பொருள்‌ வெளி 
யாம்‌. இங்கு உத்தேகியப்‌ பொருள்‌ - ஆழ்வார்‌; சம்பந்தம்‌ 
பெற்ற பொருள்‌ - தென்குருகூர்‌, வண்பொருஈல்‌; சம்பந்த 
சம்பந்தம்‌ பெற்ற பொருள்‌ - திருவழுதி நாடு. (2) 

சொட்டை ஈம்பிகள்‌ அருளிச்செய்த அ 
மனத்தாலும்‌ வாயாலும்‌ வண்குருகூர்‌ பேணும்‌ 
இனத்தாரை அல்லா௮ இறைஞ்சேன்‌— தனத்தாலும்‌ 
எதும்‌ குறைவிலேன்‌ எந்தை சடகோபன்‌ 
பாதங்கள்‌ யாமுடைய பற்று. 


பொ - ரை -வளம்பொரும்திய திருக்குருகூரை மனத்தா 
௮ம்‌ வாக்காலும்‌ விரும்புகிற கூட்டத்தாரை அல்லாமல்‌ மற்றை 
யோரை வணங்கமாட்டேன்‌ ; செல்வத்தாலும்‌ சிறிதும்‌ குறை 
யுடையேன்‌ அல்லேன்‌; என்‌ தற்தையாராயெ ஸ்ரீ ச௪டகோப 
ருடைய திருவடிகள்‌ எமக்குப்‌ பொருக்திய செல்வமாகும்‌ என்‌ 
ஒருர்‌. 


8 

“மாட மாளிகை சூழ்ந்து அழகாய திருக்குருகூர்‌ அதனைப்‌, 
பாடி ஆடிப்‌ பரவிச்‌ சென்மின்கள்‌ பல்‌ உல£ர்‌ பரந்தே” 
(4. 10: 2.) என்னும்‌, * வளங்கொள்‌ தண்பணை சூழ்ந்து அழகாய 
திருக்குருகூ ரதனை, உளங்கொள்‌ ஞான த்து வைம்மின்‌ உம்மை 
உய்யக்கொண்டு போகுறிலே ” (4. 10: 9.) என்றும்‌ ஆழ்வா 
ருடைய திருவாக்குக்கள்‌ இருப்பதனால்‌, * வண்கூர்‌ பேணும்‌) 
இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன்‌ என்றோர்‌. ££ எல்லாச்‌ 
செல்வமும்‌ எழில்‌ காரிமாறப்‌ பிரானே ” என்பர்‌ ஆதலின்‌; 
£ தனத்தாலும்‌ ஏதும்‌ குறைவிலேன்‌ ” என்றோர்‌. “£ அன்னையாய்‌ 
அத்தனாய்‌ என்னை ஆண்டிடும்‌, தன்மையான்‌ சடகோபன்‌ என்‌ 
ஈம்பியே” எனப்படுதலால்‌, * எக்தை சடகோபன்‌ ? என்றோர்‌, 
“ தகையான்‌ சரணம்‌ தமர்கட்கு ஓர்‌ பற்று? என்றெபடியே, 
்‌ சடகோபன்‌ பாதங்கள்‌ யாமுடைய பற்று ' என்றார்‌. பற்று - 
செல்வம்‌ ; கதியுமாம்‌. (3) 

அனந்தாழ்வான்‌ அருளிச்செய்தது 


ஏய்ந்த பெருங்கீர்த்தி இராமா நுசமுனிதன்‌ 
வாய்ந்த மலர்ப்பாதம்‌ வணங்குகின்றேன்‌— ஆய்ந்த பெருஞ்‌ 
்‌ ரர்‌ சடகோபன்‌ செந்தமிழ்‌ வேதம்‌ தரிக்கும்‌ 
பேராத உள்ளம்‌ பெற, 
பொ - ரைஎல்லாரா லும்‌ கொண்டாடப்படுகின்‌ ற பெரிய 
மிக்க புகழையுடைய ஸ்ரீ சடகோபர்‌ அருளிச்செய்த செம்மை 
பொருந்திய தமிழ்‌ வேதத்தைத்‌ தாங்கக்‌ கொள்ளவல்ல, வேறு 
ஒன்றிலும்‌ செல்லாத மன த்தினைப்‌ பெறும்‌ பொருட்டு, தக்க 
தகீர்த்தியையுடைய எம்பெருமானுடைய பொருக்திய திருவடித்‌ 
தாமரைகளை வணங்குகிறேன்‌ என்கிறார்‌. 
தரிக்கும்‌ உள்ளம்‌ என்றும்‌, பேராத உள்ளம்‌ என்றும்‌ 
தனித்‌ தனியே கூட்டுக. பெற வணங்குகின்றேன்‌ என முடிக்க. 
“ஏற்கும்‌ பெரும்புகழ்‌ வானவர்‌ ஈசன்‌”? என்னுமாறு போன்று, 
ஏய்ந்த பெருங்‌ £ர்‌த்தி இராமாஅசமுனி என்றோர்‌. “ ஆய்‌ 
கொண்ட சீர்‌? என்றும்‌, * ஆய பெரும்‌ புகழ்‌” என்றும்‌ 
சொல்லுகிறப்டியே, இவரும்‌ 6 ஆய்ந்த பெருஞ்‌ சீரார்‌ சடகோ 
பன்‌? என்கிறார்‌. இணி, (ஆய்ந்த பெருஞ்‌ சீர்‌” என்பதனைச்‌ 
“செந்தமிழ்‌ வேதத்திற்கு” அடைமொழி ஆக்குதலுமாம்‌. “ஒர்த்‌ 
தொடை ஆயிரம்‌? என வருதல்‌ காண்க. எம்பெருமானார்‌, 
மாறன்‌ அடி. பணிந்து உய்க்தவராதலாலும்‌, மாறன்‌ பணித்த 
மறையை உணர்க்தவராதலாலும்‌, தென்‌ குருகைப்‌ பிரான்‌ 
பாட்டு என்னும்‌ வேதப்‌ பசுந்தமிழ்‌ தன்னைத்‌ தன்‌ பத்தி 


4 


என்னும்‌ வீட்டின்கண்‌ வைத்தவர்‌ ஆதலாலும்‌, பண்தரு 
மாறன்‌ பசும்‌ தமிழ்‌ ஆனந்தம்‌ பாய்‌ மதமாக உடையவர்‌ ஆதலா 
ஓம்‌, திருவாய்மொழி இன்னிசை மன்னும்‌ இடந்தொழும்‌ நிற்கு 
மவர்‌ ஆதலாலும்‌; உறுபெருஞ்‌ செல்வமும்‌ மாறன்‌ விளங்யெ 
ஏர்‌ நெறிதரும்‌ செந்தமிழ்‌ என்று அறிதர கிற்குமவர்‌ ஆதலா 
னம்‌, அத்தகைய இராமாநுசரைப்‌ “பேராத உள்ளம்‌ பெற 
வணங்குகின்றேன்‌ ' என்றோர்‌. (4) 
பட்டர்‌ அருளிச்செய்தவை 

வான்‌ திகழும்‌ சோலை மதிள்‌ அரங்கர்‌ வண்புகழ்மேல்‌ 

ஆன்ற தமிழ்மறைகள்‌ ஆமிரமும்‌—ஈன்ற 

முதல்தாய்‌ சடகோபன்‌ மொய்ம்பால்‌ வளர்த்த 

இதத்தாய்‌ இராமா சன்‌. 


பொ - ரை:ஆகரயத்து அளவும்‌ ஒங்கி விளங்குகிற சோலை 
களையும்‌ மதில்களையுமுடைய திருவரங்கத்தில்‌ எழுந்தருளியிருக்‌ 
இன்ற இறைவனுடைய வளப்பம்‌ பொருந்திய நற்குணங்கள்‌ 
விஷயமாக அமைந்த தமிழ்‌ வேதமாகிய ஆயிரம்‌ திருப்பாசுரங்‌ 
கணையும்‌ பெற்ற நற்றாய்‌ ஸ்ரீ சடகோபர்‌ஆவார்‌; அவற்றை 
வலிமையோடுவளர்த்த ஈன்மையுடைய செவிலித்தாய்‌ எம்பெரு 
மானார்‌ ஆவார்‌ என்றவாறு. 


பத்துப்‌ பத்தாலும்‌ சொல்லப்படுகின்ற * பரபரன்‌ ” என்ற 
தனால்‌ சொல்லப்படுகிற முதன்மையும்‌, 6 சோராத எப்பொருட்‌ 
கும்‌ ஆதி ” என்றதனால்‌ சொல்லப்படுகிற காரணமும்‌, * முழுது 
மாய்‌ முழுது இயன்றாய்‌ '” என்றதனால்‌ சொல்லப்படுகிற கிறை 
வும்‌, “மறுகல்‌இல்‌ ஈசன்‌”' என்றதனால்‌ சொல்லப்படுகின்ற ஏவு 
தலும்‌, ₹ ஆஆ என்று அருள்செய்து ” என்றதனால்‌ சொல்லப்‌ 
படுகிற அருளும்‌, ₹ ஏறு சேவகனார்க்கு என்னையும்‌ உளள்‌'?, 
“வரங்கொள்‌ பாதம்‌ அல்லால்‌ இல்லை யாவர்க்கும்‌ வன்‌ சரண்‌ ?? 
என்‌ றவற்றால்‌ சொல்லப்படுகிற பற்றுக்கோடாதலும்‌, எண்‌ 
ணிலாப்‌ பெருமாயனே” என்‌ றதனால்‌ சொல்லப்படுகிற வரம்பில்‌ 
ஆற்றலும்‌, “*தேவிமார்‌ ஆவார்‌ திருமகள்‌ பூமி ஏவ மற்று அமரர்‌ 
ஆட்செய்வார்‌ ” என்றதனால்‌ சொல்லப்படுகிற விரும்பியவாறே 
செய்து முடித்தலும்‌, “எண்‌ திசையும்‌ ழுமேலும்‌ முற்‌ றவும்‌ 
உண்டபிரான்‌ ” என்றதனால்‌ சொல்லப்படுகிற ஆபத்துக்குத்‌ 
துணையாத லும்‌, “சுரிகுழல்‌ கமலக்கண்‌ கனிவாய்க்‌ காளமேகம்‌” 
என்‌ றதனால்‌ சொல்லப்படுற்‌ அன்பத்தைத்‌ துடைத்தலும்‌ 
- ஆற இப்‌ பத்து அர்த்தங்களும்‌, இருவரக்கசாதன்‌' விஷய 


5 
மாக அருளிச்செய்த “கங்குலும்‌ பகலும்‌ ” என்றெ திருப்பதி 


கத்தில்‌, “ வடிவுடை வானோர்‌ தலைவனே ” என்றதனால்‌ முதன்‌ 
மையும்‌, “ முன்‌ செய்து இவ்‌ உலகம்‌ ”', * விண்ணோர்‌ முதல்‌ ” 


என்புனவற்றால்‌ காரணமும்‌, “: கட்டிலீ ”, * என்னுடை ஆவி ” 
என்பனவற்றால்‌ நிறைவும்‌, “பால துன்பங்கள்‌ இன்பங்கள்‌ 
படைத்தாய்‌”, “மூவுலகாளி”' என்பனவற்றால்‌ ஏவுதலும்‌, 


“4 இவள்‌ திறத்து அருளாய்‌ '' என்றதனால்‌ அருளும்‌, “பற்றி 
லார்‌ பற்ற நின்றானே ” என்றதனால்‌ பற்றுக்கோடாதலும்‌, 
“ அலைகடல்‌ கடைந்த ஆரமுதே? என்றதனால்‌ வரம்பில்‌ ஆற்ற 
அம்‌, “என்‌ திருமகள்‌ மார்பனே ??, “ நிலமகள்‌ கேள்வனே ”, 
6 ஆய்மகள்‌ அன்பனே ?' என்பனவற்றால்‌ விரும்பியவாறே 
செய்து முடித்த லும்‌, ££ இவ்‌ உலகமுண்டு உமிழ்க்து அளந்தாய்‌” 
என்றதனால்‌ ஆபத்திற்குத்‌ தணையாதலும்‌, * முகில்வண்ணன்‌ 
அடியை அடைத்து அருள்‌ சூடி உய்ச்தவன்‌ '? என்றதனால்‌ 
அன்பத்தைத்‌ துடைத்தலும்‌ ஆயெ அப்‌ பத்து அர்த்தங்களை 
யும்‌ அருளிச்செய்தாராதலின்‌ 6 மதிள்‌ அரங்கர்‌ வண்புகழ்மேல்‌ 
ஆன்ற ஆயிரமும்‌” என்‌ றார்‌. இனி, *ஆழ்வார்களுள்‌ ஈம்மாழ்‌ 
வார்‌ அதிகர்‌ ஆயினாம்‌ போன்று, எம்பெருமான்‌ களுள்‌ ஈம்பெரு 
மரீள்‌ அதிகர்‌ ஆக இருத்தலின்‌ அங்ஙனம்‌ அருளிச்செய்திறார்‌ 
என்றலுமாம்‌. 
பிரமேய சாரத்தைப்‌ பெற்றாள்‌ தேவத; தன்‌ மிடுக்காலே 

வளர்த்தாள்‌ யசோதை. பிரமாண சாரத்தைப்‌ பெற்றார்‌ ஆழ்‌ 
வார்‌; தன்‌ மொய்ம்பால்‌ வளர்த்தார்‌ இராமானுசர்‌. ஆண்டவன்‌ 
இட்ட பயிரை வளர்த்தல்‌ அடியானுக்குக்‌ கடன்‌ ஆதல்‌ 
போன்று, “மாறன்‌ அடி பணிந்து உய்க்தவன்‌ ” என்ற 
படியே, அடியாரான இராமாஅசருக்கு, ஆழ்வார்‌ பெற்ற இரு 
வாய்மொழியை வளர்த்தல்‌ கடன்‌ ஆதலின்‌ “வளர்த்த இதத்‌ 
தாய்‌ இராமாறுசன்‌ ' என்கிறார்‌. இராமாநுசர்‌ கால முதற்‌ 
கொண்டே திருவாய்மொழியின்‌ ஏற்றம்‌ குன்‌. றின்மேல்‌ இட்ட 
விளக்குப்‌ போன்னு எங்கும்‌ பிரகாசித்தது என்க. (5) 

மிக்க இறைதிலையும்‌ மெய்யாம்‌ உயிர்‌ நிலையும்‌ 

தக்க நெறியும்‌ தடையாகத்‌--தொக்கு இயலும்‌ 

ஊழ்வினையும்‌ வாழ்வினையும்‌ ஓதும்‌ குருகையர்கோன்‌ 

"யாழினிசை வேதத்‌ தியல்‌, 


1. “' ஈம்பெறாமாள்‌ ஈம்மாழ்வார்‌ ஈஞ்சமர்‌ ஈம்பிள்ளே, என்பர்‌ அவரவர்‌ 
திம்ளற்றத்தால்‌ ?? என்ற உபதேசரத்தினமாலைச்‌ செய்யுள்‌ இங்கு நினைவு 
கூர்ச, £7? உயர்வுப்‌ பொருளைச்‌ சாட்டும்‌ இடைச்சொல்‌. 


6 

பொ -றை3-இருக்குருகூரில்‌ அவதரித்த ஸ்ரீசடகோபர்‌ 
அருளிச்செய்த யாழின்‌ இசை போன்ற திருவாய்மொழிப்‌ 
பாசுரங்கள்‌ அறப்பெரிய இறைவனுடைய சொருூபத்தையும்‌; 
என்றும்‌ நிலைத்துள்ள ஆத்மாவின்‌ சொரூபத்தையும்‌, அவனை 
அடைவதற்குத்‌ தக்ககான வழியின்‌ தன்மையினையும்‌, தடை 
யாடிச்‌ சேர்ந்து டெக்கின்ற முன்னை வினைகளாகிற விரோதி 
சொரூபத்தையும்‌, வாழ்வாறெ மோக்ஷத்தின்‌ தன்மையினையும்‌ 
கூறுவனவாம்‌ என்றவாறு, 

ஸ்ரீமம்‌ ராராயணனே அறப்‌ பெரிய முதல்வன்‌. ஆத்மா 
விற்குச்‌ சொரூபம்‌ அடியேன்‌ என்பதே. சரணாகதியே இறை 
வனைப்‌ பெறுவதற்கு உரிய வழி, பொய்ந்கின்ற ஞானமும்‌ 
பொல்லா ஒழுக்கமும்‌ அழுக்குடம்பும்‌ ஆய இவையே விரோதி 
கள்‌. ஒழிவில்‌ காலம்‌ எல்லாம்‌ உடனாய்‌ மன்னி வழுவிலா 
அடிமை செய்வதுவே பரம புருஷார்த்தம்‌ என்னும்‌ இவ்‌ ஐந்து 
பொருள்களுமே திருவாய்மொழியிற்‌ சொல்லப்படுகன்‌ றன 
என்றபடி. இதன்‌ விரிவை அவதாரிகை ““திருமகள்‌ கேள்வன்‌ 
ஒன்றில்‌ ” காண்க, (6) 


2] 


மணவாள மாமுனிகள்‌ அருளிச்செய்த 
திருவாய்மொழி நூற்றந்தாதியின்‌ தனியன்கள்‌ 

அல்லும்‌ பகலும்‌ அ௮றுபவிப்பார்‌ தங்களுக்குச்‌ 
சொல்லும்‌ பொருளும்‌ தொகுத்‌ அரைத்தான்‌— நல்ல 
மணவாள மாமுனிவன்‌ மாறன்‌ மறைக்குத்‌ 
தீணவாணூற்‌ றந்தாதி தான்‌. 
மன்னும்‌ புகழ்சேர்‌ மணவாள மாமுனிவன்‌ 
தன்னருளால்‌ உட்பொருள்கள்‌ தம்முடனே-—சொன்ன 
திருவாய்மொழி அற்றந்தாதியாற்‌ தேனை 
ஒருவாது அருந்து நெஞ்சே உற்று. 


ஸ்ரீ8 
ஸ்ரீமதே .ராமாஅஜாய ஈம 8. 
நம்பிள்ளை திருவாய்மலர்ந்தருளின 
ஈடு முப்பத்தாறாயிரப்படி மின்‌ அவதாரிகை: 
 மஹாப்‌ பிரவேசம்‌ - “ திருமகள்‌ கேள்வன்‌ ஒன்று ” 
Or 


திருமகள்‌ கேள்வனாய்‌, அடையப்பட்ட எல்லா விருப்பத்‌ 
தையுமுடையனாய்‌, மங்களம்‌ பொருந்திய எல்லா ஈற்குணங்களை 


1. ““ அவதாரிகை - இறங்குதல்‌ ; அதாவது - தோற்றுவாய்‌, 

3. பிரவேசம்‌ - புகுதல்‌, மஹாப்பிரவேசம்‌ - பெரிய புகுவு. மஹத்‌ 
என்பது பெருமையை உணர்த்தும்‌, இது, திருவாய்மொழியாயெ இர்‌ நூலின்‌: 
உட்பொருளைச்‌ கூறுதற்குப்‌ புகுசன்ற புகுவு ஆதலின்‌ * மஹாப்‌ பிரவேசம்‌ ? 
என்கிறார்‌. பின்‌, திருப்ப இகர்தோறும்‌ கூறும்‌ முன்னுரையைப்‌ “பிரவேசம்‌? 
என்பர்‌. இத, கருவமைந்த மாஈகருக்கு உருவமைக்த வாயின்‌ மாடம்‌ போன 
வும்‌, அளப்பரிய ஆகாயத்திற்கு விளச்சமாகிய தங்களும்‌ ஞாயிறும்‌ போலவும்‌, 
தகைமாண்ட நெடுஞ்சுவர்க்கு வசைமாண்ட ஓவியம்போலவும்‌ இருத்தவின்‌, 
இர்‌ நூலைச்‌ கற்கப்‌ புகுவோர்‌ இவ்‌ அவதாறிகையை முன்னர்ப்‌ படித்துஉணர்தல்‌ 
வேண்டும்‌. 

3. முதலில்‌, இறைவன்‌ ஆழ்வாரை விசேஷ கடாக்ஷம்‌ செய்தருளினபடியை 
அருளிச்செய்றொர்‌ திருமகள்‌ கேள்வனாய்‌ ? என்று தொடங்கும்‌ முதல்‌ 
வாக்யெத்தால்‌. : இவ்‌ வாக்கியத்தால்‌ இறைவனுடைய நிர்ஹேதுகமான இரு 
வருளால்‌ ஆழ்வாருக்கு உண்டான தஇவ்விய ஞான ரூபத்‌ தின்‌ இறப்புச்‌ சொல்லப்‌ 
படுகின்றது. இத்தால்‌ ஆப்த தமத்வம்‌ பெறப்படும்‌. ஆப்த தமத்வமாவது - 
உண்மைப்‌ பொருள்களை உள்ளவாறு உணர்ச்து உணர்ர்தவாறே பி றர்க்கும்‌ 
உரைக்கும்‌ தன்மை. ஆப்தன்‌-ஈம்பத்தகுக்தவன்‌ ; தமத்வம்‌ - உயர்வாம்தன்மை. 

நித்திய சம்சாரிகளான இவ்‌ ஆன்மாக்கள்விஷயத்‌ தில்‌ ஸ்வதர்‌.இரனான 
சர்வேங்வரனுடைய திருவருள்‌ பிராட்டி புருஷகா.ரமின்றிச்‌ கூடாமையாலே 
£ இருமகள்‌ கேள்வனாய்‌ ? என்னும்‌, பிராட்டி புருஷகா.ரம்‌ இருப்பினும்‌ இவ்‌ 
ஆன்மாக்கள்‌ இடுகின்ற பொருள்களை விரும்பும்படியான குறைஉள்ளவன்‌ 
(அபூர்ணன்‌) ஆயின்‌ மிர்ஹேதுகமான திருவருள்‌ கூடாது ஆகையாலே, அதனை 
நீக்குவதற்கு 6 அடையப்பட்ட எல்லா விருப்பத்தையுமுடையன்‌ ? என்றும்‌, 
* அடையப்பட்ட எல்லா விருப்பத்தையுமுடையன்‌? என்றது, விரும்பப்‌ 
படுன்ற எல்லாப்‌ பொருள்களும்‌ குறைவற நிறைந்தவன்‌ என்றபடி. இப்படி 
எல்லாப்‌ பொருள்களும்‌ கிறைந்தவனாயினும்‌, ஆன்மாக்களின்‌ தோஷங்களை 
கண்டிருக்கச்செய்தே, பிராட்டியின்‌ கிர்ப்பர்தத்‌திற்காகத்‌ இருவருள்‌ புரி 
வானோ ? என்னில்‌, அங்கனமன்று; தோஷங்களையே போச்கியமாசச்‌ 
கொள்ளுஓதற்குரிய வாத்சல்யம்‌ முதலிய குணங்களையுடையவன்‌ என்பார்‌, 
6 மங்களம்‌ பொருச்திய எல்லா நற்குணங்சளையும்‌ உருவமாகவுடையன்‌ * 


8 திருவாய்மொழியின்‌ ௮வதாரிசை 


யும்‌ உருவமாக உடையனான சர்வேஸ்வரன்‌; மாறிமாறிப்‌ பல்‌ 
பிறப்பும்‌ பிறங்கு !”? என்கிறபடியே, தொடர்ந்து வருனெற 
பிறவிகளிலே தோள்மாறி நித்திய சம்சாரியாய்ப்‌ பேோர்த 
இவரை “அடியை அடைம்துஉள்ளந்தேறிஈறுஇல்‌ இன்பத்து 
இரு வெள்ளம்‌ யான்‌ மூழ்னென்‌ ” என்று முதலிலே தம்‌ திரு 
வாயாலே சொல்ல வல்லராம்படியாக “முதலடியிலே சிறந்த இரு 
வருளைச்‌ செய்தருளினான்‌. 

என்றும்‌, அர்தத்‌ தோஷங்களைப்‌ போக்கியமாகக்‌ கொள்ளுவதற்குறிய சம்பம்‌ 
தத்தைச்‌ கூறுவார்‌ 4 சர்வேஸ்வரன்‌”? என்னும்‌ ௮ருளிச்செய்‌இருர்‌. இர்‌ 
சான்கு பெயர்களையும்‌ முதலில்‌ அடைவே அருளிச்செய்ததற்கு இன்னம்‌ 
பலபடியாக வீசேடங்‌ கூறுவர்‌ பெரியோர்‌. 

1. இறைவன்‌ திருவருள்‌ புரிதற்கு முன்னர்‌ ஆழ்வார்‌ இருந்த நிலையினை 
அருளிச்செய்தார்‌ ** மாறிமாறிப்‌ பல பிறப்பும்‌ ?” (2, 6: 8.) என்றது முதல்‌ 
( சம்சாரியாய்ப்‌ போர்த இவல. ? என்றது முடிய. இதனால்‌, இறைவனு 
டைய ரிர்ஹேதுகமான இருவருளும்‌ பெறப்படும்‌. தோள்மாறுகையாவது - 
சிவிசையார்‌ ஒரு தோள்‌ ரொர்தால்‌ மற்றொரு தோளில்‌ மாற்றிக்கொள்ளு 
மாறு போன்‌ று, ஒரு பிறவி போனவுடன்‌ வேறு பிறவியை அடைகை* 
“தித்தி சம்சாரியாய்ப்‌ போர்‌ த இவரை” என்கையாலே * நித்திய முக்த 
ஈஸ்வசர்சகளிலே ஒருவர்‌ ஆழ்வாராக அவதரித்தார்‌ ?? என்று கூறுதல்‌ இவரு * 
டைய பிரபாவத்தின்‌ மிகுதியை ரோக்கியாகும்‌. 

2. திருவருளின்‌ பலத்தை அருளிச்செய்தறோர்‌ “அடியை அடைந்து? என்‌ 
றது முதல்‌ * சொல்லவல்லராம்படியாக ? என்றது முடிய, * அடியை அடைந்து 
உள்ளர்‌ தேறி? என்கையாலே, கர்மங்களைச்‌ செய்து மனம்‌ குற்றமற்று இறை 
வனை அறிந்தவர்களில்‌ வேறுபாடு, “உள்ளர்‌ தேறி” என்று ஞானத்தைச்‌ 
சொல்லுகையாலே பிராமாண்யம்‌ தோன்றும்‌. “ஈறு இல்‌ இன்பம்‌? என்‌ 
சையாலே, சுவர்க்கம்‌ முதலிய இன்பங்களில்‌ வேறுபாடு, * இரு வெள்ளம்‌ ? 
என்கையாலே, கைவல்ய இன்பத்தில்‌ வேறுபாடு. * மூழ்னென்‌? என்‌ 
கையாலே, குமிழ்‌ நீர்‌ உண்ணும்போதில்‌ தோன்றும்‌ ஒலியைப்‌ போன்று, இப்‌ 
பிரபந்தமும்‌ பக்தி வழிந்த சொல்‌ என்பது தோன்றும்‌. £இரு வெள்ளம்‌ ? 
என்கையாலே , £ மூழ்னென்‌” என்றோர்‌. * முதலிலே” என்றது, பக்தி 
தோன்றிய கிலையிலே என்றபடி, அதாவது - கர்மம்‌ ஞானம்‌ பக்தி பமபக்இ 
பரஞானம்‌ பசமபக்தி அர்ச்ரொதிக இயடைதல்‌ தேசவிசேட்த்தையடைதல்‌ 
பகவானை யடைதல்‌ கைங்கர்யத்தையடைதல்‌ என்னும்‌ இவற்றின்‌ பின்னர்‌ 
சொல்லும்‌ வார்த்தையை, முதலிலே சரீ ரத்தோடே இவ்‌ உலகத்தில்‌ இருக்கச்‌ 
செய்தேதானே அதிலும்‌ பக்தி தோன்றிய கிலையில்தரனே ௮ திலும்‌ பிரபர்தத்‌ 
இன்‌ ஆதியில்‌ தானே என்றபடி. * சொல்ல வல்லராம்படி ? என்றது, சொல்லு 
தலின்‌ அருமை குறித்து கின்றது. 

8. *முதலடியிலே” என்த, யாதொரு காரணமும்‌ இன்மைனயைக்‌ குறித்து 
நின்றது. “நெர்த இருவருளைச்‌ செய்தருனினான்‌? என்றது, “(மயர்வற ம.திஈலம்‌ 
அருளினன்‌ 73. என்கிறபடியே, பக்தியின்‌ நிலையினை அடைர்த ஞானத்தை 
உடையசாம்படி சீனைத்தான்‌ என்றபடி, 


ஈடு - திருமகள்கேள்வன்‌ ு ஒன்று! 9 


''திருவருளைச்‌ செய்ய, ₹( பகவான்‌ என்னும்‌ திருநாம்த்தை 
யுடையவனும்‌, எக்‌ காரியங்களையும்‌ வருத்தம்‌ இன்றிப்‌ பய 
இடன்‌ முடியும்படி செய்னெறவனும்‌, பசுக்களின்‌ வளர்ச்‌ 
சியை' விரும்புன்‌ றவனும்‌ ஆன கண்ணபிரான்‌, தனது 
தூய்மையான மனத்தினால்‌ £ பிருச்தாவனம்‌ புற்கள்‌ கிறைந்த 
காடாக மாறல்‌ வேண்டும்‌?! என்று நினைந்த அளவில்‌, “தோன்‌ 
றிய புற்களாலே நிரம்பி, இந்திர கோபம்‌ என்னும்‌ பட்டுப்‌ 
பூச்சுக்கள்‌ பரவப்‌ பெற்ற பூமியான ௮, இடைஇடையே பத்ம 
ராகக்‌ கற்கள்‌ பதித்த மரகதமணி மயமான அ ஓர்‌ இடத்தைப்‌ 
போல்‌ தோன்றியது " என்னலாம்படி மாறியது போன்னு, 
இவரும்‌ உண்மைப்‌ பொருள்களை உள்ளவாறு £ விளக்கமாக ன்‌ 
அறிய வல்லவரானார்‌. 


மற்றை மதங்களிலே தத்துவங்களைப்‌ பதினாறு என்‌ 
பாரும்‌,ஆஅ என்பாருமாய்‌ இன்னோர்‌அன்ன பலவகைகளிலே 
மாறுபட்ட நம்பிக்கை உடையவர்களாய்‌ இருப்பர்‌. எங்ஙனம்‌? 
என்னில்‌ ₹--? உலோகாயதிகர்‌, ஆகாயம்‌ நீங்கலாக உள்ள மண்‌ 
முதலான பூ; தங்கள்‌ கான்கனுடைய கூட்டரவிலே அறிவு என்‌ 


னும்‌ ஒரு தர்மம்‌ பிறக்கும்‌ ; அதற்கு உண்டான இன்ப தன்‌ 
பங்களே சுவர்க்க நரகங்கள்‌ ; அவற்றினுடைய பிரிவிலே 


அறிவு அழியும்‌; அவ்‌ வருகு ஒன்றும்‌ இல்லை என்பர்‌. 


1, அவன்‌ செய்த திருவருள்‌ பலித்த இடம்‌ உண்டோ? என்ன, உண்டு 
என்றும்‌, திருவருள்புரிக்த தும்‌ இன்னதற்காக என்றும்‌, பின்‌ அவர்தாம்‌. இன்‌ 
பல்‌ என்றும்‌ அருளிச்செய்கிறார்‌ * இருவருளைச்‌ செய்ய? என்றது 
முதல்‌ £ அறியவல்லவ ரானார்‌ 2 என்றது முடிய. * திருவருளைச்‌ செய்ய? 
என்ப இலுள்ள £ செய்ய ? என்னும்‌ எச்சத்தை “அறிய வல்லவ ரானார்‌? என்றத 
னுடன்‌ முடிக்க. இடையிலுள்ள ௮, இறைவன்‌ * மதி ஈலம்‌ அருள 2? இவர்‌ 
₹₹ மயர்வுஅற்றதனை ? விளக்க வந்த உவமை. 

2. ஸ்ரீ விஷ்ணுபுரா. 

3. பிருந்தாவனம்‌ - ரெருஞ்ரிற்காடு 

4. ஸ்ரீ விஷ்ணுபுரா, 

5. விளக்சமாக அறிதலாவது - பரோபதேசம்‌ செய்வதற்குத்‌ தகுதியாக 
ஐயம்‌ திரிபு அற அறிதல்‌, 

6. “உண்மைப்‌ பொருள்களை உள்ளவாறு விளச்கமாக அறிய வல்லவ 
ரானார்‌? எணின்‌, உண்மைப்‌ பொருள்களை அறிவதில்‌ மயக்கம்‌ உளதோ ? 
என்னும்‌ வினாவிற்கு விடையாக, உண்மைப்‌ பொருள்‌ விஷயமாகவுள்ள மாறு 
பட்ட சொன்சைகளை அருளிச்செய்து, * ஈம்‌ தரிசனத்திற்குத்‌ தத்துவங்கள்‌ 
மூன்று ? என்று ஈமது கொள்கையினையும்‌ அருளிச்செய்றொர்‌ “மற்றை 
மதங்களிலே ? என்று தொடக்‌. பதினாறு என்பவர்‌, சையாயிசர்கள்‌. 
ஆறு என்பவர்‌, வைசேஷிசர்கள்‌. 

it உலோகாயதிகர்‌ - உலகத்தில்‌ பமர்த தெரள்சையினையுடையவர்‌, 

8 


dae 


10 'திறாவாய்மொர்ியின்‌ அவதாரிகை 

உ. 1 இருகதர்‌, உலகமானது காரிய காரண ரூபத்தாலே நித்‌ 
திய அமித்தியமும்‌, பிச்ச அபிம்சமும்‌, சத்திய அசத்தியமுமாய்‌ 
இருக்கும்‌ ; ஆன்மாக்கள்‌ கர்மங்கட்குத்‌ தகுதியாக எடுக்கின்ற 
சரிரங்களினுடைய அளவையே தமக்கும்‌ அளவாகக்கொண் 
டிருக்கும்‌ ; பிறப்பு இறப்புக்கள்‌ அநாதி ; மலகாரணை முதலிய 
வைகளாலும்‌, ஆன்ம அறிவினாலும்‌ உலகத்‌ தொடர்பினின்‌ 
ஹம்‌ விடுபட்டு மேல்கோக்இச்‌ சேர்தல்‌ மோட்சம்‌ என்றனர்‌. 


* பெளத்தமத த்தில்‌ ஒரு சாராரான வைபாஷிகர்‌, உலகமா 
னது பரமாணுக்களின்‌ கூட்டத்தால்‌ உண்டாயதாய்‌, கரட்‌ 
அளவையால்‌ அறியக்கூடியதாய்‌ இருக்கும்‌; அதன்‌ வழித்‌ 
தோன்றிய அறிவும்‌ கணநேரமே இருக்கும்‌ தகையது; * வேறு 
ஒர்‌ ஆன்மா இன்று; பொருள்கள்‌ கிலைத்திருப்பவை என்று 
நினைக்கும்‌ அறிவே பிறப்பு இறப்புக்கட்குக்‌ காரணம்‌ ; கணம்‌ 
கோனும்‌ அழியக்‌ கூடியவை என்று நினைக்கும்‌ அறிவே 
* மோட்சம்‌ “என்றனர்‌. மற்றொரு சாராரான செளத்ராந்திகர்‌ 
கொள்கைகளும்‌ மேற்கூறியனவேயாயினும்‌, அநுமான த்தால்‌ 
பெறப்படுவது உலகம்‌ என்பர்‌. அதுவே அவர்களுடைய இறப்‌ 
பியல்பு. யோகாசாரர்‌, அறினெறவனும்‌ அறியப்படும்‌ பொருள்‌ 
களும்‌ மயக்குணர்வு ; ஞானமே உள்ளது; அந்த ஞானமும்‌ 
கணமேரமே இருக்கக்கூடியது என்‌ றிருக்கை £ மோக்ஷம்‌ என்‌ 
னர்‌. மாத்யமிகர்‌, அளவையும்‌ அளவையால்‌ அறியப்படும்‌ 
பொருள்களும்‌ அறிகின்‌றவனும்‌ உண்டு என்ற அறிதல்‌ மயக்‌ 
குணர்வு ; சூரீயத்தாலே சூந்யம்‌ என்று அறிதல்‌ மோக்ஷம்‌ 
என்றனர்‌. 

£ கையாயிகர்‌, வைசேடிகர்‌ - உலகிற்கு முதற்காரணம்‌ பர 
மாணுக்கள்‌; அநுமானத்தால்‌ அறியப்படும்‌ இறைவன்‌ கிமித்த 
காரணம்‌; பிறப்பு இறப்புக்கள்‌ அநாதி; இறைவனை வணங்கும்‌ 

1. அருகதர்‌ - அருகனை வழிபடுன்றவர்கள்‌. 

2. பெளத்த மதத்தில்‌ ஈால்வகைப்‌ பிரிவினர்‌ உளராதவின்‌, * ஒரு 
சாராரான வைபாஷிகர்‌ ? என்றோர்‌. 

8. வேறோர்‌ ஆன்மா இன்று? என்றது - ஞானத்தின்‌ தோற்றமே 
ஆன்மா என்‌ றபடி. 

க்‌, “மோட்சம்‌? என்றது - மோக்ஷத்திற்குக்‌ கரரணம்‌ என்றபடி, 

5. மோக்ஷம்‌ - மோகத்‌ இற்கும்‌ காரணம்‌, 

6. சையாயிக 3வைசேடிசர்சள்‌, இவர்கள்‌ இருவர்க்கும்‌ கருத்து வேற்‌ 
அமை இருப்பிலும்‌, இல்குல்‌ உறப்படும்‌ பொருள்களில்‌ ஒற்றுமை இருத்தலின்‌ 
இருவரையும்‌ சேர்த்து அருளிச்செய்கிரும்‌. 


ஈடு - திருமகள்கேள்வன்‌ - ஓட 


வணக்கத்தால்‌ ! இன்ப துன்ப ஞானம்‌ ௮ 
என்றனர்‌. * பாசுபதர்‌, உலூற்கு முதற்காரணம்‌ பரமா 
ஆகமங்களிற்‌ கூறப்படுகின்ற சிவபெருமான்‌ பதன்‌ 
ணன்‌ பிறப்பு இறப்புக்கள்‌ அநாதி ; ஆகமங்களிற்‌ கூறப்படு 
ம்‌ கர்மங்களைச்‌ செய்துகொண்டு வருவதால்‌ சிவபெருமா 
அடைய சாரூப்யத்தைப்‌ பெறுதல்‌ மோக்ஷம்‌ என்றனர்‌: 
 சாங்கியர்‌, யோகியர்‌ - மூலப்பகுதியான து வேறு ஒன்‌ றன்‌ உதவி 
இன்றித்‌ தானாகவே உலூற்குக்‌ காரணம்‌ ஆனெறது; அந்த 
மூலப்பகுதியோடு ஆன்மாவிற்கு உண்டான அகராதி சம்பந்‌ 
மே பிறப்பு இறப்புக்கட்குக்‌ காரணம்‌; அம்‌ மூலப்பகுதி 
புருஷன்‌ வேறு என்று அறிதலே மோட்சம்‌ என்றனர்‌. 

* பாட்டர்‌, பிரபாகரர்‌-உயிர்கள்‌ என்றும்‌ உள்ளவைகளாய்‌, 
எண்‌ இறக்தனவாய்‌, எங்கும்‌ கிறைக்தனவாய்‌, அநாதி கர்மத்‌ 
தாலே பிறந்து இறந்து வருகின்றன; இவ்‌ உலகம்‌ £நீர்ப்பெருக்‌ 
குப்‌ போன்று என்றும்‌ உள்ளத; கர்ம அபூர்வமே ஆன்‌ 


1. இன்ப துன்ப ஞானம்‌ அழிதலாவது - சல்லைப்போன்று இருத்தல்‌, 

2. பாசுபதர்‌ - பசுபதி மதத்தைப்‌ பின்பற்றுமவர்கள்‌ ; சைவர்கள்‌. இவர்‌ 
களிலே இலர்‌ பமமாணுக்களே உல$ூற்கு முதற்‌ காரணம்‌ என்கையாலே, பிர 
கிருதி முதற்காரணம்‌ என்ற ங்ருதப்பிரகாசகையோடு விரோதயில்லை. அவ்‌ 
வாறே, ஆகமரத்தேங்வரன்‌ நிமித்த காரணம்‌ என்று அவர்களிலே இலர்‌ 
சொல்லுகையாலே, ஆ.அமாமிகேய்வரன்‌ நிமித்தகாரணம்‌ என்றெ வேதாந்த 
திபத்‌்தோடும்‌ விரோதமில்லை என்பர்‌ அரும்பதவுமைகாரர்‌. ஆகமம்‌ - சிவ 
ஆகமம்‌. சாரூப்யம்‌ - கடவுளைப்போல்‌ வடிவம்‌ பெறுதல்‌, 

8. சரங்கியர்‌ - கபில ஆகம நிஷ்டர்‌. இறைவன்‌ உளன்‌ என்னும்‌ சாங்‌ 
யரையும்‌, இறைவன்‌ இலன்‌ என்னும்‌ சாங்யெரையும்‌ கூறியபடி, யோகியர்‌ “ 
பதஞ்சலிமதநிஷ்ட ராதல்‌, ஹிரண்யகர்ப்பமத நிஷ்டசாதல்‌ஃ 

4. இது முதற்கொண்டு, வேதவாக்யெங்களுக்கு கேர்பொருள்‌ காணாது, 
மாறுபடப்‌ பொருள்‌ காண்பவர்களைப்பற்றி அருளிச்மெய்கிறோர்‌. 

5, * நீர்ப்பெருச்குப்‌ போன்று? என்றது; கங்கை முதலிய ஈதிகளில்‌ 
செல்லும்‌ தண்ணீர்‌ சென்றுகொண்டே இருக்கவும்‌, மேலும்‌ ' மேலும்‌ தண்ணீர்‌ 
வர்‌ துகொண்டே இருப்பதனால்‌ வெள்ளம்‌ நிலைத்திருப்பதாகக்‌ காணப்படுதல்‌ 
போன்று, உயிர்கள்‌ இறக்துகொண்டே இருக்கவும்‌, மேலும்மேலும்‌ பிறக்‌ 
கொண்டே இருப்பதனால்‌ உலகம்‌ நிலைத்‌ திருப்பதாகக்‌ சாணப்படுதலைச்‌ தெரி 
வித்தபடி.. 

6, பூர்வம்‌ - முன்பு; அபூர்வம்‌ - முன்பு இல்லாதது. கர்ம அபூர்வம்‌ - 
ஆன்மாக்கள்‌ கர்மங்களைச்‌ செய்யும்போது அதன்‌ பயனாக, முன்பு இல்லாத 
தொன்று புதியதாகத்‌ தோன்றும்‌; அவ்வாறு கோன்றுவதனையே கர்மாபூர்வம்‌ 
என்கின்றனர்‌, ்‌ 


19 திருவாய்மொழியின்‌ அவதாரிகை 


மாவை அடைதலாயெ மோக்ஷத்திற்குக்‌ காரணம்‌ ; இறைவன்‌ 
என்ற ஒருவன்‌ தனியே இலன்‌ என்றனர்‌. மாயாவாதி, “நிர்‌ 
விசேட சிந்மாத்திரமே மாயா சபளமாய்க்‌ கொண்டு மயங்குதல்‌ 
உலக நடப்பு; நீ அது ஆகின்றாய்‌ ?' முதலான வாக்யெங்‌ 
களால்‌, உண்டாகின்ற ஞானத்தாலே அம்‌ மயக்கம்‌ போதல்‌ 
மோக்ஷம்‌ என்றனர்‌. பாஸ்கரீயர்‌, அந்தப்‌ பரம்பொருள்தானே 
சத்ய உபாதி கலந்ததாய்க்கொண்டு மயங்குதல்‌ சம்சாரம்‌ 
வர்ணாஸ்ரம தர்மங்களோடு கூடினதாய்‌, “நீ அந்தப்‌ பிரமம்‌ 
ஆகிறாய்‌?” என்பது முதலான வாக்கியங்களால்‌ உண்டான்‌ ற 
ஞானத்தை முன்னிட்டுக்‌ கொண்டுள்ள உபாசக உருவமாய்‌ 
உள்ள ஞானத்தாலே உபாதி அழிதல்‌ மோக்ஷம்‌ எனரார்‌. 
யாதவப்‌ பிரகாசர்‌, *௮ப்‌ பரம்பொருள்தானே சத்தியமான சித்து 
அசித்து ஈஸ்வர உருவமாய்க்‌ கொண்டு மயங்குறெது; அப்‌ பரம்‌ 
பொருளுக்கு உண்டான பேதஞானமே உலகத்தின்‌ நடப்பு; 
ஞான கர்மங்களின்‌ சேர்க்கையினாலே அவ்‌ வேற்றுமை 


ய 

1. விசேஷமாவது 5 பேதம்‌, அதாவது எ“ சஜாதிய விஜாதிய ஸ்வகத 
பேதங்கள்‌. சஜாதியமாவது, ஜீவ பிரம பேதம்‌ ; வீஜாியமாவ து, அசித்து 
பிரம பேதம்‌; ஸ்வகதபேதமாவ து, பிரமத்துக்கும்‌ ஞானம்‌ சக்தி முதலான 
குணங்களுக்கும்‌ உண்டான பேதம்‌, நிர்விசேடமாவ௫ - இவையின்றி இருத்‌ 
தல்‌. ஆச; இம்மூன்றுபேதமும்‌ இல்லாத என்றபடியாம்‌. சர்மாத்‌ இிரம்‌-ஸ்வயம்‌ 
பிரகாசமாயிருக்ற பரம்பொருள்‌. மாயாசபளம்‌ - மாயைகலத்தல்‌, மாயை- 
அவித்யை, “முதலான ? என்றதனால்‌ நான்‌ நீயாக இருச்சன்றேன்‌ 77, 
“£ நான்‌ எப்பொருளோ, அப்பொருளே பிரமம்‌ ; அப்பமம்பொருள்‌ எதுவோ, 
அதுவே மான்‌ ?? என்பன முதலான வாக்கெயெங்களைச்‌ கொள்க, £ ௮ம்‌ மயச்கம்‌ 
போதலே மோக்ஷம்‌? என்றது - ப.ரம்பொருளோடு ஒன்று என்ற பாவமே 
மோகம்‌ என்றபடி, 


2௨ அர்தப்‌ ப.ரம்பொருள் தானே ? என்பதிலுள்ள “அந்த? என்ற்‌ சிட்டு, 
பரம்பொருளினை மாத்ரம்‌ சுட்டது ; * நிர்விசேஷம்‌ ? முதவியவவைகளைச்‌ 
ஈட்டிறது அன்று. அவர்கள்‌ பசம்பொருளைச்‌ * சகுணம்‌ ? என்று கொள்வர்‌ 
கன்‌ ஆதலின்‌. உபாதியாவது ஃ தேகம்‌ இர்திரியம்‌ முதலியவைகள்‌. 

9. - £ அப்பசம்பொருள்தானே ? என்பதிலுள்ள அகரச்சுட்டு, ப.ரம்பொரு 
வினை மாத்திரம்‌ சுட்டுெத; கிர்விசேஷம்‌ முதலியவைகளைச்‌ சுட்டுறெதன்‌ று, 
காரணம்‌ - பரம்பொருள்‌, த்து ௮922 ஈஸ்வர ரூபங்களாக மாறுகின்ற 
என்று பரினாம ரூப விசேஷத்தை அவர்‌சள்‌ ௮க்கேரிச்சையாஜே, ” 


ள்டு - இருமகள்கேள்வன்‌ - ஒன்று 18 


உணர்வு நீங்குதலே மோக்ஷம்‌ என்றார்‌. 1 ஏகாயஈர்‌ இறைவன்‌ 
சில சக்தி விசேடங்களையுடையவன்‌ என்று கொண்டனர்‌. 
பரம்பொருள்‌ உலகிற்குக்‌ காரணம்‌ என்று கூறும்‌ வைதிக 
மதத்திற்‌ காட்டில்‌, அதுவே அவர்கட்கு விசேடம்‌, 

ஆக; மேற்கூறிய கொள்கைகள்‌ பதினேழும்‌ வேத 
கெறிக்குப்‌ * புறம்பானவைகளும்‌, மாறான நோக்கமுள்ளவை 
களும்‌ ஆகையாலே பயன்‌ அற்றவைகளாம்‌. 

கம்‌ * தரிசனத்திற்குத்‌ தத்துவங்கள்‌ மூன்று: அ௮வையா 
வன :- சித்தும்‌ அசத்தும்‌ ஈசுவரனும்‌. ஆயின்‌, * £ எல்லாப்‌ 
பெர்ருள்களும்‌ பிரமம்‌ ஆகவே இருக்கின்றன ”, * பொருள்‌ 
ஒன்றே இரண்டாவது இல்லை” என்று கூறப்படுகையில்‌ 
மூன்று என்றல்‌ என்னை ? எனின்‌, பிரகார பிரகாரிகள்‌ ஜக்கி 
யத்தால்‌ ஒன்று என்னலாய்‌, சொரூப பேதத்தால்‌ பல 
என்னலாயிருக்கும்‌. 


1. ஏகாயகர்‌ - ஓரிடத்தையே பற்றினவர்கள்‌ ; மத்வ மதத்தினர்‌. காம்‌ 
,திருவோடுகூடிய நாராயணனைப்‌ பற்றுறோம்‌; அவர்கள்‌ ஈா.ராயணனை மட்டும்‌ 
பற்றுமவர்களாதலின்‌ அப்பெயரால்‌ அருளிச்செய்‌இறார்‌. நாம்‌ இறைவனை 
“சர்வசக்தி? என்னெறோம்‌ ; அவர்கள்‌ £ சல சச்‌ இகளையுடையவன்‌ ? என்கின்‌ 
றனர்‌. £ அதுவே ? என்றது - பிராட்டியினுடைய சம்பந்தத்தை உட்ன்படாத 
அதுவே என்றபடி, 

2, 4 உலோகாயதிகர்‌ ? முதற்கொண்டு * யோகிகள்‌? இறுதியாக உள்ள 
பதினொரு மதங்களும்‌ புறச்சமயங்கள்‌ ; * பாட்டர்‌ ? என்றது முதல்‌ * ஏகாய 
நர்‌? இறுதியாக உள்ள ஆறுமதங்களும்‌ வேத வாக்யெங்களுக்கு ரேர்பொருள்‌ 
காணாது, மானுபடப்‌ பொருள்‌ சாண்பவர்களுடைய மதங்கள்‌. ££ வேதங்கட்‌ 
குப்‌ புறம்பாக உள்ள ஸ்மிருதிகளும்‌, வேறுபட்ட குத்ருஷ்டிமதங்களும்‌ மோக்ஷ 
உலகத்தை அடைவதற்குப்‌ பயனற்றவை ; தமோ குணத்தால்‌ செய்யப்பட்‌ 
டவை ? என்னும்‌ மனுதர்ம சாத்திரம்‌ இங்கு ஒப்பு ரோக்குக. 

8. தரிசனம்‌ “ பார்த்தல்‌ ; முன்னோர்களால்‌ பார்க்கப்பட்ட மதழ்‌ என்‌ 
பது பொருளாம்‌. 

4, “சர்வம்‌ சல்பிதம்‌ பிரஹ்ம ?? 

6 ஏகமேவ அத்விதியம்‌ ?” 

5. பிரசாரம்‌ - அடை; அடை, எனினும்‌, விசேஷணம்‌ எணினும்‌ ஓச்‌ 
கும்‌. பிகாரி - அடைகொளி ; அடைகொளி எனினும்‌, வீசேஷியம்‌ எணினும்‌ 
ஓக்கும்‌? ட்‌ க 

6. ஒற்றுமை ஈயத்தின்‌ ஒன்றெனச்‌ தோன்றினும்‌ 

வேற்றுமை ஈயத்தின்‌ வேறே உடல்‌ உயிர்‌. (ஈன்‌,) 
என்னும்‌ குத்திரம்‌ ஈண்டு நினைவு கூர்க, 


14 இருவாய்மொழியின்‌ அ வதாரிகை 


அவற்றுள்‌, அசித்தாறெது--முக்குணங்களோடு கூடிய 
தாய்‌, என்றும்‌ உள்ள தாய்‌, எங்கும்‌ நிறைந்ததாய்‌, எப்பொழு 
அம்‌ வேறுபாட்டினைஅடையக்கூடிய தாய்‌,விடத்தக்கது என்று 
அறியத்தக்கதாய்‌ இருக்கும்‌. இப்படி இருக்கின்ற அூித்தில்‌ 
இனிமை இருப்பதாக நினைத்துச்‌ சம்சாரத்தை உறுதியாக்கிக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்று இருக்குமவனும்‌ சர்வேங்வரனைப்‌ 
பற்றல்‌ வேண்டும்‌ ; இது விடத்தக்கது என்னும்‌ நினைவு உண்‌ 
டாட, இதனைக்‌ கழித்துக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌ என்று 
இருக்குமவனும்‌ சர்வேங்வரனைப்‌ பற்றல்‌ வேண்டும்‌ ; என்னை 2 
எனின்‌, * “ சம்சாரத்தில்‌ கட்டுப்பட்டு இருப்ப தற்கும்‌ விடுபட்டு 
மோஷத்தை அடைவதற்கும்‌ காரணமாக நிற்கின்றான்‌ சர்‌ 
வேஸ்வரன்‌ ” என்று கூறும்‌ சுவேதாங்வதர உப நிடதம்‌, 
* “என்னுடைய முக்குண ரூபமான இந்தப்‌ பி.ரகிருதியானது 
என்னால்‌ உண்டுபண்ணப்பட்டது; ஒருவராலும்‌ கடக்க முடியா 
தது; ஆயின்‌, என்னையே சரணமாக அடைகின்றவர்கள்‌ இத 
னைத்‌ தாண்டுரோர்கள்‌” என்றெபடியே, (நான்‌ பிணைத்த பிணை 
ஒருவரால்‌ அவிழ்க்கப்‌ போகாது; என்னையே கால்கட்டி 
அவிழ்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌ ? என்றான்‌ இறைவன்‌: அனு. 
கன்னையே இவ்‌ ஆழ்வாரும்‌ £ “ பொல்லா ஆக்கையின்‌ புணீர்‌ 
வினை அறுக்கல்‌ அறா, சொல்லாய்‌ யான்‌ உன்னைச்‌ சார்வது ஓர்‌ 
சூழ்ச்சி?” என்று அருளிச்செய்தார்‌. * * ஒரு குருவி பிணைத்த 
பிணை ஒருவரால்‌ அவிழ்க்கப்‌ போகிறது இல்லை ; சர்வ சக்தி 
கர்மங்கட்குத்‌ தகுதியாகப்‌ பிணை த்த பிணையை அவனையே கால்‌ 
கட்டி அவிழ்த்துக்‌ கொள்ளும்‌ இத்தனைகாண்‌ ” என்றார்‌ பின்‌ 
னைத்‌ திருநறையூர்‌ அரையர்‌, 

சித்து ஆவது-—என்றும்‌ உள்ளதாய்‌, அணு அளவின்‌ 
தாய்‌, ஞான ஆனந்த லட்சணமாய்‌, ஞானத்தைப்‌ பண்பாக 
உடையதாய்‌, விகாரம்‌ அற்றதாய்‌, இறைவனுக்கு என்றும்‌ 
அடிமைப்பட்டதாய்‌ இருக்கும்‌. இப்படியிருக்றெ ஆன்மாவி 


3, சுவேதாங்வதர உபகிடதம்‌. அத்‌. 6. 
2, ஸ்ரீ தை 7: 14, 
8. திருவாய்‌, 9. 2: 9. 
&. 11 வரன்குறாவியின்கூடு வல்லாக்குத்‌ தொல்சமையான்‌ 
தேன்லெம்பி யாவர்க்குஞ்‌ செய்‌ அரிதால்‌ ?? 
என்ற தனிப்பாடல்‌ ஈண்டு ஒப்புகோல்கல்‌ தகும்‌. 
5. சர்லசச்‌.இி- எல்லா ஆற்றல்களையுமுடையவன்‌ 5 இறைவன்‌; 


ஈடு - திருமகள்‌ கேள்வன்‌ .. ஒன்று 19 


னுடைய வேறுபட்ட தன்மையை நினைத்துப்‌ பிறவித்‌ துயர்‌ 
அற, ஆழிப்படை அந்தணனை மனத்து வைத்து, ஞானத்துள்‌ 
நின்று துறவிச்‌ சுடர்‌ விளக்கக்‌ தலைப்பெய்வார்‌ ? என்றெ 
படியே, ஆத்ம அநுபவம்‌ அமையும்‌ என்று இருக்குமவனும்‌ 
சர்வேங்வரனை வழிபட்டு வணங்கலும்‌, * உடலை விட்டு உயிர்‌ 
நீங்குங்காலத்து இறைவனை நினைத்தலும்‌ வேண்டும்‌. ஆத்மஅ று 
பவத்தை மெகிழ்க்து சர்வேங்வரனுடைய குணங்களை அஅ௮ 
பவிக்கவேண்டும்‌ என்று இருக்குமவனும்‌ அவ்‌ இறைவனையே 
 உபாயமாகப்‌ பற்றல்வேண்டும்‌. 

ட்‌ ்‌்‌ ப்‌ ௪ ௪. ௪ 

மேற்கூறிய தத்துவங்கள்‌ மூன்றனுள்‌ அரித்து, இத்து 
இவற்றின்‌ தன்மைகளைக்‌ கூறி, ஈஸ்வரன்‌ தன்மையினைக்‌ 
கூறாது ஒழிவான்‌ என்‌ ? என்னில்‌, இவற்றுள்‌; ஒன்றனை அறி 
யிலும்‌ அறியும்‌ அவ்‌ அறிவு *“ஒண்‌ தாமரையாள்‌ கேள்வன்‌; 
ஒருவனையே கோக்கும்‌ உணர்வு ” என்றெபடியே, சர்வேஸ்‌ 
வரன்‌ அளவிலே சென்று முடிக்து அல்லது நில்லாது. ம்ற்‌ 
அம்‌, ஒருவனையே ” என்ற பிரிகிலை ஏஎகாரத்தால்‌ பகவானுக்கு 
வேறுபட்ட பொருள்களைப்‌ பற்றிப்‌ பிறக்கும்‌ ஞானம்‌ எல்லாம்‌ 
அஞ்ஞான ததோடு ஒக்கும்‌ ; ஆதலால்‌, ஞானமாகில்‌ திருமகள்‌ 
கேள்வனைப்‌ பற்றியல்லது நில்லாமையின்‌ சர்வேங்வரனைப்‌ 
பற்றித்‌ தனியே ஈண்டுக்‌ கூறப்படவில்லை. £ “பகவானை அறி 
கிற அந்த ஞானம்தான்‌ ஞானம்‌ என்று சொல்லப்படும்‌ ; 
ஆகையால்‌; மேற்சொல்லிய ஞானத்திற்கு வேறானவை எல்‌ 
லாம்‌ அஞ்ஞானமாகச்‌ சொல்லப்பட்டது ” என்றும்‌, * “பூழ்‌ 
தத்தை உண்டாக்காத தொழிலே தொழில்‌; மோக்ஷத்தை 
உண்டாக்கும்‌ கல்வியே கல்வி; மற்றைத்‌ தொழில்கள்‌ எல்லாம்‌ 


1. ஸ்ரீகை. 1:29 
2, “உயிர்‌ உடம்பின்‌ நீங்குங்‌ காலத்து அதனான்‌ யாதொன்று பாவிக்கப்‌ 
பட்டத, அஃது அதுவாய்த்‌ தோன்றும்‌ ? என்பது எல்லா ஆகமங்கட்குர்‌ 
அணிபாகலின்‌, வீடெய்‌அவார்க்கு அக்காலத்துப்‌ பிறப்பிற்‌ கேதுவாயெ 
பாவனை கெடுதற்‌ பொருட்டுச்‌ கேவலப்‌ பொருளையே பாவித்தல்‌ வேண்டும்‌: 
அதனான்‌, அதனை முன்னே பயிறலாய இதனின்‌ மிச்ச உபாயமில்லை யென்‌ 
பது அதிக. 2? என்பர்‌ பரிமேலழகர்‌. (குறள்‌. 358.) 
£ 3, உபாயம்‌ - வழி 


4, முதல்‌ தருவர்‌, 67. 
5. ஸ்ரீவிஷ்ணுபுரா. 6. 5; 87. 
6," ஸ்ரீவீஷ்ணுபுரா, 1, 19; 41. 


10 திருவாய்மொழியின்‌ அவதாரிகை 


வருத்தத்தை உண்டாக்குவன ; மற்றைக்‌ கல்விகள்‌ எல்லாம்‌ 
தொழில்களின்‌ சிறப்பைக்‌ காட்டுவன! என்றும்‌ கூறப்பட்டு 
உள்ளன ஆதலின்‌, பகவத்‌ விஷயத்தை ஒழியக்‌ கற்ற கல்வி 
எல்லாம்‌ தொழில்களின்‌ திறமையினைக்‌ காட்டுவனவேயரகும்‌.” 


இப்படி. இருக்றெ சித்து அசித்து ஈஸ்வரர்கள்‌ சொரூப 
சுபாவங்களை அறியக்கடவார்‌ ஒருவரும்‌ இலர்‌; ூ இவற்றை 
உள்ளபடி. அறிவாரில்‌, தலைவர்‌ ஆவர்‌ இவ்‌ ஆழ்வார்‌. 


இவர்க்கு *ஒப்புச்‌ சொல்லலாவார்‌ சம்சாரிகளி.லும்‌ இலா; 
நித்தியசூரிகளிலும்‌ இலர்‌ ; * ஒரு சாதன த்தைச்‌ செய்து இந்த 
நன்மை மமக்கு வரும்‌ என்று இருக்க வந்தது அல்லாமையாலே 
தமது படியைத்‌ தாமும்‌ அறியார்‌; இவரைப்‌ போலே இருப்பா 
சைச்‌ சம்சாரத்திற்‌ காணாமையால்‌ சம்சாரிகளும்‌ அறியார்கள்‌ ; 
தன்குணங்கள்‌ புறம்பே ஒருவடிவில்‌ இப்படிப்‌ பலிக்‌ கக்‌ 
காணாமையாலே சர்வேங்வரனும்‌ அறியான்‌. சம்சாரிகளில்‌ 
வேறுபட்டவர்‌ஆதலைப்‌ போன்றே நித்தியகூரிகளிலும்‌ வேறு 
பட்டவர்‌. ஆயின்‌, இவர்‌ இவ்‌ உலகிலே இருக்க, கிதீதியசூரி 
களிலும்‌ வேறுபட்டவர்‌ என்‌ றல்‌ கூடுமோ? என்னில்‌, பகவா 
னுடைய அஅபவத்துக்குப்‌ பாங்கான தேசத்திலே இருக்கது 
அஅபவிக்கின்றவர்களைப்‌ போல்‌ அல்லர்‌, ௮வ்‌௮நுபவத்துக்கு 
மேட்டு நிலமான சம்சாரத்திலே இருந்து அஅபவிக்நறெவர்கள்‌; 
ஆதலால்‌, ?*விண்ணுளாரிலும்‌ சீரியரே” என்னும்படி 


1. அலகுசால்‌ கற்பின்‌ ௮றிவுநால்‌ கல்லாது 
உலக.நால்‌ ஓ.துவ தெல்லாம்‌--கலகல 
கூ௨ம்‌ துணையல்லால்‌ கொண்டு தடுமாற்றம்‌ 
போடச்‌ துணையறிவா நில்‌. 
என்ற நாலடியார்‌ செய்யுள்‌ ஈண்டுச்‌ கருதுதல்‌ தகும்‌. 
2, “இவற்றை உள்ளபடி யறிவார்‌? என்றது - முதலாழ்வார்கள்‌ போன்ற 
ஞானணியர்களை. 


8, இவர்க்கு? என்றது - தத்துவத்‌ இரய உண்மை ஞானத்தால்‌ பக 
வானுடைய அஅபவ ஆனந்த சாகரத்தில்‌ மூழ்னெ இவர்க்கு என்றபடி. 

4, “என்னப்பன்‌ தன்மாயங்களே, நினைக்கும்‌ கெஞ்சுடையேன்‌ எனக்கு 
இனி யார்‌ கிகர்‌ நீணிலத்தே ?? (6. 4: 8.) (£ சொன்மாலைகள்‌ சொல்லுமாறு, 
அமைக்கவல்லேற்கு இனி யாவர்‌ கிகர்‌ அகல்‌ வானத்தே ?? (&. 5: 8.) என்ற 
இருப்பாகிசவ்களை ஈண்டு நினைவு கூர்க. 

5, “வரவாறு ஒன்னு இல்லையால்‌ வாழ்வு இனிதால்‌ ?” (பெரிய 
இருவர்‌. 56) என்பது இவருடைய திருவாக்கு. ய 

6. திருவிருத்தம்‌, 19, ்‌ 


ஈடு - திருமகள்‌ கேள்வன்‌ - ஒன்று 17 


ஆயிற்று இவர்‌ நிலை, ஆக, ! அடியார்‌ கிலான்ற வைகுர்‌ 
தமோ வையமோ அம்‌ நிலையிடம்‌ ' என்கிறபடியே, உபய. 
விபூதியி லும்‌ அடங்கா து இருப்பர்‌. ? மற்றும்‌; £ “ ஓ மைத்திரே 
யரே !-கலியுகத்தில்‌, உலகத்திற்குத்‌ தலைவனும்‌ எங்கும்‌ நிறைந்‌ 
திருப்பவனும்‌ எல்லாரையும்‌ படைத்தவனும்‌ ஈஸ்வரன்‌ என்ற 
பெயரை உடையவனும்‌ ஆன திருமாலை, * பாஷண்டிகளால்‌ 
கெடுக்கப்பட்ட மக்கள்‌ வழிபடுகின்றார்கள்‌ இலர்‌!” என்றெ 
படியே, “ கலிகாலத்தில்‌ பகவானிடத்தில்‌ ௬௪ ஒருவர்க்கும்‌ பிற 
வாது ? என்றும்‌, £ “(மணிதசரிரம்‌ கடைத்தல்‌ அரிது, டைப்‌ 
பினும்‌ இடைத்த அச்‌ சரீரமும்‌ கணநேரத்தில்‌ அழியுக்தன்மை 
யது, அழியாதிருப்பினும்‌ ஸ்ரீவைகுண்டகாதனே நமக்குப்‌ 
பற்றுக்கோடு என்னும்‌ ஞானம்‌ உண்டாதல்‌ மிகவும்‌ அரிது 
என்று நான்‌ நினைக்கிறேன்‌ ” என்கிறபடியே, £ முதலில்‌ மனித 
சரி ரம்‌ இடையாது; பெற்றாலும்‌ சர்வேஸ்வரனே அடையத்‌ 
தக்கவன்‌ என்னு அவனைப்‌ பெறுகைக்குத்‌ தக்கதாய்‌ இருப்பத 
ஒரு வழியை மேற்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ ௬௫ ஒரு 
வர்க்கும்‌ பிறவாது ; இது உண்டாலும்‌ உண்டாம்‌; அடியார்‌ 
கட்கு அடிமை என்னும்‌ எண்ணம்‌ உண்டாகாது என்னுமிடம்‌ 
சொல்லவேண்டாவே ? என்றும்‌ வருவனவற்றை ஓர்க. மற்றும்‌ 
£ “ மணிதர்களில்‌ ஆயிரவருள்‌ ஒருவன்‌ சித்தியின்‌ பொருட்டு 
முயல்கின்றான்‌ ; அங்ஙனம்‌ முயல்கிற ஞானிகள்‌ ஆயிரவருள்‌ 
ஒருவன்‌ என்னை அ௮றிரொன்‌ ; இது உண்மை”? என்று சர்‌ 
வேங்வரன்‌ தானும்‌ அருளிச்செய்தான்‌. 


1. திருவிருத்தம்‌. 75. 

2, பகவானுடைய ௮ அபவத்துக்குத்‌ தேசதோஷத்தால்‌ மேட்டு நிலமான 
அளவேயன்றிக்கே காலத்தின்சுபாவத்தாலும்‌ மேட்டு நிலம்‌ என்றோர்‌ “மற்‌ 
அம்‌? என்று தொடக்‌, 


3. ஸ்ரீவிஷ்ணுபுரா. 6. 41. 
4. பாஷண்டிகள்‌ - ஈராஸ்‌ இகர்‌; பாவத்தை உண்டுபண்ணுறவர்கள்‌. 
5. பாகவதம்‌. 11, 2: 29, 
மானிட ராக வரலறி தோர்மண்‌ டலத்தினெறி 
மானிட ராக மிலாதவ ராதன்‌ மலரயனார்‌ 
மாணிட ராகமத்‌ தாலன்ப ராய அரங்கத்துனெம்‌ 5 
மாணிட ராக மலரடிக்‌ காட்படும்‌ வாழ்வரிதே, 
என்ற? இவ்ய கவியின்‌ திருவாக்கு எண்டு ஒப்பு மோக்குச, 
6. "ஸ்ரீதை, 7; & 
ப்‌ 


18 இருவாய்மொழியின்‌ அவதாரிகை 


இப்படி இருக்கற இவ்‌ உலகத்திலே ஆழ்வார்‌ வந்து ௮வ 
தரித்த இது ! சேதனர்‌ செய்த நல்வினைப்‌ பயன்‌ ஆயிற்று. 
யாங்கனம்‌ ? எனின்‌, ? “தேவகி கருத்‌ தரித்த பிறகு எல்லா 
உலகங்களாகிற தாமரையை மலர்த்துவகற்காக, தேவகிய்‌ாறெ 
இழைச்சந்தியில்‌ மிக்ச ஒளியையுடைய இருஷ்ணன்‌ ஆறெ சூரி 
யன்‌ உதித்தான்‌ ” என்றெபடியே, சர்வேஸ்வரன்‌ வந்து அவ 
கீரித்தாற்‌ போலே ஆயிற்று ஆழ்வார்‌ வந்து அவதரித்தபடி.. 
என்னை ? எனின்‌; ” சூரியன்‌ புறஇருளைப்‌ போக்குவான்‌ ; சர்‌ 
வேஸ்வரன்‌ மன இருளைப்‌ போக்டுக்‌ கொண்டு இருப்பன்‌; 
அப்படியே, இவ்‌ ஆழ்வாரும்‌ * : ஊரும்‌ காடும்‌ உலகமும்‌ ன்‌ 
னைப்‌ போல்‌ அவனுடைய பேரும்‌ தார்களுமே பிதற்ற” என்‌ 
அம்‌; £“ மரங்களும்‌ இரங்கும்வகை மணிவண்ணவோ என்று 
கூவுமால்‌ ” என்றும்‌,  “ பாலேய்‌ தமிழர்‌ இசைகாரர்‌ பத்தர்‌ 
பரவும்‌ ” என்னும்‌, ” “பாட்டாய தமிழ்மாலை ஆயிரத்துள்‌ இப்‌ 
பத்தும்‌, கேட்டு ஆரார்‌ வானவர்கள்‌ ” என்னும்‌) £ “ பண்ணார்‌ 
பாடல்‌ இன்கவிகள்‌ யானாய்த்‌ தன்னைத்‌ தான்‌ பாடித்‌ தென்னா 

1. சேதனர்‌ - ஆத்மாக்கள்‌ ; சேதனம்‌ - அறிவு, “சேதனம்‌ என்னு மச்‌ 
சேறு அகத்து இன்மையால்‌, கோதென்னு கொள்ளாதால்‌ கூற்று ?? என்பிது 
சாலடியார்‌. 


9 ஸ்ரீவிஷ்ணுபுரா. 5. 8: 2. 
8. சுடரிண்டே பண்டு மூன்றாயின துகள்‌ இர்ர்‌,தலகத்‌ 
இட ரிண்‌ டாய்வரும்‌ பேரிருள்‌ €ப்பன வெம்பிறப்பை 
அடரிரண்‌ டாமலர்த்‌ தாளுடையான்‌ குருகைக்கரசன்‌ 
படரிறாங்‌ ரெத்திப்‌ பிரான்‌ இரு வாய்மொழிப்‌ பாவொடுமே. 
[சடகோபரர்‌, 2,) 
“ஆதித்ய ராமதிவாகர அச்சுதபானுக்களுக்குப்‌ போகாத உள்ளிருள்‌ 
நீக்‌, சோஷியாத பிறவிக்சடல்‌ வற்றி, விசசயாத போதிற்கமலம்‌ மலர்ச்‌ 
தது, வகுளபூஷண பாஸ்கரோதயத்‌ இலே. ?? (ஆ சார்யஹ்ருதயம்‌) 
வெள்ளி வியாழன்‌ விளங்‌ ரவி வெண்டிங்கள்‌ 
பொள்ளென நீக்கும்‌ புறஇருளைத்‌ -- தெள்ளிய 
வள்ளுவ நின்குறள்‌ வெண்பா அலெத்தோர்‌ 
உள்ளிருள்‌ நீக்கும்‌ ஒளி. (திருவள்ளுவமாலை, 52.) 
என்பனவற்றை ஈண்டு ஒப்புகோக்குதல்‌ தகும்‌. 
4. தருவாய்‌. 6. 1:2. 
5. திருவாய்‌. 6. 5:9. ன்‌ 
6. திருவாய்‌, 1.5: 11. 
7. திகுவாய்‌. 10.63 11. 
8. க: 10.7: 5. 2 


ஈடு - திருமகள்‌ கேள்வன்‌ - ஒன்று 19 


என்னும்‌ என்‌ அம்மான்‌ ?' என்றும்‌ சொல்‌ ௮றெபடி. இப்படியே 
தம்முடைய நன்மை எங்கும்‌ உண்டான எல்லார்க்கும்‌ உண்‌ 
டாம்படி. செய்து கொண்டு இருப்பர்‌," 


உய ஸ்ரீராமபிரானுடைய நசையினையும்‌ பேச்சையும்‌ கடை 
யினையும்‌ செயல்களையும்‌ மற்றும்‌ உண்டான எல்லாவற்றையும்‌ 
என்‌ சங்கல்பத்தால்‌ அருளப்பெற்ற தவ வலிமையால்‌ உண்‌ 
மையாக நன்கு அறிவாய்‌ ” என்றபடியே, பிரமனுடைய திரு 
அருளால்‌ ஸ்ரீ வால்மீகி பகவான்‌ எல்லாவற்றையும்‌ அ.றிஈ்த.த 
போன்ற, இவரும்‌ பகவானுடைய ? சொரூப ரூப குண விபூதி 
களைப்‌ பகவானுடைய திருவருளால்‌ அறிக்தவராய்‌ இருப்பர்‌. 
* & ஐங்வரியம்‌ ஆத்மலாபம்‌ ஏதேனும்‌ ஒரு புருஷார்த்தம்‌ ஆக 
வுமாம்‌, அவற்றை கம்‌ பக்கலிலே கொள்ளுமவர்கள்‌ உதாரர்‌ ; 
ஞானியானவன்‌ எனக்குத்‌ தாரகன்‌ ” என்று சர்வேஸ்வரன்‌ 
அருளிச்செய்த ஞானிகளுக்குமுதன்மைபெற்றவராய்‌ இருப்பர்‌. 


£6 கைங்கர்யத்தை வளர்த்துப்‌ போருமவரான இலக்கு 
மணன்‌ இளமைப்‌ பருவம்‌ தொடங்கி ஸ்ரீராமபிரானிடத்தில்‌ 
பழம சிநேடதனாய்‌ இருக்கின்றான்‌ ” என்கிறபடியே, இளமைப்‌ 
பருவம்‌ தொடங்கிப்‌ £ பெருமாள்‌ திருத்தொட்டிலோடு அணேையத்‌ 
திருத்‌ தொட்டில்‌ இடாதபோது பள்ளிகொள்ளாத £ இளைய 
பெருமாளைப்‌ போன்று, £ “ அறியாக்‌ காலத்துள்ளே அடிமைக்‌ 


1. ஆக, * இருமகள்‌ கேள்வனாய்‌ ? என்று தொடங்க இவ்‌ ஆழ்வார்‌ 2 
என்னுமளவும்‌, இப்‌ பிரபந்தம்‌ தத்துவஞானம்‌ அடியாகப்‌ பிறந்தது என்பதனை 
யும்‌, புகழ்‌ பொருள்‌ பூசை இவைகள்‌ காரணமாகப்‌ பிறந்தது அன்று என்பதனை 
யும்‌ அருளிச்செய்து, பிரபந்தம்‌ எல்லாராலும்‌ ஏற்றுக்கொள்ளச்‌ தச்சது என்ப 
தனை அறுதியிட்டு, £ இப்படியிருக்கற ? என்று தொடங்‌ 4 உண்டாம்படி 
செய்துகொண்டிருப்பர்‌? என்றது முடிய, எல்லா ஆத்மாக்களும்‌ உய்வதற்கு 
வழியாக இருக்ன்றது இப்‌ பிரபந்தம்‌ என்பதனை அறுதியிட்டார்‌. 

2. இணி, முதல்‌ வாக்யெத்தால்‌ அருளிச்செய்த ஞான பக்தி வைபவத்தை 
இப்‌ பிரபர்தம்‌ மூலமாக விரித்து அருளிச்செய்கிறார்‌ * ஸ்ரீராமபிரானுடைய 
நகையினையும்‌ ? என்று தொடல்‌, இத, ஸ்ரீராமா. பால. 8: 4, 

8. சொரூப ரூப குண விபூதி- இறைவனுடைய தன்மை, உருவம்‌, 
குணம்‌, உலகம்‌ முதலிய செல்வங்கள்‌. 

- 4, ஸ்ரீசதை. 1: 18. 
* 5. ஸ்ரீராமா. பால, 18: 27. 

6. பெருமாள்‌ “ ஸ்ரீராமபிரான்‌, 

7. இளைய பெருமாள்‌ “ இலக்குமணன்‌. 

8. ௬ திருவாய்மொழி. 2 8; 2. 


90 இருவாய்மொழியின்‌ அவதாரிகை 


கண்‌ அன்பு செய்வித்து!” என்னும்‌, ! * முலையோ முழுமுற்றும்‌ 
போரந்தில பெருமான்‌, மலையோ திருவேங்கடம்‌ என்று கற்‌ 
இன்ற வாசகமே ” என்றும்‌ சொல்.லுகிறபடியே, இவரும்‌ பரு 
வம்‌ நிரம்புவதற்கு முன்பே பகவானுடைய குணங்களையே 
கா. ரகமாகக்‌ கொண்டு இருப்பர்‌. ?  தண்ணீரினின்னும்‌ 
மேலே எடுக்கப்பட்ட மீன்‌, நீர்‌ கசை அறும்‌ அளவும்‌ பிழைத்து 
இருக்குமாறு போன்று, நிறுத்திப்‌ போகிறோம்‌ என்‌ கிற 
வார்த்தை உம்முடைய திருவுள்ளத்திலே உண்டு என்று அறி 
யும்‌ அளவுங்காணும்‌ நாங்கள்‌ பிழைப்பது ; ஆதலால்‌, உம்மை 
ஒழிக்க அன்ற பிராட்டியும்‌ இலள்‌; யானும்‌ இலன்‌; பிழைத்து 
இருப்போமாயின்‌ ஒரு முகூர்த்த மேரமே பிழைத்திருப்போம்‌!: 
என்றார்‌ இளையபெருமாள்‌. £  எத்தேவர்‌ வாலாட்டும்‌ எவ்வாறு 
செய்கையும்‌ அப்போது ஒழியும்‌ ?' என்கிறபடியே அத்தலை 
யில்‌ (இறைவன்‌) நினைவாலே அன்றே இத்தலை (உயிர்கள்‌) 
பிழைத்திருப்பது ; அவன்‌ நினைவு இல்லாத அன்று இவையும்‌ 
இல்லை அன்றே? அப்படியே, இவரும்‌ * “ நின்‌ அலால்‌ இலேன்‌ 
காண்‌” என்று இருப்பார்‌ ஒருவர்‌. £“ * வானவர்‌ நாடு என்றெ 
பரமபதம்‌, ஆதீமலாபம்‌, உலகங்களின்‌ ஜஸ்வரியம்‌ இவை 
இத்தனையும்‌, உமக்குப்‌ புறம்பாக வரும்‌ அன்று வேண்டேன்‌? 
என்ற இளையபெருமாளைப்‌ போன்று, இவரும்‌ £ 4 இருவொடு 
மருவிய, இயற்கை மாயாப்‌ பெருவிறல்‌ உலக, மூன்‌ ஜினொடு ௩ல்‌ 
வீடு பெறினும்‌, கொள்வது எண்ணுமோ ” என்றும்‌, £ “ எம்மா 
வீட்டுத்‌ திறமும்‌ செப்பம்‌?! என்றும்‌, £:: பாவியேனைப்‌ பல நீ 
காட்டிப்‌ படுப்பாயோ”' என்றும்‌ மற்றைப்‌ புருஷார்‌ ததங்களைப்‌ 
பற்றிப்‌ பேசும்போதில்தானே அஞ்சுகின்ற தன்மையருமாய்‌ 


1. திருவிருத்தம்‌. 60. 

2. ஸ்ரீராமா, அயோத்‌, 88: 81, 

8, இவ்‌ ஆழ்வார்‌, பச்தியினால்‌ இறைவனையே தார்கமாகக்‌ கொண்டிருப்‌ 
பவர்‌ மாத்திரமன்று ; தத்துவ ஸ்‌திதியும்‌ அப்படியே என்றோர்‌, * எத்தேவர்‌ 
வாலாட்டும்‌” என்று தொடக்‌. இத, சான்முகன்‌ தரு. 98. 

க்‌, திருவாய்மொழி. 2. 8: 78 
5, ஸ்ரீராமா. அயோத்‌, 81: 5, “வானவர்‌ ராடு? என்பது எ திறா 

9:9. 1 


6. தஇருவாசிரியம்‌. 9, 
7. திருவாய்மொழி. 2,9: 1 
8, திருவாய்மொழி, 6, 9: 9, 


ஈடு - இருமகள்‌ கேள்வன்‌ - ஒன்று 91 


இருப்பர்‌. * “நரன்‌ சக்கரவர்த்திஇடத்தில்‌ தமப்பன்‌ முறை 
யைப்‌ பார்க்இன் றிலேன்‌ ; எனக்கு ஸ்ரீராமபி. ரானே தமை 
யனும்‌ சுவாமியும்‌ உறவும்‌ தமப்பனுமாக இருக்கின்றான்‌ என்‌ 
இறெபடி.யே, பெருமானையே எல்லா உறவுமாகப்‌ பற்றின இளைய 
பெருமாளைப்‌ போன்ற; இவரும்‌ * “சேலேய்‌ கண்ணியரும்‌ 
பெருஞ்‌ செல்வமும்‌ ஈன்மக்களும்‌, மேலாத்‌ தாய்‌ த்தையும்‌ 
அவரே” என்று பகவானே அடையத்‌ கருதேவர்‌ என்னும்‌ 
உறுதியை முடிவாகஉடையராய்‌ இருப்பர்‌. £ * நரன்‌ இரவு பகல்‌ 
எந்நேரத்திலும்‌ எல்லா அடிமைகளையும்‌ உமக்குச்‌ செய்வேன்‌ ; 
நீரோ பி.ராட்டியோடு மலை அடிவாரங்களில்‌ இன்புற்று இரும்‌”? 
என்னு இளையபெருமாள்‌ எவ்‌ வகைத்‌ தொண்டுகளையும்‌ செய்து 
அல்லது தரியாதது போன்று, இவரும்‌ * “ ஒழிவில்‌ காலம்‌எல்‌ 
லாம்‌ உடனாய்‌ மன்னி, வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்‌ 
நாம்‌ ?' என்று எல்லா அடிமைகளும்‌ செய்து அல்லது தரியாத 
தன்மையராய்‌ இருப்பர்‌. 

₹₹ஓ ஜனார்த்தனா! உம்முடைய கல்யாண குணங்களின்‌ 
சேர்க்கையையும்‌, விபூதி நியமன த்தையும்‌ மீண்டும்‌ விரிவாகக்‌ 
கூறுக;ஏன்‌ என்றால்‌, உம்முடைய மாகாத்மியமாயெ அமிருதத்‌ 
தைக்‌ கேட்கும்‌ எனக்குத்‌ திருப்தி இடையாது ” என்று கூறிய 
அருச்சுனனைப்‌ போலவும்‌, £ (£ சமீபத்தில்‌ வருகிற ஸ்ரீ ராமபிரா 
னைப்‌ பார்த்துக்கொண்டே இருக்தும்‌ தசரத சக்கரவர்த்தி 
திருப்தி அடைந்திலன்‌ ” என்று கூறப்படுகின்ற தசரத சக்கர 
.வர்த்தியைப்‌ போலவும்‌, இவரும்‌ காலம்‌ என்னும்‌ ஒரு பொருள்‌ 
உள்ளவரையிலும்‌ அநுபவித்தாலும்‌ * 6 அப்பொழுதைக்கு 
அப்பொழுது என்‌ ஆரா அமுதமே ” என்னும்படி. மேன்மேல்‌ 
எனப்‌ பெருக வருகின்ற அமையாத காதலையுடையராய்‌ 
இருப்பர்‌. 

நன்று; மேல்‌ £: இவர்க்கு ஒப்புச்‌ சொல்லல்‌ ஆவார்‌ ஒரு 
வரும்‌ இலர்‌” என்று கூறி, இங்குச்‌ சிலரை ஒப்புச்‌ சொல்லல்‌ 

1. ஸ்ரீராமா. அயோத்‌. 58; 81, 

2. திருவாய்மொழி. 5. 1: 8, 

8. ஸ்ரீராமா. அயோத்‌. 81: 26. 

4. திருவாய்மொழி. 8, 8: 1. 

5. ஸ்ரீ தை 10: 18. . 

6. ஸ்ரீராமா. அயோத்‌, 8 : 29, 

7. திகுவாய்மொழி., 2, 534, 
8 


"பச்‌, 16, பார்ச்சவும்‌, 


22 திருவாய்மொழியின்‌ அவ்தாரிகை 


பொருக்.துமோ ? எனின்‌, ! “* அறத்தின்‌ உருவமாயும்‌ சத்தியம்‌ 
ஒழுக்கம்‌ முதலியவற்றிற்குக்‌ கொள்கலமாயும்‌ சாதுக்களுக்கு 
எல்லாம்‌ உவமானமாகச்‌ சொல்லத்‌ தக்கவனாயும்‌ யாதொரு 
பிரகலாதன்‌ இருந்தான்‌” என்று பிரகலாதனைச்‌ சாதுக்‌ 
களுக்கு எல்லாம்‌ உவமைக்கு எல்லையாகச்‌ சொல்லுவது 
போன்று, இவரும்‌ தம்முடைய ஒவ்வொரு வகையாலே எல்‌ 
லார்க்கும்‌ உவமை சொல்லத்‌ தக்கவராக இருப்பர்‌ என்பதனைத்‌ 
தெரிவித்தபடி. 


* “நரன்‌ பின்‌ பிறந்த தம்பி; அவருடைய குணங்களால்‌ 
அடிமையை அடைந்துள்ளேன்‌” என்று குணங்களுக்குத்‌ 
தோற்று அடிமை புக்க இளையபெருமாளைப்‌ போன்று, இவரும்‌ 
பகவானுடைய குணங்களிலே தோற்று  “ உயர்வற உயர்ஈலம்‌ 
உடையவன்‌ - துயரறு சுடரடி தொழுது எழு என்‌ மனனே ? 
என்‌ ரூர்‌. 


இப்படிப்‌ பகவானுடைய சொரூப ரூப குண விபூதிகளை 
*விசக விசததர விசததமமாக அஅபவித்து அவ்‌ அநுபவம்‌ 
உள்‌ அடங்காமை வழிந்து புறப்பட்ட சொற்கள்‌ ஆம்‌, இப்‌ 
பிரபந்தங்கள்‌. 


இங்ஙனம்‌ ஆயின்‌, இப்‌ பிரபந்தங்கள்‌ £ “ எழுத்து அசை 
சீர்‌ பந்தம்‌ அடி தொடை ” இவற்றோடு கூடிய பாவும்‌, பா 
இனங்களுமாக அமைந்த வகை யாங்கனம்‌ ? எனில்‌; பகவா 
அடைய திருவருள்‌ அடியாகப்‌ பிறந்த பிரபந்தங்கள்‌ இவை 


1. ஸ்ரீ விஷ்ணுபுரா, 1. 15: 15, 
2. ஸ்ரீராமா. ஷ்‌. &: 18, 
8. திருவாய்மொழி. 1, 1: 1. 


4. விசத விசதத.ர விசததமம்‌ - பரபக்‌தி பரஞான பரமபக்திகள்‌. விச 
தம்‌ - தெளிவு; விசதத.ரம்‌ - மிகத்தெளிவு; விசததமம்‌ - மிக மிகத்‌ தெளிவு. 
பரபக்‌ இ - சேர்க்கையில்‌ சுகமும்‌ பிரிவில்‌ துன்பமும்‌ ; பரஞானம்‌ - தெளிவாக 
மேரே அறிதல்‌ ; பரமபக்தி - பிரிவில்‌ இருப்பிற்கே கேடு உண்டாதல்‌, ஆசு, 
விசதம்‌ முதலானவைகள்‌, பமபக்தி முதலானவைகளின்‌ காரியங்கள்‌. ஆத 
லால்‌, பரபக்‌தி பரஞானம்‌ பமமபக்‌ தி இவைகளால்‌ ௮ அபவித்ததை, விசத 
விசததர வீசததமமாக ௮௮பவித்து என்றோர்‌. 

5. “ எந்தம்‌ அடிகள்‌ இணையடி ஏத்தி எழுத்து அசை ர்‌, பந்தம்‌ அடி 
தொடை பா இனக்‌ க.௮௨ன்‌ ?” என்பது யாப்பருங்சலச்‌ சாரிகை, 1. 


ஈடு - திருமகள்‌ கேள்வன்‌ - ஒன்று 28 


ஆதலின்‌, இவற்றில்‌ கூடாதன இல்லை. சோக வேகத்தாலே 
பிறந்த !'“ மா நிஷாத ” என்னும்‌ சுலோகமானது £ “ மச்சந்தா 
தேவ? என்னும்‌ சுலோகத்தின்படியே, அத்திக்காயில்‌ அறு 
மான்‌ போன்று, பகவானுடைய விபூதியில்‌ ஒரு கூறனான 
பிரமனது திருவருளால்‌ எல்லா இலக்சணங்களும்‌ அமைந்த 
ஸ்ரீராமாயணமாகத்‌ தோன்‌ றியதை ஈண்டு நினைவு கூர்க. 
நன்ற ; * உலகத்துப்‌ பல திறப்பட்ட நூல்களுள்‌, இவை 
எவ்‌ இனத்தைச்‌ சார்ந்தவை? இவை பிறச்தபடி யாங்கனம்‌ 2 
இவற்றுக்கு மூலம்யாது? ஒன்றை மூலமாகக்‌ கூறின்‌, அதுவே 
மூலம்‌ என்‌ அ அறியும்படி. எங்ஙனம்‌? இவை பிரமாணம்‌ என்று 
அறிவது எதனால்‌ ? இவற்றில்‌ கூறப்படும்‌ தலைவன்‌ யாவன்‌? 
இவற்றைக்‌ கற்கைக்கு அதிகாரிகள்‌ யாவர்‌? இவற்றிற்குப்‌ 
£ போக்தாக்கள்‌ யாவர்‌? இவை எதற்காகச்‌ செய்யப்பட்டன??? 


1. மாறிஷாத பிர திஷ்டாம்‌ த்வமகம$ ஸ்மாம்வ 28 ஸமா? 

யத்‌ க்ரெளஞ்ச மிதுசாத்‌ ஏகமவ த காமமோஹிதம்‌, 

நிஷாத- ஓ வேடனே, தீவம்‌ஃநீ, யத்‌ - யாதொரு காரணத்தால்‌, 
சகொஞ்ச மிதுநாத்‌ - இரண்டாகக்‌ கூடியிருர் த அன்றிற்‌ பறவைகளில்‌, காம 
மோஹிதம்‌ - காமத்தால்‌ மோகத்தை யடைர்்‌த, எகம்‌ - ஒரு ஆண்‌ பறவையை, 
௮வதி:- கொன்றாயோ, (அதனால்‌) மாஸ்வதி :- நிலைத்திருக்ற, ஸமா 
வருஷங்களில்‌, பிரதிஷ்டாம்‌ - இருப்பை, மாகம :- அடையமாட்டாய்‌ என்ற 
வாறு. 

இச்‌ சுலோகத்திற்கு உட்பொருள்‌ :- மாகிஷாத - ஸ்ரீநிவாசனே, த்வம்‌ 6 
தேவரீர்‌, யத்‌ - யாதொரு காரணத்தால்‌, இரெளஞ்ச மிதுமாச்‌ - இருவராகச்‌ 
கூடியிருக்த இராக்கதர்சளான இராவண மண்டோதரி என்னும்‌ இவர்களில்‌, 
காம மோஹிகம்‌ - ஆசையால்‌ பீடிக்கப்பட்ட, ஏசும்‌ - ஒருவனை (இராவணனை), 
அவதி :- கொன்றாயோ, (அதனால்‌) மமாப்பவ£8 ஸமா :- நிலைக்‌ துள்ள வருவன்‌ 
களில்‌, பிர இஷ்டாம்‌ - இருப்பை, அகம :- அடையச்கடவீர்‌ என்பது. 

2. மச்சச்தா தேவ தே ப்‌.ரஹமச்‌ ப்ரவ்ருத்தேயம்‌ ஸரஸ்வதி 

ராமஸ்ய சரிதம்‌ ஸர்வம்‌ குரு தவம்‌ ருஷிஸத்தம. 

ஹே பிரஹமம்‌ - ஓ முனிவரே, இயம்‌ ஸரஸ்வதி - £ மாகிவ£ாத ? என்னும்‌ 
இர்தச்‌ சுலோகமான து, மச்சர்‌ சா தேவ - என்னுடைய திருவருளால்‌, தேப்ரவி 
ருத்தா - உமக்கு உண்டாயிற்று, ஹே ருஷி ௪த்தம - முனிபுல்கவரே, த்வம்‌ 
நீர்‌, ஸர்வம்‌ ராம சரிதம்‌ - இராமசரிதம்‌ எல்லாவற்றையும்‌, குரு - செய்வீர்‌. 

3. போச்தாக்கள்‌ - சப்த அர்த்த ரசிகர்‌. * கேட்டு ஆரார்‌ வானவர்கள்‌ ?? 
(10.6: 11.) என்றும்‌, ( தொண்டர்க்கு அமுதுண்ணச்‌ சொன்மாலைகள்‌ சொன்‌ 
னேன்‌, அண்டத்து அமரர்‌ பெருமான்‌ அடியேனே?? (9. &: 9) என்றும்‌ 
சொல்லுகையாலே போக்கியதா புத்தியால்‌ இழிர்து போச்தாச்சளாய்‌ இருக்கு 
மலர்களையும்‌ தனியே அருளிச்செய்றொர்‌. 


ஒவ்‌ இருவாய்மொழியின்‌ அவதாரிகை 


என்று கல்வி அறிவு இல்லாதார்‌ சிலர்‌ கேட்க, இவை உறுதிப்‌ 
பொருளை விளங்கக்‌ கூறுனெற பிரபந்தங்களில்‌ முதன்மை 
பெற்ற பிரபந்தங்கள்‌; பகவானுடைய குணங்களை அஅபவித்த 
லால்‌ உண்டான அளவில்லாத பெருமகிழ்ச்சியான து வலியச்‌ 
சொல்லுவிக்கப்‌ பிறம்தன ; பகவானுடைய திருவருளால்‌ உண்‌ 
டான ஞானம்‌ மூலமாகப்‌ பிறந்தன ; இதனை ஆங்கு ஆங்கு 
வருனெற * இவருடைய பாசுரங்களில்‌ அமைந்துள்ள ஒலியா 
னும்‌ சொல்‌ விளக்கத்தாலும்‌ அறியலாம்‌; வேதார்த்தங்களை 
அறிந்த பெரியார்‌ பலரும்‌ ௮ங்்‌கேரிக்கையாலும்‌ சம்சாரத்தில்‌ 
உத்வேகம்‌ பிறந்தார்க்கு அறியவேண்டிய வேதார்த்தங்களை 
இப்‌ பிரபந்தங்களிலே காண்கையாலும்‌ இவை மிகச்‌ இறந்த 
பிரமாணம்‌ என்ற அறியலாம்‌ ; எல்லாரும்‌ சென்று யாவரினும்‌ 
மேம்பட்டவன்‌ என்று பற்றப்படுமவனான “திருமகள்‌ கேள்வன்‌ 
இப்‌ பிரபந்தங்களுக்குத்‌ தலைவன்‌ ; சம்சாரத்தில்‌ ௬௫ அற்று 
எம்பெருமான்‌ திருவடிகளிலே எத்தகைய அடிமைகளும்‌ செய்ய 
வேண்டும்‌ என்‌.று இருக்குமவர்‌ இவை கற்கைக்கு அதிகாரி ; 
 முமுக்ஷுக்களும்‌ முக்தரும்‌ நித்தியரும்‌ எம்பெருமானும்‌ இவற்‌ 
றின்‌ சுவையை அனுபவிக்னெறவர்கள்‌ ; பகவானுக்குச்‌ செய்‌ 
யப்படும்‌ கைங்கர்யமாறெ நிரதிசய * புருஷார்த்தம்‌ இன்ன 
படிப்பட்டு இருக்கும்‌ என்று அறிவிக்கைக்காகப்‌ பிறந்த 
பிரபந்தங்கள்‌ இவை” என்று £சரோபாசித சத்விருத்தராய்‌ 
இருந்த பெரியோர்கள்‌ விடை பகர்ந்து நீக்கினார்கள்‌. 


1. **மயர்வு அற மதிசலம்‌ அருளினன்‌ ??, ££ இருமாலால்‌ அருளப்பட்ட??, 
* யானாய்த்‌ தன்னைத்‌ தான்‌ பாடி ??, “தரன்‌ தன்னைச்‌ £ர்த்இத்த மாயன்‌ 13 
என்பன முதலானவைகளால்‌ அறிக. 


2. * இருமாலவன்‌ கவி ?? என வருதல்‌ காண்க. 


3, “தொண்டர்க்கு அமுது உண்ண ?? என்கையாலே மூமுக்ஷ-க்களும்‌, 
“£ கேட்டு ஆரார்‌ வானவர்கள்‌ ?? என்கையாலே மூக்தரும்‌, ££ தென்னா என்னும்‌ 
என்‌அம்மான்‌ இருமாலிருஞ்சோலையானே ?? ஏன்கையாலே எம்பெருமானும்‌ 
போக்தாக்கள்‌ என்பது பெறுதும்‌. 


4- “புருஷார்த்தம்‌ இன்னபடிப்பட்டிருக்கும்‌ £ என்றது - ££ தனக்கே 
யாக எனைச்‌ கொள்ளும்‌ ஈதே?? (2. 9, &,) என்றதனை கோக, 


5. சிரேோபாதத சத்விருச்தர்‌--சத்விருத்தர்களைப்‌ பல காலம்‌ சேவித்த 
பெரியோர்சள்‌. சத்விருத்தர்‌ - ஞான ஒழுச்சு லேர்கள்‌, 


ஈடு - திருமகள்கேள்வன்‌ . ஒன்ற ab 


! இப்‌ பிரபந்தங்கள்‌ தோன்றிய மொழியானது, வைதிக 
காரியங்கள்‌ செய்யப்படும்‌ காலங்களில்‌ பேசத்‌ தக்கது அன்று 
என்னு விலக்கப்பட்ட மொழி ஆதலானும்‌, இப்‌ பிரபந்தங்‌ 
களை வேதத்திற்கு உரியர்‌ அல்லாதார்‌ கற்கன்றமையைக்‌ 
காண்கையாலும்‌, இவை கலிகாலத்திலே ஞானத்துக்கு 
அடைவு இல்லாத நான்காம்‌ வருணத்தில்‌ பிறந்தார்‌ ஒரு 
வராலே செய்யப்பட்டன ஆதலானும்‌, இவை வேறு தேசங்‌ 
களில்‌ இன்றித்‌ தமிழ்தேசத்தில்‌ மட்டும்‌ வழங்குகின்றன ஆத 
லானும்‌, வேதத்திற்குப்‌ புறம்பான மதத்தினரும்‌ கற்கையா 
அம்‌, சுருதி ஸ்மிருதிகளில்‌ விலக்கப்பட்ட காம புருஷார்த்‌ 
தத்தைப்‌ பலஇடங்களிலும்‌ பேசுகையாலும்‌, சுருதி ஸ்மிருதி 
களில்‌ உறுதிப்‌ பொருள்களாகச்‌ சொல்லப்படுகிற ஜங்வர்ய 
கைவல்யங்களைக்‌ காற்கடைக்‌ கொள்ளுகையாலும்‌ இப்‌ பிரபம்‌ 
தங்கள்‌ பிரமாணம்‌ ஆகமாட்டா என்று வைதிக கோஷ்டியில்‌ 
பழக்கம்‌ இல்லாத அறிவுகேடர்‌ சிலர்‌ வந்து முரண்பட்டுப்‌ 
பேச; 

வேறு மொழியில்‌ பாடிய கைசிகன்‌ முதலியோரைக்‌ தன்‌ 
ரட்டினின்‌ அம்‌ வெளியே போகச்‌ செய்த அரசனைப்‌ பார்த்து 
£ ஈ மக்களுள்‌ உயர்ச்சிபெற்ற அரசனே ! பிரரமணன்‌ , திருமா 
லின்‌ புகழினைத்‌ தவிர, ஏனையோர்‌ புகழை வேறு மொழியில்‌ 
பாடக்‌ கூடாது; அங்ஙனம்‌ இருக்கவும்‌, வேறு மொழியில்‌ 
பாடியதைக்‌ கொண்டு அவனை வெளியே போகச்‌ செய்த 
காரணத்தால்‌ நீ பாபம்‌ செய்தவன்‌ ஆனாய்‌ '' என்று இயமன்‌ 
கூறியதாக மச்சபுராணத்திலே கூறப்படுகின்றது; இச்‌ கூற்‌ 
பின்படியே, மொழி விலக்கு, பகவானுடைய புகழ்கட்கு 
இன்று; ஏனையோர்‌ புகழ்கட்கே என்பது பெறப்படுகிறது 
ஆகையாலும்‌; அவ்வாறு அன்றி, மொழி ஒன்‌ றனையே 
கொண்டு விதி விலக்குகளை அ௮ங்கீேகரிக்கில்‌ வடமொழியி லுள்ள 
வேதத்திற்குப்‌ புறம்பான: நூல்களையும்‌ கரம்‌ கற்கவேண்டு 
மாதலானும்‌, ஆழ்வார்‌ தம்முடைய பேரருளின்‌ மிகுதியாலே 
வேதத்திற்கு உரியர்‌ அல்லாத பெண்களும்‌ நான்காம்‌ வருணத்‌ 

1. பாஷை முதலான காரணங்களால்‌ சில அறிவிலிஃட்கு விசுவாசக்‌ 
குறைவு பிறக்கும்‌ என்றுஎண்ணி அவர்கட்கு ௬௪ விசுவாசங்கள்‌ பிறச்கைச்‌ 
காக, இப்பிரபர்தங்கள்‌ சிறச்‌.த பிரமாணங்கள்‌ என்று இவற்றினுடைய பிரா 
மாண்ய அதிசயத்தை ஆகப்‌ சமாதான ரூபமாக அருளிச்செய்கிறார்‌, * இப்‌ 
பிரபந்தங்கள்‌ தோன்றிய மொழியான அ ? என்று தொடக்‌. 

2. *வே.றுமொழியில்‌ பாடிய கைசிகன்‌ ? என்றது முதல்‌ “முன்கூறிய 
வற்றை மறுத்தார்கள்‌? என்றது முடிய, முற்கூறிய வினாக்களுக்கு விடை, 

8.” மச்ச புராணம்‌, 


4 


60 திருவாய்மொழியின்‌ அவதாரிகை 


தாரும்‌ இழவாதபடி வேதார்த்தத்தைத்‌ தமிழ்‌ மொழியிலே 
அருளிச்செய்கையா லும்‌, எம்பெருமான்‌ தானே பல பிறவிகள்‌ 
எதிர்சூழல்‌ புக்குத்‌ தொடர்ந்து பற்றுவதற்கு அடியான பாக்கி 
யத்தைஉடையராய்‌ எப்பொழுதும்‌ பகவானுடைய. திரு 
வருளுக்குப்‌ பாத்திரமானவருமாய்த்‌ தத்துவ ஹிதங்களில்‌ 
வல்லவராய்‌ அவற்றினுடைய உபதேசத்திலும்‌ மூண்டவராய்‌ 
விதுரர்‌ சபரி முதலானவர்களினும்‌ வேறுபட்டவரான ஆழ்‌ 
வார்‌ பக்கலிலே இப்‌ பிரபந்தங்கள்‌ பிறக்கையாலும்‌, இம்‌ 
மொழி ஈடையாடுவதால்‌ பெரியோர்கள்‌ மிக்குள்ள காடுகள்‌ எங்‌ 
கும்‌ வழங்குவனவாய்‌ வேறு தேசங்களிலே பிறந்து இறப்பு 
வாய்ச்தவராய்‌ உள்ள பெரியோரும்‌ இவற்றின்‌ வேறு ஒன்‌ 
மற்கு இல்லாத சிறப்பைக்‌ கேட்டு ! இவற்றைக்‌ கற்கைக்குத்‌ 
தகுதியாக இம்மொழி ஈடையாடுக்‌ தேசத்திலே பிறக்கப்‌ பெற்றி 
லோமே!' என்னு இருக்கையாலும்‌, இவற்றின்‌ சன்மையினைக்‌ 
கண்டு வேதார்த்த ஞானத்துக்கு அடைவு இல்லாத புற மதத்‌ 
தாரும்‌ கற்றல்‌ இவற்றின்‌ சிறப்பிற்கே காரணமாதலானும்‌, 
* வேதனம்‌ என்றும்‌ * உபாசனம்‌ என்றும்‌ உபநிடதங்களில்‌ 
சொல்லப்படுகிற பக்தியை இவற்றில்‌ காமம்‌ ஆகச்‌ சொல்லு, 
கையாலும்‌, ஐஸ்வர்ய கைவல்யங்களைப்‌ பழித்தது, சிறியது 
நிலையற்றது முதலி.ப குற்றங்களாலே ஆதலாலும்‌, இவற்றில்‌ 
சொல்லப்படுகின்ற எம்பெருமானுடைய மாகாதமியத்தாலும்‌, 
எம்பெருமானை உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று அறிய 
லாம்படி கூறுகையாலும்‌, பக்தியைத்‌ தோற்றுவிக்கன்‌ ற 
வைகள்‌ ஆதலானும்‌, தோன்றிய பக்தியை மேன்மேலும்‌ வள 
ரக செய்வன ஆதலாலும்‌; கேட்டல்‌ கற்றல்‌ செய்யும்‌ அப்‌ 
போதே எல்லை அற்ற பிரீதியை உண்டாக்குகன்‌ றவைகள்‌ 
ஆதலானும்‌, இவற்றிற்‌ சொல்லுற அர்த்தங்களுக்கு வேதங்‌ 
களில்‌ பல இடங்களையும்‌ சான்றாகச்‌ சொல்லுகையாலும்‌, உல 
இன்‌ தோற்றத்திற்கு இறைவனையே காரணமாகக்‌ கூறுவதா 
லும்‌, இறைவனை அறியும்‌ அறிவாலேயே மோக்ஷம்‌ உண்டாம்‌ 
என்று சொல்லுகையாலும்‌, உறுதிப்பொருள்களைக்‌ கூறு 
இன்ற பிரபம்தங்களுள்‌ மிக்க உறுதி வாய்க்த பிரமாணங்களா 
கச்‌ கூறி, வேதமெறி கின்ற வித்தகர்‌ முன்‌ கூறியவற்றை 
மறுத்தார்கள்‌. 

சன்று; பகவானுடைய திருவருளால்‌ அவனை அஅபவிதிது 
கிறைவுற்றவராய்‌ இருக்கிற இவர்க்கு எம்பெருமானைப்‌ பிரிகை 

1. வேதனம்‌ - அதிதல்‌. 

2, உபாசனம்‌ எ வழிபாடு, 


ன 


ஈடு - இருமகள்கேள்வன்‌ - ஒன்று 917 


யும்‌, பிரிவாலே கோவுபட்டுக்‌ கூப்பிடுகையும்‌ வந்தவாறு 
யாங்கனம்‌ ? என்னில்‌ :- இறைவனுடைய ஒவ்வொரு குணத்‌ 
தைத்‌ தனித்‌ தனியே அநுபவித்கால்‌ அஅதுபவித்த குணங்‌ 
களில்‌ உண்டான மிக்க விருப்பம்‌, * “ எவன்‌ ஒருவன்‌ இறைவ 
னிடத்தில்‌ மிக்க பக்தியினையுடையவனாக இருக்கின்றானோே 
அவன்‌ மற்றைப்‌ பொருள்களில்‌ வைராக்கியத்தை உடையவ 
னாக இருக்கின்றான்‌ ” என்றும்‌, (மரற்பால்‌ மனஞ்‌ சுழிப்ப 
மங்கையர்‌ தோள்‌ கைவிட்டு? என்றும்‌ சொல்‌்லஇறெபடியே, 
சிற்றின்ப விஷயங்களில்‌ வைராக்யெத்தைப்‌ பிறப்பித்து, 
இறைவனுடைய மற்றைக்‌ குணங்களிலே ஆசையையும்‌ பிறப்‌ 
பிக்கும்‌ ; பின்னர்‌, அக்‌ குணங்களில்‌ முறையாக அஅபவிப்‌ 
போம்‌ என்ற எண்ணம்‌ பொருந்தாது ; ; யாதொருபோது ஆசை 
மிக்கது, அப்போதே ஆசைப்பட்ட பொருள்‌ கடையாமையா 
௮ம்‌,பகவானுடைய அ௮துபவத்திற்கு விரோதியான சரீ ரசம்பத்‌ 
தத்தின்‌ சினைவு முதலியவைகளா லும்‌ பகவானிடத்தில்‌ அதப்‌ 
வித்த பகுதியையும்‌ இழம்‌அ, £ * எந்நாள்‌ யான்‌ உன்னை இனி 
வந்து கூடுவன்‌”' என்றும்‌, * “பல நீ காட்டிப்‌ படுப்பாயோ? என்‌ 
அம்‌, “போர வைத்தாய்‌ புறமே” என்றும்‌, “கூவிக்‌ கொள்‌ 
ளூங்‌ காலம்‌ இன்னங்‌ குறுகாதோ” என்‌ அம்‌ கூப்பிடாகிற்பர்‌. 
அவனை அஅபவிக்கப்‌ புக்கால்‌ * “அடியேன்‌ அடைந்தேன்‌ 
முதன்‌ முன்னமே ” என்னும்‌, £“ பருகிக்‌ களித்தேனே ” என்‌ 
அம்‌, ” “உண்டு களிதீதேற்கு உம்பர்‌ என்‌ குறை” என்றும்‌; 
10 “தொண்டீர்‌ எல்லீரும்‌ வாரீர்‌ தொழுது தொழுது நின்று 
ஆர்த்தும்‌” என்னும்‌, 1 எமர்‌ கழ்‌ மேல்‌ ஏழ்‌ எழு பிறப்பும்‌, 
மா சதிர்‌ இது பெற்று ஈம்முடை வாழ்வு வாய்க்கன்றவா ?' 
என்‌ அம்‌ தாமும்‌ தம்முடைய சம்பந்தி சம்பந்திகளுமாகக்‌ கூடக்‌ 
களிப்பர்‌, இப்படி; பல குணங்களையுடையனான எம்பெரு 
மான்‌ பக்கலிலே எல்லையற்ற பக்திமையுடையராய்‌, அவ 
1. பார்ஹஸ்பச்ய ஸ்மிருதி. 
2. மூன்றாம்‌ திருவந்‌, 14, 
8. திருவாய்மொழி, 8. 2:1. 
4, திருவாய்மொழி; 6.9: 9: 
5, திருவாய்மொழி, 5. 1: 5. 
6. திருவாய்மொழி, 6: 9: 9. 
£7. திருவாய்மொழி, 2, 8: 6. 
8. திருவாய்மொழி, 2: 3: 9. 
9. திருவாய்மொழி, 10, 8: 7. 
10. , திருவாய்மொழி, 5.2: 2. 
11, இருவாய்மொழி, 2, 7 ; 1, 


w~ 


S திருவாய்மொரழியின்‌ அவதாரிகை 


அடைய சேர்க்கை பிரிவு இவற்றில்‌ ஒத்த இன்ப துன்பங்களை 
யுடையராய்‌, அவனை அல்லது அறியாதபடியாய்‌ இருக்கிற 
இவர்‌, பகவானை ௮.நுபவிக்கும்‌ சுகம்‌ மிக்கபோது மற்றைப்‌ 
பொருள்களும்‌ எல்லாம்‌ தம்மைப்‌ போன்றே எம்பெருமானைப்‌ 
பெற்றுச்‌ சுகெகன்ெறனவாகவும்‌, பிரிவு என்று ஒருவகை 
உண்டு என்றம்‌ அறியாமல்‌, உலக நடப்பினைப்‌ போன்றே 
மறம்து இருப்பார்‌; பிரிவின்‌ துயரம்‌ மிக்கால்‌ புணர்ச்சி இன்‌ 
பம்‌ உண்டு என்றும்‌ அறியாமல்‌ மற்றைப்‌ பொருள்களும்‌ எல்‌ 
லாம்‌ தம்மைப்‌ போன்றே எம்பெருமானைப்‌ பிரிச்து கோவுபடு 
ஜன்றனவாகக்‌ கொண்டு ' நீயும்‌ திருமாலால்‌ நெஞ்சங்‌ கோட்‌ 
பட்டாயே"இன்னேரன்ன பாசுரங்களாலே அவற்றுக்குமாகத்‌ 
சாம்‌ மோவுபடாமிற்பர்‌. ஆக, இவர்க்கு இன்ப துன்பங்கள்‌ ஒரு 
காலும்‌ முடியாமல்‌ மாறிமாறி உண்டாய்‌ இருக்கையாலே 
இவர்க்கு * சிக்தயந்தியின்படி நித்தியமாய்ச்‌ செல்லுகையால்‌ 
நம்‌ முதலிகள்‌ இவரைத்‌ : தீர்க்க சிந்தயந்தி? என்று அருளிச்‌ 
செய்வர்‌. 

நன்ற ; ஆயின்‌,சேதகர்கட்குப்‌ பெண்கள்‌ சோறு தண்‌ 
ணீர்‌ முதலியவைகளே  நிலைத்துஇருச்கச்செய்வனவரயும்‌ 
வளரச்செய்வனவாயும்‌ அகரப்படுவனவாயும்‌ செல்லாகிற்க, 
இவர்‌ பகவானுடைய குணங்களாலேயே தரித்து இருப்பவர்‌ 
என்னுதல்‌ கூடுமோ? என்னில்‌, திருவயோத்தியிலும்‌ கோசல 
காட்டிலும்‌ உள்ள நிலையியற்பொருள்‌ இயங்கெற்பொருள்கள்‌ 
அனைத்தும்‌ ஸ்ரீராமபிரானுடைய குணங்களையே நுகர்க்து 
அதனாலேயே தரித்திருக்கன என்ற ஸ்ரீராமாயணங்‌ கூறு 
ன்றது ; ஆதலான்‌, இதவும்‌ பொரும்தும்‌ என்க. 


இப்படி. இருக்கற இவர்க்கு எம்பெருமானோடு சேர்க்கை 
யரவது-கேரில்‌ சண்டாற்போன்று அறிவினாற்‌ காண்டல்‌. பிரி 
வாவது - புறக்கண்களால்‌ காணல்வேண்டும்‌ என்னு விரும்பி 
௮௮ பெருமையாலே மனத்தின்‌ அஅபவத்துக்கு வந்த கலக்‌ 
கம்‌. முற்றறிவினனாய்‌ வரம்பில்‌ ஆற்ற அடையவனாய்‌ எல்லாரை 
யும்‌ கியமிக்னெறவனாய்‌ எல்லையற்ற அருட்பெருங்கடலாய்‌ 
இருக்கும்‌ எம்பெருமான்‌, இவருடைய அதநுபவத்தை முடிய 
ஈடத்தாதே, இவ்‌ அஅபவத்தைப்‌ பிரித்ததற்குப்‌ பயன்‌ என்‌? 


1. இருவாய்மொழி. 2. 1: 1. 


2, 86-ஆம்‌ பாசம்‌ வியாக்யொனம்‌ பார்க்கவும்‌. 


ச 


8, தாரச போஷச போச்கியங்கள்‌, 


ஈடு - திருமகள்‌ கேள்வன்‌ - ஒன்று 29 


என்னில்‌, தருவயோத்தியிலும்‌ இருஷ்ணவதாரத்தில்‌ * இருக்‌ 
குரவையிலும்‌ பிரிக்க பிரிவுபோன்‌ று, இவர்க்கு * அஅபவித்த 
குணங்களைப்‌ பொறுப்பித்தலும்‌, £ மேன்மேலென வேட்கை 
பிறப்பித்தலும்‌ பயன்‌ ஆம்‌. ஆயின்‌, ஆழ்வார்க்குச்‌ சோக 
மோகங்கள்‌ உண்டாகக்‌ காரணம்‌ யாது? எனின்‌, எம்பெரு 
மான்‌ பக்கல்‌ பிறந்த காதல்‌ முதிர்ந்து நினைத்தபடி பெறாமற்்‌ 
போன வாறே சோக மோகங்கள்‌ பிறந்தன. * இப்படியுள்ள 
சேர்க்கையாலும்‌ பிரிவாலும்‌ ஆழ்வார்க்கு வந்த நிலையே £ ௮ம்‌ 
யாபதேசப்‌ பேச்சைப்‌ பேசுவித்தது. 

“இப்‌ பிரபந்தங்களிலுள்ள ஸ்ரீசூக்திகளுள்‌ சல, அடையத்‌ 
தக்கவனான எம்பெருமானுடைய சொரூபத்தை எடுத்து 
விளக்குவனவாக இருக்கும்‌ ; £ சில, அடைகின்ற ஆத்மாவின்‌ 


1. குரவை என்றது :--காமமும்‌ வென்றியும்‌ பொருளாகக்‌ குரவைச்‌ 
செய்யுள்‌ பாட்டாக எழுவரேனும்‌ எண்மபேனும்‌ ஒன்ப தின்மபேனும்‌ கைபிணைச்‌ 
தாடுவத. குரவை என்பது கூறுங்‌ காலைச்‌, செய்தோர்‌ செய்த காமமும்‌ 
விறலும்‌, எய்த உரைக்கு மியல்பிற்‌ றென்ப ?? எனவும்‌, “(குரவை என்பது 
எழுவர்‌ மங்கையர்‌, செக்ரிலை மண்டலக்‌ கடகக்‌ கைகோத்து, ௮ர்நிலைச்‌ கொட்ப 
நின்‌ றாட லாகும்‌ ?? எனவும்‌ சொன்னாராகலின்‌. இதுவும்‌ ஆய்ச்யெரிடத்து 
நிகழ்தலான்‌ ஆய்ச்சியர்‌ குரவையெனக்‌ கூத்தாற்‌ பெற்ற பெயர்‌ என்பர்‌ 
அடியார்க்கு ஈல்லார்‌. (லெப்‌, பதிகம்‌,) 

2, “ஆற்ற ஈல்ல வகைகள்‌ காட்டும்‌ அம்மானை ?? என்ற திருப்பாசுரப்‌ 
பகுதியை கோக்க  அறுபவித்த குணங்களைப்‌ பொறுப்பித்தலும்‌? என்கிறார்‌. 

8. காதல்‌ கடல்புரைய விளைவித்த காரமர்மேனி ஈங்சண்ணன்‌ ?? என்‌ 
னும்‌ பகுதியைநோக்9 ( மேன்மேலென வேட்கை பிறப்பித்தலும்‌ ? என்றார்‌. 

4, இவ்வாறு உண்டாகும்‌ சேர்க்கையும்‌ பிரிவுமே காரணங்கள்‌ -ஆழ்வார்‌ 
அகப்பொருள்‌ துறைகள்‌ அமைந்த பாசுரங்கள்‌ பாடுதற்கு என்பதனைத்‌ தெரி 
விச்‌இறார்‌, * இப்படியுள்ள சேர்ச்சையாலும்‌ ? என்று தொடங்கும்‌ வாச்‌ 
யத்தால்‌. 

5. அம்யாபதேசம்‌ - உள்ளுறையல்லாத வெளிப்படைப்‌ பொருள்‌. சேர்ச்‌ 
சையால்‌ அ௮ர்யாபதேசம்‌ - ££ கருமாணிச்சமலை ?? ** வேய்மருதோளிணை ?? என்‌ 
பவை முதலான திருப்பதிகங்கள்‌. பிரிவால்‌ ௮ச்யாபதேசம்‌ - 6 அஞ்சிறைய 
மடசாரரய்‌ ?? என்றது முதலான இருப்ப இசங்கள்‌. 

- 6, “லெ? என்றது, “உயர்வற??, 66 திண்ணன்‌ வீடு?) 8 அணைவது 79, 
££ ஒன்றுந்தேவும்‌ ?? என்னும்‌ சான்கு திருப்ப திகங்களை. 

7, “லெ? என்றது, “பயிலுஞ்சுடரொளி ?),(ஏறானாம்‌ இறையோனும்‌”?, 
“ கண்கள்‌ சிவந்து ?, ** சறாமாணிச்சம்‌ ? என்னும்‌ சான்று இறாப்ப திசங்சளை , 


80 திருவாய்மொழியின்‌ அவதாரிகை 


விஷயமாக இருக்கும்‌ ; * சில, அடையும்‌ வழியினைச்‌ சொல்லும்‌ ; 
சில, பலத்தைச்‌ சொல்லும்‌ ; * சில, அடைவதற்குத்‌ தடையாக 
இருப்பனவற்றைச்‌ சொல்லும்‌; * ஏனைய தஇிருப்பாசுரங்கள்‌ 
இவற்றை விளக்கிக்‌ கூறுவனவாக இருக்கும்‌. ஆயின்‌; 'மேல்‌, 
 உறுஇப்பொருளைக்‌ கூறும்‌ பிரபந்தங்களில்‌ முதன்மைபெற்ற 
பிரபந்தங்கள்‌? என்று கூறிவைத்து, இங்கு “ஜம்பொருள்‌ 
களைக்‌ கூறுன்றன ' என்று கூறல்‌ முரண்‌ ஆகாதோ? 
எனின்‌, ஆகாது) இவற்றில்‌ £ உத்தேசியம்‌ - பலம்‌; அதன்‌ 
பொருட்டு மற்றும்‌ உள்ள நான்கு பொருள்களும்‌ கூ ஐப்படு 
இன்றனவாதலின்‌. 


இவற்றுள்‌, முதல்‌ பிரபக் தமான திருவிருதீத த்தில்‌ - £ எம்‌ 
பெருமானை அ௮.நுபவிப்பதற்கு விரோதியான சம்சார சம்பம்‌ 
தத்தை அறுத்துக்‌ தந்தருள வேண்டும்‌ என்று விரும்புறொர்‌, 
இருவாசிரியத்தில்‌ - * முத்தர்கட்கு இனிமையான தன்னுடைய 
வடிவழகைக்‌ கலம்பக ஈன்மாலையைப்‌ பணியாக எடுத்துக்‌ 


1. £ லெ? என்றது, கோற்ற நோன்பு ??, £ ஆராவமுதே ?, ₹* மரனேய்‌ 
சொக்கு ?), * பிறந்தவாறும்‌ ?? என்னும்‌ சான்கு திருப்ப இகங்களை, 


2, “ஜல? என்‌ றது, ££ எம்‌ மா வீடு ”, “ஒழிவில்‌ காலம்‌??, (£நெடுமாற்கு 


கடிமை ??, 6 வேய்மரு ? என்னும்‌ ஈான்கு திருப்ப இகங்களையும்‌. 

8. “லெ? என்றது, ( வீடுமின்‌ முற்றவும்‌ ??, “(சொன்னால்‌ விரோதம்‌ ??, 
££ ஒரு காயகமாய்‌ ??, ££ கொண்ட பெண்டிர்‌ ?? என்னும்‌ ஈான்கு திருப்ப திகங்‌ 
களையும்‌. 

4, £ ஏனைய? என்றது, மற்றை எண்பது இருப்ப திகங்களையும்‌, 

5. “உத்தேரியம்‌ - பலம்‌? என்றது, கைங்கர்யத்தை, * அதன்பொருட்டு 
மற்றும்உள்ள கான்கு பொருள்களும்‌ கூறப்படுகின்றன? என்ற த, சைங்கரியத்‌ 
சைச்‌ செய்யும்‌ ஆன்மாவின்‌ தன்மையும்‌, செய்யப்படுசன்ற இறைவன்‌ தன்மை 
யும்‌, செய்யும்‌ வழியின்‌ தன்மையும்‌, அதற்குத்‌ தடைகளாக உள்ளவற்றின்‌ 
தன்மையும்‌ கூ.றவேண்டி இருத்தலின்‌ கூறப்படுன்‌ றன என்றவாறு. 

6. “இச்‌ கின்ற நீர்மை இனி யாம்‌ உறாமை ?? என்று தொடக்க (“அழும்‌ 
தார்‌ பிறப்பாம்‌, பொல்லா அருவினை மாய வன்‌ சேற்று அள்ளல்‌ பொய்ச்‌ 
நிலத்தே? என்று முடித்து, முதலிலும்‌ முடிவிலும்‌ சரீர சம்பம்தத்தின்‌ நீக்‌ 
கத்தை அருளிச்செய்கையால்‌ இதுவே இிருவிருத்தத்துக்கு முக்யெ கருத்தாம்‌, 

7. “செக்கர்‌ மா முஜுடுத்து ?? என்ற திருப்பாசுரத்தை கோக இவ்‌ 
கனம்‌ அருவிச்செய்ஜொர்‌, £வடிவழகை என்ற இடத்தில்‌ அவயவ செளச்‌ 
சர்யமூம்‌, ஆபரண செளர்தர்யமும்‌ கொள்க, கலம்பக சன்மாலைபலவகைப்‌ பூச்‌ 
களால்‌ தொடுத்த மாலை. பணியாக ௯ வகுப்பாக $ இனிமையாக என்றபடி, 


ஈடு - திருமகள்‌ கேள்வன்‌ - ஒன்று 81 


காட்டுமாறு போன்று காட்டிக்‌ கொடுக்கக்‌ கண்டு பூர்ணமாக 
அனுபவித்தார்‌. பெரியதிருவந்தாதியால்‌ - ! எல்லைஅற்ற 
இனியனான எம்பெருமானை அஅபவிக்கையாலே அதற்குத்‌ 
தகுதியாக வேட்கை பிறந்து, வேட்கைக்குத்‌ தகுதியாகப்‌ பே 
யும்‌ நினைந்தும்‌ தரிக்றொர்‌. திருவாய்மொழியில்‌ - £ இவருடைய 


1. “£ கற்பூவைப்பூ ஈன்ற வண்ணன்‌ ?? என்பது போன்றவைகளை 
நினைத்து 6 எல்லை அற்ற இணியனான எம்பெருமானை ? என்றோர்‌, * அறுபவிச்‌ 
கையாலே? என்றது - அறுபவித்துப்‌ பிரிசையாலே என்றபடி, £4 அன்பே, 
பெருகும்‌ மிக ?? என்றதனை ரோக்‌ “ அதற்குத்‌ தகுதியாக வேட்கை பிறந்து ? 
என்கிறார்‌. ££ ஈாவீன்‌ தொடைக்கிளவி யுட்பொதிவோம்‌, இயற்றுவாய்‌ எம்‌ 
மொடு நீ கூடி? என்றும்‌, ££ ஏத்த முயல்‌ ?? என்றும்‌, (நீ க.தியா நெஞ்சே நினை?? 
என்றும்‌ வருவனவற்றை நோக்கப்‌ “பேசியும்‌ நினைந்தும்‌ தறிச்கிறார்‌ 7 
என்கிறார்‌, 

2, இவருடைய வேட்சைக்குத்‌ தகுதியாக ? என்பது முதல்‌ £ எம்பெரு 
மானைப்‌ பெற்று முடிக்கிறார்‌ ? என்றது முடிய, இத்‌ திருவாய்மொழியின்‌ முதல்‌ 
அறு பாசுரங்களின்‌ கருத்தைச்‌ சுருங்க அருளிச்செய்த, அக்‌ கருத்தை “அவா 
அற்று வீடுபெற்ற ?* என்ற ஈற்றுப்பாசுமத்தோடு சேர்த்து முடிக்கிறார்‌. 

இங்கு, £ இவருடைய வேட்சைக்குத்‌ தகுதியாக ? என்பதனைப்‌ பின்வரு 
இன்ற நிர்ஹேதுகமாகச்‌ காட்டியருளக்‌ கண்டு? என்றதனோடு முடிக்க, இருமகள்‌ 
கேள்வனாய்‌ ? என்றது முதல்‌ 6 வேறுபட்ட சாதியனுமாய்‌ இருந்து வைத்து? 
என்றது முடிய, இறைவனுடைய ப.ரத் துவத்தை அருளிச்செய்றோர்‌. * அடி 
யார்களிடத்து உள்ள ? என்றது முதல்‌ * சன்மையனுமாய்‌ ? என்றது முடிய, 
அவதாரத்தை அருளிச்செய்கருர்‌, வாத்ஸல்யம்‌ - பசுவிற்குத்‌ தன்‌ கன்றி 
ணிடத்தில்‌ தோன்றும்‌ அன்பு. அதாவது - தோஷங்களைச்‌ குணமாகக்‌ 
கொள்ளுதற்கு ஏற்றதொரு தன்மை : வத்ஸம்‌ - சன்று. * தன்னுடைய அவ 
தா.ரங்களிலும்‌ ? என்ற து முதல்‌ * சோயில்சளிலே வர்த நின்றருளியும்‌ ? என்றது 
மூடிய, அர்ச்சாவதாரத்தை அருளிச்செய்கிறார்‌. * இழக்சவேண்டாதபடி ? 
என்பதனைப்‌ பின்வருன்ற * கோயில்களிலே வர்து மின்றறாளியும்‌ ? என்றத 
னோடு முடிக்க. இப்படியுள்ள சர்வேய்வமனார்‌தன்மைக்கு ஏகார்சமான படிச 
ளால்‌ பறிபூர்ணனான எம்பெருமான்‌ என்றும்‌, இப்படியுள்ள அடியார்கட்குத்‌ 
திருவருள்‌ புரிதற்கு ஏகாந்தமான படிகளால்‌ பரிபூர்ணனான எம்பெருமான்‌ 
என்றும்‌ தனித்தனியே கூட்டுக, * திருமகள்‌ சேள்வனாய்‌ ? என்றது முதல்‌ 
£ வேறுபட்ட சாதியனுமாய்‌ இரும்‌ துவைத்து ? என்ற துமுடிய, சர்வேங்வரனாம்‌ 
தன்மைக்கு ஏகாந்தமான படிகள்‌. £ அடியார்களிடத்து ? என்றதுமுதல்‌ கோயில்‌ 
களிலே வந்து நின்றருளியும்‌” என்றது முடிய, அடியார்சட்குத்‌ இருவருள்‌ 
புரிதற்கு எகாம்தமான படிகள்‌. ௫ 

இணி, இத்‌ திருவாய்மொழியில்‌ வம்‌ தள்ள ££ உளன்‌ சுடர்மிகு சுரு தயுள்‌ ?? 
என்றதனை மோகித்‌  இருமகள்‌ கேள்வனாய்‌ 2 என்கிறார்‌. ** கலமுடைய 
வன்‌ ?? என்றதனை ரோக்சிச்‌ * சமஸ்த கல்யாண குணாத்மகனாய்‌ 2 என்கிறோர்‌, 


32 திருவாய்மொழியின்‌ அவதரரிகை 


வேட்கைக்குத்‌ தகுதியாக, தஇிருமகள்கேள்வனாய்ச்‌ சமஸ்த 
கல்யரணகுணதமகனாய்த்‌ தனக்குத்‌ தகுதியான திவ்விய 
தேகத்தையுடையனுமாய்த்‌ திவ்விய ஆபரணங்களால்‌ அலங்‌ 
கரிக்கப்பட்டவனுமாய்ச்‌ சங்க சக்கரம்‌ முதலிய திவ்விய ஆயு 
தங்களைத்‌ தரித்தவனுமாய்ப்‌ பரமப தத்திலே ஆனந்தமயமான 
திவ்விய ஆஸ்தான இரத்தின மண்டபத்திலே பெரிய பிராட்டி 
யாரும்‌ தானும்‌ பிராட்டிமாருங்‌ கூட திவ்விய சிம்ஹாசனத்‌ 
இலே ஏழுலகும்‌ தனிக்கோல்‌ செல்ல வீற்றிரும்தருளி, அஞ்சத்‌ 
தகாத இடத்திலும்‌ அச்சத்தால்‌ ஐயுறுகன்ற அயர்வறும்‌ 
அமரர்களாலே எப்பொழுதும்‌ தொண்டு செய்யப்படுகின்ற 
திருவடித்‌ தாமரைகளையுடையனாய்க்‌ கொண்டு, அங்கு அங்‌ 
கனம்‌ சென்றுகொண்டிருக்க; தன்‌ நினைவாலே மாத்திரம்‌ ஏற்‌ 
படுகின்ற, சொரூபம்‌ ஸ்திதி தொழில்‌ நடத்தல்‌ கடவாமைகளை 
யுடையதன்னின்‌ வேறுபட்ட எல்லாப்பொருள்களும்‌ தனக்குச்‌ 
சரி ரமாகையாலே அவற்றை அடிமையாக உடையனாய்‌ உயிர்க்கு 
உயிராக இருப்பதனால்‌ அறிவுப்பொருள்‌ அறிவில்பொருள்களை 
வியாபித்து அவ்வப்‌ பொருள்களின்‌ குற்றங்களால்‌ தீண்டப்‌ 
படாமல்‌ இருப்பவனாய்‌, நாராயணன்‌ முதலான பெயர்களைத்‌ 
தனக்குப்‌ பெயராக உடையனாய்‌, இப்படிப்பட்டவனாக “உளன்‌ 
சுடர்மிகு சுருதியுள்‌ ?” என்‌ றபடியே உடகிடதங்களால்‌ அறுதி 
மிடப்பட்ட பொருளனுமாய்‌ இப்படி வேறுபட்ட சாதியனுமாய்‌ 


“£ சடாடி. ?? என்றதனை ரோக்கித்‌ £ திவ்விய தேகத்தையுடையனுமாய்‌? என்‌ 
றார்‌. ** அர்தாமத்தன்பு ?? என்ற இருப்ப இகத்தை சோக்த்‌ * இவ்விய ஆபர்‌ 
ணங்களால்‌ அலங்கரிக்சப்பட்டவனுமாய்‌ ? என்றொர்‌. ££ சங்கு வில்‌ வாள்‌ தண்டு 
சக்கரச்‌ கையற்கு ?? என்றதனை நோக்கிச்‌ * சங்க சக்கரம்‌ முதலிய இவ்விய ஆயு 
தங்களைத்‌ தறித்தவனுமாய்‌ ? என்றொர்‌. “£ அயர்வறும்‌ அமரர்கள்‌ அதிபதி ?? 
என்றதனை கோக்டப்‌ (பரம பதத்‌ இலே...... வீற்றிருக்தருளி” என்றொர்‌. (“மற்று 
அமரர்‌ ஆட்செய்வார்‌ ?? என்றதனைகோகூ * அஞ்சத்‌ தகாத இடத்திலும்‌ 
ுஇருவடித்‌ தாமமைகளையுடையனாய்‌? என்கிறார்‌. முதல்‌ இருப்பதிகத்தில்‌ 
££ நாமவன்‌ ??, ** அவரவர்‌ ??, ££ நின்றனர்‌ ?? என்ற பாசுரங்களை கோகத்‌ ₹ தன்‌ 
கினைவாலே மாத்திரம்‌ ...... எல்லா பொருள்களும்‌ ? என்றோர்‌, **உடல்மிசை 
உயிர்‌ என?? என்றதனை நோக்க “எல்லாப்‌ பொருள்களும்‌ தனக்குச்‌ சரீ.ரமாகை 
யாலே அவற்றை அடிமையாகவுடையனாய்‌ ? என்கிறார்‌. ££ புலனொடு புல 
னலன்‌ ?? என்றதனை கோக்‌ * உயிருக்கு உயிராக இருப்பதனால்‌... தீண்ட 
படாமலிருப்பவனாய்‌ ? என்றொர்‌. ££ வண்புகழ்சாரணன்‌ ?? என்றதனை நோக்‌ 
* காராயணன்‌ முதலான பெயர்களைத்‌ தனக்குப்‌ பெயராக உடையனாய்‌ ? 
என்றோர்‌. ££ அனி பொறையாய்‌ கின்ற பரன்‌ ?? என்றதனை நோக்‌ ₹ இப்‌ 
படி வேறபட்ட சாதியலுமாய்‌ இரு5அவைத்து ? என்றார்‌ க்‌ 


ஈடு . இறாமகள்‌ கேள்வன்‌ . ஒன்று 98 


இருந்து வைத்து, அடியார்களிடத்துள்ள வாத்சல்யத்தாலும்‌ 
தன்னுடைய மேலான திருவருளாலும்‌ தேவ மனித முதலான 
சாதியினனாய்‌ வந்து 'திரு௮வதாரம்‌ செய்யும்‌ தன்மையனுமாய்‌; 
தன்னுடைய அவதாரங்களிலும்‌ உதவப்‌ பெறாத கருவிலே 
திருவிலா தாரும்‌ இழக்கவேண்டாதபடி. எல்லாக்குற்றங்களையும்‌ 
பொனுக்கின்‌ றவனாய்‌, பத்ரம்‌ புஷ்பம்‌ முதலியவைகளால்‌ எளிய 
முறையில்‌ ஆராதிக்கப்படுகின்‌. றவனாய்‌, அடியார்கட்கு மிகவும்‌ 
பரதந்திரனாய்‌, அவர்களுடைய விருப்பத்துக்குத்‌ தகுதியான 
உணவு படுக்கை முதலியவைகளையுடையனாய்‌, எல்லாகற்குணங்‌ 
களாலும்‌ கிறைவுற்றவனான தானே; அடியார்கட்கு எளியவன்‌ 
ஆவதற்காகக்‌ கோயில்களிலே வந்து நின்‌ றருளியும்‌, இப்படி. 
யுள்ள சர்வேள்வரனாச்‌ தன்மைக்கும்‌ அடியார்கட்குத்‌ திருவருள்‌ 
புரிதற்கும்‌ ஏகாக்தமான படிகளால்‌ பரிபூர்ணனான எம்பெரு 
மான்‌, * தன்னை கிர்ஹேதுகமாகக்‌ காட்டியருளக்‌ கண்டு ௮.நு 
பவித்துத்‌ தம்முடைய உலகவாழ்க்கைத்‌ தொடர்பாகிற தடை 
நீங்கி எம்பெருமானைப்‌ பெற்று முடிச்றொர்‌. 
இனிச்‌ சொல்லவேண்டுமவை எல்லாம்‌ அவ்‌ அவ்‌ திருவாய்‌ 
மொழிகள்‌ தோறும்‌ கூறுதும்‌ : ஆங்காங்குக்‌ கண்டுகொள்வது. 
இனி, “முகல்‌ திருவாய்மொழியில்‌ கூறப்படும்‌ பொருளா 
வது, பலவித இரத்தினங்களால்‌ நிறைவுற்றதாய்‌ அளவிட முடி 
1. ::பத்துடை அடியவர்க்கு? என்ற இறாப்பதிகத்தை நோகச்‌ “இரு 
அவதாரம்‌ செய்யும்‌ தன்மையனுமாய்‌ என்கிறார்‌. ££ அஞ்சிறையமடகாராய்‌ ?? 
என்ற திருப்பதிகத்தை கோக்க, 4 எல்லாச்‌ குற்றங்களையும்‌ பொறுச்சன்றவ 
னாய்‌ ? என்றொர்‌, ““பரிவ இல்‌ ஈசனும்‌?? என்ற திருப்பதிகத்தை கோக்ூப்‌ (பத்‌ 
ரம்‌ புஷ்பம்‌ முதவலியவைகளாலே எளியமுறையில்‌ ஆராதிக்கப்படுஎன்‌ றவனாய்‌? 
என்றொர்‌. :* ஓடும்புள்ளேறி ?? என்ற திருப்பதிகத்தை நோக்கி * அடியார்‌ 
கட்கு மிசவும்‌ ப.ரதர்‌.இ.ரனாய்‌ ? என்கிறார்‌, 4: பொருமாநீள்படை ?? என்ற 
இருப்பதஇக,த்தில்‌ “ம்‌ பியைத்‌ தென்குறுங்குடி நின்ற?” என்ற இருப்பாசு.,த்தை 
கோக்க * அவர்களுடைய...கோயில்களிலே வந்து நின்றருளியும்‌ ? என்கிறார்‌. 
2. “வரவாறு ஒன்று இல்லையால்‌”, ** வெறிதே அருள்செய்வர்‌ ?? என்‌ 
பனவற்றை கோச்இத்‌ £ தன்னை நிர்ஹேதுகமாகக்‌ காட்டியருளச்‌ கண்டு? என்‌ 
இருர்‌, **என்‌ அவா அறச்‌ குழ்ந்தாயே??, “அவாஅற்று வீடுபெற்ற குருகூர்ச்‌ 
சடகோபன்‌ ?? என்பனவற்றை நோக்கித்‌ ₹ தம்முடைய உலக வாழ்ச்கைத்‌ 
தொடர்பாறெ தடை நீங்‌ எம்பெருமானைப்‌ பெற்று முடிச்‌சிறார்‌ 2 என்றோர்‌. 
8. “முதல்‌ இருவாய்மொழியில்‌? என்ற தஃ-(உயர்வற உயர்சலம்‌”? என்று 
தொடங்கும்‌ முதல்‌ திருப்ப இகத்தை. முதல்‌ பதிகமானத; திருவாய்மொழி 
யாகிய இர்தூவின்‌ சருக்கம்‌ என்று இருவுள்ளம்பற்றி அதற்குத்‌ தக அருளிச்‌ 
செய்கிரார்‌ ' பலவித இரத்‌ இனங்களால்‌ நிறைவுற்றதாய்‌? என்று தொடல்‌, 
5 தர்‌, 1349 


94 திருவாய்மொழியின்‌ அவதாரிகை 


யாததானகடலைமும்துறத்‌ திரளக்‌ கண்டதுபோன்று,'சொருப 
ரூப குண விபூதிகளால்‌ கிறைக்தவனாய்‌, எல்லாப்‌ படியா லும்‌ 
எல்லாரிலும்‌ மேம்பட்டுச்‌ சர்வேங்வரனாய்‌, திருமகள்கேள்வ 
கைப்‌ புருஷனால்‌ செய்யப்படாததான மிக உறுதி வாய்ம்த ௬௬ 
திகளாலே எடுத்துக்‌ கூறப்பட்டுள்ளவனாய்‌ உள்ள எம்பெருமா 
னைப்‌ பாஹ்ய குத்ருஷ்டிகளால்‌ அசைக்க முடியாதபடி ௮வன்‌ 
திருவருளால்‌ கேரே கண்டு அ௮.நுபவித்து, அவ்‌ ௮நுபவத்தால்‌ 
தோன்றின பிரீதி உள்‌ அடங்காமை அறுபவித்தபடியே 
விபூதியோடு கூடின வனான எம்பெருமானைப்‌ பேசி இத்‌ 
கன்மையனானவன்‌ திருவடிகளிலே அடிமை செய்து உய்வு 
பெறுவாய்‌ என்ற தம்‌ திருவுள்ள திதைக்‌ கு, றித்து அருளிச்செய்‌ 
றோர்‌. “கடலைத்‌ திரளக்‌ கண்டான்‌ ஒருவன்‌ அதில்‌ உண்டான 
முத்து மாணிக்கம்‌ முதலானவைகளையும்‌ தனித்தனியே காணு 
மாறு போன்று,முதல்‌ தருவாய்மொழியிலே திரள ௮ அபவிக்கப்‌ 
பட்ட எம்பெருமானுடைய குணங்களை “ஒவ்வொரு வகையிலே 
ஒவ்வொரு திருவாய்மொழியாக அருளிச்செய்கிறுர்‌ இரண்டாம்‌ 


1. முதல்‌ பாசுரத்தில்‌ **யவன்‌?? என்றும்‌, ““சட.டி?? என்றும்‌, **உயர்‌ 
வற உயர்கலம்‌?? என்றும்‌, **௮யர்வறும்‌ அமரர்கள்‌ ௮ திப இ?? என்றும்‌ வருவன 
வற்றை கோக்கிச்‌ சொரூப ரூப குண விபூதிகளால்‌ நிறைந்தவனாய்‌ ? என்‌ 
கிறார்‌. ££ மிகுகமைஇலன்‌ ?? என்றதனை, ரோக்‌ * எல்லாப்படியாலும்‌ எல்லா 
சிலும்‌ மேம்பட்டு? என்றோர்‌. மூன்றாம்‌ பாசுரம்‌ முதலாகஉள்ள நான்கு பாசு..ரங்‌ 
களிலும்‌ எல்லாப்‌ பொருள்களினுடையவும்‌ சொரூபம்‌ ஸ்‌ இ இ முதலானவைகள்‌ 
பகவானுக்கு ௮தி£ப்பட்டவை என்று அருளிச்செய்கையால்‌ அதனை கோகூச்‌ 
£ சர்வேங்வானாய்‌ ? என்கிறார்‌. ** உளன்‌ சுடர்மிகு சருதியுள்‌ ?? என்றதனை 
சோக்ஜதெ “ இருமகள்‌ கேள்வனாக... எம்பெருமானை ? என்றோர்‌. ““சமமறி 
வருகிலை??, “உளன்‌ எனில்‌ உளன்‌?” என்ற இரண்டு பாசுரங்களையும்‌ ரோக்ிப்‌ 
* பாஹ்ய குத்ருஷ்டிகளால்‌ ௮சைச்கமுடியாதபடி ? என்றோர்‌. “(அளிபொறை 
யாய்‌ கின்ற, பரன்‌ அடிமேல்‌? என்றதனை கோக்‌? “விபூ தியோடு கூடினவனான 
எம்பெருமானை ? என்றார்‌. ** தொழுது எழு?? என்கையாலே ₹ அடிமை 
செய்து உய்வுபெறுவாய்‌ என்று தம்‌ இருவுள்ளத்தைச்‌ குறித்து த அர்‌ 
றார்‌? என்றோர்‌. 


2. இறைவனுடைய சொரூப ரூப குணம்‌ முதலானவைகளை முதல்‌ இருப்‌ 
பதிகத்திலேயே அருளிச்செய்தாராயின்‌, மற்றைத்‌ இருப்ப திகங்களில்‌ கூறப்‌ 
படும்‌ பொருள்‌ யாது? என்னும்‌ வினாவிற்கு விடையாகக்‌ “கடலைத்‌ இரளக்‌ கண்‌ 
டான்‌ ஒருவன்‌ ? என்று தொடங்‌ அருளிச்செய்றொர்‌. 


8. *ஓல்கொருலகையிலே ? என்றது - முதன்மை, வழிபறச்கன்னை; 
எளிமை என்கற ஒல்கொரு வசையிலே என்றபடி, 


ஈடு - இருமகள்கேள்வன்‌ - ஒன்று! 85 


திருவாய்மொழிதொடங்கி மேலுள்ள திருவாய்மொழிகளில்‌ எல்‌ 
லாம்‌. "இப்படிச்‌ செய்தார்‌ இவர்‌ மாத்திரம்‌ அல்லர்‌, பாரதம்‌ 
இராமாயணங்களைச்‌ செய்த வியாச வால்மீகி முனிபுங்கவர்‌ 
களும்‌ சுருக்கியும்‌ விரித்தும்‌ தங்கள்‌ பிரபந்தங்களை இயற்றி 
ஞர்கள்‌. 

*பரம்போருளின்‌ சோருபம்‌ :--எல்லாக்‌ குற்றங்கட்கும்‌ எதிர்த்‌ 
தட்டாய்‌ இருக்குக்தன்மையாலும்‌ மங்களம்‌ பொருந்திய நற்‌ 
குணங்கட்கு எல்லாம்‌ இருப்பிடனாய்‌ இருக்குக்கன்மையாலும்‌ 
தன்னின்‌ வேறுபட்ட எல்லாப்‌ பொருள்கட்கும்‌ வேறுபட்ட 
தாய்‌2எங்கும்‌ கிறைந்திருப்பதனால்‌ இன்ன இடத்தில்‌ இருப்பது 
என்ற இடத்தால்‌ அளவிட்டுக்‌ கூற முடியாததாய்‌, என்றும்‌ 
உள்ளதாதலின்‌ இன்ன காலத்தில்‌ இருப்பது என்னு காலத்‌ 
தால்‌ அளவிட்டுக்‌ கூற முடியாததாய்‌, எல்லாப்‌ பொருள்களும்‌ 
தனக்குச்‌ சரீரமாகத்‌ தான்‌ ஆத்மாவாய்த்‌ தனக்கு வேறோர்‌ 
ஆத்மா இல்லாமையாலே ஒரு பொருளைக்கொண்டு அளவிட்டு 
அறிய முடியாததாய்‌, ஞானானந்தமயமாய்‌, ஞானம்‌ பலம்‌ ஜஸ்‌ 
வரியம்‌ சீலம்‌ முதலான எல்லை இல்லாத ஈற்குணங்கட்கெல்லாம்‌ 
பெருங்கடல்‌ போன்றதாய்‌, திருமகள்‌ கேள்வனாய்த்‌ தன்னின்‌ 
வேறுபட்ட எல்லாப்‌ பொருள்களையும்‌ £ வியாபிக்கு மிடத்தில்‌, 
பிரகிருதி சம்பற்தம்‌ இல்லாததாய்ச்‌ சுத்த சத்துவமயமாய்த்‌ 
தனக்கே உரியதாய்மலரின்‌ மலர்ச்சியினுடையசுகுமாரதையை 
யுடையதாய்‌ தெய்வத்தன்மை பொருந்திய தனது நறுமணத்‌ 
தால்‌ நிறையப்பெற்ற எல்லைஇல்லாத திசைகளையுடையதாய்‌ 
எல்லார்க்கும்‌ பற்றுக்கோடாய்‌ இருக்கும்‌ திவ்விய விக்ரெகத்‌ 
தைப்‌ போன்னு வியாபித்துக்‌ தரித்து நியமித்து, இப்படி. எல்‌ 
லாப்படியாலும்‌ இரக்ஷகமாய்க்கொண்டு சேஷியாக இருக்கும்‌. 

1. இப்படித்‌ தொகுத்தும்‌ விரித்தும்‌ செய்தார்‌ பிறரும்‌ உளரோ! என்னும்‌ 
வினாவிற்கு விடையாக “இப்படிச்‌ செய்தார்‌ ? என்று தொடங்கும்‌ வாக்‌ 
யத்தை அருளிச்செய்கறார்‌. 

2. முன்னர்ச்‌ சுருங்கச்‌ கூறிய தத்துவத்‌ இரயத்தை மீண்டும்‌ விவறிச்‌ 
கத்திருவுள்ளம்பற்றி,முன்னர்‌,பமம்பொருளின்‌ சொரூபத்தை விளக்கமாக அறா 
ளிச்‌ செய்யாமையால்‌ அதனை முந்துற ௮ருளிச்செய்கருர்‌, “பரம்பொருளின்‌ 
சொருபம்‌ ? என்று தொடம்‌இச்‌ * சேஷியாக இருக்கும்‌ ? என்றது முடிய, 

3. “வியரபிச்குமிடத்‌ தில்‌ ? என்றதனை, பின்‌ வருன்ற * இவ்விய விச்‌ 
இரகத்தைப்‌ போன்று வியாபித்து ? என்னுமிடத்துள்ள *வியாபித்து* என்றத 
னோடு இயைச்ச. இடையில்‌ “பிரசருதி சம்பச்தமில்லாததாய்‌? என்றது 
முதல்‌ * பற்றுக்கோடாய்‌ இருக்கும்‌? என்றது முடிய உள்ளவை, இவ்வியு 
விச்ெெசத்ஆக்கு அடைமொழி, 


86 திருவாய்மொழ்ியின்‌ அவதாரிகை 


பிரகிருதியின்‌ சோருபம்‌:-- * மகான்‌ முதலான விகாரங்களை 
யுடையதாய்‌, நித்தியமாய்‌, முக்குணவடிவாய்‌, வெண்மை 
கருமை செம்மை என்னும்‌ இம்‌ கிறங்களையுடையதாய்‌, பெரும்‌ 
திரளான பிரஜைகளுக்கு உண்டாதற்கு இடமாய்‌, எம்பெருமா 
ணுக்குச்‌ சரீரம்‌ ஆகையால்‌ சேஷமாய்‌, சேதகர்‌ கர்மங்கட்சுத்‌ 
தகுதியாக விரும்ப அவ்‌ விருப்பத்திற்குத்‌ தகுதியாகப்‌ பகவா 
டைய சங்கல்பத்தாலே இருபத்துகான்கு தத்துவங்களாக 
விரிந்து விகாரப்படக்கூடியதாய்‌ இப்படி எம்பெருமானுக்கு 
இஷ்ட விநியோகத்திற்குத்‌ தகுதியாக இருக்கும்‌. 


ஆத்ம சொருபம்‌: அணு அளவாய்‌, ஒளிப்பொருளாப்‌; அறி 
வதாய்‌, அறிவு ஆனந்த குணங்களையுடைய தாய்‌, நித்தியமாகை 
யாலே காலத்தால்‌ அளவிடக்‌ கூடாததாய்‌, அறிவுப்‌ பொருளா 
கையாலே பொருள்களால்‌ அளவிடச்‌ கூடாததாய்‌, இறைவனை 
விட்டுத்‌ தனியே பிரிப்ப தற்கும்‌ தனியே குறித்துக்‌ காட்டுவதற்‌ 
கும்‌ தகுதி அற்றதுமாய்‌, இறைவனுக்கே அடிமைப்பட்டது 
மாய்‌, இறைவனுக்குத்‌ தொண்டு செய்தலையே தனக்கு இன்ப 
மாகக்‌ கொள்ளக்கூடியதுமாய்‌, எம்பெருமானுக்கு மிகவும்‌ 
பரதந்திரப்பட்ட துமாய்‌ இருக்கும்‌. ச 


1. மகான்‌ முதலான விகாரங்களையுடையதாய்‌? என்றது முதல்‌ (இஷ்ட 
விசியோகத்திற்குத்‌ தகுதியாக இருக்கும்‌ ? என்றது முடிய, அ9த்தின்‌ தன்‌ 
மையை அருளிச்செய்ஒருர்‌. * பகவானுடைய சங்கல்பத்தாலே இருபத்து 
கான்கு தத்துவங்களாக விரிக்து விகாரப்படக்கூடியதாய்‌” என்ற இவ்விடச்‌ 
தில்‌, செவ்வைச்‌ சூடுவார்‌ இயற்றிய பாகவதம்‌, சுகமுணனி தத்துவமுமைத்த 
அத்தியாயம்‌ 5-முதல்‌ 11-ஆம்‌ செய்யுள்‌ முடியஉள்ள பாகத்தையும்‌, பறி 
பாடல்‌ மூன்றாம்பாடலில்‌ 17-மு.தல்‌ 80-முடியவுள்ள அடிகளையும்‌, தத்துவம்‌ 
இருபத்தைந்தனையும்‌ தெரிதலாவது - மூலப்பகுதி ஒன்றில்‌ தோன்றியது 
அன்மையின்‌ பகுதியே ஆவதல்லத விகுதி ஆகாதெனவும்‌, அதன்கண்‌ தோன்‌ 
திய மானும்‌ அதன்கண்‌ தோன்றிய அகங்காரமும்‌ அதன்கண்‌ தோன்றிய தன்‌ 
மாத்திரைகளும்‌ ஆய ஏழும்‌ தத்தமக்கு முதலாயதனை நோக்க விகுதஇியாத 
௮ம்‌ தல்சண்‌ தோன்‌ ஐஅவனவற்றை சோக்கப்‌ பகுதியாதலும்‌ உடைய எனவும்‌, 
அவற்றின்சண்‌ தோன்றிய மனமும்‌ ஞானேர்திரியங்களும்‌ கர்மேர்திரியங்‌ 
சஞம்‌ பூதங்களும்‌ ஆய பதினாறும்‌ தங்சண்‌ தோன்றுவன இன்மையின்‌ 
விகுதிஃய யால தல்ல பகுதியாகா எனவும்‌ சாங்யெ நூலுள்‌ ஒதியவாற்றன்‌ 
ஆராய்தல்‌? (கு.றள. 27.) என்ற பரிமேலழகர்‌உரையும்‌ ஒப்பு சோச்சல்‌ தகும்‌, 

2. ₹௮னு௮ளகாம்‌ ? என்றது முதல்‌ பரதர்‌ இரப்பட்ட துமாயிருக்கும்‌? 
என்றது முடிய, ஆத்மாவின்‌ தன்மையை அருளிச்செய்கறுர்‌,.. * 


ஈடு - திருமகள்கேள்வன்‌ - ஒன்று 27 


* இவற்றை உள்ளபடி. அறிவாருள்‌ தலைவர்‌ஆவர்‌ இவ்‌ 
ஆழ்வார்‌. 
* இவ்‌ ஆழ்வார்‌, திருவாய்மொழிப்‌ பிரபம்தத்தால்‌ செய்த 
தாயறீற பொருள்‌ எவை ? என்னில்‌:--” முதல்‌ திருவாய்மொழி 
லே ££ உயர்வற உயர்ஈல முடையவன்‌ ” என்னு தொடங்கு 
“உணர்‌ முழுகலம்‌ மிகுகரை இலன்‌”, * நிலனிடை விசும்‌( டை 
உருவினன்‌ அருவினன்‌ ”, * ஆமவை ஆயவை ஆய்‌ கின்ற 
அவர்‌” என்று கூறிக்கொண்டு போந்து ““கரவிசும்பு எரி வளி 
நீர்‌ நில மிவைமிசை, வரன்‌ நவில்‌ திறல்‌ வலி அளி பொதையாய்‌ 
கின்ற, பரன்‌ ” என்று முடிக்கையாலே ஈாராயணனே பரம்‌ 
பொருள்‌ என்கைக்காக நாராயண சப்தத்தின்‌ பொருளை ௮ரு 
ளிச்‌ செய்தார்‌. * நாராயணன்‌ என்னும்‌ மொழியின்‌ பொருள்‌ 
எல்லாரினும்‌ மேம்பட்டிருத்தனும்‌, எல்லா கற்பண்புகட்கும்‌ 
உறைவிடமாய்‌ இருத்தலும்‌, நித்தியவிபூதி லீலாவிபூதி என்றெ 
இரண்டு உலகங்கட்கும்‌ தலைவன்‌ ஆதலுமேயாம்‌. £“ ஒன்றும்‌ 
தேவும்‌”, “திண்ணன்‌ வீடு? என்னும்‌ இவ்‌ இரண்டு திருப்பதிகங்‌ 
களும்‌ இத்‌ திருப்பதிகத்தின்‌ பொருளை விரித்துப்‌ பேசுவன 
வ௩ம்‌ இரண்டாம்‌ திருப்பதிகத்திலே £ இப்‌ பொருளுக்கு வாசக 


1. தத்துவத்‌ இரயத்தைப்‌ பற்றி அருளிச்செய்தது வந்தா.ராசலின்‌, அவற்‌ 
மின்‌ ஞானத்திலே மேம்பட்டவர்‌ ஆழ்வார்‌ என்பதனை நினைப்பூட்டுஇருர்‌ - 
£ இவற்றை உள்ளபடி. அறிவாருள்‌ தலைவராவர்‌ இவ்‌ ஆழ்வார்‌ ? என்று, 

2. மேல்‌ சருங்கக்‌ கூறிய அர்த்தபஞ்சகத்தை விவரிக்கிறார்‌ - “இவ்‌ ஆழ்‌ 
வார்‌ திருவாய்மொழிப்‌ பிரபந்தத்தால்‌ செய்ததாயற்ற பொருள்‌ எவை?” என்னு 
தொடங்‌, 

8. முதலில்‌ பரம்பொருளின்‌ சொருபத்தை நிரூபிசக்சச்‌ சோலி அப்‌ பரம்‌ 
பொருளாகிறான்‌ - சா.ராயணன்‌ என்கைக்காக, சாராயண சப்தார்த்தத்தை 
முதல்‌ திருப்பதிகத்தில்‌ அருளிச்செய்தார்‌ என்று காட்டுகிறார்‌, “ முதல்‌ இரு 
வாய்மொழியிலே ? என்று தொடக்‌, 

4, முதல்‌ இருப்பதிகம்‌ மாராயண சப்தார்த்தம்‌ ஆயினவாறு யால்கனம்‌ ? 
என்னும்‌ வினாவிற்கு விடையாக, “சாராயணன்‌ என்னும்‌ மொழியின்‌ பொருள்‌” 
என்ற அ முதல்‌ * தலைவன்‌ஆதலுமேயாம்‌ ? என்றது முடிய அருளிச்செய்றொர்‌. 

5. ஆயின்‌, (திண்ணன்‌ வீடு??, ££ ஒன்றும்தேவும்‌ ?? என்ற இருப்பதிகல்‌ 
களும்‌ இப்‌ ப.ர,த்‌ தவத்தைப்‌ பற்றியே பேசுன்றனவே? எனின்‌,௮வ்‌ இரண்டும்‌ 
இச்‌ திருப்ப இகர தின்‌ பொருளை விரித்துப்‌ பேசுன்றன என்கிறார்‌ (ஒன்றும்‌ 
சேவும்‌' என்று தொடக்‌: 


6. *இப்பொருளுச்கு ? என்றது, எல்லாரிலும்‌ மேம்பட்டிருத்தல்‌ மு 
லான பொருளுச்கு என்றபடி. 


38 இருவாய்மொததியின்‌ அவதாரிகை 


மான திருப்பெயரை *“வண்புகழ்‌ காரணன்‌” என்று அருளிச்‌ 
செய்தார்‌. * வியாபக மந்திரங்களாயெ விஷ்ணு; வரக தேவ மந்‌ 
திரங்களும்‌ இப்‌ பொருளையே அறிவிக்கன்‌ றன வாயினும்‌ 
நாராயணன்‌ என்னும்‌ இத்‌ திருப்பெயரே தம்‌ திருவுள்ள ததிலே 
அுதியிட்ட வாசகம்‌ என்னும்‌ ஆகாரம்‌ தோற்ற “செல்வ 
நாரணன்‌ ”, * “இருகாரணன்‌ ??, £ 4 நாரணன்‌ முழு ஏழ்‌ உல 
குக்கும்‌ காதன்‌ "!, £ “காராயின காள நன்‌ மேனியன்‌ நாராய 
ணன்‌ ??, * 6 இண்ணம்‌ காரணம்‌”, என்று ஆதரித்‌ துக்கொண்டு 
போந்து £ “வாழ்‌ புகழ்‌ காரணன்‌ ” என்னு * ௮ர்ச்சிராதி கதி 
யைப்‌ பற்றிக்‌ கூறுமிடத்‌.தும்‌ அருளிச்செய்து முடித்தமைபால்‌ 
இதுவே வாசகம்‌ என்றெ நிர்ப்பந்தத்தை அருளிச்செய்தார்‌. 


இனி, “மலர்மகள்‌ விரும்பும்‌ ஈம்‌ அரும்பெறல்‌ அடிகள்‌” 
என்று தொடங்க :! & திருவுடை அடிகள்‌ ”” என்னும்‌, 15 “மைய 
கண்ணாள்‌ மலர்மேல்‌ உறைவாள்‌ உறைமார்பினன்‌ என்றும்‌, 
1 “ நமக்கும்‌ பூவின்‌ மிசை நங்கைக்கும்‌ இன்பன்‌ ”' என்றும்‌, 


il திருவாய்‌. மில்‌ 10. 

2. பொருளைமட்டும்‌ கூறின்‌ ௮மையாதோ ? மொழியையும்‌ கூறல்‌ 
வேண்டுமோ ? என்னும்‌ வினாவிற்கு விடையாக * வியாபக மச்.திரங்களாகய 
விஷ்ணு? என்று தொடங்க அதற்கு விடை அருளிச்செய்‌இருர்‌. வியாபகம்‌ “ 
எல்கும்ப.ரக திருக்கும்‌ தன்மை, 

8, திருவாய்‌, 11. 10: 8. 

4, இருவாய்‌. 4, 1: 1. 

5. திருவாய்‌, 2.7: 2. 

6. தருவாய்‌. 9. 3: 1. 

7. திருவாய்‌, 10. 5: 1. 

8. திருவாய்‌, 10. 9: 7. 

9. அர்ச்சரொதிகதி - அர்ச்சிஸ்‌ என்ற தெய்வத்தை முதலாசக்கொண்ட 
கதி என்பது பொருள்‌. கதி “ வழி. 

10. திருவாய்‌. 1, 3: 1, பரம்பொருளின்‌ உயர்வற உயர்ந்த முதன்‌ 
மைச்குரிய காரணங்கள்‌ பலவற்றுள்‌, இருமகள்கேள்வனாக இருத்தலும்‌ ஒரு 
சாரணமாதலின்‌ அதனை அருளிச்செய்ஒருர்‌ - “மலர்மகள்‌ விரும்பும்‌? என்ற 
முதல்‌ * பரம்பொருள்‌ என்றும்‌ அருளிச்செய்தார்‌ ? என்றது முடிய. 

11. திருவாய்‌, 1. 3: 9. 

12 திருலாய்டி க்‌ 5: 9. 


18. திருலாய்‌, க்‌, 8: 8, 


ஈடு - திருமகள்‌ கேள்வன்‌ - ஒன்று 89 


1 கோலத்‌ திரு மா மகளோடு உன்னைக்‌ கூடாதே "! என்றும்‌ 
சொல்லிக்கொண்டு போந்து,  “ இரு ஆணே” என்றும்‌, 
“கோலம்‌ மலர்ப்‌ பாவைக்கு அன்பாகிய என்‌ அன்பே” என்‌ 
அம்‌ *முடிக்கையாலே திருமகள்‌ கேள்வனனை நாராயணனே 
பரம்பொருள்‌ என்றும்‌ அருளிச்செய்தார்‌. *இத்தால்‌ நம்‌ 
ஆசாரியர்கள்‌ £ இரஹஸ்யத்தில்‌ இரண்டு பதங்களாலும்‌ ௮௬ 
ளிச்‌ செய்துகொண்டு செல்லும்‌ பொருளுக்கு அடி; இவ்‌ ஆழ்‌ 
வாரே ஆவர்‌ என்பது போதரும்‌. இறைவனைப்‌ பற்றுஇன்‌.ற 
காலத்தில்‌ “£ மலர்மகள்‌ விரும்பும்‌ ஈம்‌ அரும்பெறல்‌ அடிகள்‌ ” 
என்று தொடங்க, போக வேளையிலே “கோலம்‌ மலர்ப்‌ 
பாவைக்கு அன்பாயெ என்‌அன்பே ” என்ற சொல்லுகை 
யாலே பற்றும்வேளையோடு போகவேளையோடு வேற்றுமை 
அற ஒரு மிதுமமே உத்தேசியம்‌ என்னுமிடம்‌ அருளிச்செய்‌ 
தார்‌ ஆவர்‌. ஆக, இவ்‌ வகையில்‌ பரம்பொருளின்‌ ௪சாரூ 
பத்தை அ௮ுதியிட்டார்‌. 

பரம்போருளின்‌ சொருபத்திற்கு எதிர்த்‌ தோடர்புள்ள £ தன்‌ சோரு 
பம்‌ இருக்கும்படி என்‌? என்னில்‌:- £ “உடல்மிசை உயிர்‌ எனச்‌ 
க.ரஷ்து எங்கும்‌ பரந்துஉளன்‌ ”” என் அ சரீர ஆத்ம பாவத்தைக்‌ 

1. இருவாய்‌. 6. 8: 9. 

2. திருவாய்‌. 10, 10: 2, 

3. இருவாய்‌. 10, 10: 7, 

4, இத்தால்‌ - ஆழ்வார்‌ இங்கனம்‌ அருளிச்செய்தமையால்‌ என்றபடி. 
ஈம்‌ ஆசாரியர்கள்‌ என்றது “ ஸ்ரீமர்‌ ஈஃதமுனிகள்‌ தொடக்கமாகவுள்ள பெரு 
மக்களை. 

5. இரகஸ்யம்‌ - துவயம்‌ என்னும்‌ மர்‌இிரம்‌. * இரண்டு பதங்களாலும்‌ ? 
என்றது - * ஸ்ரீமத்‌, ஸ்ரீமதே? என்றெ பதங்களை, 4 அருளிச்செய்யும்‌ 
பொருள்‌ ? என்றது - முதல்பதத்தால்‌ புருஷசா.ரமும்‌, இரண்டாம்‌ பதத்தால்‌ 
பி.ராப்பியமும்‌. **சாளும்‌ ஈம்‌ திருவுடையடிகள்‌ தம்‌ ஈலல்கழல்‌ வணங்‌? என்ற 
இடத்தில்‌, புருஷகா.ரமும்‌, ££ கோலத்‌ திருமா மகளோடு உன்னைக்‌ கூடாதே ?? 
என்ற இடத்தில்‌, பிராப்பியமும்‌ காண்க. பிராப்பியம்‌-அடையத்தச்ச த; பேறு, 

6. “தண்‌? என்றது - ஆன்மாவை, 

7. “உடல்மிசை உயிர்‌ என? என்றது முதல்‌ £ பகவத்சேஷத்வமே 
சொருபம்‌ என்பதனை அருளிச்செய்தார்‌? என்றது முடிய, ஆன்மாவின்‌ சொரு 
பத்தை அரறுளிச்செய்றொர்‌. ** உடல்மிசை உயிர்‌ ? - இருவாய்‌. £1. 1: 7. 
சரீர ஆத்ம பாவமாவது - இறைவனுக்கும்‌ ஆன்மாவிற்கும்‌ உள்ள ஒற்றுமை 
சரீரத்திற்கும்‌ ஆத்மாவிற்கும்‌ உள்ள தன்மையைப்‌ தப்த என்ப ச்‌ ஏழாம்‌ 
பாசசத்தின்‌ வியாச்யொனத்திற்‌ சாண்ச, 


40 இருவாய்மொழிமின்‌ அவதாரிகை 


தாம்‌ சொல்லி, பிறர்க்கு உபதே௫க்கற இடத்திலே ! உம்‌ 
உயிர்‌ வீடு உடையானிடை'” என்று அந்தச்‌ சரீர ஆத்ம பாவத்‌ 
தையே உபதேசித்து, இந்தச்‌ சரீர ஆதம பாவத்தால்‌ பலிப்‌ 
பது 2 வேறு ஒருவர்க்கும்‌ இன்றி இறைவனுக்கே அடிமை 
யாக இருத்தல்‌? என்‌.னம்‌ இடத்தை  :்‌ தனக்கே யாக எனைக்‌ 
கொள்ளும்‌ ஈதே ” என்றும்‌, * 4 அடியேன்‌ உள்ளான்‌ உடல்‌ 
உள்ளான்‌ ” என்றும்‌ சொல்லி, இது அவனுக்கு அடிமை 
என்ற அளவிலே நிற்பது ஒன்று அன்று; அவன்‌ அடியார்‌ 
கட்கு அடிமை என்ற அளவிலும்‌ சென்‌ று சேர்தல்‌ வேண்டும்‌, 
அப்பொழுஅ கான்‌ அவனுக்கு அடிமையாதலும்‌ கைகூடும்‌ 
என்னும்‌ இடத்தைப்‌ * “பயிலும்‌ சுடர்‌ஒளி ?, 04 நெடுமாற்கு 
அடிமை! என்னும்‌ திருவாய்மொழிகளிலே பரக்க அருளிச்‌ 
செய்து, * “ அடியார்கள்‌ குழாங்களை உடன்கூடுவது என்று 
கொலோ ? என்று பிரார்த்தித்து, பிரார்த்தித்த படியே 
£ அடியரோடு இருக்‌ சமை" என்று முடிக்கையாலே, பாகவதர்‌ 
கட்கு அடிமைப்பட்டிருத்தலை எல்லையாகவுடைய பகவத்‌ 
சேஷத்வமே சொரூபம்‌ என்பதனை அருளிச்செய்தார்‌. 
சொருபத்திற்கு ஏற்ற புருஷார்த்தம்‌ இருக்குமாறு யாங்ஙனம்‌? 
என்னில்‌ : - 1? தனக்கே யாக எனைக்‌ கொள்ளும்‌ ஈதே”? 
என்று தொடங்க ** “வழுவிலா அடி.மைசெய்ய வேண்டும்‌ காம்‌?) 
என்றும்‌, !* £ பணிமானம்‌ பிழையாமே அடியேனைப்‌ பணி 
கொண்ட” என்னும்‌, 1” * முகப்பே கூவிப்‌ பணிகொள்ளாய்‌ ?? 


திருவாய்‌, 1.2: 1. 
அசச்யார்ஹசேஷத்வம்‌ எனப்படும்‌. 
திருவாய்‌, 9.9:4. 
திருவாய்‌, 8. 8: 3. 
இருவாய்‌, 3.7: 1. 
திருவாய்‌. 8. 10 : 1. 
இருவாய்‌. 2. 8: 10. 
இருவாய்‌. 10. 9: 11. 
புருஷார்த்தம்‌ - புருஷனால்‌ வேண்டப்படுவ த; பலம்‌, புருஷன்‌ என்‌ 
பதற்குச்‌ சரீ.த்தில்‌ வசிப்பவன்‌ என்பது பொருள்‌. 
10. திருவாய்‌. 2, 9: &. ££ தனக்கேயாக ?? என்றது முதல்‌ (தொண்டே 
டன்‌ ஒத கள்‌ என்றது முடிய, புருஷார்த்த சொரூபத்தை அருளிக்செய்‌ 
இட்ட 4௪ 
ன்‌ 11. திருவாய்‌. 8. 9:1. 
12. தருவாய்‌. 4. 8: 2. 
13. திருவாய்‌, 8. 5:17. 4 


ஜை ஐ ஐய 


ஈடு - திருமகள்‌ கேள்வன்‌ - ஒன்று Al 


என்றும்‌ இப்‌ படிகளாலே அடிமையே புருஷார்த்தம்‌ என்னு 
மிடத்தை அறுதியிட்டு, £ இவ்‌ அடிமைதான்‌ சாஸ்திரங்களால்‌ 
விதிக்கப்பட்டது என்று செய்யுமது அன்று, சொரூபத்திற்குத்‌ 
தக்கது என்றும்‌ செய்யுமது அன்று; ஆசையாலே செய்யத்‌ 
தீக்கது' என்பதனைத்‌ தெரிவிப்பதற்காக, முதலிலே ! 6 உயர்‌ 
வற உயர்கல முடையவன்‌”' என்று அடைவதற்கு உரிய குணங்‌ 
களைச்‌ சொல்லிச்‌ “ சுவையன்‌ திருவின்‌ மணாளன்‌ ” என்னும்‌? 
£4 தூய அமுதைப்‌ பருகிப்‌ பரு” என்றும்‌ குணங்களோடு 
கூடிய பொருளினுடைய இணிமையையுஞ்‌ சொல்லி, * 4 அப்‌ 
பொஜுதைக்கு அப்பொழுது என்‌ ஆராவமுதம்‌ ?? என்னும்‌? 
*“ ஆரா அமுதே ?? என்னும்‌, * “ஆராஅமுது ஆனாயே? என்‌ 
அம்‌ நாடோறும்‌ புதிது புதிதாக இருக்கும்‌ இந்த இனிமையின்‌ 
தன்மையைச்‌ சொல்லி, 7 உகந்து பணிசெய்து உனபாதம்‌ 
பெற்றேன்‌ ”' என்று குணங்களை அஅபவித்தலால்‌ உண்டாகும்‌ 
பிரீதியினால்‌ செய்யப்படும்‌ கைங்கரியமே புருஷார்த்தம்‌ என்னு 
மிடத்தைச்‌ சொல்லி, இததான்‌ உயிர்உள்ள அளவும்‌ உள்ள 
தான புருஷார்த்தம்‌ என்கைக்காக £ “ஈதே இன்னம்‌ வேண்டு 
வஆ எந்தாய்‌? என்னு முடிக்கையாலே பகவானுடைய குணங்‌ 
களை அஅபவித்தலால்‌ உண்டாகும்‌ பிரீதியாலே செய்யப்படும்‌ 
தொண்டே புருஷார்த்தம்‌ என்று அருளிச்செய்தார்‌. 
இப்‌ புருஷார்த்தத்துக்கு இடைச்சுவரான விரோதியின்‌ தன்மை 
இருக்கும்படி. என்‌ ? என்னில்‌ :- ? இரண்டாம்‌ திருப்பதிகத்திலே 
6 வீடுமின்‌ முற்றவும்‌ ?? என்று கட்டடங்கச்‌ சொல்லி, அவற்‌ 
றையே மேல்‌ மூன்று திருப்பதிகங்களாலே விரித்து அருளிச்‌ 
செய்தார்‌. அவை எவை? என்னில்‌ 3- 19: சொன்னால்‌ விரோ 


1. தருவாய்‌, 1. 1: 1. 

2. திருவாய்‌. 1. 9: 1. 

3. இருவாய்‌, 1, 7: 3. 

4, தருவாய்‌. 2, 5: &. 
திருவாய்‌. 5. 8: 1. 
இருவாய்‌. 10. 10; 5. 


இருவாய்‌. 10. 8: 10. 

9. £இரண்டார்‌ திருப்பதிகத்‌ திலே? என்றது முதல்‌ * ஆசையால்‌, புத்‌ 
இத்‌ தியாகமே தியாகம்‌ என்றபடி ? என்றது முடிய, விரோதியின்‌ சொளரு 
பத்தை அருளிச்செய்ஒரறார்‌. 

10. “திருவாய்‌. 8; 9. 

6 


= 


5 
6. 
ர்‌, இருவாய்‌. 10, 8: 10. 
8 


42 திருவாய்மொழிமின்‌ அவதாரிகை 


தம்‌” என்ற திருப்பதிகத்திலே, பணியத்‌ தகாதாரைப்‌ பணிதல்‌ 
விடத்‌ தக்கது என்றார்‌ ; * “ ஒருசாயகமாய்‌ ”' என்ற திருப்பதிகத்‌ 
திலே, ஐஸ்வர்ய கைவல்யங்கள்‌ விடத்‌ தக்கன என்றார்‌ ; 
* “ கொண்ட பெண்டிர்‌ ” என்ற திருப்பதிகத்திலே, சரிர'சம்பம்‌ 
தம்‌ காரணமாக வருமவை விடத்‌ தக்கன என்றார்‌. ஈன்று; 
சாஸ்திரங்களால்‌ விதிக்கப்பட்ட ஐஸ்வர்ய கைவல்யங்கள்‌ புரு 
தொர்த்தமாகத்‌ தடை என்‌? என்னில்‌ :- பரமபுருஷார்த்தமான 
மோக்ஷத்திலே அதிகரித்தவனுக்கு ஐஸ்வர்யம்‌ - £ ஐங்கருவி 
கண்ட இன்பமாகையாலும்‌, கைவல்யம்‌ -தெரிவு அரிதாய்‌ 
அளவு இறம்து இருக்கதேயாகிலும்‌ பகவானுடைய அஅப 
வத்தை மோக்கச்‌ சிற்றின்பமாகையாலும்‌ இவற்றைத்‌ தியாச்‌ 
சியம்‌ என்றார்‌. ஆக, இவற்றால்‌ விரோதியின்‌ தன்மையினை ௮௬ 
ளிச்‌ செய்தார்‌. 
தியாச்சியத்தின்‌ வகை இருக்கும்படி என்‌ 2 என்னில்‌: 
தியாச்சியம்‌ என்றால்‌ விடுவது அத்தனையன்றே; விடுனெற 
வகை இருக்கும்படி. அறிதல்‌ வேண்டுமோ? எனின்‌, அறிதல்‌ 
' வேண்டும்‌ ; விஷயங்களினின்றும்‌ தான்‌ கடக்க கின்று 
| ஒழகவோ? அன்றி, விஷயங்களை அழிப்பித்து ஒழுகவோ? 
என்றால்‌--இரண்டும்‌ ஒண்ணாது ; கடக்க இருக்க என்று மினைத்‌ 
| தால்‌ லீலாவிபூதிக்கு அவ்வருகே போதல்‌ வேண்டும்‌ ; அழிப்‌ 
| பித்து ஒழுகவோ என்றால்‌, பகவானுடைய விபூதியை 
। அழிக்கையாய்‌ விடும்‌. இனி, இரண்டும்‌ ஒழியப்‌ பொருள்களின்‌ 
| அண்மையினின்னும்‌ நீங்கி மனித சஞ்சாரம்‌ அற்ற காட்டிலே 
வ௫த்தாலோ? எனின்‌,--எல்லாவற்றையும்‌ விட்டுக்‌ காட்டிலே 
இருக்த * ஆதிபரதனுக்கு மானின்பக்கல்‌ அன்பு உண்டாய்‌ 
ஞானக்கேடு பிறச்தது; £ செளபரி நீருக்குள்ளே முழுக்‌ 
1. தருவாய்‌. &: 3, 


2. திருவாய்‌, 9: 3. 
3. திருவாய்‌, &. 9: 10. 


4. ஆதிபமதன்‌, ஐம்பொறிகளையும்‌ அடக்கிய அரும்தவனாயினும்‌ தன்னால்‌ 
வளர்க்கப்பட்ட மான்பக்கல்‌ வைத்த அன்பினால்‌ தனது இறுதிக்காலத்து 
அர்த மானின்‌ நினைவோடு உயிர்விட்டானாதலின்‌ அடுத்த பிறவியில்‌ மானாகப்‌ 
பிறர்தான்‌ என்பர்‌. 

5. உ: 
புல்லதிவிச்கு எட்டாத தண்டலையார்‌ வளக்தழைத்த பொன்னி காட்டில்‌ 
சோல்லறமா தவம்புரியும்‌ செனபரியும்‌ அறவறத்தைத்‌ துறந்து மீண்டான்‌ 
சல்லறமாம்‌ வள்ளுவர்போல்‌ குடீவாழ்க்கை மனைவியுடன்‌ ஈடத்தி நின்றால்‌ 
இல்லறமே பெரிதாரும்‌ அறவறமும்‌ பழிப்பின்றேல்‌ இயற்கை தானே. 
என்ற தண்டலையார்‌ சதசச்செய்யுள்‌ ஈண்டுக்‌ காணல்‌ தகும்‌, 


ஈடு - திருமகள்‌ கேள்வன்‌ - ஒன்று 43 


டெக்கவும்‌ அங்கே திரிகின்ற மீன்கள்‌ சிலவற்றைக்‌ கண்டு 
சிற்றின்பத்தில்‌ அன்பு உள்ளவன்‌ ஆனான்‌ ; ஆகையாலே, 
விடுனெற வகை இவை யல்ல ; ஆயின்‌, மற்று என்னை? எனின்‌, 
“நீர்‌ நுமது என்றஇவை வேர்முதல்‌ மாய்த்து இறை சேர்மின்‌”? 
என்று தேகத்தை ஆன்மா என்று கருதும்‌ அறிவையும்‌, 
தேகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்னெற பொருள்களில்‌ எனது 
என்னும்‌ அறிவையும்‌ தவிர்தல்‌ விடுன்ற வகை என்ற 
பிறர்க்கு உபதேசித்தார்‌ ; ? “ யானே என்னை 'அறியகலொதே, 
யானே என்தனதே என்‌ அஇருக்தேன்‌” என்ற தாமும்சொல்‌ 
லிப்‌ போந்தார்‌. ஆகவே, * “ ஆசைஇல்லாதவனுக்குத்‌ தான்‌ 
வசிக்கும்‌ வீடே தவம்‌ செய்வதற்கு உரிய வனமாம்‌ ?' என்றெ 
, படியே, ஆசை நீக்கியவனுக்குத்‌ தான்‌ இருந்த தேசமே தவம்‌ 
செய்வதற்கு ஏகாந்தத்‌ தலம்‌ என்பது போதரும்‌. இதனை 
எங்கே கண்டோம்‌ ? என்னில்‌, * ஸ்ரீ சனகராசன்‌ பக்சுலிலும்‌) 
ஸ்ரீ குலசேகரப்‌ பெருமாள்‌ பக்கலிலும்‌ கண்டுகொள்வது. 
ஆகையால்‌, புத்தித்‌ தியாகமே தியாகம்‌ என்றபடி. 

£ இவ்‌ விரோதியைக்‌ கழிப்பதற்கும்‌ புருஷார்த்தம்‌ கைகூடூவதற்‌ 
கும்‌உபாயம்‌ எது? என்னில்‌; - மூன்று வருணத்தார்‌ மேற்கொள்‌ 
ளக்கூடிய பக்தியும்‌, ஒருகதியும்‌ இல்லாதவன்‌ மேற்கொள்ளக்‌ 
கூடிய பிரபத்தியும்‌ என்னும்‌ இரண்டுவழிகள்‌ ௮ன்றோவேதாக்‌ 
தங்களிற்‌ பெறப்படும்‌ உபாயம்‌, இவற்றுள்‌, பிரபத்தியே 
உபாயம்‌ என்னு தமக்குச்‌ சித்தார்தம்‌ என்னும்‌ ஆகாரம்‌ 
தோற்ற உபாயத்தின்‌ தன்மையினை அருளிச்செய்தார்‌. 
யாங்கனம்‌? எனின்‌, £?:நோற்ற நோன்பு இலேன்‌ ” என்று 
தொடங்கி “ஆறு எனக்கு நின்பாதமே சரணாகத்‌ தந்தொழிக்‌ 


1. திருவாய்‌. 1. 2: 8. 

2, திருவாய்‌, 2, 9: 9. 

3. இதிகாச சமுச்சயம்‌, 

4. ஸ்ரீசனகராஜன்‌ - மிதிலா ஈகரத்தரசன்‌, தா பிராட்டியின்‌ தமப்பன்‌, 
தத்துவஞானி, இருவகைப்‌ பற்றுச்களையும்‌ அறவே விட்டவன்‌. : குலசேகரப்‌” 
பெருமாள்‌ - குலசேகர ஆழ்வார்‌ ; சேரராட்டு அரசர்‌; அரசராயினும்‌ பற்றற்‌ 
றவர்‌. ££ பேயரே எனக்கு யாவரும்‌ யானுமோர்‌, பேயனே எவர்க்கும்‌ இது 
பேசி என்‌ ??, 4 ஆனாத செல்வத்து அரம்பையர்கள்‌ தற்சூழ, வானாளும்‌ செல்வ 
மும்‌ மண்ணரசும்‌ யான்‌ வேண்டேன்‌ ?? என்பன இவருடைய இருவாக்குச்கள்‌, 

£5. உபாய சொரூபத்தை அருளிச்‌ செய்றொர்‌, * மூன்று வருணத்தார்‌ ? 
என்றது முதல்‌ * எல்லாவற்றையும்‌ தரவல்ல உபாயம்‌ என்பதனையும்‌ அருளிச்‌ 
செய்தார்‌? என்றது முடிய. ்‌ 

6. தருவாய்‌, 5. 7: 1, 

1. திருவாய்‌, A 5 10, 


AA இருவாய்மொழியின்‌ அவதாரிகை 


தாய்‌” என்றும்‌, 1 6 உழலை என்பின்‌ பேய்ச்சி முலைபூடு அவளை 
உயிர்‌ உண்டான்‌; கழல்களவையே சரணாகக்‌ கொண்ட ” என்‌ 
னும்‌, * * நாமங்கள்‌ ஆயிரமுடைய நம்பெருமானடிமேல்‌; சேமங்‌ 
கொள்‌ தென்குருகூர்ச்‌ சடகோபன்‌ ” என்றும்‌, * * நரகை 
மிசை ஈம்பிரான்‌ சரணே சரண்‌ நமக்கு ” என்றும்‌, சொல்லிக்‌ 
கொண்டு போந்து *6 ஆவிக்கு ஓர்‌ பற்றுக்கொம்பு கின்‌ ௮ 
லால்‌ அறிகின்‌ நிலேன்‌ ” என்று முடிக்கையாலே திருவடிகளே 
உபாயம்‌ என்‌.று அருளிச்செய்தார்‌. * இதனைப்‌ பிறர்க்கு உப 
தேசிக்குமிடத்திலும்‌ * இருகாரணன்‌ தாள்‌ காலம்பெறச்‌ இந்‌ 
இத்து உய்ம்மினோ ” என்றார்‌. மற்றும்‌, 6 ஆறு எனக்கு கின்‌ 
பாதமே ” என்னும்‌, * கழல்கள்‌அவையே ” என்றும்‌, * சரணே 
சரண்‌ மமக்கு” என்‌.றும்போந்த பிரிகிலை ஏகாரத்தால்‌, உபாயம்‌ 
வேறு ஒன்னு இன்று; “அத்‌ திருவடிகளே எல்லாவற்றையும்‌ 
தரவல்ல உபாயம்‌ என்பதனையும்‌ அருளிச்செய்தார்‌. 

இவ்‌ உபாயத்துக்கு அதிகாரிகள்‌ ஆவார்‌ யாவர்‌? என்னில்‌:- 
“மயர்வற மதிறல மருளினன்‌ ”' என்ற இடத்தில்‌ * எனக்கு ௮௬ 
ளினன்‌ ? என்கைக்குத்‌ தம்மைக்‌ காணாமையாலே ” ஆகிஞ்சம்‌ 
யத்தையே முற்கொண்டு, உபாயத்தை அறுதியிடும்‌ வேளை பில்‌ 
“நோற்ற கோன்பிலேன்‌ அண்ண றிவிலேன்‌ ” என்‌, மூன்ற 
வருணத்தார்மட்டும்‌ செய்யக்கூடிய வேறுஉபாயங்களில்‌ “அ ௩ம்‌ 
வயமுகத்தால்‌ ஆகிஞ்சந்யத்தைப்‌ பேசி, பற்றுகிற வேளையில்‌ 
? “புகல்‌ ஒன்று இல்லா அடியேன்‌ உன்னடிக்‌ கீழ்‌ அமர்ந்து 


1. திருவாய்‌, 0. 8: 11, 

2. திறாவாய்‌, 5. 9: 11. 

3. திருவாய்‌, 5. 10: 11. 

4, தருவாய்‌, 10. 10: 3. 

56. ஆழ்வார்‌ ஈான்காம்‌ வருணத்தில்‌ ௮வதரிக்கையால்‌ பக்தி செய்வ 
தற்கு ௮ திகாமம்‌ இல்லாதவரானார்‌. ஆதலால்‌, பிரபத்தி நிஷ்ட ரானார்‌. இதனால்‌, 
பகதி உபாயமன்று, பிரபத்தியே உபாயம்‌ என்று தோன்றுமோ ? என்னும்‌ 
வினாவிற்கு விடையாக, * இதனைப்‌ பிறர்க்கு உபதேசிக்குமிடத் திலும்‌ என்று 
தொடக்‌ அருளிச்செய்றொர்‌. 

6. இதனால்‌, உபாயபூர்த்தியைத்‌ தெரிவித்தபடி. 

7. ஆூஞ்சர்யம்‌ - வேறு உபாயமும்‌ வேறுக தயும்‌ இல்லாமை. “நோற்ற 
சகோன்பிலேன்‌ ?? என்ற பாசுரத்தால்‌ வேறு உபாயமின்மையையும்‌, £₹புக 
லொன்்‌௫ இல்லா அடியேன்‌ ?” என்ற பாசத்தால்‌ வேறு கதியின்மையையும்‌ 
அருளிச்செய்தார்‌. “என்று? என்னும்‌ எச்சத்தை பின்வருன்ற *ஆஒஞ்சச்யத்‌ 
தைப்‌ பே? என்றதனோடு முடிச்ச. 

8, அச்வயமுசம்‌ எ சம்பர்தமில்லாத தன்மை - 


9. இருலாய்‌. 0, 105 30, ம்‌ வட்ட 


ட்‌ 


ஈடு - இருமகள்‌ கேள்வன்‌ - ஒன்று 4b 


புகும்தேனே” என்று சொல்லி, போகவேனையில்‌ தமக்கு 
உண்டானவை அடங்கப்‌ பகவானுடைய திருவருளால்‌ வர்‌, தவை 
என்கைக்காக ! “நீசனேன்‌ நிறைவு ஒன்‌ றும்‌ இலேன்‌ ” என்று 
கருக்தீரையைப்‌ பேச, * “ஒப்பில்லாத்‌ தீவினையேனை உய்யக்‌ 
கொண்டு ” என்று முடிக்கிறார்‌ ஆதலின்‌; பாவமே செய்து 
பாவிகளான ஆத்மாக்களும்‌ சென்று சேரலாம்‌ என்று 
தோற்றுகையாலே எல்லாரும்‌ அதிகாரிகள்‌ என்ற அருளிச்‌ 
செய்தார்‌. 

a திகாரியைப்‌ பெற்றுலும்‌, உபாயம்‌ சித்தம்‌ ஆனாலும்‌, 
பற்றுதல்‌ இல்லாதபோது உய்வதற்குக்‌ காரணம்‌ ஆகாமை 
யாலே அப்‌ பற்றும்‌ தன்மையைக்‌ £ “ கழல்கள்‌ அவையே சர 
கைக்‌ கோண்ட ” என்றும்‌, சாங்க அஅஷ்டான வேளையில்‌ 
4“ அடிக்கிழ்‌ அமர்ம்து புதந்தேன்‌ ” என்றும்‌ அருளிச்செய்தார்‌. 
6 இங்கனம்‌ பற்றுதல்‌ கைகூடுகல்‌ தானும்‌ இறைவனாலேயே 
என்னுமிடத்தை “நின்‌ பாதமே சரணாகத்‌ தந்தோழிந்தாய்‌ ?” 
என்னும்‌, * “அதுவும்‌ அவன அ இன்னருளே” என்றும்‌ அருளிச்‌ 
செய்தார்‌. பற்றும்‌ தலைவனுடைய மனமிலைபின்‌ தன்மை 
யினைக்‌ £ (( களைவாய்‌ துன்பம்‌ களையா து ஒழிவாய்‌ களைகண்‌ மற்‌ 
இலேன்‌ ? என்னும்‌, ?: நாடொறும்‌, ஏக சிக்தையனாய்‌ ” என்‌ 
அம்‌ அருளிச்செய்தார்‌. இவ்‌ உபாயத்தைப்‌ பிறர்க்கு உப 
தேூக்கிற இடத்தில்‌ '? “மற்று ஒன்று இல்லை சுருங்கச்‌ சொன்‌ 
னோம்‌ மாநிலத்து எவ்‌ உயிர்க்கும்‌, சிற்ற வேண்டா சந்திப்பே 
அமையும்‌ ?' என்று உபாயத்தின்‌ சுலபத்தை அருளிச்செய்த, 
இப்‌ பிரபத்தியை வகைப்படுத்தி அருளிச்செய்கிற இடத்திலே 
இப்‌ பிரபத்தி பக்திக்கு ௮ங்கம்‌௮ன்று ; தானே உபாயமாக 

1. திறாவாய்‌, 9, 9: க. கருச்தரை - பாழ்நிலம்‌ ; ஒன்றும்‌ இல்லாத 
இடம்‌ என்றபடி. 

2, திறவாய்‌, 7, 9: 4, 

8. திருவாய்‌, 5. 8: 11. 

4, திருவாய்‌, 6. 10; 10. 

5... “£ சரணாகக்கொண்ட ?? என்றும்‌, (அமர்ர்து புகுர்தேன்‌?? என்றும்‌ 
கூறுதல்‌, இறைவன்‌ நிர்ஹேதுகமாகத்‌ திருவராள்‌புரிகிறொன்‌ என்று கூறுதற்கு 
முரணாகாதோ ? என்னும்‌ வினாவிற்கு விடையாக **ரின்பாதமே ச.ரணாகத்‌ தர்‌ 
தொழிர்தாய்‌ ?? என்றும்‌, ** அதுவும்‌ அவனது இன்னருளே ?? என்றும்‌ அறா 
விச்செய்றொர்‌. அர்த இச்சை தானும்‌ இறைவனுடைய கிர்ஹேதுசமான இரு 
வருள்‌ சா.ரணமாக உண்டானதே என்பது பொருள்‌. 

6. திருவாய்‌. 5, 1: 10. 

7. திறாவாய்‌. 8, 8: 8. 

8. திருவாய்‌. 5, 8: 8. 

9. திறவாய்‌, 5, 10; 11, 

10. திறுலாய்‌, 9, 1; [7 


14 


10 இருவாய்மொழியின்‌ அவதாரிகை 


இருக்து காரியத்தைச்‌ செய்யவல்லது” என்கைக்காக ! “சரண 
மாகும்‌ ” என்‌,று தொடங்‌ *மரணமானால்‌ வைகுந்தங்‌ கொடுக்‌ 
கும்‌ பிரான்‌ ” என்று பேறு முடிய முழுதினையும்‌ நடத்தும்‌ 
என்று அருளிச்செய்தார்‌. இவ்‌ உபாயத்தையே உறுதியாக 
ஈம்பி இருக்கும்‌ அவனுக்குச்‌ காலக்ஷேபத்தின்‌ வகை இருக்‌ 
கும்படி. என்‌? என்னில்‌ :- * “ தொண்டர்க்கு அமுது உண்ணச்‌ 
சொன்மாலைகள்‌ சொன்னேன்‌, அண்டத்து அமரர்‌ பெருமான்‌ 
அடியேனே ” என்பதனால்‌ இத்‌ திருவாய்மொழிதானே கால 
கேஷேபப்‌ பிரகாரம்‌ என்ற அருளிச்செய்தார்‌. 
இப்படி உபாயத்தை மேற்கொண்டு இதுவே போதுபோக்‌ 
காகத்‌ திரியும்‌ அ இிகாரிக்குப்‌ “பலம்‌ யாது? எனின்‌, ஐம்பொறி 
களையும்‌ அடக்கல்‌ முதலாகக்‌ கைங்கரிய இத்தி முடிவாக இருக்‌ 
கும்‌ இத்தனையும்‌ உபாய பலம்‌ என்பதனை அருளிச்செய்தார்‌. 
உபாசகர்கள்‌ இறைவனைப்‌ பற்றுவதற்கு இழியும்போது ஜம்‌ 
பொறிகளையும்‌ அடக்னெவர்களாய்க்‌ கொண்டு இழிதல்வேண்‌ 
டும்‌; இதப்‌ பிரபத்தி அதிகாரிக்கு ஐம்பொறிகளை அடக்குத 
இம்‌ இவ்‌உபாயத்தின்பலமாம்‌; யாங்ஙனம்‌? எனில்‌, *“என்னை த்‌ 
தீமனங்‌ கெடுத்தாய்‌'” என்றும்‌, *““மருவித்‌ தொழும்‌ மனமே அம்‌ 
தாய்‌” என்னும்‌, இவர்தாமே அருளிச்செய்தார்‌ ஆதலின்‌, ஜம்‌ 
பொறிகளை அடக்குத லம்‌ அவன்‌ திருவருளாலே யாம்‌ என்க. 
ஐம்பொறிகளையும்‌ அடக்னெவன்‌ ஆனவாறே பகவா 
னுடைய அஅபவத்துக்கு உபகரணமான பக்தி முதலானவை 
கள்‌ தமக்குத்‌ தாமே உண்டாகின்றனவோ? என்னில்‌, 
8 மயர்வற மதிறல மருளினன்‌ ” என்று பக்தியின்‌ நிலையினை 
அடைக்த ஞானத்தையும்‌ தானே தந்தான்‌ என்று அருளிச்‌ 
செய்கையாலே பக்தி முதலானவைகள்‌ தோன்றுதலும்‌ 
அவன்‌ திருவருளாலே என்பதனை அருளிச்செய்தார்‌. ஆயின்‌, 
தோன்றிய பக்திக்கு வர்த்தகர்‌ யார்‌? என்னில்‌; ” கரதல்‌ 
கடல்‌ புரைய விளைவித்த, காரமர்‌ மேனி ஈங்கண்ணன்‌ ” என்‌ 
1. திருவாய்‌, 9. 10: 5. 
2. இருவாம்‌. 9, &: 9. காலக்ஷேபம்‌ - பொழுது போக்கல்‌. 
9. மேலே பலத்தின்‌ தன்மையை அருளிச்செய்‌ திரும்‌ அம்‌, ஈண்டும்‌ 
£ ௮ இகாமிக்காப்‌ பலம்‌ யாத? எனின்‌ ? என்று அருளிச்செய்பிறார்‌, அங்குச்‌ 
கூதியது உபாசகர்கட்கு என்றும்‌, இங்கு அருளிச்செய்வது - லக்க ட 
வயா வேறுபாடு தெரிவிப்பதற்காக, 
“ இருவாய்‌. 2.7: 8. 
ன்‌ திருவாய்‌. 2. 7: 7. 
6. திருவாய்‌, 1. 13 1. 
7. திருவாய்‌. 5. 8; 4 


© 


ஈடு - திருமகள்கேள்வன்‌ - ஒன்ற! 47 


கையாலே அவனே வர்த்தகன்‌ என்ப தனையும்‌ அருளிச்செய்த, 
வளர்வதற்கு எல்லை ஏது? என்னில்‌,- ! “ அதனில்‌ பெரிய 
என்‌ அவா ”' என்கையாலே தத்துவத்‌ திரயங்களையும்‌ விளாக்‌ 
குலை கொள்ளும்படி பெருனெபடியை அருளிச்செய்த, “என்‌ 
அவா அறச்‌ சூழ்ந்தாயே ” என்று தம்‌ திருவாயாலே அருளிச்‌ 
செய்கையாலே சரீர சம்பந்தத்தை அறுத்துத்‌ தேச விசேஷத்‌ 
திலே கொண்டுபோய்த்‌ தன்‌ திருவடிகளிலே சேர்ப்பித்துத்‌ 
தலைக்கட்டினன்‌ என்பதனை அருளிச்செய்தார்‌. 

ஆக; இவ்‌ ஐம்பொருள்களுமே திருவாய்மொழியால்‌ சொல்‌ 
லப்படுசன்‌. றன. அல்லாதவை $ஆ.அஷங்கெ சத்தமாய்‌ வம்‌ 
தன இத்தனை. யாங்கனம்‌? என்னில்‌, பரம்பொருள்‌ ஸ்ரீமச்‌ 
நாராயணன்‌ என்றும்‌, அகர்யார்ஹ சேஷத்துவமே சொரூபம்‌ 
என்றும்‌, இறைவனுடைய குணங்களை அஅபவிப்பதால்‌ உண்‌ 
டாகும்‌ பிரீதியால்‌ செய்யப்படும்‌ கைங்கரியமே புருஷார்த்தம்‌ 
என்றும்‌, அகங்கார மமகாரங்கள்‌ அதற்கு விரோதி என்றும்‌, 
அவை நீங்குதற்கும்‌ கைங்கரிய சித்திக்கும்‌ சர்வ சுலபனான சர்‌ 
வேங்வரன்‌ திருவடிகளே உபாயம்‌ என்றும்‌; ஜம்பொறிகளை 
யும்‌ அடக்கல்‌ தொடக்கமாகக்‌ கைங்கரியம்‌ முடிவாக உள்ளவை 
அவ்‌ உபாயத்திற்குப்‌ பலம்‌ என்றும்‌ சொல்லப்பட்டன. 

“4 அடையத்‌ தகுந்த பரம்பொருளின்‌ சொரூபத்தையும்‌; 
அடைகன்ற ஆத்மாவின்‌ சொரூபத்தையும்‌, அடையும்‌ உபா 
யத்தையும்‌, அடைவதற்குப்‌ பலத்தையும்‌, அப்படியே அடைவ 
ற்கு விரோதியையும்‌ இதிகாச புராணங்களுடன்‌ கூடின 
எல்லா வேதங்களும்‌ கூறுகின்றன ; மகாத்மாக்களும்‌ வேதங்‌ 
கள்‌ வேதங்களின்‌ பொருள்கள்‌ இவற்றை அறிந்தவர்களுமான 
முனிவர்களும்‌ சொல்லுகிறார்கள்‌ ”” என்பதை விவரிக்கு முறை 
யில்‌ எல்லா வேதங்களினுடைய கருத்து இவ்‌ ஐம்பொருள்‌ 
களுமே என்னும்‌, இவ்‌ ஐம்பொருள்களும்‌ திருவாய்மொழிக்கு 
வாக்க்யொர்த்தமாக அமைந்துள்ளன என்றும்‌ பெமியவங்கிப்‌ 
புரத்தூ நம்பி அருளிச்செய்தார்‌. 


1. திருவாய்‌, 10, 10: ,10, தத்துவத்‌ இ.ரயங்கள்‌ - த்து, அரித்து, 
ஈஸ்வரன்‌. விளாக்குலை கொள்ளுதல்‌- தனக்குள்‌ அடங்கும்படி. செய்தல்‌, 

2. . திருவாய்‌, 10, 10 : 10, 

9, -ஆறுஷங்கெ சத்தமாய்‌ வந்தன ? என்றது - இடையிலே வர்தவை 
்‌ என்றபடி, ° 

4, இருவாய்மொழியில்‌ கூறப்படும்‌ பொருள்‌ - ஐம்பொருள்களுமே என்‌ 
பதற்குப்‌ பெரியவங்கிப்பு ரத்து ஈம்பியின்‌ கூற்றை மேற்கோளாகல்‌ காட்டுகிறார்‌ 
 அடையத்தகுக்த பரம்பொருளின்‌ சொறாபத்தையும்‌ ? என்று தொடல்‌, 


t ஸ்ரீ ட்‌ 
ஈடு-மஹாப்‌ பிரவேசம்‌--திருமகள்கேள்வன்‌ - இரண்டு 
—:0:— 


 திருமகள்கேள்வனாய்‌, அடையப்பட்ட எல்லா விருப்பத்‌ 
தையுமுடையவனாய்‌, மங்களம்‌ பொருந்திய எல்லா கற்குணங்‌ 
களையும்‌ உருவமாக உடையனான சர்வேஸ்வரன்‌; “மாறிமாறிப்‌ 
பல பிறப்பும்‌ பிறம்து ' என்டுறபடியே, தொடர்ந்து வருகிற 
பிறவிகளிலே தோள்மாறித்‌ இரிறெ இவரை இவ்‌ ஐம்பொருள்‌ 
களையும்‌ விசத தமமாக அறிய வல்லராம்படி முதலடியிலே கிர்‌ 
ஹேகுகமாகச்‌ சிறப்புறத்‌ திருவருளைச்‌ செய்தருளினான்‌. ௯ 


நம்மாழ்வார்‌ திருவாய்மொழிப்‌ பிரபந்தத்தாலே அவயத்‌ 
இன்‌ பொருளை விவரணம்‌ செய்கிரார்‌. இதில்‌, முதல்‌ மூன்று 
பத்துக்களாலே இரண்டாம்‌ வாக்கியத்தின்‌ பொருளை விவரிக்‌ 
இறுர்‌; மேல்‌ மூன்று பத்துக்களாலே முதல்‌ வாக்கியத்தின்‌ 
பொருளை விவரிக்றொர்‌ ; மேல்‌ மூன்று பத்துக்களாலே “உபா 
யத்திற்குத்‌ தகுதியான குணங்களையும்‌, ஆன்மாவிலும்‌; ஆன்‌ 

1. இறை, உயிர்‌, செறி, தடை, பேறு ஆயெ இவ்‌ ஐம்பொருள்களின்‌. 
நிலையினைப்‌ பற்றிக்‌ சூ றுனெற து திருவாய்மொழி என்று,மேல்‌ பரக்க அருளிச்‌ 
செய்த நின்ற ஆசிரியர்‌, இப்பொழுது ** துவயம்‌ ? என்னும்‌ மர்திரத்தினது 
பொருளைச்‌ கூறுகின்றது இருவாய்மொழி என்று அருளிச்செய்யத்‌ இருவுள்‌ 
எம்பற்றி, ஆழ்வாருடைய ஞானத்தின்‌ சிறப்பினை மீண்டும்‌ அருளிச்செய்ி 
ளார்‌, “இருமகள்‌ கேள்வனாய்‌” என்று தொடங்கி, இனி, திருவிருத்தம்‌, திருவா 
இசியம்‌, பெரிய திருவந்தாதி என்னும்‌ மூன்று பிரபந்தங்களும்‌ திருமந்திரம்‌, 
சாமங்லோகம்‌ இவற்றினுடைய பொருளைக்‌ கூறுன்றன என்று திருவுளங்‌ 
கொண்டு *ஈம்மாழ்வார்‌ இருவாய்மொழிப்‌ பிரபந்தத்தாலே அவயத்தின்‌ 
பொருளை விவரணம்‌ செய்றார்‌? என்று அருளிச்செய்ிறொர்‌ என்று கோடலு 
மாம்‌, 

கன்று ; தவயத்‌ இன்பொருனை அடைவே அருளிச்செய்யா அ; பின்வாச்‌ 
இயத்‌ன்‌ பொருளை முன்னும்‌, முன்வாக்கயத்‌தின்‌ பொருளை பின்னும்‌ ௮௬ 
லிச்செய்யச்‌ காரணம்‌ யாது ? எனின்‌, அஅஷ்டான நிலையில்‌ போலே உபா 
யம்‌ முற்பட்டுப்‌ பலம்‌ பிற்படுகையின்றி, அறிவு நிலையில்‌ பலம்‌ முற்பட்டு 
உபாயம்‌ பிற்பட வேண்டுகையாலே துவயத்தின்‌ பின்‌ வாச்யப்பொருளை 
மூதல்‌ மூன்று பத்துக்களாலும்‌, முன்வாக்கியப்‌ பொருளை மேல்‌ மூன்று பத்‌ 
தஅக்களாலும்‌ அருளிச்செய்றொர்‌. 3 

2, “£கடல்‌ ஞாலங்‌ காக்ன்ற மின்னு கேமியினாய்‌?? (7 1: 9,) என்ற 
தனை கோரக்‌ (உபாயத்திற்குத்‌ தகுதியான குணங்களையும்‌? என்கிறார்‌, (₹உங்க 
சோடு எங்கள்‌ இடையில்லை? (8. 2: 7.) என்றதனை ரோக்‌ * ஆன்மாவிலும்‌, 
ஆன்மாவோடு சம்பச்தப்பட்ட பொருள்களிலும்‌ தமக்கு ஈசையற்றபடியையும்‌? 
என்றோர்‌. ட 


ஈடு - திருமகள்கேள்வன்‌ - இரண்டு 40 


மாவோடு சம்பந்தப்பட்ட பொருள்களிலும்‌ தமக்கு ஈசையற்ற 
படியையும்‌," அவனோடு தமக்கு உண்டான நிருபாதிக சம்பந்தச்‌ 
தையும்‌ அருளிச்செய்ரறொர்‌. பத்தாம்‌ பத்தாலே தாம்‌ வேண்‌ 
டினபடியே பெற்றபடியைச்‌ சொல்லித்‌ தலைக்கட்டுறோர்‌. 

இவற்றுள்‌, முதற்‌ பத்தாலே ? “்‌ உயர்வற உயர்கலமுடை 
யவன்‌-அவர்வறனும்‌ அமரர்கள்‌ அதிபதி யவன்‌ அவன்‌ - அயரறு 
சுடரடி. தொழுது எழு என்மனனே ”' என்றதனால்‌ மங்களம்‌ 
பொருக்திய எல்லா நற்குணங்களையும்‌ உருவமாகவுடையவனாய்‌ 
வானவர்கட்கு இனியனானவன்‌ திருவடிகளில்‌ தொண்டு செய்‌ 
கலே பேறு என்று உறுதி செய்து, கூறிய பொருளுக்கும்‌; 
இனி, கூறப்‌ புகும்‌ பொருளுக்கும்‌ பிரமாணம்‌, “உளன்‌ 
௬டர்மிகு சுருதியுள்‌ *' என்‌ றதனால்‌ குற்றங்கள்‌ அற்ற சுருதியே 
பிரமாணம்‌ என்றும்‌, இத்‌ தன்மைகளையுடையவன்‌ யார்‌? 
என்ன, * “ வண்புகழ்‌ நாரணன்‌ ” என்னும்‌, £ ££ திருவுடை அடி. 
கள்‌ '' என்னும்‌, £ ( செல்வ நாரணன்‌” என்‌ அம்‌ சிறப்புற ஓதி; 
“ தொழுது எழு என்‌ மனனே ? என்று தொடங்கு 7 “ அயர்ப்‌ 
பிலன்‌ அலற்றுவன்‌ தழுவுவன்‌ வணங்குவன்‌ அமர்ந்தே ? 
என்றதனால்‌ முக்‌ கரணங்களாலும்‌ அடிமை செய்து தலைக்‌ 
கட்டுகையாலே £ பகவானுக்குச்‌ செய்யும்‌ கைங்கரியமே புரு 
ஷார்த்தம்‌ என்று அறுதியிட்டார்‌. 

1. *காசாயணன்‌ ஈங்கள்‌ பிரான்‌ அவன்‌?? (9. 9: 1.) என்றதனை கோக்க 
£ அவனோடு தமக்குண்டான கிருபாதிக சம்பர்தத்தையும்‌ ? என்கிறார்‌. “தாம்‌ 
வேண்டினபடியே பெற்ற படியைச்‌ சொல்லித்‌ தலைச்கட்டுகிறார்‌? என்றது, 
முதல்முன்னம்‌ (தொழுது எழு ?? என்று தாம்‌ வேண்டிச்‌ கொண்டபடியே 
“அவா அற்று வீடுபெற்ற?? என்று தாம்‌ பெற்றபடியைச்‌ சொல்லி முடிக்கிறார்‌ 
என்றபடி. நிருபாதிகம்‌ - காரணம்‌ இல்லாதது 

2. திருவாய்‌, 1. 1: 1. 

8. ல lala 

LY 

5. டை 1. 8: 8. 

6. மை 1. 10: 8. 

“£ வண்புகழ்‌ ? என்றும்‌, ££ இருவுடை?? என்றும்‌, “(செல்வம்‌ ?? என்றும்‌ 
வருகின்ற பதங்களைத்‌ திருவுளங்கொண்டு * சிறப்புற ஐ.இ? என்றோர்‌. 

7. தருவாய்‌, 1. 8 10. “அயர்ப்பிலன்‌? என்றதனால்‌ மனமும்‌, “அலற்‌ 
அவன்‌?” என்றதனால்‌ வாக்கும்‌, £ தழுவுவன்‌ ? என்றதனால்‌ காயமும்‌ போதரு 
தலின்‌ “ முக்‌ கரணங்களாலும்‌ அடிமைசெய்து ” என்கிறார்‌. . 

8. “தொழுது எழு ?? என்று தொடங்க £ சொல்‌ பணிசெய்‌ ஆயிரம்‌ ?? 
(1.10: 11.) என்று முடிச்கையாலே “பகவானுக்குச்‌ செய்யும்‌ சைங்கரியமே 
புருஷார்த்தம்‌ என்து அறுதியிட்டார்‌ ? என்கிறார்‌, 


60 இருவாய்மொழியின்‌ அவதாரிகை 


இரண்டாம்‌ பத்தால்‌, இந்தக்‌ கைங்கரியத்துக்கு விரோதி 
யான ! உலகத்‌ தொடர்பின்‌ சம்பந்தத்தையுங்‌ கமித்து, 
“ ஒளிக்கொண்ட சோதியமாய்‌, இக்‌ கைங்கரியத்துக்குத்‌ தேசி 
கரான அடியார்கள்‌ குழாங்களை உடன்‌ கூடுவது என்ப 
கொலோ?” என்றதனால்‌ தாமும்‌ வேண்டிக்கொண்டு, ” “£ நலம்‌ 
அந்தம்‌ இல்லது ஓர்‌ நாடு புகுவீர்‌ என்றதனால்‌ பிறர்க்கும்‌ 
உபதேசிக்கையாலே : இவர்க்குப்‌ பரமபதத்திலே கோக்காய்‌ 
இருந்தது * என்று நினைந்து இறைவன்‌ பரமபதத்தைக்‌ கொடுக்‌ 
கப்‌ புக, * ஏம்‌ மா வீட்டுத்‌ திறமும்‌ செப்பம்‌!” என்றதனால்‌ 
“எனக்கு அதில்‌ ஒரு நிர்ப்பந்தம்‌ இல்லை ' என்னும்‌, * “ தனக்கே 
யாக எனைக்கொள்ளும்‌ ஈதே ? என்றதனால்‌ £ அவனுக்கேயாய்‌ _ 
இருக்கும்‌ இருப்பே எனக்கு வேண்டுவது ! என்றும்‌ இப்‌ புரு 
ஷார்த்தத்தை அஅதியிட்டார்‌. 


மூன்றாம்‌ பதீதால்‌, £ இவர்க்குக்‌ கைங்கர்யத்தில்‌ உண்‌ 
டான ருசியையும்‌, விரைவையும்‌ கண்ட இறைவன்‌ கைங்கரி 
யத்அக்கு £ ஏகாம்தமான திருமலையில்‌ நிலையைக்‌ காட்டிக்‌ 
கொடுக்கக்‌ கண்டு £ “ வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்‌ 
நாம்‌” என்ன பாரித்து, பாரித்தபடியே, £ பாகவதர்களுக்கு 


1. “களிப்பும்‌ சவர்வும்‌ அற்றுப்‌ பிறப்புப்‌ பிணி மூப்பு இறப்பு அற்று?” 
என்றதனை த்‌ இருவுளத்தே கொண்டு “உலகத்‌ தொடர்பின்‌ சம்பந்தத்தையுய்‌ 
கழித்து? என்றார்‌. இத, திருவாய்‌, 2. 8: 10. 

2. திருவாய்‌, 8, 8: 4, 

8. திருவாய்‌. 8. 9: 1. 

4, தருவாய்‌, 2, 9: 4. 
6, 


££ இஃதே யான்‌உன்னைச்‌ கொள்வது எஞ்ஞான்றும்‌ என்‌ 
மய்தோய்‌ சோதி மணிவண்ண எந்தாய்‌ ?? 


என்ற பாசுரத்தைத்‌ இருவுளத்தே சொண்டு  இவர்க்குக்‌ கைங்கரியச்‌ இலுண்‌ 
டான ருசியையும்‌ ? என்றார்‌. ** ஞானக்‌, கை தா காலச்‌ கழிவு செய்யேலே?? 
என்றும்‌, ££ என்னை உன்‌ பொன்னடி சேர்த்து ஒல்லை ?? என்றும்‌ வருவன 
வற்றை நோக்கி * விளைவையும்‌ கண்ட இறைவன்‌ ? என்கிறோர்‌. 


6. ““இளர்‌ ஒளி இளமை??, “ஒழி வில்‌ காலமெல்லாம்‌?” என்ற திருப்பதி 
சங்களைத்‌ இருவுளத்தே கொண்டு * ஏகாந்தமான இருமலையில்‌ நிலையைக்‌ காட்‌ 
டிச்‌ கொடுக்கக்‌ கண்டு? என்றோர்‌. 


7: இருவாய்‌, 9. 1: 1. 


8. “ பயிலுஞ்சுடரொனி மூர்த்தியை ?? என்ற இருப்பதிகத்தைத்‌ திரு 
வளத்தே சொண்டு “பாகவதர்களுக்கு அடிமை அளவாக வாரிகமாக 
அடிமைசெய்‌ அ தலைக்கட்டுறார்‌ ? என்றோர்‌. * வாகெமாக அடிமை செய்து ? 
என்ற, பாசுரங்கள்‌ மூலமாக அடிமை செய்து என்றபடி, 


ட 


ஈடு - திருமகள்கேள்வன்‌ - இரண்டு 51 


அடிமை அளவாக வாசிகமாக அடிமை செய்து தலைக்கட்டு 
றார்‌. * ஆக, முதல்‌ மூன்று பத்துக்களால்‌ தவயத்தின்‌ பின்‌ 
வாக்யெத்தின்‌ பொருள்‌ கூறப்பட்டது. 

இனி, நான்காம்‌ பத்தால்‌, இப்‌ புருஷார்த்தத்துக்கு உபா 
யம்‌ * * திருகாரணன்‌ தாள்‌” என்றும்‌, விரோதி £ “ குடிமன்‌ 
னும்‌ இன்‌ சுவர்க்கம்‌ ”, * “ எல்லாம்‌ விட்ட இ.றுகல்‌ இறப்பு ” 
என்பனவற்றால்‌, ஜசுவரிய கைவல்யங்களே விரோதி என்றும்‌ 
பிறர்க்கு உபதேசித்து, £ “ ஐங்கருவி கண்ட இன்பம்‌ தெரிவு 
அரிய அளவு இல்லாச்‌ சிற்றின்பம்‌” என்று தாமும்‌ சொல்லிப்‌ 
போமஙீதார்‌. . ஜந்தாம்‌ பத்தால்‌, விரும்பியனவற்றை அடை 
வதற்கும்‌, விருப்பம்‌ இல்லாதனவற்றை நீக்குவதற்கும்‌ £ “ஆறு 
எனக்கு கின்பாதமே சரணாகத்‌ தந்தொழிந்தாய்‌” என்றதனால்‌; 
இறைவன்‌ தன்‌ திருவடிகளையே உபாயமாகத்‌ தந்தான்‌ என்‌ 
ரர்‌. ஆரும்பத்தால்‌, அவன்‌ தந்த உபாயத்தைச்‌ £ சேர்ப்பாரை 
முன்னிட்டுப்‌ பெரிய பிராட்டியார்‌ புருஷகாரமாக £ அலர்மேல்‌ 
மங்கை உறைமார்பா | உன்‌ அடிச்ழ்‌ அமர்ந்து புகுக்தேன்‌?? 
என்றதனால்‌ ஏற்றுக்கொண்டார்‌. ஆக, இம்‌ மூன்று பத்துக்‌ 

1. “ஆச, முதல்‌ மூன்று பத்துக்களால்‌ அவயத்தின்‌ பின்‌ வாக்கியத்தின்‌ 
பொருள்‌ கூறப்பட்டது ? என்றது, ** ஸ்ரீமதே ஈாராயணாய கம: ?? என்னும்‌ 
பின்‌ வாக்கியத்தின்‌ முதல்‌ இரண்டு பதங்களின்‌ பொருளை முதற்பத்தாலும்‌, 
££ நம$ ?? என்னும்‌ மூன்றாம்‌ பதத்தின்‌ பொருளை இரண்டாம்‌ பத்சாலும்‌ அரு 
ளிச்செய்தார்‌ எனவும்‌, முதலிரண்டு பத்துக்களில்‌ கூறப்பட்ட இறைவனுக்குச்‌ 
செய்யும்‌ கைங்கரியம்‌, அவனுடைய * அடியார்கட்கு அடிமை? என்ற அள 
விலும்‌ சேறல்‌ வேண்டுமென்று அறுதியிட்டு, அங்வனம்‌ அறுதியிட்டதற்குத்‌ 
தகுதியாகத்‌ தமது ௮றுஷ்டானத்தையும்‌ அருளிச்செய்தார்‌ மூன்றாம்‌ பத்தால்‌ 
எனவும்‌ தெரிவித்தபடி. 

2. திருவாய்‌, 4. 1: 1; 

8. திறாவாய்‌, 4, 1: 9. 

4, தருவாய்‌, 4. 1: 10. 

5. திருவாய்‌, &, 9: 10, 

இங்கு; “: குடி.மன்னும்‌ இன்சுவர்க்கம்‌ ?? என்றதனால்‌ : செல்வமும்‌ , (“எல்‌ 
லாம்‌ விட்ட இறுகல்‌ இறப்பு?” என்றதனால்‌ கைவல்யமும்‌, ££ ஐங்கருவி 
கண்ட இன்பம்‌ ?? என்றதனால்‌ செல்வமும்‌, ££ தெரிவுஅரிய அளவு இல்லாச்‌ 
சிற்றின்பம்‌ ?? என்றதனால்‌ கைவல்யமும்‌ கொள்க. 
6. திருவாய்‌. 5. 7 . 10, 


7. “சேர்ப்பாரை முன்னிட்டு? என்றது, “££ வைகல்‌ பூங்சழிவாய்‌??, 
“££ பொன்னுலகாளீரோ ? என்ற இரண்டு தஇருப்பதிசங்களில்‌ அது வீடு 
இன்ற முகத்தால்‌ ஆசாரியனை முன்னிட்டு என்றபடி, 


8, "தருவாய்‌, 6, 10; 10, 


52 இருவாய்மொஜழியின்‌ அவதாரிகை 


களாலும்‌ (4 .. 6) * தூவயத்தின்‌ முன்‌ வாக்கியத்தின்‌ பொருள்‌ 
கூறப்பட்டது. 
ஏழாம்பத்தால்‌, ? இப்படிச்‌ சித்தோபாயத்தை ஏற்றுக்‌ 
கொண்டிருந்தும்‌ சடக்கெனப்‌ பலியாமையாலே அயர்‌ உற்ற 
வராய்க்‌ * “கடல்‌ ஞாலம்‌ காக்கனெற மின்னு நேமியினாய்‌?' 
என்னு தொடங்கி உபாயத்திற்கு உபயோகிமான குணங்களைச்‌ 
சொல்லிக்‌ கூப்பிட, *“கூரார்‌ ஆழி வெண்சங்கு ஏந்திக்‌ 
கொடியேன்பால்‌, வாராய்‌” என்று இவர்‌ ஆசைப்பட்ட 
படியே; * “வெள்ளைச்‌ சுரிசங்கொடு ஆழி ஏந்தி ?' வந்து காட்சி 
யளித்தான்‌ ; அளித்த இத, மானச ௮நுபவ மாத்திரமேயாய்ப்‌ 
புறச்சேர்க்கைக்குக்‌ இடையாமையாலே 'பிரிக்தபடியை 
அருளிச்செய்தார்‌ . 
எட்டாம்‌ பத்தால்‌, ? மேலே டைத்த மனக்காட்சி, வெளி 
யில்‌ புறக்கண்களாலும்‌ காண இவர்‌ விரும்பியவானு இடை 
1. “ஆக, இம்மூன்று பத்துக்களாலும்‌ .அவயத்தின்‌ முன்‌ வாக்கியத்தின்‌ 
பொருள்‌ கூறப்பட்டது? என்றது, *: ஸ்ரீம்‌ நாராயண சரணெள சரணம்‌ 
பிரபத்யே”' என்ற முன்‌ வாக்யெத்தின்‌ ₹ ஸ்ரீமத்‌ ?, (சாராயணசரணெள? 
என்னும்‌ முதல்‌ இரண்டு பதங்களின்‌ பொருளை நாலாம்‌ பத்தாலும்‌, * சரீணம்‌ 
பிரபத்யே ? என்னும்‌ மூன்றாம்‌ பதத்தின்‌ பொருளை ஐர்தாம்‌ பத்தாலும்‌ ௮௬ 
ளிச்செய்தார்‌ எனவும்‌, ௮ங்கனம்‌ அருளிச்செய்தவாறே, ஆசாரியனை முன்‌ 
ணிட்டெ பெரிய பிராட்டியார்‌ புருஷசா.ரமாக இறைவனைப்‌ பற்றும்‌ தம்மு 
டைய அஅஷ்டான த்தை ஆறாம்பத்தால்‌ அருளிச்செய்தார்‌ எனவும்‌ தெரிவித்த 
படட 
செய்யவளைச்‌ குருவின்‌ அருளால்‌ திருத்தாள்‌ வணங்கி 
செய்ய வளைக்குலஞ்‌ சூழ.ரய்‌ கேசன்‌ ிறிதமுது 
செய்ய ௮ளைக்கும்‌ புவிக்கும்‌ ௮ங்காந்த செவ்வாய்‌ முகுந்தன்‌ 
செய்ய வளைக்குஞ்‌ சலம்பணி பாதங்கள்‌ சேர்்தனமே, 
என்னும்‌ திவ்விய கவியின்‌ திருவாக்கு இங்கு ஒப்பு கோக்குக, (இிருவரங்கத்‌,2,) 
2. சித்தோபாயம்‌ “ சத்தமாக இறுக்கும்‌ உபாயம்‌; அதாவது, இறை 
வன்‌. * அயருற்றவராய்‌ ? என்றது, ( உண்ணிலாவிய ?” என்னும்‌ திறாப்பதி 
கத்தை சோக்‌, 
8, திருவாய்‌, 7.1 0 2, 
&, இறுவாய்‌, 6.9: 1. 
5. திறவாய்‌. 7. 8:1, 
6... “பாமறா மூவலகும்‌ படைத்த??, (ஏழையர்‌ ஆவி உண்ணும்‌?” “என்ற்‌ 
திருப்பதிகங்களை கோப்‌  பிரிச்கபடியை அருளிச்செய்தார்‌ ? என்றார்‌. 
7. “ஆழி எழச்‌ சங்கும்‌ வில்லும்‌ எழ ?”, கற்பார்‌ இராமபிரானை அல்‌ 
லால்‌ மற்றுல்‌ அற்பரோ?? என்னும்‌ இருப்பதிகங்களில்‌ கூறப்படும்‌ ௮௮ 
பலத்தை ரோக்‌ * மேலே டைத்த மனச்சாட்டி? என்றார்‌, 


ஈடு - திருமகள்‌ கேள்வன்‌ - இசண்டு 58 


யாமையாலே 1 உமர்‌ உகந்து உகந்த உருவம்‌ கின்‌ உருவ 
மாகி உன்‌ தனக்கு அன்பரானார்‌, அவர்‌ உகந்து அமர்ந்த 
செய்கை உன்‌ மாயை” என்றபடியே ” அடியார்கட்கு 
அதினப்பட்ட சொரூபம்‌ ஸ்திதி முகலானவைகளையுடையவன்‌ 
நமக்குத்‌ தன்னைக்‌ காட்டி மறைக்கைக்குக்‌ காரணம்‌, ஆத்மா 
விலும்‌ ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட பொருள்களிலும்‌ ஏதே 
னும்‌ ஈசை உண்டாகவேண்டும்‌ என்று ஐயங்கொண்டு, £ அவற்‌ 
றில்‌ ஈசை அற்றபடியை அருளிச்செய்தார்‌. 
ன்பதாம்‌ பத்தால்‌, * “நீர்‌ என்றிய ஐயங்கொண்டு படு 

தஇிறீர்‌ இப்படி?” என்று தன்னுடைய நிருபாதிக சம்பந்தத்‌ 
தையும்‌ காட்டி, நான்‌ நாராயணன்‌ : எல்லா ஆற்றல்களோடும்‌ 
கூடினவன்‌ : உம்முடைய விருப்பமனை த்தையும்‌ முடிக்கிறோம்‌ ”' 
என்ற அருளிச்செய்ய, * “சிலம்‌ எல்லை இலான்‌ ” என்று 
அவனுடைய சீல குணங்களிலே ஆழங்கால்பட்டார்‌. 

பத்தாம்‌ பத்தால்‌, ஆழ்வாருடைய ஆற்றாமையைச்‌ கண்டு 
6 4 இருமோகூரிலே தங்குவேட்டையாக வந்து தங்கி, இவர்க்கு 
£ அர்ச்சிராதிகதியையுங்‌ காட்டிக்கொடுத்து, இவர்‌ வேண்டிக்‌ 
கொண்டபடியே £ “ என்‌ அவா அறச்‌ சூழ்க்தாயே?' என்று 
இவர்‌ திருவாயாலே அருளிச்செய்யும்படி. பேற்றினை அளித்த 
படியை அருளிச்செய்ரொர்‌. 


1. திருவாய்‌, 8. 1: &, 

2. *6மனச்கோள்‌ ரினச்கென வடிவு வேறு இலையே ?? என்ற பரிபாடற்‌ 
பகுதி ஒப்பு ரோக்குக. (பரிபா. 4 ஃ 56.) 

8. உங்களோடு எங்கள்‌ இடையில்லை ?? (8, 2: 7.) என்றதனை ரோக்‌ 
₹ அவற்றில்‌ ஈசை அற்றபடியை அருளிச்செய்தார்‌ ? என்றொர்‌. 

4, :₹ ஓராயிரமாய்‌ உலகு ஏழ்‌ அளிக்கும்‌ ?? என்ற ' இருப்ப இகத்திலே 
நோக்காக £ நீர்‌ என்றிய ஐயங்கொண்டு படுகர்‌ இப்படி 2”? என்று தொடக்‌ 
அருளிச்செய்றொர்‌. என்றிய - எதற்காக ? 

8, திருவாய்‌, 9. 5: 11. 

6. “தாள தாமரை?” என்ற திருப்பதிகத்தைத்‌ இருவுளம்பற்றித்‌ 
! இருமோகூரிலே தங்குவேட்டையாக வந்து தங்‌ ? என்றொர்‌. 

௦7. “குழ்விசும்பு அணிமுல்‌ தாரியம்‌ முழக்னெ?? என்ற திருப்பதிகத்‌ 
தைத்‌ இருவுளம்பற்றி * அர்ச்‌ ரா திக இயையும்‌ ? என்றொர்‌, அர்ச்ரொதிகதி - 
இது, அந்தம்‌ இல்‌ இன்பத்து அழிவில்‌ வீட்டிற்குச்‌ செல்லும்‌ வழியாகும்‌, 

8. திருவாய்‌, 10. 10; 10. 


ஸ்ரீ? 
ஈடு- மஹறாப்‌ பிரவேசம்‌ -- திருமகள்கேள்வன்‌ - மூன்று 
வெண்கலக்‌ * 34 வைகை வகையை 

1 இருமகள்‌ கேள்வனாய்‌, அடையப்பட்ட எல்லா விருப்பத்‌ 
தையும்‌ உடையவனாய்‌; மங்களம்பொருந்திய எல்லாநற்குணங்‌ 
களையும்‌ உருவமாக உடையனான சர்வேஸ்வரன்‌, “மாறிமாறிப்‌ 
பல பிறப்பும்‌ பிறந்து?” என்றெபடியே, தொடர்ந்து வருகிற 
பிறவிகளிலே தோள்மாறி நித்திய சம்சாரியாய்ப்‌ போந்த 
இவரை “அடியை அடைக்து உள்ளம்‌ தேறி ஈறு இல்‌ இன்‌ 
பத்து இருவெள்ளம்‌ யான்‌ மூழ்னென்‌ ”' என்று தம்‌ திருவா 
யாலே அருளிச்செய்யலாம்படி முதலடியிலே விசேஷ கடா 
ஷூகீதைச்‌ செய்கருளினான்‌. 

முதல்‌ முன்னமே இத்தின்‌ சொரூபமாதல்‌, அசித்தின்‌ 
சொருபமாதல்‌, இறைவன்‌ சொரூபமாதல்‌ அறியாதே இருக்‌ 
இ இவர்க்கு, அசித்து விடத்‌ தக்கது என்னுமிடத்தையும்‌, 
சித்தாகிய சேதனன்‌ ஏற்றுக்கொள்ளத்தக்கவன்‌ 'என்னுமிடத்‌ 
தையும்‌, இறைவனாகிய தான்‌ ஏற்றுக்கொள்ளத்தக்க பொருள்‌ 
களுள்‌ உயர்க்தவன்‌ என்னுமிடத்தையும்‌ அவன்‌ தானே காட்‌ 
டிக்‌ கொடுக்கக்‌ கண்டு, இறைவனுடைய அஅபவத்திற்கு இச்‌ 
சரிர சம்பக்தம்‌ தடையாய்‌ இருக்கையாலே, அவனுடைய ஆது 
பவத்திற்குத்‌ தடையாகஉள்ள இச்‌ சரீர சம்பந்தத்தை அத்‌ 
அத தந்தருளவேண்டும்‌ என்று விரும்பினார்‌, * திருவிருத்தத்‌ 
தில்‌; சம்சார சம்பந்தம்‌ அற்று ஒருதேச விசேஷத்திலே 
போனால்‌ அ௮.நுபவிக்கக்கூடிய * தன்னுடைய மேன்மையையும்‌ 
நீர்மையையும்‌ வடிவழகையும்‌ இங்கே இருக்குங்‌ காலத்திலேயே 
அதுபவிக்கலாம்படி. தெளிகிலையைச்‌ செய்து கொடுக்க, பரப்பு 
அற ஏழு இருப்பாசுரங்களால்‌ அவ்‌ அழகை அறுபவித்தார்‌, 
இருவாசிரியத்தில்‌ ; இப்படி அறுபவித்த பொருளில்‌ பொரு 

1. திருவிருத்தம்‌, இருவாசிரியம்‌, பெரிய இருவர்தா இ, திருவாய்மொழி 
என்னும்‌ இக்கான்கு பிரபச்தங்களிலும்‌ ஆழ்வார்க்கு உண்டான நிலை வேறு 
பாட்டிற்கு, ஸ்ரீ பரதாழ்வானுடைய நிலையை உவமையாக எடுத்துக்காட்டு 
இன்ற முகத்தால்‌ திருவாய்மொழி பக்தியோகத்தின்‌ முதன்மையைக்‌ கூறு 
ன்றது என்று அருளிச்செய்யத்‌ திருவுள்ளங்கொண்டு, ஆழ்வாருடைய 
ஞானாதிக்யெ உருவத்‌ இன்‌ சிறப்பினை மீண்டும்‌ அருளிச்செய்கிறார்‌, * திருமகள்‌ 
சேள்வனாய்‌ ” என்று தொடக்‌, 

9. “இம்‌ கின்ற நீர்மை இனி யாம்‌ உறாமை ?? என்று தொடக்‌ £ அழும்‌ 
தார்‌ பிறப்பாம்‌, பொல்லா ௮ருவீனை மாய வன்‌ சேற்று அள்ளல்‌ பொய்ச்‌ 
நிலத்தே? என்று முடிச்கையாலே இிருவிருத்தத்‌இற்கு இதுவே முக்கிய 
மான கருத்து என்று செளிக. 

3, ₹ என்னுடைய மேன்மையையும்‌ நீர்மைலயயும்‌ வடிவழகையும்‌ஃ ௯% 
அ அபவித்தார்‌? என்ற,2  (£ செச்கர்‌ மாமுடல்‌ உடுத்து? முதலிய திருப்‌ 
பாசசக்களைத்‌ திறாவள்ளம்பற்றி என்ச, 


ஈடு - திருமகள்‌ கேள்வன்‌ - மூன்று! 1] 


ளுக்குத்‌ தகுதியான ஆசை கரை புரண்டபடியை அருளிச்‌ 
செய்தார்‌, * பெரிய திருவந்தாதியில்‌ ; *ஆமத்தை அறுத்துப்‌ 
பசியை மிகுத்துச்‌ சோறு இடுவாரைப்‌ போன்று, தமக்கு ௬௪௫ 
யைப்‌ “பிறப்பித்த படியையும்‌, அந்த ருசிதான்‌ பரபக்தி பர 
ஞான பரம பக்திகளாய்க்‌ கொண்டு பக்குவமான படியையும்‌, 
பின்னர்ச்‌ சரீர சம்பந்தமும்‌ அற்றுப்‌ பேற்றோடே தலைக்கட்‌ 
டீனபடியையும்‌ அருளிச்செய்கிறார்‌, திருவாய்மொழியில்‌, 

* தமையனாராயெ ஸ்ரீ ராமபிரானுக்கு அவர்‌ மனம்‌ உவக்கும்‌ 
அடிமைகளைச்‌ செய்யவேண்டும்‌ என்ற வேணவாவோடு வந்து 
சேர, கைகேயி * “ ரரஜம்‌ ” என்ற சொல்‌ கேட்டு ஸ்ரீ பரதாழ்‌ 
வான்‌ பட்ட பாடு போலே இருக்கிறது, திருவிருத்தத்தில்‌ நிலை; 
திருச்சித்திரகூடமலையிலே பெருமாள்‌ எழுக்தருளியிருக்தார்‌ 
என்று கேட்ட ஸ்ரீ பரதாழ்வான்‌, £ “ஏன்‌ ஒருவன்‌ கண்ணில்‌ ' 
கண்ணகீர்‌ பொறுக்கமாட்டாதவர்‌ இத்தனை பேர்‌ ஆற்றாமை 
கண்டால்‌ மீளாது ஒழிவரோ? எனக்கு விருப்பமான 
காரியங்களைத்‌ தம்‌ தலையாலே இரந்து செய்யக்கடவ அவர்‌, 
நான்‌ என்‌ தலையாலே இரந்த காரியத்தை மறுப்பரோ? நான்‌ 
தமீ பின்‌ பிறந்தவன்‌ அல்லனோ? பின்‌ பிறந்தவன்‌ என்று 


1. “ஆசை கரை புரண்டபடியை அருளிச்செய்தார்‌ ? என்பதனை, 
அருகும்‌ சுவடும்‌ தெரிவுணரோம்‌ அன்பே 
பெருகும்‌ மிக இதுஎன்‌ பேசீர்‌ -- பருகலாம்‌ 
பண்புடையீர்‌ | பாரளர்தீர்‌ | பாவியேம்‌ கண்‌ காண்பரிய 
அண்புடையீர்‌ ! நும்மை நுமக்கு 
என்ற தஇிருப்பாசு.ரத்தால்‌ உணர்தல்‌ தகும்‌, 

2. “ஆமத்தை அறுத்தல்‌? முதலிய மூன்றற்கும்‌, * தமக்கு ருயைப்‌ 
பிறப்பித்தபடிமையும்‌ ? என்பது முதலான மூன்றையும்‌ முறையே பொருத்‌ 
இச்‌ கொள்க. ஆமம்‌ - பசியின்மை, பரபக்தியாவது -— இறைவனைச்‌ காணும்‌ 
போது இன்பமும்‌, காணாதொழியும்‌ போது துன்பமும்‌ அடைதல்‌ ; பாஞான 
மாவது -- இறைவனைத்‌ தெளிவாக நேரே அறிதல்‌ ; பரமபச்தியாவது -- 
இறைவனுடைய பிரிவில்‌ சத்துக்குக்‌ கேடு உண்டாதல்‌ ; அதாவது -- தான்‌ 
உளனாம்‌ தன்மை இன்றியே ஒழிதல்‌. *! மயர்வுஅற மதிசலம்‌ அருளினன்‌ ?? 
££ அதனில்‌ பெரிய என்‌ அவா அறச்‌ சூழ்க்தாயே ?? என்பன முதலான திருப்‌ 
பாசுரங்களை த்‌ இருவுள தீதே சொண்டு “தமக்கு ருசியைப்‌ பிறப்பித்தபடியையும்‌” 
என்பது முதலாக அருளிச்செய்றொர்‌. 

8. இப்‌ பிரபச்தங்கனை அருளிச்செய்யுவ்‌ காலத்‌தில்‌ ஆழ்வாருக்கு 
இருந்த நிலை வேறுபாடுகளை, ஸ்ரீ பரதாழ்வானுக்கு இரும்த நிலை வேறுபாடு 
களை மேற்கோளாகக்‌ காட்டி விளக்குகிறார்‌ . ₹ சமையனாசாகிய ஸ்ரீராமபிரா 
னுக்கு ? என்றது முதல்‌, *இவர்க்குத்‌ இருவாய்மொழியில்‌ பேறு” என்றது 
முடிய. 

4. ஸ்ரீராமா. அயோத்‌. 


5, ஸ்ரீராமா, அயோத்‌, 101; 12. 


60 திருவாய்மொழியின்‌ அவதாரிகை 


கூறுகொள்ள இருக்கிறேனோ? ' மந்திர சம்பந்தமும்‌ தம்‌ 
மோடே அன்றோ! சிஷ்யனாய்க்‌ “இரய விக்ரெயங்கட்குத்‌ தகுதி 
யற்றவனாய்‌ இருக்கிறேனோ? ஆன பின்னர்‌, என்‌ பக்கல்‌ 
இருவருள்‌ புரியாது இருப்பாரோ 2” என்று எண்ணமிட்டுக்‌ 
கொண்டு போடுற போதைக்‌ தரிப்புப்போலே-திருவாசிரியத்‌ 
இல்‌ நிலை; £* ஸ்ரீராமபிரான்‌ வருவார்‌ என்ற பேரவாவோடு 
' நந்திக்ரொமத்தில்‌ இருந்து அரசை நடத்திக்கொண்டிருக்தார்‌ ” 
என்றெபடியே, பதினான்கு ஆண்டும்‌ ஆசையை வளர்த்துச்‌ 
கொண்டிருக்காம்போலே இருக்றெ.து-பெரிய திருவந்தாதியில்‌; 
மீண்டு எழுந்தருளித்‌ திருவபிஷே.கம்‌ செய்துகொள்ள, ஸ்ரீ பர 
தாழ்வானும்‌ * சொரூபத்திற்குத்‌ தகுதியான பேறு பெற்றாற்‌ 
போலே இருக்கறது - இவர்க்குத்‌ திருவாய்மொழியில்‌ பேறு. 

£ & இருக்கு யஜுர்‌ சாம வேதங்களும்‌, அப்படியே அதர்‌ 
வணமும்‌, மற்றும்‌ ஒலி உருவமாக உள்ளவை அனைத்தும்‌, 
எட்டு எழுத்துக்களையுடைய இருமந்திரத்திற்குள்‌ அடங்‌ 
இருப்பனவாம்‌ ”' என்றபடியே, நான்கு வேதங்களின்‌ சுருக்‌ 
கம்‌ திருமந்திரமாய்‌, அதனுடைய சருக்கம்‌ பிரணவமாய்‌, அத 
னுடைய சுருக்கம்‌ £ அகரம்‌ ஆயினாற்‌ போன்று, திருவாய்மொழி 


ஆயிரம்‌ பாசுரங்களின்‌ சருக்கம்‌ - முதல்‌ திருப்பதிகம்‌ ; முதல்‌ 
இருப்பதிகத்ஜன்‌ அருக்கம்‌ - சல்‌, அன்‌ ந்ற்ப்னானரற்க ல 
முதல்‌ மூன்று இருப்பாசுரங்களின்‌ சருக்கம்‌ - முதல்‌ இருப்பா 
சுரம்‌; முதல்‌ திருப்பாசுரத்‌ இன்‌ சருக்கம்‌ - முதல்‌. அடி 
"மற்றும்‌, ்ரீராமாயணம்‌ மகாபாரதம்‌ முதலானவைகள்ச்‌ 
செய்த முனிபுங்கவர்களும்‌ சுருக்கியும்‌ விவரித்தும்‌ செய்து 
போரந்தமை அவ்‌ அவ்‌ நூல்களால்‌ தெளிக, 
அவதாரிகை முற்றிற்று. 


1. *மக்இிர சம்பந்தமும்‌ ? என்றது, வசிஷ்டர்‌ பெருமாளுக்கு உபதே 
த்தார்‌ ; பெருமாள்‌, தம்முடைய தம்பிமார்கட்கு உபதேசித்தார்‌ என்பதனைத்‌ 
தெரிவித்தபடி. 

2. ரய விக்ரெயம்‌--விலைக்கு வர்ங்கல்‌, விலைக்கு விற்றல்‌, 

8. ஸ்ரீராமா, பாலகா. 1: 98. 

க்‌, சொருபத்திற்குத்‌ தகுதியான பேறு - பாரதச் திரிய சேஷச்வம்‌, 
அதாவது, அவனுக்கேயாகத்‌ தன்னைக்‌ கொடுப்பது. 

5. பாஞ்சராத்‌திர ஆகமம்‌. 

6. இங்கு, “£ அகரமுதல எழுத்தெல்லாம்‌ ? என்ற இருக்குறன்‌ ஒப்பு 
சோக்குக. 

ர. முதல்‌ பாசுரத்திற்கு முதலடி சுருச்கமாகும்போது ற்பாசுரத்‌ 
இல்‌ கூறிய விக்கம்‌ விபூதி இவைகள்‌ லம்‌. செண்பக ன்‌ 
எனில்‌, பிக்க விபூதிகள்‌ ஆனர்தத்தைப்பற்றி இருப்பனவாதவின்‌, ££ நலம்‌ 2? 
என்று ஆனந்தத்தை அருளிச்செய்த போதே விக்செக விபூதிகளும்‌ பொருள்‌ 
ஆற்றலால்‌ பெறப்படுவனவாம்‌. 

8. இங்கனமே, ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ முதலாயினாரும்‌ தொகுத்‌ 
தம்‌ விரித்தும்‌ செய்‌இருத்தலையும்‌ இங்கு ஒப்பு சோக்குக, ர 


ஸ்ரீ£ 
ஸ்ரீமதே ராமா.நுஜாய ஈம! 
மாறன்‌ மலரடி வாழ்க, 
—: (0) :— 


திருவாய்மொழி 


IN NNN NNN சுவ Pf 


1 ஓ. ஓ. 
1 முதற்‌ பத்து 
முதல்‌.திருவாய்மொழி - உயர்வற ” 
111 
உயர்வற உயர்நலம்‌ உடையவன்‌ யவன்‌_அவன்‌ 
மயர்வற மதிநலம்‌ அருளினன்‌ யவன்‌ அவன்‌ 
அயர்வறும்‌ அமரர்கள்‌ அதிபதி யவன்‌ அவன்‌ 
அயர சுடாடி. தொழுது எழு என்‌ மனனே. 
பொழிப்புரை $—என்‌ மனமே, தேவர்கள்‌ முதலிய மற்றையோ 
ருடைய மேன்மைகள்‌ முழுதும்‌ இல்லை என்னு கூறலாம்படி மேன்மேல்‌ 
உயர்ந்துகொண்டே செல்லுகின்ற ஈத்குணங்களையுடையவன்‌ யாவனோ 
அவன்‌, என்னிடத்துள்ள அறிவின்மை யாவும்‌ நீங்க, பக்தியின்‌ நிலையை 
அடைந்த அறிவைத்‌ தந்தான்‌ ; அந்தக அறிவைத்‌ தந்தவன்‌ யாவனோ 
அவன்‌, மறதி என்பது சிறிதும்‌ இல்லாத நித்தியசூரிகட்குத்‌ தலைவன்‌ $ 
அம்‌ நித்தியசூரிகட்குத்‌ தலைவன்‌ யாவனோ அவனுடைய, எல்லாத்‌ துன்‌ 
பங்களையும்‌ நீக்குகின்ற ஒளிபொருந்திய திருவடிகளை ச்‌ தொழுது பிற 
விப்‌ பெருங்கடலினின்அம்‌ கரை ஏஅவாய்‌. 
விசேடக்குறிப்பு :-—யவன்‌ என்பது யாவன்‌ என்ற சொல்லின்‌ 
விகாரம்‌, மனன்‌ - மனம்‌; மகரத்திற்கு னகரம்‌ போலி என்பர்‌. 
இப்பதிகம்‌ நாற்சீர்‌ காலடியான்‌ வருதலின்‌ கலிவிருத்தம்‌ எனப்‌ 


L டும்‌, 


1. தூறு பாசுரங்கள்‌ கொண்டதொரு தொகு தியைப்‌ : பத்து? என்றும்‌, 
பத்தும்‌ பாசுரங்கள்‌ கொண்ட பதிகத்தைத்‌ * இருவாய்மொழி ? என்னம்‌ வழவ்‌ 
குவர்‌ ; “£ பத்துப்பாட்டு ஒரு இிருவாய்மொழியாய்‌, பத்துத்‌ திருவாய்மொழி 
ஒரு பத்தாய்‌, இப்படிப்‌ பத்துப்‌ பத்தான ஆயிரம்‌ ?? (2, 9: 11.) என்ற 
வியாச்சியானம்‌ காண்க. இம்முறையில்‌, முதல்பத்து என்பதற்கு முதல்‌ தூறு 
பாசுரங்கள்‌ என்‌ றும்‌, மறதல்‌ திருவாய்மொழி என்பதற்கு முதல்‌ பத்துப்‌ பாசன்‌ 
சள்‌என்றும்‌ கொள்க, இங்கனமே பின்‌ வருவனவற்றிற்கும்‌ பொருள்‌ சொள்ச; 


8 


08 இருவாய்மொழி--முதற்‌ பத்து 


ஈடு 3! £ இறைவன்‌ எல்லாகற்குணங்கட்கும்‌ தான்‌ இருப்‌ 
பிடனயைஇருக்றெ இருப்பைக்‌ காட்டி உபகரித்தான்‌ ; * ௮க்‌ 
குணங்களும்‌ தன்னைப்‌ பற்றி நிறம்‌ பெற வேண்டும்படியாக 
இருக்கற திவ்வியா த்ம சொரூபத்தின்‌ வேறுபாட்டினைக்‌ காட்டி 
உபகரித்தான்‌ ; இப்‌ பேற்றுக்கு என்பக்கல்‌ சொல்லக்கூடிய 
நன்மை சிறிதும்‌ இன்றி இருக்கவும்‌, *'நிர்ஹேதுகமாகத்‌ 
கானே உபகாரகன்‌ ஆனான்‌; “கம்‌ தன்மைகளை அடைந்தவர்‌ 
களாக இருக்கின்ற * நித்தியகுரிகட்கும்‌ ௮வ்வருகாக இருக்கெ 
இருப்பைக்‌ காட்டி உபகரி த்தான்‌ ; தன்னுடைய திவ்விய விக்‌ 
இரகத்தின்‌ வேறுபாட்டினைக்‌ காட்டி உபகரித்தான்‌? என்று 
அவன்‌ செய்த உதவிகள்‌ அடையச்‌ சொல்லி, £ இப்படி உப 
காரகனானவன்‌ திருவடிகளிலே நித்தியமான கைங்கரியத்தைச்‌ 
செய்து உய்வு பெறுவதற்கு வாராய்‌ ? என்று தம்‌ திருவுள்ளத்‌ 
அக்கு உபதேசிக்றொர்‌. இனி, (ஆறு ” ணெணகம்‌ எடுத்தால்‌ 
ரேர்‌ நின்ற மரங்கள்‌ பறி உண்டு போய்க்‌ கடலிலே புகும்‌; நீர்‌ 
வஞ்சிக்கொடி முதலானவை வளக்து பிழைக்கும்‌; அவை 
போன்று, இறைவனுடைய குணங்களின்‌ எடுப்பு இருந்தபடி. 
கண்ட ஈமக்கு எதிரே கான்‌ என்று பிழைக்க விரகு இல்லை; 
அவன்‌ திருவடிகளில்‌ தலைசாய்த்துப்‌ பிழைக்க வாராய்‌ 
செஞ்சே என்றோர்‌ என அமாம்‌. £ இளைய பெருமானை நீர்‌ 
இவருக்கு என்‌ ஆவீர்‌? என்ன, “பெருமாளும்‌ ஒரு படி. கினை க்‌ 


1. இங்கு £ இறைவன்‌? என்பது தொடக்கமாகவுள்ள ஐச்து வாக்கயன்‌ 
களும்‌ முறையே, இத்‌ திருப்பாசுரத்திலுள்ள ££ உயர்கலமுடையவன்‌ ?? என்ப 
தனையும்‌, “£ யவன்‌ ?? என்பதனையும்‌, '£ அருளினன்‌ ?? என்பதனையும்‌, “(அமரர்‌ 
கள்‌ அதிபதி?! என்பதனையும்‌, ““சடரடி?? என்பதனையும்‌ கோக்காகக்கொண்டு 
எழுதப்பட்டவை. 

2, “குணங்களை என்‌ கூறுவது கொம்பினைச்‌ சேர்்கவை யுய்யப்‌, 
பிணங்குவன அழகு இவளைத்‌ தவஞ்செய்து பெற்ற துகாண்‌ ?” (கம்பரா. கார்‌ 

மேகப்‌: 18.) என்பது, இங்கு கினைவிற்கு வருன்றது. 

3. மிர்ஹேதுகம்‌ - சாரணமில்லாமை. 

கீ. திவினை இல்லாதிருத்தல்‌ முதலிய தன்மைகள்‌. 

5. கித்தியகுரிகள்‌ - சம்சாரத்‌ தின்‌ வாசனை ிறிதும்‌ இல்லாதவர்களாய்‌, 
இறைவனுடைய அஅபவத்தில்‌ ஒரு சாளும்‌ குறைதல்‌ இல்லாதவர்களாய்‌ இருக்‌ 
கும்‌ தேவர்கள்‌. அவர்களாவார்‌ - ஆதிசேடன்‌, கருடன்‌, சேனைமுதவியார்‌ 
முதலானோர்‌. 6 
்‌ 6. “ சைங்கரியம்‌ - தொண்டு, 

7. ண்ணசம்‌ - ஆற்றுவெள்ளம்‌. 


8. இளைய பெருமாள்‌ என்றது இலக்குமணனை. பெருமாஸ்‌ என்றது 
ஸ்ரீசாமபிரானை. இல்கனம்‌ கூறுதல்‌ வைணவப்‌ பெருமக்கள்‌ மரபு. 


முதல்‌ திருவாய்மொழி பா. 1 59 


திருப்பர்‌ ; ஈரனும்‌ ஒருபடி நினைத்திருப்பன்‌ ? என்றார்‌. (அவர்‌ 
கினைத்திருக்றெபடி. என்‌? நீர்‌ கினைத்திருக்கும்படி. என்‌'என்ன, 
“அவர்‌ தம்‌ பின்‌ பிறந்தவன்‌ என்று இருப்பர்‌; கான்‌ அவர்‌ 
குணங்களுக்குத்‌ தோற்று அடியேனாய்‌ இருப்பன்‌? என்று 
இருப்பன்‌ என்றார்‌. அப்படியே இவரும்‌ * உயர்வற உயர்‌ நலம்‌ 
உடையவன்‌ அயர்‌ அன சுடர்‌ அடி. தொழுது எழு என்‌ 
மனனே ” என்றோர்‌. * ஆயின்‌, இவர்தாம்‌ முற்படக்‌ குணங்‌ 
களில்‌ இழிர்து பேசுதற்குக்‌ காரணம்‌ யாது ? எனில்‌, தாம்‌ 
அகப்பட்ட துறை அக்‌ குணங்களாகையாலே அவற்றையே 
முதன்முன்னம்‌ பேசுகிறார்‌. இறைவன்‌, இவரைக்‌ குணத்தை 
இட்டாயிற்று வணங்குவித்தது. 

உயர்வு௮ற உயர்கலம்‌ உடையவன்‌ யவன்‌ - பகவானுடைய 
ஆனக்தத்தைப்‌ பேசப்புக்க வேதங்கள்‌ மனிதர்களுடைய 
ஆனந்தம்‌ தொடங்கிப்‌ பிரமானந்தத்து அளவும்‌ சென்று பின்‌ 
னையும்‌ அதற்கு மேல்‌ “ உத்பிரேகூதித்துக்‌ கொண்டு சென்‌ று 
பின்னையும்‌ அளவிட்டு அறியமாட்டாது *“ அந்த ஆனம்த 
குணத்தினின்‌ அம்‌ மனத்தோடு வாக்குக்கள்‌ திரும்புகின்ற 
னவோ?' என்கிறபடியே, மீண்டன ; இவ்வாறு மீண்டமையும்‌ 
ஆனக்தகுணம்‌ ஒன்றைப்‌ பற்றியேயாம்‌ ; குணங்கள்‌ எல்லாம்‌ 
இப்படியே அன்றோ இருப்பன ; இக்‌ குணங்கள்‌ எல்லாம்‌ 
தமக்கு கிலையமாகப்‌ பேசுகிறார்‌ இவர்‌. £ இறைவனின்‌ வேறு 
பட்ட எல்லாப்‌ பொருள்களிலும்‌ எல்லாவகையா லும்‌ வருகின்ற 
மேன்மையினை ஈண்டு *உயம்வு' என்றொர்‌. ௮ற - அம்மேன்மை 
இன்றியே ஒழிய; ஈண்டு “அற” என்றது, மற்றைத்‌ தெய்வங்‌ 
கள்‌ உயர்வே இல்லாதவர்கள்‌ என்பதனைக்‌ குறிக்க வந்தது 
அன்று; இறைவனுடைய மேன்மையினையும்‌ பிற தெய்வங்‌ 

1. ஸ்ரீராமா. கிஷ்‌, 43 12, இது, அஅமார்‌ கேட்ட கேள்விக்கு இலக்கு 
மணன்‌ கூறும்‌ விடை. 

2. முதல்‌ பாட்டுக்கு இரண்டுவகையில்‌ ௮வ.தாரிசை. ஒன்‌ இ--மனமே, 
நமக்குப்‌ பல உதவிகளைச்செய்த இறைவனுடைய திருவடிகளை வணங்கு என்‌ 
பது, மற்றொன்‌ று- இறைவன்‌ ஈற்குணச்சடலாதலின்‌, இளைய பெருமாளைப்‌ 
போன்று, நீயும்‌ குணங்கட்குத்‌ தோற்று அவனை வணங்கு என்பது. இரண்டா 


வது அவதாரிகை (“உயர்வற உயர்சலமுடையவன்‌, துய.ரறு சுடர்‌அடி தொழு 
தெழு ?? என்பதில்‌ கோக்காக எழுந்தது. 


௨8. உத்பிரேக்ஷித்தல்‌-தாம்‌ எண்ணியவாறு புனைக்துரைத்தல்‌ ; 5 தற்குறிப்‌ 
பேற்றம்‌. 
4. தைத்திரீ. ஆன. 9: 1. 
5. , “உயர்வற உயர்‌ மலமுடையவன்‌ யவன்‌? என்றதனை சோகப்‌ (பேசு 


இருர்‌ இவர்‌? என்கிறார்‌. 


ஞு 


60 திருவாய்மொ।நிட முதற்‌ பத்து 


சுளினுடைய மேன்மையினையும்‌ பார்த்தால்‌, சூரியன்‌ முன்‌ ஈட்‌ 
சத்திரங்கள்‌ போலவும்‌, மஹாமேருமலையின்‌ உச்சியில்‌ கின்ற 
வனுக்குக்‌ ழுள்ள கட்கு முதலியவை போலவும்‌, உள்ளனவாக 
இருக்கச்செய்தே இல்லை என்னலாம்படி இருக்கையைத்‌ செரி 
வித்சபடி.. இதனால்‌, அவர்கள்‌ உயர்வின்‌ சிறுமையைத்‌ தெரி 
வித்தபடி.. இனி, ' உயர்வற என்ப தற்கு, எல்லாருக்கும்‌ உயர்வு 
உண்டாகும்போது வருத்தமுண்டு; அப்படி வருந்த வேண்‌ 
டுமோ ? என்றால்‌, உயர்வற உயராகிற்கும்‌ என்‌ று உரைத்தலு 
மரம்‌. உயர்வு - வருத்தம்‌. இத்தைப்‌ பற்றியே ஸ்ரீ ஆளவம்‌ 


தாரும்‌ *  ஸ்வாபாவிகம்‌ என்று அருளிச்செய்தார்‌. 


ஆயின்‌, மற்றையோருடைய உயர்வுகளை எல்லாம்‌ இல்லை 
என்னலாம்படி செய்தால்‌ தனக்கு ஓரெல்லை உண்டாய்‌ இருக்‌ 
குமோ? என்னில்‌, உயர்‌-காலம்‌ என்னும்‌ ஒரு பொருள்‌ உள்ள 
வரையில்‌ அநுபவித்தாலும்‌ அப்பாற்பட்டு, வாக்காலும்‌ மனத்‌ 
தாலும்‌ அளவிட்டு அறிய முடியாதபடி உயராகிற்கும்‌, ஆயின்‌, 
* 4 செல்வம்‌ அழிதலை முடிவாகவுடையன ; உயர்வு இறங்குதலை 
முடிவாகவுடையன ; சேர்க்கை பிரிதலை முடிவாகவுடையன; 
வாழ்தல்‌ சாதலை முடிவாகவுடையன ?' என்றெபடியே, இங்குக்‌ 
கூறப்படும்‌ உயர்வும்‌ ஒரு காலத்தில்‌ தா முே ம? எனின்‌, 
அன்று; * உயர்‌? என்ற சொல்லால்‌ இவ்வளவு என்று அள 
விட்டுக்‌ கூற முடியாமையைக்‌ கூறியபடி. ஆயின்‌, *கரை 
கட்டாக்‌ காவிரி போன்று குணங்கள்‌ பரந்திருந்தால்‌ இவற்‌ 
அள்‌ யாதாயினும்‌ ஒன்‌ று பயன்‌ இல்லாமல்‌ காடுபட்டுக்‌ இடக்‌ 
குமோ? என்னில்‌; ஈலம்‌-கண்ட இடம்‌ எங்கும்‌ பயிர்‌ பட்டு இருக்‌ 
கும்‌ ஈன்செய்கிலம்‌ போன்று எல்லாக்‌ குணங்களும்‌ ஓக்கக்‌ 


| கொள்ளத்‌ தக்கனவாக இருக்கும்‌. இங்கு ₹*நலம்‌ ” என்றது, 


1. உயர்வு என்பதற்கு, வருத்தம்‌என்பது சேர்பொருள்‌ அன்னு; உயர்வு 
என்பது வருத்தப்பட்டு அடையவேண்டுவது ஒன்று. ஆதலால்‌, வருத்தம்‌ - 
கா.சணம்‌ 5; உயர்வு - காரியம்‌, ஆகவே, இங்கு வருந்து சலாஏய காரணத்தை 
£ உயர்வு? எனக்‌ காரியமாக உபசரித்துக்‌ கூறியுள்ளதாகச்‌ கொண்டு உரைகாரர்‌ 
இல்‌ உரை அருளிச்செய்‌ன்றார்‌ என்று கோடல்‌ அமையும்‌, ₹* அருளல்லதி 
யாதெனில்‌ ? என்ற திருக்குறள்‌ உரையில்‌, ** “ஊன்‌ இன்கை ? ஆயெ காரணத்‌ 
தைப்‌ ' பாவம்‌ ? எனச்‌ காரியமாக கூறினார்‌ ?? என்ற பரிமேலழகர்‌ உரை 
இக்கு சோக்கல்‌ தகும்‌. 

2. ஸ்வாபாவிசம்‌ “இயற்கை. இத, தோத்திரரத்ஈம்‌. 11. 

3. ஸ்ரீராமா. அயோத்‌. 105, 16, 


4. ஒரு காலத்தில்‌ காவேரி கரை சட்டப்படாமல்‌ இருந்ததையும்‌, பின்‌ 
சர்ச்‌ சரிசாதிபெருவளத்தானால்‌ சரைசட்டப்ப்டமையும்‌ இங்கு சினைவு கூர்க, 


முதல்‌ இருவாய்மொதி--பா. 1 01 


ஆனந்த குணம்‌ ஒன்‌ நனையே சொல்லுகிறது. அன்றி, குணங்‌ 
களின்‌ தொகுதியினைச்‌ சொல்லுறெது என்றும்‌, ஆனந்தம்‌ 
உண்டாவகற்குக்‌ காரணமான 1 விபூதிகளைச்‌ சொல்லுகிறது 
என்றும்‌ கோடலும்‌ பொருந்தும்‌. உடையவன்‌ - இக்‌ குணங்‌ 
களை உள்ளவை என்று கூறு தலோடு அமையாது, இவற்றைக்‌ 
கொண்டு நிரூபிக்கவேண்டும்படி.யாக இருப்பவன்‌. இதனால்‌; 
இக்‌ குணங்கள்‌ இடையில்‌ தோன்றியவை யல்ல ; இறைவன்‌ 
தன்மையோடு சேர்க்தவைகளாக இருப்பன என்பதனைத்தெரி 
வித்தபடி, ூ ஆழ்வான்‌, பின்னைப்‌ பின்ணையைப்‌ பார்த்து * கிரக 
குணழ்‌ என்பார்‌ மிடற்றைப்‌ பிடித்தாற்‌ போலே ஆழ்வார்‌ நல 
மூடையாவன்‌ ? என்றபடி. கண்டாயே !? என்று பணித்தான்‌. 
£6 அந்த இறைவன்‌ எல்லா நற்குணங்களையும்‌ இயற்கையாக 
உடையவன்‌ ”, * 4 ஏங்கும்‌ நிறைந்து இருக்கன்ற கண்ணபிரா 
னுடைய கல்யாணகுணங்கள்‌ எல்லா உலகங்களும்‌ சேர்ந்து 
பதினாயிரம்‌ வருடங்கள்‌ கூறினும்‌, கூறுதற்கு முடிவுபெறுவன 
அல்ல ”, 8 “மகரத்மாவாயெ ஸ்ரீராமன்‌; தாதுக்களுக்கு எல்‌ 
லாம்‌ இருப்பிடமாக இருக்கும்‌ இமய மலையினைப்‌ போன்று, 
எல்லா நற்குணங்களுக்கும்‌ இருப்பிடமாக இருக்கின்றான்‌ ”, 
6 அரசனே, உன்னுடைய மகனான ஸ்ரீராமனுக்குப்‌ பல நற்‌ 
குணங்கள்‌ இருக்கின்றன ” என வருவன ற்றை இங்கு உணர்தல்‌ 
தகும்‌. 7 ££ இயற்கையில்‌ அமைந்தனவாய்‌ எல்லை அற்றனவாய்‌ 
மேன்மையினையுடையனவாய்‌ எண்‌ இல்லாதனவாய்‌ உள்ள 
கல்யாணகுணங்களின்‌ கூட்டத்தையுடையவன்‌ ? என்றார்‌ 

ஸ்ரீ ஆளவந்தாரும்‌. 
இப்படி, குணங்கள்‌ கரைபுரண்டு இருந்தால்‌ இக்‌ குணங்க 
ளாலே தனக்கு கிறமாகும்படி. இருக்கன்றானோ இறைவன்‌ ? 
என்னில்‌, அங்கன்‌ இரான்‌; தன்னைப்‌ பற்றிக்‌ குணங்கள்‌ நிறம்‌ 
பெறவேண்றம்பட_ இருக்கின்றன்‌. இறைவன்‌ என்பதனை 
அருளிச்செய்றொர்‌ * யாவன்‌? என்ற சொல்லால்‌. £ “உப்புக்‌ 
கட்டி உள்ளும்‌ புறமும்‌ உப்புச்சுவையே ஆயினாற்போன்று, 
இறைவன்‌ உள்ளும்‌ புறமும்‌ ஞான மயமாக இருக்கின்றான்‌ ”' 

1. விபூதி - உலகம்‌. 

ஆழ்வான்‌ - கூரத்தாழ்வான்‌, 


2 

8. ஸ்ரீ விஷ்ணுபு, 6. 5: 84, 
4, வியாசபா.... வீடுமபருவம்‌. 
5. ஸ்ரீராமா. ஷ்‌. 15: 20. 
6. ஸ்ரீராமா. அயோத்‌. 2: 26, 
7. ஸ்தோத்திரரத்தினம்‌. 11. 
8, பிரஹதா. உபரி, 6, 5: 29, 


க்‌ 


02 திருவாய்மொதி__ முதற்‌ பத்து 


என்ற பிரசித்தமான பிரமாணத்தைப்‌ பற்ற * யவன்‌” என்‌ 
இருர்‌. ! இதனால்‌, குணங்களை வேண்டாத இறைவனுடைய 
பிரசித்தியைச்‌ சொல்லுரிறொர்‌ என்றாதல்‌, குணங்களோடு கூடி 
இருக்கின்ற இறைவனுடைய வேறுபாட்டினைச்‌ சொல்லுகன்‌ 
ரூர்‌ என்றாதல்‌ கொள்க. அவன்‌ - இதற்கு அப்பால்‌ ஓர்‌ உப 
காரத்தைச்‌ சொல்ல நினைந்து ஒழ்‌ நின்ற கிலையை அமைத்து 
மேலே * கோள்படி. கொள்ளுகிறார்‌. அவ்‌ உதவிதான்‌ யாது 2 
என்னில்‌; மயர்வு ௮ற-ஞாகாநுதயம்‌, அம்யதாஞானம்‌, விபரீத 
ஞானம்‌ என்றெ இவை * வாசனையோடே போகும்படியாக. 
ஞாகா.நுதயமாவது--தேகத்தையே ஆத்மாவாக நினைத்தல்‌. 
அம்யதா ஞானமாவது--பிற தெய்வங்கட்குத்‌ தன்னை அடிமை 
யாக நினைத்தல்‌. விபரீத ஞானமாவது -- தனக்குத்‌ தானே 
உரியவனாகவும்‌ ஆதீமாவோடு அஅபவிக்கன்ற இன்பமே 
இன்பமாகவும்‌ நினைக்கும்‌ * கேவலனுடைய ஞானம்‌. தம்‌ இரு 
வாயாலே “மயர்வற' என்று சொல்லலாம்படி காணும்‌ இறைவன்‌ - 
தான்‌ _இவர்க்கு அறிவு இன்மையை வாசனையோடே, போச்‌ 
னெபடி, மதி கலம்‌ - ஞான பக்திகள்‌ இரண்டனையும்‌ தந்தான்‌ 
என்‌.று * கூறுவாரும்‌ உளர்‌. இணி மலம்‌ மதி என முன்பின்‌ 
ஓக்‌ அட்ட காகா பத உனது பொருள்‌ சொண்டு, முளைக்‌ 
ஆ டப ரைன்‌ - ர 

ர அடக்க பார்கும்‌ பொருள்சகாப்போலே 

3. இதனால்‌ - (யவன்‌ ?? என்றெ இதனால்‌. * குணங்களை வேண்டாத 
இறைவனுடைய பிரரத்இிமைச்‌ சொல்லுகிறார்‌ ? என்பதற்கு இயைய “ யவன்‌ 
உயர்வற வுயர்கல முடையவன்‌ ? என *யவன்‌?? என்னும்‌ சொல்லை முன்னே 
கூட்டிப்‌ பொருள்‌ கொள்க. இரண்டாவது பொருளுக்குச்‌ சொற்களை உள்ள 
வாறே கொள்க. 

2. தோள்படி கொள்ளுதலாவது--௮.ரசன்‌ யானைமீது வீற்றிருத்தற்கு 
எறுங்காலத்தச்‌ சாமந்தர்‌ தோள்களைப்‌ படியாகக்கொள்ளுதல்‌, 

8. முன்புசெய்து போந்தவற்றில்‌ மீளவும்‌ மூளுசைக்கு உறுப்பான சம்ஸ்‌ 
காரம்‌ வாசனை எனப்படும்‌. ்‌ 


&, சேவலன்‌ ஆவான்‌ - கைவல்ய நிஷ்டன்‌. சைவல்யமாவது- ஆத்மாஅ 
பலம்‌. ஒரு பெண்ணானவள்‌ பதியோடு சேர்ச்து பதியினுடைய குணம்‌ உருவம்‌ 
செல்வம்‌ முதலியவற்றை அஅபவிப்பதை விட்டுத்‌ தான்‌ தனியே யிருந்து 
சொண்டு, சன்‌ அழனெத்‌ தான்‌ ௮௮பவிப்பது போன்‌ று,விரசைக்கு ௮ச்சசை 
யில்‌ பமமபதத்துக்கு வெளியில்‌ ஒரு மூலையில்‌ இருக்கும்‌ கைவல்யலோகத்‌ 
இல்‌ தன்னைத்‌ தானே அஅபவிப்பத. 

5. *கூறுவாருமுளர்‌? என்றது, இராமாஅசராக்கு முன்னர்‌ இருந்த 
பெசியார்களை. 

6. பொருள்சள்‌ - கருங்காலிமாம்‌ முதலியவை, 


முதல்‌ திருவாய்மொழி--பா. 1 08 


பக்தியின்‌ உருவத்தை அடைக்க ஞானத்தைத்‌ தந்தான்‌ என்‌ . 
கிறார்‌ என்று பட்டம்‌ அருளிச்செய்வர்‌. கர்மத்தாலும்‌ ஞானத்‌ 
தாலும்‌ உண்டாகக்‌ கூடியது பக்தி, அந்தப்‌ பக்தியின்‌ நிலை 
யிலே இறைவனுடைய திருவருள்‌ நிற்க; பின்னர்த்‌ தொண்டு 
செய்வதற்குக்‌ காரணமாய்‌ முன்னே உண்டான பக்திதான்‌ 
இவ்‌ ஆழ்வாருடைய பக்தி, “ ஆழ்வார்‌ ! பிரபந்நரோ ? பக்தி 
நிஷ்டரோ ? என்று எம்பாரைச்‌ சிலர்‌ கேட்க, “ஆழ்வார்‌ 
பி.ரபக்கர்‌; பக்தி இவர்க்கு தேக யாத்ரா சேஷம்‌ ” என்று 
அருளிச்செய்தார்‌. எவ்வாறு? எனின்‌, “காம்‌ அனைவரும்‌ 
பிரபந்ஈர்களாக இருப்பினும்‌) ஓர்‌ ஆண்டிற்கு அல்லது ஆறு 
மாதங்கட்கு வேண்டும்‌ உணவுப்‌ பொருள்களை முன்னரே 
தேடிக்‌ கொள்ளுன்றோம்‌ அன்றோ? ௮து போன்று; 
 “உண்ணுஞ்‌ சோறு பருகு நீர்‌ தின்னும்‌ வெற்றிலையும்‌ எல்‌ 
லாம்‌ கண்ணனே ” யாவான்‌ இவர்க்கு. 


அருளினன்‌ - ஒரு வித கரரணமும்‌ பற்றாமல்‌ அருளிக்‌ 
கொண்டு நிற்கக்‌ கண்ட இத்தனை. இறைவன்‌ திருவருள்‌ புரி 
தற்கு முன்னர்‌ ஆழ்வார்‌ தம்மை இல்லாத பொருளுக்குச்‌ சம 
மாக நினைத்திருக்தார்‌ ஆதலின்‌ ௱ எனக்கு அருளினன்‌! என்‌ 
திலர்‌. இணி, தாம்‌ விரும்பாமல்‌ இருக்கவும்‌, மார்பின்‌ கடுப்‌ 
பாலே தரையிலே பாலைப்‌ பீச்சுவாரைப்‌ போன்று, கானாகவே 
அருள்செய்துகொண்டு கின்றான்‌ ஆதலின்‌ ₹ அருளினன்‌ ' என்‌ 
கிறார்‌ எனலுமாம்‌. * “ மிச்ச பெருமையோடு கூடியவனும்‌ எல்‌ 
லாப்‌ பொருள்களையும்‌ கியமிக்செ. றவனுமான பரம்பொருள்‌ 


1. பிரபர்ஈர்‌ “ பிரபத்தி நெறியில்‌ நின்றவர்‌. பிரபத்தி என்பது - இறை 
வனைப்‌ பற்றுதற்குரிய ரெறிகளுள்‌ ஒன்று ; பிரபத்தி - சன்றாக அடைதல்‌ 
என்பது பொருள்‌. “£அடியேன்‌ சான்‌ முயற்சி இன்றி நின்னருளே பார்த்திறாப்‌ 
பன்‌ நீசனேனே ? என்றபடியே அடைக்‌ இருத்தல்‌, பக்தி நிஷ்டர்‌ - பச்தி 
நெறியில்‌ நின்றவர்‌, 


2. தேகயாத்ராசேஷம்‌ - உடல்‌ உயிரோடு கூடி நிலைச்‌இருப்பதற்குச்‌ 
காரணமாக இருப்ப. அதாவது - சாம்‌ உடலோடு கூடி வாழ்ர்‌து இருப்ப 
தற்கு உணவு இன்றியமையாதது போன்று, ஆழ்வார்‌, தம்‌ உடலோடு கூடி 
வாழ்ச்து இருப்பதற்குப்‌ பகதி இன்றியமையாதது என்பதாம்‌. பச்‌.தி என்றது, 
பக்தி காரணமாகச்‌ செய்யப்படும்‌ கைங்கரியங்களை, 


9. பக்தி அல்லது பக்தியினாற்‌ செய்யப்படும்‌ கைங்கரியங்கள்‌, உண 
வினைப்‌ போன்று தேசயாத்‌.திரைக்குச்‌ சா.ரணமாமோ? எனின்‌, அதறிகு விடை 
அருளிச்செய்‌ிறொர்‌ * உண்ணுஞ்சோறு?? என்று தொடல்‌. இத, இறுவாய்‌, 
ம. 


4, தைத்‌, சாராயணட 6; 10, 


04 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


தனது கிர்ஹே.துக இருபையால்‌ எப்பொழுது எனைப்‌ பார்க்‌ 
இன்றானே, அப்பொழுது அவன்‌ சோகம்‌ நீங்கினவன்‌ ஆகின்‌ 


ரான்‌” என்று உபகிடதம்‌ புகலும்‌. ஆயின்‌; இத்தலையில்‌ 


நினைவு இன்‌ றியே இருக்கவும்‌, வது அருளினவன்‌ தன்‌ அருள்‌ : 
கொள்வார்‌ இல்லாதான்‌ ஒருவனோ? என்னில்‌, அயர்வு அறும்‌ 
அமரர்கள்‌ அதிபதி - தான்‌ அருளாத அன்று * சத்தை இன்‌ 
றிக்கே இருப்பாரை ஒரு நாடாகவுடையவன்‌. அயர்வாவது - 


_ மறதி, அஃது இன்றிக்கே இருப்பவர்கள்‌, அயர்வறும்‌ அமரர்‌ 


“கள்‌. அவர்கள்‌ -மித்தியர்கள்‌. * மறதி இருக்கு வக்கில்‌ 


வர்கள்‌ -முக்கர்கள்‌. அவரின்‌ வேறுபட்டவர்கள்‌ இவர்கள்‌. 
ஈண்டு அமரர்கள்‌ என்றது, கேவலம்‌ மரணம்‌ இல்லாதவர்கள்‌ 
என்பதனைக்‌ குறிக்க வந்தது அன்று; பகவானுடைய அது 
பவம்‌ தடைபடுமே யானால்‌, அப்பொழுது தங்களை உள்ளவர்‌ 
களாகக்‌ கருதாதவர்கள்‌ என்‌ தெரிவிக்க வந்தது. 
அதாவது-பிரிவில்‌ தரியா தவர்கள்‌ என்‌ றபடி., * 6 இராகவனே ! 
உம்மைப்‌ பிரிக்து பிராட்டி பிழைக்க மாட்டாள்‌; கானும்‌ 
பிழைக்கமாட்டேன்‌? என்பத இளையபெருமாள்‌ திருவார்த்தை. 
அமரர்கள்‌ என்பதில்‌ “ கள்‌  விகுதிமேல்‌ விகுதி. சத்தியலோகம்‌ 
முடிவாகஉள்ள இவ்‌ உலகங்கள்‌எல்லாம்‌ காற்பங்காகவும்‌, 
மோக்ஷ உலகம்‌ முக்காற்‌ பங்காகவும்‌ உள்ள பெருமையினைக்‌ 
குறிக்க வந்தது. 
மோக்ஷ உலகத்திலிருப்பவர்கள்‌ எல்லாவகையாலும்‌ இறை 

வனை ஒத்திருப்பவர்களாய்‌ இருக்கையாலே ஓலக்கம்‌ இருக்‌ 
குங்‌ காலத்திலேதான்‌ அவர்களுக்கும்‌ அவனுக்கும்‌ வாச அறி 
யலாமாதலின்‌ “அமரர்கள்‌ அதிப” என்‌ஒருர்‌.ஆயின்‌, ஓலக்கம்‌ 
இராத காலத்தில்‌ அறியுமாறு யாங்கனம்‌ ? எனின்‌, பிராட்டி 
மாராலேயாதல்‌, ஸ்ரீ கெளஸ்‌அபம்‌ முதலியவைகளாலே 
யாதல்‌ சேஷி என்று அ௮றியுமத்தனை. ஆயின்‌, இப்படி இருக்‌ 
கிற இவர்கள்‌ பலரரகத்‌ தான்‌ ஒருவனாக இருப்பதனால்‌, 
இவர்களைப்‌ பின்பற்றிக்கொண்டு தன்னுடைய * சேஷியாம்‌ 
தன்மை ஆகும்படி இருக்கெறானோ இறைவன்‌? என்னில்‌,அ௮த 
பதி- அவர்களுக்கும்‌ தொட்டுக்கொள்‌ தொட்டுக்கொள்‌ என்ன 

68 சுத்தையின்றிக்கேயிருப்பார்‌ - ித்தியகுரிகள்‌, “ஒரு காடு! என்ற, 
ஈண்டுப்‌ பாமபதத்தைச்‌ குறித்த, 

2. த்தியர்கள்‌ எப்பொழுதும்‌ மற தி யில்லாதவர்கள்‌; £அயர்வறும்‌? என்‌ 
பது எப்பொழுதும்‌ மற தியின்மையினைக்‌ குறிக்க வந்த இயற்சையடை. 

8. ஸ்ரீசாமா. அயோத்‌. 59: 91. 

. க்‌, சேஷி- தலைவன்‌ $ இறைவன்‌ 


முதல்‌ திருவாய்மோழி-ஃபா, 1 08 


வேண்டும்படி. ! யானைக்குக்‌ குதிரைவைத்அ அவ்வருகாய்‌ இருப்‌ 
பான்‌ என்பதாம்‌. இனி, அதிபதி - தலைவன்‌ என்று கோடு 
மாம்‌. 

இதற்கு அப்பால்‌, விச்ரெஹெத்தின்‌ வேறுபாட்டினைச்‌ 
சொல்ல ஒருப்பட்டுக்‌ இழ்‌ கின்ற நிலையினைக்‌ “குலுக்க (அவன்‌? 
என்று அவ்வருகே போடருர்‌. அயர்‌ அன சுடர்‌ அடி - துயர்‌ 
அனக்குஞ்‌ சுடர்‌ அடி என்று முன்புள்ள * முதலிகள்‌ அருளிச்‌ 
செய்வர்‌; அ௮தாவது--எல்லா ஆதீமாக்களினுடைய எல்லாத்‌ 
அன்பங்களையும்‌ போக்குதலையே தம்‌ இயல்பாகவுடைய திரு 
வடிகள்‌ என்பதாம்‌. இனி, a எம்பெருமானார்‌, EEE ஸ்ரீராமன்‌; 
தன்‌ ம்‌ ழ்‌ வாழும்‌ மக்கட்குத்‌ அன்பம்‌ வருங்‌ காலத்துத்‌ தானும்‌ 
அன்பத்தைஅடைக்தவன்‌ ஆகின்றான்‌” என்று கூறுகின்றது 
ஸ்ரீராமாயணம்‌; இகனால்‌, அன்பத்தை நீக்குதலும்‌ அவன தாக 
இருக்கும்‌ என்பதும்‌, மக்கள்‌ இன்புறுங்‌ காலத்துத்‌ தானும்‌ 
இன்புறுகன்றான்‌ என்பதும்‌ பெறப்படும்‌. ௮து போன்று, 
இவர்‌ துயர்‌ அறத்‌ தான்‌ தயர்‌ தீர்்தானாய்‌ இருக்கை. இத்தால்‌, 
£ இவர்‌ மயர்வு அவன்‌ அயர்‌ அற்றபடி என்று அருளிச்‌ 
செய்வர்‌. சுடர்‌ அடி - எல்லை௮ற்ற ஒளி உருவமான திவ்விய 
மங்கள விக்கரஹத்தைச்‌ சொல்லுறார்‌. சுடர்‌ - £ பஞ்ச சக்தி 
மயமான புகரை அருளிச்செய்கிறார்‌. அடி - அடியவன்‌ இறை 
வனிடத்தில்‌ விரும்புவது திருவடிகளை. பால்‌ குடிக்கும்‌ குழக்சை 
கள்‌, தம்‌ தாயின்‌ மார்பிலே வாய்‌ வைக்குமாறு பேோன் அ; 


3. (யானைக்குச்‌ குதிமைவைத்தல்‌”என்ற த, பிடி கொடுக்குமாறு போன்று 
இரும்து பிடி கொடரமையைப்பற்ற. யானைக்குக்‌ குதிரை வைக்கையாவத, 
யானையின்‌ வேகத்தைப்‌ பரீகதிக்ன்றவர்கள்‌, குதிரையை முன்‌ நடத்தி 
யானையைப்‌ பின்‌ ஈடத்துவார்கள்‌ ; யானையும்‌ அதிக்கையாலே குதிமையைத்‌ 
தொடும்படி இட்டச்‌ சென்று பின்னையும்‌ தொடமாட்டாதே ஒழியும்‌. அப்‌ 
படியே, நித்தியகுரிகட்கும்‌ அப்பாற்பட்டவன்‌ இறைவன்‌ என்றபடி, 

2. குலுக்குதல்‌-விக்கரஹத்‌ தின்‌ இனிமையினை அஅபவித்தற்கும்‌ இடம்‌ 
உண்டாகும்படி செய்தல்‌. 

3: முதலிகள்‌ - முதன்மையினையுடையவர்‌ ; பெரியோர்கள்‌. 

4. எம்பெருமானார்‌ - இராமானுசர்‌. 

5. ஸ்ரீராமா. அயோத்‌. 2: 42, 

6. “இவர்‌” என்றது ஆழ்வாரை. “அவன்‌” என்றது இறைவனை, 

7. பஞ்ச சக்‌ ்‌ இசள்‌-பமமேஷ்டி, புமான்‌, விஸ்வம்‌, நிவிருத்தி, சர்வம்‌ என்‌ 
பன. இவ்‌ உலகம்‌ ஐந்து பூதங்களால்‌ ஆக்கப்பட்டது. அவ்‌ உலகம்‌ பஞ்சசச்தி 
களாலாயது என்பர்‌; 


9 


யவன்‌. 


00 திருவாய்மொழி--முதற்‌ பத்து 
இவரும்‌ ! “ உன்‌ தேனே மலரும்‌ திருப்பாதம்‌ ” என்றெ “திரு 
வடி.களிலே வாய்வைக்றொர்‌. 
தொழுது - நித்திய சம்சாரியாகப்‌ போம்க இழவு எல்லாம்‌ 
இரும்படி. ஆத்மாவின்‌ தன்மைக்கு ஏற்ற தொழிலை (தொழு 
தலைச்‌ செய்து, எழு - “கடவுளை உள்ளபடி அறிதல்‌ என்‌ 
ப. இல்லையானால்‌ அவன்‌ இல்லாதவன்‌ ஆ௫ருன்‌ ” என்னும்‌ 
' நிலைகழிம்கு “கடவுளை உள்ளபடிஅறிதல்‌என்பது உண்டானால்‌ 
அவன்‌ உள்ளவன்‌ ஆறொன்‌”என்‌இறெவர்கள்‌ கோடியிலே எண்‌ 
| ணலாம்படியாக ஈன்‌ நெறியில்‌ செல்லப்‌ பார்ப்பாய்‌. * அடியிலே 
தொழாமையால்‌ வந்த குறைவு தீரும்படி அடியிலே தொழுது 
பிழைப்பாய்‌ என்றோர்‌. என்‌ மனனே - இப்போதாயிற்று தம்‌ 
மைக்‌ கண்டது; * அருளினன்‌ ? என்று நின்ற இத்தனையே 
முன்பு. இருவர்‌ கூடப்‌ £ பள்ளியில்‌ ஓதி இருந்தால்‌, அவர்களுள்‌ 
ஒருவனுக்கு உயர்வு உண்டாயின்‌, மற்றையவன்‌ அவனோடே 
ஒரு சம்பம்‌தத்தைச்‌ சொல்லிக்கொண்டு கட்டுமாறு போன்று 
“மனமே மனிதர்கள்‌ உலக பாசத்தாற்‌ கட்டுப்‌ படுவதற்கும்‌, 
உலக பாசத்தினின்‌ அ நீங்குவதற்கும்‌ காரணமாக இருக்இன்‌ 
றது” என்றபடியே, கெடுகாள்‌ பிறப்பிற்குக்‌ காரணமாகப்‌ 
போந்தது இப்போது முந்துற்ற கெஞ்சாய்‌ முற்பட்டு நிற்றெ 
படியாலே அத்தோடு தமக்கு ஒரு சம்பந்தத்தை ஆசைப்பட்டு 
“ளன்மணணே என்றோர்‌. 
| பாட்டை முடியச்சொல்லி, ஈற்றில்‌ அவன்‌” என்று கூறின்‌ 
| அமையுமே; அடிதோறும்‌ * அவன்‌ ', * அவன்‌” என்று கூறு 
, வதற்குக்‌ கருத்‌.து யாது? எனின்‌, இவ்‌ ஆழ்வார்தாம்‌, 7 இத்‌ 
: இருவாய்மொழியில்‌ இறைவனுடைய இறைமைக்‌ தன்மையினை 
ஆயிற்று அருளிச்செய்தது ; அவ்‌ இறைமைத்‌ தன்மைக்கு 
ஒவ்வோரடியிலும்‌ கூ அகன்ற அவ்‌அவ்குணமே வேறுகுணங்‌ 
| களை வேண்டாததாய்‌ இருத்தலின்‌ அங்ஙனம்‌ அருளிச்செய்‌ 
' இன்றார்‌. 
1. திருவாய்‌, 1. 5: 5, 
2. திருவள்ளுவரும்‌ தமது திருக்குறளில்‌ கடவுள்‌ வாழ்த்தில்‌ எழு 
இருக்குறள்களால்‌ திருவடிகளையே கூறல்‌ ஈண்டு நினைவு கூர்க. 
8. தைத்திரீய. ஆன: 0. 
4. அடியில்‌ - முற்காலத்தில்‌, அடியிலே - இருவடிகளில்‌, 
5. பள்ளியிலோ தியிறுக்தால்‌ - பள்ளிக்கூடத்தில்‌ கல்வி கற்றால்‌, ? 
6. ஸ்ரீ விஷ்ணுபுரா. 6. 7: 28. 
7. ‘ இத்திருவஃய்மொழி ? என்ற இஃஉயர்வற? என்பது முதலாகவுள்ள 
பத்துப்‌ பாசுரங்களையும்‌. பத்துப்‌ பாசரங்கள்‌ கொண்டது ஒரு பதிகத்தைத்‌ 
“ இருவாய்மொழி? என்று அருளிச்செய்வர்‌ என்று முத்கூறியதை மிணைவுகர்க, 


% 


A, 
7 


முதல்‌ திருவாய்மொழீ_ பா. 1 67 


உயர்வு௮.ற உயர்கலம்‌ உடையவன்‌ யவன்‌; அவன்‌ மயர்வு 
அற மதி கலம்‌ அருளினன்‌; மயர்வுஅற மதி நலம்‌ அருளினன்‌ 
யவன்‌, அவன்‌ அயர்வு௮றும்‌ அமரர்கள்‌ அதிபதி; அயர்வறும்‌ 
அமரர்கள்‌ அதிபதி யவன்‌, அவன்‌ துயரறு சுடரடி தொழுது 
எழு என்‌,று ஒரே கொடராகக்‌ கொள்க. இனி, உயர்வற உயர்‌ 
நலம்‌ உடையவன்‌ யவன்‌ அவன்‌, அயரறு சுடரடி தொழுது 
எழு; மயர்வற மதிகலம்‌ அருளினன்‌ யவன்‌ அவன்‌; அயரறு 
சுடரடி தொழுது எழு எனத்‌ தனித்தனித்‌ கொடராகக்‌ கோட 
அம்‌ பொருச்தும்‌. அங்ஙனம்‌ கொள்ளுமிடத்து, ! “ இருஷ்ணா | 
முன்றுக்கத்திலும்‌ வணக்கம்‌, தேவரீர்‌ பொருட்டுப்‌ பின்பக்கத்‌ 
திலும்‌ வணக்கம்‌ ?? என்று அருச்சுனன்‌ பல முறை வணக்கங்‌ 
கூறியதுபோன்‌.று, இங்கும்‌ பல முறை வணக்கங்‌ கூறியதாகக்‌ 
கொள்க. ஆயின்‌, * உயர்வற உயர்நலம்‌ உடையவன்‌ அயர்‌ 
வறு மமரர்கள்‌ அதிபதி என்று இறைவனுடைய தன்மைகளை 
ஒருசேரக்‌ கூறி, பின்‌ அவன்‌ செய்த உதவியை ₹ மயர்வற மதி 
கலம்‌ அருளினன்‌ ? என்ன வேண்டியிருக்க, உயர்வற உயர்‌ 
நலமுடையவன்‌? என்ற பின்னர்‌, (அயர்வறும்‌ அமரர்கள்‌ அதி | 
பதி? என்று அவ்வளவும்‌ போகமாட்டாமல்‌ * உபகாரத்தின்‌ 
நினைவாலே * மயர்வற மதி ஈலம்‌ அருளினன்‌ ? என்றோர்‌. 

இப்பாட்டால்‌, £* இறைவனுக்குக்‌ குணமில்லை, விக்ரஹம்‌ 
இல்லை, விபூதி இல்லை? என்று சொல்லுகன்‌ றவர்‌ எல்லாரும்‌ 
மறுக்கப்பட்டவராவர்‌. அவர்களை எதிரிகளாக்கிச்‌ சொல்ல 
வேண்டா ; தமது மதத்தை நிலை நிறுத்தவே மற்றைய மதங்‌ 
கள்‌ மறுக்கப்பட்டன வாம்‌.”நெல்செய்யப்‌ புல்தேயுமா ே த்‌ 
தாமாகவே மறுக்கப்பட்டவர்‌ ஆவர்கள்‌ அவர்கள்‌. * உயர்வற 
ne ன யவ தட அதிபதி? என்‌ 
கையாலே * பிராப்பிய வேஷம்‌ சொல்லிற்று; மயர்வற?! என்‌ 
கையாலே விரோதி போனபடி சொல்லிற்று; ₹ அருளினன்‌ ? 
என்கையாலே அவனே சாதனம்‌ என்றது; *தொழுது எழு” 
என்கையாலே £ பிராப்தி பலமான கைங்கரியத்தைச்‌ சொல்‌ 
லிற்று ; “என்‌ மனனே? என்கையாலே பரிசுத்தமான அந்தக்‌ 
கரணத்தையுடையவனே அதிகாரி என்னுமிடம்‌ செசொரல்‌ 

1. பசவத்தேதை, 11; 40. 

2. இறைவன்‌ செய்த உபகாரங்களை இத்‌ திருப்பாட்டின்‌ அவதாரிசை 
யின்‌ முதலிலே காண்க. 

£3, *கெற்செய்யப்‌ புற்றேய்ர்தாற்‌ போல ரெடும்பகை - 

தற்செய்யத்‌ தானே கெடும்‌? 

என்பது பழமொழி ஈானூறு, செய்‌, 58. 

4. _பிராப்பிய வேஷம்‌ - அடையப்படுகன்‌ற இறைவனுடைய தன்மை, 

6,  பிராப்திபலபான சைக்கரியம்‌ - அடைதற்குப்‌ பலமான தொண்டு, 


08 திருவாய்மொழி முதற்‌ பத்து 
2 


மனன்‌ அகம்‌ மலம்‌ அற மலர்மிசை எழுதரும்‌ 
மனன்‌உணர்‌ வளவிலன்‌ பொறிஉணர்‌ வவைஇலன்‌ 
இனன்‌ உணர்‌ முழுநலம்‌ எதிர்‌ நிகழ்‌ கழிவினும்‌ 
இனன்‌ இலன்‌ என அயிர்‌ மிகுநசை இலனே. 


பயொ-ரை:--மன த்தின்‌ குற்றங்கள்‌எல்லாம்‌ நீங்க, பின்பு மலர்க்து 
மேலே எழுனெற மனத்தினுடைய யோக ஞானத்தரல்‌ அறியப்படு 
இன்ற ஆத்மாவின்‌ கன்மையினையுடையன்‌ அல்லன்‌ ; இந்திரியங்தளால்‌ 
அறியப்படுகின்ற உலகத்துப்‌ பொருள்களின்‌ சன்மையினையுடையவன்‌ 
அல்லன்‌ ; எதிர்வு நிகழ்வு இறப்பு என்னும்‌ முக்காலங்களிலும்‌ தனக்கு 
ஓத்காளை இல்லாதவன்‌ ; மிக்காரையும்‌ இல்லாதவன்‌ ; ஞான ஆனந்த 
மயமாக இருப்பவன்‌ ; இத்தகைய இறைவன்‌ என்னுடைய சிறந்த உயிர்‌ 
ஆவான்‌ என்றவாறு, 


வி - கு 3-மனனகம்‌ என்பதில்‌ அகம்‌ எழனுருபு, அற மலர்ந்து 
எழு,கரும்‌ உணர்வு என முடிக்க, முதலிலுள்ள உணர்வு என்னுஞ்‌ சொல்‌ 
ஈண்டு உயிரைக்‌ காட்டிற்று, இரண்டாவது உணர்வு உணரப்படுகன்‌ ற 
பொருள்களைக்‌ குறித்தது, எனனுயிர்‌ என்பதனை எனன்‌, உயிர்‌ எனப்‌ 
பிரிக்க மிகுஈர்‌: ஒருசொல்‌, ஐ என்பது, இரண்டனுருபு 


ஈடு:--இரண்டாம்‌ பாட்டு. * “ஏவனிடத்திலிரும்து இர்தப்‌ 
பொருள்களெல்லாம்‌ உண்டாகின்றன வோ, எவனால்‌ உண்டா 
னவை பிழைக்கன்‌ றனவோ, அழிவினை அடைந்து பிரளயத்‌ 
தில்‌ எவனை அடைகின்‌றனவோ அவனை அறிவாய்‌ ; அவன்‌ 
தான்‌ பரம்பொருள்‌ என்ன மறைமொழி கூறியவாறே, 
* காரிய வடிவமான உலகத்தை முன்னர்க்கூறி, அவ்‌ உலகத்‌ 
இற்கு எல்லாம்‌ காரணமாக விளங்குன்‌ ற இறைவன்‌ ஒருவன்‌ 
உளன்‌, அவன்‌ தியானம்‌ செய்யத்‌ தக்கவன்‌ என்று கூறுதல்‌ 
ஒரு முறை; அவ்வாறு அன்றி, இறைவனை முன்னர்க்‌ கூறி, 
பின்னர்‌ அவனால்‌ படைக்கப்பட்ட உலகங்களைக்‌ கூறுதல்‌ ஒரு 
முறை ; இவ்‌ இருமுறைகளுள்‌ ஒன்‌ றிலும்‌ செல்லாது முற்படக்‌ 


1. தைத்திரீய. பிருகு: 1. 


2, “காணப்பட்ட உலகாற்‌ காணப்படாத கடவுட்கு உண்மை கூற 
வேண்டுதலின்‌, * ஆதிபகவன்‌ முதற்றே யுலகு ? என உலூன்மேல்‌ வைத்துச்‌ 
கூறினாரேலும்‌, ' உல9ற்கு முதல்‌ ஆதிபகவன்‌? என்பது கருத்தாகக்‌ கொள்க”? 
என்னும்‌ பரிமேலழசருரை ஈண்டு ஒப்புரோச்சல்‌ தகும்‌, (திறாச்குதள்‌, 1, பரி,) 


முந்தல்‌ திருவாய்மொழி--பா. 1 00 


குணங்களிலே இழிவான்‌ என்‌? என்னில்‌, சர்வேஸ்வரன்‌ 
தம்மை வசீகரித்தது குணங்களைக்‌ காட்டி யாகையாலே, தாம்‌ 
அகப்பட்ட துறையிலே முற்பட இழிந்து பேசினார்‌; அக்‌ 
குணங்கள்‌ தாம்‌ உருவினைப்‌ பற்றி அல்லது இராமையாலே 
அவற்றுக்குப்‌ பற்றுக்கோடான உருவினை £ அவன்‌? என்று 
அருளிச்செய்தார்‌ முதற்‌ பாட்டில்‌. அங்கு எடுத்துக்கூறப்பட்ட 
இறைவன்‌ "எச்‌ குற்றமும்‌ தன்னைச்‌ சாரா அஇருக்கும்‌ தன்மை 
யாலும்‌, (ஹேயப்‌ பிரத்யகீகதை) * எல்லா நற்குணங்கட்கும்‌ 
இருப்பிடமாய்‌ இருக்கும்தன்மையாலும்‌, (கல்யாணகுணைகதா 
நதஜை * உயிர்ப்பொருள்‌ உயிரல்‌ பொருள்‌ ஆயெ இவற்றிற்கு 
முற்றிலும்‌ வேறுபட்டிருப்பவன்‌ என்று அவ்‌ இறைவனை 
அஅபவிக்கிறார்‌ இப்பாட்டில்‌. 

மனனகம்‌ மலம்‌ அற மலர்மிசை எழுதரும்‌ மனன்‌ உணர்வு 
அளவுஇலன்‌ - இதனால்‌, உயிர்களின்‌ தன்மையைக்‌ காட்டிலும்‌ 
இறைவனுடைய தன்மை வேறுபட்டு இருக்கும்‌ என்றோர்‌. 
ஆயின்‌, £மனனகம்‌ மலமற மலர்மிசை எழுதரும்‌ என்று இத்‌ 
துணை அடைமொழிகளைச்‌ சேர்த்துக்‌ கூறுங்‌ கருத்து யாது? 
எனில்‌, இறைவனுடைய வேறுபட்ட தன்மையினை உணர்ந்து 
உணர்ந்து இன்புறுகன்‌ ற இவ்‌ ஆழ்வாருடைய அஅபவ முறை 
இருக்றெபடி. . மனன்‌ என்‌ றது-மனம்‌ என்றபடி. அகம்‌-உறுப்‌ 
புக்கள்‌ இல்லாத மனத்திற்கு ஓர்‌ உள்ளும்‌ புறம்பும்‌ இல்லாமை 
யாலே மனனகம்‌ என்றது, மனத்திலே என்றபடி. இணி, மன 
மானது வெளிப்பொருள்களிலும்‌ உட்பொருளி லும்‌ செல்லும்‌ 
தன்மையது ; இவ்‌ இரண்டனுள்‌ வெளிப்பொருள்களில்‌ செல்‌ 


\ 


1 


| 


லாது உட்பொருளில்‌ மட்டும்‌ செல்லுகின்ற மனம்‌ என்று | 


பொருள்‌ கோடலுமாம்‌. இப்‌ பொருளுக்கு “அகம்‌ மனம்‌? ஏன | 
முன்பின்‌ மாற்றுக. மலம்‌ ௮ற- மன த்தினிடத்தில்‌ உண்டான 
அறிவின்மை முதலிய குற்றங்கள்‌ முழுதும்‌ நீங்க, உயிர்களும்‌ 
அழிவற்றவை; ஞானமும்‌ அழிவற்றது ; ஆகையால்‌, இக்‌ குற்‌ 
றங்கள்‌ உயிர்களைச்‌ சேர்்தவையும்‌ அல்ல; ஞானத்தைச்‌ 
சேர்க்தவையும்‌ அல்ல ; உயிரினுடைய * தர்மபூத ஞானத்துச்‌ 
குத்‌ தோற்றம்‌ மறைவுகளை வழங்குவது ஞானம்‌ பரவுதற்கு 

1. எச்‌ குற்றமும்‌ தன்னைச்‌ சாரா துஇருக்கும்‌ தன்மை இப்பாட்டில்‌ கூறப்‌ 
பட்டிலதே எனின்‌, :: முழுஈலம்‌?? என்று கூறினமையின்‌, எக்குற்றமும்‌ தன்‌ 
னைச்‌ சாராதிறாக்கும்‌ தன்மையும்‌ தானே பெறப்படுதலின்‌, அதனையும்‌ 
கொண்டு கூறினார்‌. இவ்‌ இரண்டும்‌ ஒன்றுள்ள இடத்தில்‌ மற்றொன்று இராது 
என்க. 

pA முழுஈலம்‌ ?? என்றதில்‌ கோக்கு. த 

8. “மனன்உணர்வஅளவிலன்‌, பொறிஉணர்வுஅவைஇலன்‌?? என்றதில்‌ 
நோக்கு. 
4, தர்மபூதஞானம்‌ * தர்மமான அறிவு ; சான்‌ படிக்கிறேன்‌, சான்‌ உணர்‌ 
றேன்‌ என்பன போல உண்டாகும்‌ அறிவு, 


| 


70 திருவாய்மொி- முதற்‌ பத்து 


வழியாக உள்ள மனத்தைப்‌ பற்றியேயாம்‌; ஆக, ஞானம்‌ செல்‌ 
௮ுதற்குவழியாக இருக்கின்‌. ற மனத்தினைப்‌ பற்றிக்‌ இடக்கன்ற 
குற்றங்கள்‌, யோக நூல்களிற்‌ கூறுகிற முறையிலே, வெளிப்‌ 
பொருள்களில்‌ ஈடுபட்ட மனத்தை உட்பொருளை நோக்கச்‌ 
செய்து * இயமம்‌ நியமம்‌ முதலிய முறைகளைக்‌ கொண்ட 
அளவில்‌ கழியக்கடவது என்றபடி. 

பின்‌, மலர்‌ - மலர்க்து. மிசை- மேல்‌ நோக்க, எழுதரும்‌- 
கொழும்து விட்டு மேன்மேல்‌ எனக்‌ ளெராநின்றுள்ள. மனன்‌ 
உணர்வு - மனஅறிவு; இப்படி. மலர்க்து கொழுக்தவிட்டு மேன்‌ 
மேல்‌ எனக்‌ ளெராஙின்அள்ள மன அறிவினால்‌ அறியப்படுவ 
தாக இருக்கும்‌ உயிர்‌; அளவு இலன்‌ - அவ்‌ உயிரினுடைய 
அளவை யுடையவன்‌ அல்லன்‌ இறைவன்‌. உயிரின்‌ தன்மை, 
மன அறிவினலே அறியக்கூடியதாக இருக்கும்‌; இறைவன்‌ 
தன்மை அங்கன்‌ இராது என்றதற்குக்‌ கருத்து என்‌ ? என்‌ 
னில்‌, ஒரே இர்திரியத்தால்‌ அறியப்படுகின்ற தன்மையும்‌ 
இல்லை என்கை. எங்ஙனம்‌? எனின்‌, பொன்னும்‌ கரியும்‌ 
முற்றும்‌ வேறுபட்டுஇருக்கவும்‌, அவ்‌ இரண்டினையும்‌ அறியுங்‌ 
கருவியாகிய கண்‌ ஒன்றாகவே இருக்கின்றது அன்றோ ? அவ்‌ 
வாறு, ஒரே பிரமாணத்தால்‌ அறியத்தக்க ஒப்புமையும்‌ இல்லை 
என்கை. ஆயின்‌,  “ மிகத்‌ தூய்மையோடு கூடிய மனத்தால்‌ 
அறியப்படுறுன்‌ இறைவன்‌?” என்னும்‌ நூற்‌ கருத்தோடு 

1. இயமம்‌, மியமம்‌, ஆசனம்‌, பிராணாயாமம்‌, பிரத்யாகாரம்‌, தாரணை, 
தியானம்‌, சமாதி என்பன. இவை யோகத்திற்குரிய எண்வகை உறுப்புக்கள்‌. 

பொய்கொலை களவே காமம்‌ பொருணசை 

இவ்வகை ஐக்து மடக்யெ இயமம்‌. 

பெற்றதற்‌ குவத்தல்‌ பிழம்புசனி வெறுத்தல்‌, கற்பன சற்றல்‌ கழிகடும்‌ 


அய்மை; பூசனைப்‌ பெறும்பயம்‌ ஆசாற்‌ களித்தலொடு, நயனுடை மரபின்‌ 
நிற்றல்‌ இருத்தல்‌ டத்தல்‌ ஈடத்தலென்று, ஒத்த சான்‌ னொல்கா 
கிலேமையொடு, இன்பம்‌ பயக்குஞ்‌ சமய முதலிய, அந்தமில்‌ நெப்பின்‌ 
ஆசன மாகும்‌. 
உம்தியோடு புணர்ந்த இருவகை வளியும்‌ 
தக்த மியக்கம்‌ தடுப்பது வளிகிலை. 
பொறிஉணர்‌ வெல்லாம்‌ புறத்தின்‌ வழாமை 
ஒருவழிப்‌ படுப்பது தொகைகிலை யாமே. 
மனத்தினை ஒருவழி நிறுப்பது பொறைகிலை. 
நிறுத்திய அம்மனம்‌ நிலைதிரி யாமல்‌ 
குதித்த பொருளொடு கொளுத்துதல்‌ நினைவே, 
ஆங்கனம்‌ குறித்த அம்முதற்‌ பொருளொடு 
தான்பிற னாசாத்‌ தகையது சமாதி, 
என்னுஞ்‌ சூத்திரங்களை உணர்க, 
2, வேதவாக்சியம்‌. 


ரூ 


முதல்‌ திருவாய்மொழிபா, 9 71 
முரணாகாதோ ? என்னில்‌, * * இவ்வளவு மாத்திரமும்‌ அல்லன்‌: 
இப்படிப்பட்ட பொருள்‌ வேறு இல்லை” என்ற அறிந்தால்‌ 
அறியலாம்‌ அன்‌ றி, £இப்படிப்பட்டத, இவ்‌அளவினையுடையது' 
என்னு அளவிட்டு அறிய முடியாது என்கை. ஆயின்‌, மனன்‌ 
உணர்வு அளவு இலன்‌ என்பதற்கு மன அறிவினால்‌ ௮ றிய முடி 
யாதவன்‌ என்று கூறின்‌ வரும்‌ குற்றம்‌ உளதோ? என்னில்‌, 
முதலிலே ஞான விஷயம்‌ அன்று என்னில்‌, பொருளே இல்லை 
என்ற வரும்‌ ௮ன்றே? ஆதலால்‌, அணு அளவின தான 
ஆத்மாவை அறியுமாறு போன்று, எங்கும்‌ பரந்து இருக்றெ 
இறைவனை அறியப்போகாது என்கை. 

பொறி உணர்வு அவை இலன்‌ - பொறி என்பன கண்‌ 
முதலிய உறுப்புகள்‌. அவற்றால்‌ அறியப்படும்‌ பொருள்களின்‌ 
தன்மையன்‌ அல்லன்‌. * “எந்த இறைவனை உயிர்‌ அறியாதோ, 
எந்த இறைவனைப்‌ பூமி அறியாதோ ” என்று இறைவனை 
அறியமாட்டரமையில்‌ உயிர்ப்பொருளையும்‌ உயிரல்‌ பொருளை 
யும்‌ ஒருசேரக்‌ கூறி இருத்தலைப்‌ போன்று, ஈண்டும்‌ உயிர்ப்‌ 
பொருள்‌ உயிரல்பொருள்‌ இவ்‌ இரண்டன்‌ தன்மையிலும்‌ 
வேறுபட்டவன்‌ இறைவன்‌ என்று அருளிச்செய்றோர்‌. 
அதவது, இறைவன்‌ காணப்படுகின்ற உயிரல்பொருள்‌ 
களின்‌ தன்மையில்‌ வேறுப்பட்டிருத கலைப்‌ போலவே, காணப்‌ 
படாத உயிரின்‌ தன்மையிலும்‌ வேறுபட்டவன்‌ என்‌: றபடி.. 
பிறவிக்குருடன்‌ பொருள்களைப்‌ பார்க்கின்‌ நிலன்‌ எனினும்‌, 
தெளிந்த பார்வையினையுடையவனும்‌ பரர்க்கன்றிலன்‌ எனி 
னும்‌ பார்க்கமாட்டாமையில்‌ இருவரும்‌ ஒப்பு ஆவர்‌ என்க. 
இப்படி இருபொருள்களின்‌ தன்மையிலும்‌ இறைவன்‌ 
வேறு பட்டவனாக இருப்பானாயின்‌ அவனை அறிவதுதான்‌ 
யரங்கனம்‌ ? எனின்‌, இனன்‌ - இப்படிப்பட்டவன்‌ என்னுமித்‌ 
தனை. இனன்‌ என்னுஞ்‌ சுட்டால்‌, முன்‌ இரண்டு அடிகளிற்‌ 
கூறிய பொருள்களைக்‌ குறிக்கின்றார்‌ என்றாயினும்‌,மேல்‌ கூ றப்‌ 
போகும்‌ பொருள்களைக்‌ குறிக்கின்றார்‌ என்றாயினும்‌ கொள்க. 
எப்படிப்பட்டவன்‌ ? என்னில்‌, உணர்‌ முழுகலம்‌ - உணர்‌- ஞா 
னம்‌. ஈலம்‌-ஆனந்தம்‌. * முழு? என்பதனை உணர்வோடும்‌ கல்‌ 
தோடும்‌ கூட்டுக, கட்டடங்க ஞானமுமாய்‌, கட்டடங்க ஆனந்த 
முமாய்‌இருப்பான்‌. இத்தால்‌, பரமாதமசொருபத்தில்‌ விளக்கம்‌ 
அற்று இருக்கையோ அஅகூலமற்று இருக்கையோ ல்லை 
என்கை, இணி, ஆனக்தமாவதும்‌ ஞானத்தின்‌ சேடம்‌ 
ஆகையால்‌ ஆனந்தத்தைக்‌ கூறிய போதே ஞானத்தையுங்‌ 
1. பிசஹதாரண்‌. 4. 6: 62, ண்ட்‌ 
2. தைத்திரீய - பிருகு. 6; 1, 


72 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


கூறியதாக முடியும்‌; ஆதலால்‌, இனன்‌ உணர்‌ முழு நலம்‌ 
என்பதற்கு, நேருக்கு கேராகத்‌ தன்னை அறிய முடியாமை 
யாலே எப்போதுமாக உபமானத்தால்‌ அறியப்‌ படுவகான 
முழுலைமாக இருப்பான்‌ எனலும்‌ ஒன்‌ று. இனன்‌-உபமானம்‌. 
* * உப்புக்‌ கட்டியான து உள்ளும்‌ புறமும்‌ உப்புச்‌ சுவைய 
தாகவே இருப்பது போன்‌.று, இறைவனுடைய திருமேனியும்‌ 
உள்ளும்‌ புறமும்‌ ஞானமயமாகவே இருக்கும்‌ ?”? என உவமை 
முகக்கால்‌ விளக்குதல்‌ காண்க. 4 அனற்தமே இறைவன்‌ ”, 
* அனக்கமயமானவன்‌ ” எனக்கூறிஇருத்தலும்‌ ஓர்தல்‌ தகும்‌: 
மற்றும்‌, £ “கடிசேர்‌ ஈாற்றத்தள்‌ ஆலை இன்பத்‌ அன்பக்‌ கழி 
நேர்மை, ஒடியாஇன்பப்‌ பெருமையோன்‌ ” என்பது இவ 
ருடைய திருவாக்கு. இவற்றால்‌, ஒர்‌ உபமானத்தாலே அறி 
யில்‌ அறியலாமத்தனை : தன்னையே இழிக்‌.து அறியப்‌ போகாது ” 
என்றபடி. உணர்‌ முழு நலம்‌ என்பதற்கு, மேல்‌ கூறிய இரு 
வகைப்‌ பொருள்களுள்‌, கட்டடங்க ஞானமுமாய்‌, கட்டடங்க 
ஆனக்தமுமாய்‌ இருப்பன்‌ என்று கூறிய முதற்பொருளே 
சிறப்புடைத்‌.து. என்னை ? எனின்‌; நூல்களில்‌ ௮.நுகூல ஞானம்‌ 
ஆனம்கமாகவே இருப்பினும்‌, வழக்கில்‌ ஞானம்‌ வேருகவும்‌ 
ஆனக்தம்‌ வேறாகவும்‌ பிரித்துப்‌ பேசப்படும்‌. 

எதிர்‌ நிகழ்‌ கழிவினும்‌இனன்‌ இலன்‌ - முக்காலத்திலும்‌ 
ஒப்பு இல்லாதான்‌. இத்து அசித்து ஈஸ்வரன்‌ என்னும்‌ முப்‌ 
பொருள்களே நம்‌ மதத்தில்‌ கூறப்பட்டுள்ளன ; அவற்றுள்‌, 
உயிர்ப்பொருள்‌ உயிரல்பொருள்‌ இவற்றின்‌ தன்மையி 
னின்றும்‌ வேறு பட்டவன்‌ இறைவன்‌ என்பதை முன்னர்‌ 
அருளிச்செய்தார்‌; இங்குக்‌ கூறியது என்‌? என்னில்‌, 
“திரள ஒப்பு இல்லையாகில்‌ ஒரு வகையாலேதான்‌ ஒப்பு 
உண்டோ? என்னில்‌, அதவும்‌ இல்லை என்றோர்‌ என்று 
* அருளிச்செய்வாரும்‌ உளர்‌. அவ்வாறு அன்றி, £ * சாதர்மிய 
திருஷ்டாந்தம்‌ இல்லை என்றது முன்பு; இங்கு வைதர்மிய 

1. பிரஹ - உபநி, 6. 5: 99. 

2. தைத்திரிய உபநிடதம்‌; 

3. இறுவாய்‌, 8. 8: 2. இம்மேற்கோளின்‌ பொருள்‌ :--கடி, காற்றம்‌ 
இரண்டும்‌ ஒருபொருட்சொற்கள்‌. வாசனைஎன்பது பொருள்‌. ஆலை என்பது 
தேன்‌. இவ்‌ இரண்டும்‌ எல்லாவாசனைக்கும்‌ எல்லா ரச்‌ துக்கும்‌ உபலக்ஷணம்‌, 
பூவில்‌ வாசனையும்‌ தேனில்‌ ரசத்தையும்‌ எடுத்து, அவற்றிலும்‌, அல்பம்‌ அஸ்‌ 
இ.த்வம்‌ முதலிய தோஷங்களைச்‌ கழித்து நிலையுள்ளதாக்ூச்‌ சேர்த்துப்‌ பார்த்‌ 
தால்‌ சிறித ஒப்பாம்‌ என்பதாம்‌. 

4, *அருளிச்செய்வாரும்‌ உளர்‌” என்றது, இராமாஅஜருக்கு முன்னர்‌ 
இருச்த பெரியோர்களைக்‌ குறித்தது. ்‌ 

5. சாதர்மிய இருஷ்டாக்தம்‌-ஓத்த தர்மங்களையுடைய பொருள்களை எடுத்‌ 
அச்சாட்டாசச்‌ கூறுதல்‌, ஆரியர்‌ அகத்‌ இயனாரைப்‌ போன்று, ஆ9ரியர்‌ தொல்‌ 
சாப்பியனாரும்‌ தமிழில்‌ இலக்கண நூலைச்‌ செய்தார்‌ என்பது அதற்கு உதாரண 
மாம்‌, வைதர்மிய இருஷ்டாந்தம்‌ - வேறுபட்ட தர்மங்களையுடைய பொருள்‌ 
சனை எடுத்துச்சாட்டாகச்‌ கூறுதல்‌, உதாரணம்‌, உரைக்கிடையில்‌ காண்க, 


முதல்‌ திருவாய்மொழி--பா, 2, 8 73 


வைதர்மிய திருஷ்டாக்தம்‌ இல்லை என்றது? என்னு பட்டர்‌ 
அருளிச்செய்வர்‌, ! 6 திறந்த போர்வீரர்கள்‌ பகைவர்கள்‌ விஷ 
யத்தில்‌ திருடர்களைப்‌ போன்று வஞ்சனையாகக்‌ காரியங்கள்‌ 
செய்ய மாட்டார்கள்‌ ” என்பது வைதர்மிய திருஷ்டாந்தததிற்கு 
உதாரணமாம்‌. எனன்‌ உயிர்‌ - இப்படி.யிருக்கன்‌.றவன்‌ எனக்‌ 
குத்‌ தாரகன்‌ ; இணி, உபலக்ஷணகத்தால்‌, 6 எவனுக்கு உயிர்‌ 
கள்‌ அனைத்தும்‌ சரி. ரமோ ” என்றபடியே, எல்லா உயிர்‌ 
களுக்கும்‌ தாரகன்‌ என்று கோடலுமாம்‌, இறைவனுடைய தன்‌ 
மையினைக்கூறும்‌ இவ்விடத்தில்‌ என்‌ அயிர்‌ என்‌ று கூறவேண்‌ 
டியது என்‌ ? எனின்‌, இவ்‌ உயிர்களை எல்லாம்‌ தனக்குச்‌ சரிர 
மாகக்‌” கொண்டு தான்‌ ஆத்மாவாய்‌, தாரகனாய்‌ இருப்பவன்‌ 
என்னும்‌ அர்த்தமும்‌ சொல்லவேண்டுவது ஒன்றா தலின்‌ சொல்‌ 
அரூர்‌. மிகுகரை இலன்‌ - இறைவனாயெ தான்‌ உயிர்களைச்‌ 
சரிரமாகக்‌ கொண்டு தாரகனாய்‌ எல்லாரையும்‌ ஏவுநின்‌ றவனாய்‌ 
இருப்பது போன்று, தன்னையும்‌ ஏவக்‌ கடவது ஒரு வேறு 
பொருள்‌ உளதோ? எனின்‌, மேம்பட்டரரையுடையன்‌ அல்‌ 
லன்‌. “ இறைவனுக்கு ஒப்பானவனும்‌ மேம்பட்டவனும்‌ 
காணப்படுகன்‌ நிலன்‌ ?' என்பது போன்று, இவரும்‌ * இனன்‌ 
இலன்‌ மிகுநரை இலன்‌ ? என்‌ ௮ு அருளிச்செய்ரோர்‌. 
மனனம்‌ மலமற மலர்மிசை எழுதரும்‌ மனன்‌ உணர்வு 
அளவிலன்‌, பொறியுணர்வுஅவையிலன்‌ ,எதிர்‌ மிகழ்‌ கழிவினும்‌ 
இனன்‌ இலன்‌, மிகுகரை இலன்‌, உணர்‌ முழுகலம்‌, இனன்‌ 
எனன்‌ உயிர்‌ என்று சொற்களைக்‌ கூட்டி முடிக்க. இனி,எனன்‌ 
உயிரானவன்‌ துயரறு சுடரடி தொழுது எழு என்மனனே 
என முதற்பாட்டோடே கூட்டி முடித்தலுமாம்‌. (2) 
8. 
இலன்‌ ௮.து உடையன்‌ இ.து என நினைவு அரியவன்‌ 
,நிலனிடை விசும்பிடை உருவினன்‌ அருவினன்‌ 
புலஜொடு புலன்‌ அலன்‌ ஓழிவிலன்‌ பரந்த அந்‌ 
்‌ நலனுடை ஒருவனை நணுகினம்‌ நாமே. 
பெ - ரை அதனை இல்லாதவன்‌ இதனையுடையவன்‌ என்று 
இருதன்மையா லும்‌ நினைக்க முடியா தவன்‌; காணப்படுகின்ற இவ்‌ உலக 
மும்‌ ஆகாயத்திலுள்ள தெய்வலோகங்களும்‌ முதலாக எல்லா உலகன்‌ 
களிலுமுள்ள உயிரல்பொருள்களை எல்லாமுடையவன்‌ ; உயிர்ப்‌ 
பொருள்களை எல்லாமுடையவன்‌ ; காணப்படுனெற எல்லாப்பொருள்‌ 
களும்‌ தானாக இருப்பவன்‌; அவ்வாறு இருப்பினும்‌ ௮ப்பொருள்கஸின்‌ 


1. மாகம்‌, 16: 52, 
2. ங்வேதாண்வதர உபநிடதம்‌, 


10 


74 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


குணங்களும்‌ குற்றங்களும்‌ தன்னைச்‌ சாராமல்‌ இருப்பவன்‌ ; இவ்வகை 
யில்‌ எல்லாப்பொருள்சளையும்‌ விட்டு நிங்காதவனாட எங்கும்‌ பரக்திருக்‌ 
இன்ற, அம்‌ நற்குணங்களையுடைய ஒப்பற்ற இறைவனை காம்‌ சேர்க்‌ 
கொம்‌, 


வி - கு உரு என்றது அரித்தினை, அரு என்றது ஆத்மாவை, 
புலன்‌ - காணைப்படுனெற பொருள்‌. இரண்டாவது புலன்‌ - அப்பொருள்‌ 
களின்‌ தன்மைகள்‌. 


ஈடு 3 மூன்றாம்‌ பாட்டு. * முதற்பாட்டிலே தலைமையாக 
நற்குணங்களையுடையனாக இருத்தல்‌, அந்தமில்‌ இன்பத்து அழி 
வில்வீட்டையுடையனாக இருத்தல்‌, வேறுபட்ட திவ்விய மங்கள 
விக்செஹத்தையுடையனாக இருத்தல்‌ ஆய இவற்றை அனு ' 
பவித்து; அவற்றுக்கெல்லாம்‌ பற்றுக்கோடான இறைவன்‌ 

உயிர்ப்பொருள்‌ உயிரல்பொருள்களுக்குஎல்லாம்‌ வேறுபட்ட 
வனாய்‌ ஒப்புயர்வு அற்றவனாய்‌ இருப்பான்‌ என்று இரண்டாம்‌ 
பாட்டில்‌ அருளிச்செய்து நின்றார்‌ ; * ததியத்வஆகாரத்தாலே 
 லீலாவிபூதியும்‌ இவர்க்கு அவற்றோடே சேர ஒரு கோவை 
யாய்த தோற்றும்‌. * மனிதர்களின்‌ நடுவில்‌ இருக்கும்‌ இந்தச்‌ 
சரீரத்தை நினையாமல்‌ அந்த ஈஸ்வரனிடத்து நாலு பக்கங்களி 
௮ம்‌ சஞ்சரிக்கன்றான்‌ முக்தன்‌ ” என்று நூல்களிற்‌ கூறி 
இருப்பினும்‌, £ “முக்தன்‌. ஆனவன்‌ எல்லாப்பொருள்களையும்‌ 
பார்க்கின்றான்‌ ” என்கிறபடியே, ததியத்வஆகாரத்தாலே 
லீலாவிபூதியும்‌ உத்தேங்யம்‌ ஆகாகின்றது முக்தனுக்கு. 
ஆயின்‌, இவர்‌ முக்கரோ? எனின்‌, இவர்க்குக்‌ கர்மத்தின்‌ 

1. முதல்‌ இரண்டு பாக்களால்‌ மிக உயர்க்த பொருள்களைச்‌ கூறிப்‌ போந்த 
இவர்‌, இப்‌ பாட்டால்‌ தாழ்ந்த இவ்‌ உலகங்களைப்பற்றிப்‌ பேசக்‌ காரணம்‌ யாது? 
என்னின்‌, : முதற்பாட்டிலே ? என்று தொடக்‌ அதற்கு விடை அருளிச்செய்‌ 
றார்‌. 

3. ததியத்வ ஆகாரம்‌ “ இறைவனுடைய உடைமைப்பொருள்‌ என்ற 
தன்மை, 

3. லிலாவிபூதி-விளையாட்டுக்குரிய உலகங்கள்‌. அவை, இவ்‌ உலகமுதல்‌ 
சத்தியலோகம்‌ ஈறாக உள்ள உலகங்கள்‌. **உலகம்‌ யாவையும்‌ தாமுள ஆக்கலும்‌, 
நிலைபெறுத்தலும்‌ நீக்கலும்‌ நீங்கலா, அலூலா விளையாட்டு டையாரவர்‌, தலைவ 
சன்னவர்ச்‌ கேசர னாங்களே ?? என்றார்‌ சம்பசாடரும்‌. 

தீ. மனிதர்களின்‌ ஈடுவில்‌ ? என்று தொடங்கும்‌ உபகிடத வரகீியம்‌, 
ோொன்னேசம்போல லிலாவிபூதியும்‌ உத்தேயெமாகத்‌ தோற்றுமோ? என்‌ 


னும்‌ வினாவிற்கு விடையாகக்‌ காட்டப்படுன்றது. இத; சாக்தோக்யெம்‌, 
8. 12: 8. 


ந, சாக்தோச்யம்‌, 1: 26, 


உ 


முதல்‌ திருவாய்மொழி--பா. 8 70 


காரணமாக வந்த சரீரம்‌ டெக்கச்செய்தே மயர்வற மதிநலம்‌ 
அருளப்பெற்றவர்‌ ஆகையாலே ததீயத்வ ஆகாரமும்‌ தோற்றி 
அஅபவிக்ரொர்‌. ஆயின்‌, இவ்‌ உலகங்கள்‌ இறைவன்‌ உடைமை 
என்பதனை நாம்‌ அறியுமாறு யாங்ஙனம்‌? எனின்‌, அரசர்கட்கு 
நாடு எங்கும்‌ தமது ஆணை செல்‌ லுமாயினும்‌, தங்கள்‌ தேவியரும்‌ 
சாங்களுமாகப்‌ பூக்தோட்டங்கள்‌ சிலவற்றைக்‌ குடகீர்‌ வார்த்து 
ஆக்குவது அழிப்பதாய்‌ விளையாட்டு இன்பம்‌ அய்க்குமாறு 
போன்று, 1: திருவிண்ணகர்‌ சேர்ந்த பிரான்‌, பெய்த காவு 
கண்டீர்‌ பெருந்தேவுடை மூஉலகே ” என்றெபடியே, இறை 
வனும்‌ இறைவியுமாகக்‌ கண்குளிரப்‌ பார்த்தபோது உண்டா 
தும்‌, இல்லையாயின்‌ இல்லையாத அமா அவர்கட்கு விளை 
யாட்டு இன்பம்‌ அய்த்தற்குக்‌ காரணமாக இருத்தலால்‌ 
உடைமை என்பதனை அறிதல்‌ கூடும்‌. 

இலன்‌ ௮.து உடையன்‌ இது என கினைவு௮ரியவன்‌-௮து 
இலன்‌, இது உடையன்‌ என கினைதீதற்கும்‌ அரியவன்‌. நகரப்‌ 
படுபொருள்களுள்‌ ஒன்றனைக்‌ கூறி (அஃது இலன்‌” என்று 
சொன்னால்‌, அஃது ஒழிய மற்றைப்‌ பொருள்களையுடையவன்‌ 
என்ன தோன்றும்‌ ; ஒரு பொருளைக்‌ காட்டி * இதனை உடைய 
வன்‌” என்னு கூறின்‌, இப்பொருளைத்‌ தவிர மற்றைப்‌ பொருள்‌ 
கள்‌ எல்லாம்‌ இல்லா தவன்‌ என்ற தோன்றும்‌ : “இலன்‌ ௮௮” 
எனின்‌,ஓர்‌அளவிற்கு உள்‌௮டங்கிய ஐசுவரியத்தையுடையவன்‌ 
ஆவன்‌; “உடையன்‌ இது” எனின்‌, அல்பஜசுவரியத்தையுடைய 
வனாவன்‌ ; ஆகவே, இரண்டுவழியாலும்‌ இறைவனுடைய ஐ௯ 
வரியம்‌ குறைம்து தோன்றும்‌ : ஆதலின்‌, * இலன்‌ அது உடை, 
யான்‌ இது என அமியவன்‌ ' என்‌ கருர்‌. உலகத்துப்‌ பொருள்‌ 
களுள்‌ ஒன்று சேராதவற்றையும்‌ சேர்த்து நினைத்தல்‌ கூடும்‌ ; 
ஓர்ஊசிறிற்கறெதாகவும்‌,அதன்மேலேகலசம்‌இருக்றெதாகவும்‌, 
அதன்‌ மேலே சால்‌ இருக்றெதாகவும்‌; அதன்மேலே மகா 
மேரு இருக்றெதாகவும்‌, இப்படி, சேராத பொருள்களைச்‌ 
சேர்த்து நினைக்கலாம்‌; அப்படி கினைத்தற்குத்‌ தான்‌ இறை 
வன்‌ விஷயமாக இருப்பானோ? என்னில்‌, மனத்தால்‌ அளவு 
இடுவதற்கும்‌ அரியனாக இருப்பான்‌ ஆதலின்‌ £நினைவமியவன்‌” 
என்று அருளிச்செய்கிறுர்‌. 

, ஆயின்‌, இறைவனுடைய செல்வத்தைப்‌ பேசும்படி கான்‌ 
என்‌ 2 என்னில்‌, நிலனிடை விசும்பிடை உருவினன்‌ அருவி 
னன்‌ - உலகத்திற்குத்‌ தலைவன்‌” என்னுமித்தனை. கில 

1. தருவாய்‌, 6. 8; 5, 7 
2. "தைத்திரி, ராசா, 6, 1: 11, 


70 இருவாய்மொதி--முதற்‌ பத்து 


ணிடை என்றெ இது பாதாளத்தளவும்‌ நினைக்றெது; விசம்‌ 
பிடை என்றெ இது பரமபதத்திற்கு இப்பால்‌ உள்ளவற்றை 
எல்லாம்‌ நினைக்கிறது. உருவினன்‌ - சரீரங்களையுடையான்‌. 
அருவினன்‌ - உயிர்களையுடையான்‌. ஆக, கீழ்‌ மேல்‌ உண்டான 
உயிர்ப்பொருள்களையும்‌ உயிரல்‌ பொருள்களையுமுடையான்‌ 
என்றபடி. இதனால்‌, ஒவ்வோர்‌ இடப்பகுதியின்‌ செல்வங்களை 
உடையவர்களது அன்று லீலாவியூதி: எல்லாக்கடவுளர்கட்கும்‌ 
மேம்பட்ட இறைவனுடையது என்பதனைத்‌ தெரிவித்தபடி, 
்‌ “காராயின காள ஈன்‌ மேனியினன்‌” என்புழி, மேனியினன்‌ 
என்பது மேனியினையுடையான்‌ எனப்‌ பொருள்படுமாறு 
போன்று, ஈண்டு உருவினன்‌, அருவினன்‌ என்பனவும்‌, உரு 
வினையுடையான்‌ அருவினையுடையான்‌ எனப்‌ பொருள்படும்‌. 


ஆயின்‌, இப்படி எல்லாவற்றையுமுடையவனாய்‌ இன்பத்‌ 
திலே கருத்து ஊன்நினவனாய்‌ ஒப்பு உயர்வு௮ற்ற சார்து 
அணிம்துகொண்டு அந்தமில்‌ இன்பத்து அழிவில்‌ வீட்டில்‌ தங்கி 
இருப்பானோ இறைவன்‌ ? எனில்‌, புலனொடு - இவை பட்டன 
வற்றைத்‌ தானும்‌ பட்டு *உடன்கேடனாய்‌ கின்று நோக்குவான்‌ 
என்றோர்‌: புலன்‌ என்றது - ££ பார்க்கப்படுன்‌ றவை, கேட்க 
வும்‌ படுகன்றவை ” என்னுமாறு பிரமாணங்களால்‌ அறியப்‌ 
படுகின்ற பொருள்களை: * & இவற்றை உண்டாக்கி, உயிரின்‌ 
வழியாக அஅப்பிரவேசித்து ”, பின்னர்‌ இவற்றிற்குப்‌ பொரு 
ஈகை, பெயர்பெறுகை என்னும்‌ இவை உண்டாம்படி செய்து 
“எல்லாச்‌ சேதமர்களுடைய உள்ளத்திலும்‌ பிரவேசித்து 
கியாமகனாய்ச்‌ சர்வர்க்கும்‌ ஆத்மாவாய்‌ இருக்கும்படியை”” (ஓடு? 
என்பது காட்டுகிறது. ஆயின்‌, தான்‌ எல்லா உயிர்களுக்குள்‌ 
ளும்‌ உயிராக நின்றால்‌, சரீரத்தினுடைய வளர்தல்‌ தேய்தல்‌ 
முதலிய நிலைமாறுபாடோ, உய௰ிர்களுடைய இன்பதுன்பங்‌ 
களோ தன்னையும்‌ பொருந்தும்படி. இருக்கன்றானோ?என்னில்‌, 
புலன்‌ அலன்‌ - தான்‌ ஒட்டு அற்று நின்று விளங்காகிற்பவன்‌) 
* அவ்‌ அவ்‌ பொருள்களினுடைய தன்மை வேறுபாடுகளும்‌ 
இன்பதுன்பங்களும்‌ தன்னைத்‌ தீண்டாவண்ணம்‌ இருப்பான்‌ 
என்பதாம்‌, £ 6 பரமான்மா சீவான்மா என்‌ அ கூறப்படும்‌ இரு 
வர்‌, சிறக்க ஞானரூபமான சிறகுகளையுடையவர்களாய்‌, ஒத்த 


லை 


1. திருவாய்‌, 9, 8: 1. 

2. உடன்சேடன்‌ “ தானும்கூடக்‌ கெட்டுக்டெக்குமவன்‌. 

8, தைத்திரீய. ஆன. 6. 6 

க்‌, “தைத்‌ திரியம்‌. 

5. “தோய்ச்தும்‌ பொருள்‌ அனைத்தம்‌ சோயாது மின்றி சடபே?? என்றார்‌ 
சம்பகாடரும்‌, 


6, இருச்குவேசம்‌, ப 


முதல்‌ திருவாய்மொழி--பா. 8 77 


குணங்களையுடையவர்களாய்‌, உடையவன்‌ உடைமை என்ற 
உறவையுடையவர்களாய்‌, சரீரமான ஒரே மரத்தினைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு இருக்கிறர்கள்‌ ; அவர்களுள்‌ ஒருவனான சிவான்மா 
இருவினைப்‌ பயன்களை நஅகர்ம்துகொண்டிருக்கின்றான்‌ ; மற்‌ 
ஜொருவனாகய பரமான்மா அப்பயனை அகராதவனாய்‌ விளங்கிக்‌ 
கொண்டிருக்கின்றான்‌ ?? என்பது மறைமொழி, ஒழிவிலன்‌ 
பரக்த - பொருள்கள்‌ ஒன்றும்‌ ஒழிவின்‌ றிப்‌ பரர்து நிறைந்‌ 
திருப்பான்‌; இனி, ஒழிவின்மையைக்‌ காலத்தோடு சேர்த்து, 
எல்லாக்‌ காலத்திலும்‌ எல்லாப்பொருள்களிலும்‌ பரந்து நிறைம்‌ 
திருப்பான்‌ எனலுமாம்‌. அம்‌ ஈலனுடை ஒருவனை - மேலிரண்டு 
பரட்டுக்களா.லும்‌ அருளிச்செய்த குணங்களோடு கூடின இறை 
வனை நினைக்‌ ஐ ( அந்‌ நலனுடை, ஓருவனை? என்றொர்‌.கணுனெம்‌- 
“ மயர்வற மதி நலம்‌ அருளினன்‌ '' என்கிற ஞான த்தின்‌ 
அளவே அன்றிக்‌ கிட்டவும்‌ பெற்றோம்‌. நாமே - இது, 
பொய்யோ? *& இது ஏதேனும்‌ மயக்கம்‌ ஸ்வப்பனம்‌ முதலிய 
வைகளோ 2” என்று பிராட்டி கினைக்தாற்போன்று, இவரும்‌ 
* நணுகினம்‌ நாமே? என்‌ கருர்‌. இவர்‌ இங்கனம்‌ ஐயங்கொள்ளு 
தற்குக்‌ காரணம்‌ என்னை? எனின்‌, “ (இவர்‌ 6 ஈஸ்வரோஹம்‌ ? 
என்றால்‌ அவனுக்கும்‌ குடிவாங்க வேண்டும்படியாய்‌ அன்றோ 
இருப்பது ; அஹம்‌ என்றால்‌ இறைவன்‌ அளவிலே சென்று 
முடிய வேண்டும்படியாக இருக்க, தேகத்து அளவிலே ஆகும்‌ 
படியன்றோ முன்பு போந்தது; கைகேயி (அரசனே? ) என்று 
விளிக்கும்படியாகப்‌ பிறந்து £ “ அவள்‌ மகனாய்ச்‌ தழ்வயிற்்‌ றுக்‌ 
கழலை அறுக்க வருகிறானோ ” என்று எண்ணும்படியான நிலை 
யில்‌ கின்ற கான்‌ ** அப்‌ பரத்துவாச பகவான்‌ சொன்ன ஆச்‌ 
சிரமத்தை அடைக்கேனோ என்று ஐயப்படுகிறேன்‌?? என்றான்‌ 
ஸ்ரீபரதாழ்வான்‌. £ காட்டிலே வசிக்கின்ற குரங்குகளுக்கும்‌ 
நாகரிகரான சக்கரவர்த்தி பிள்ளைகளுக்கும்‌ ஒரு சேர்த்தி உண்‌ 


1. ஸ்ரீராமா, சர்‌, 84: 29, 

2. இவர்‌ ஈங்வரோஹம்‌? என்று தொடங்கும்‌ வாச்கியத்திற்குச்‌ 
கறுத்து, ஸ்வாதர்தர்யாபிமானமும்‌ தேசாத்மாபிமானமும்‌ என்பத. ஈங்வ' 
சோஹம்‌ - இறைவன்‌ ஆன்றேன்‌. அஹம்‌ - நான்‌. குடிவால்சவேண்டும்படி 
இருத்தல்‌ - இருக்குமிடத்தோடு பெயர்ர்‌ து செல்லும்படியிருத்தல்‌, 

8. ஸ்ரீராமா. ௮யோத்‌, 85: 7. 

சீழ்வயிற்றுச்தழலை௮ுச்ச வருறொனோஃ8ழ்வயிற்றில்‌ எழுர்‌,ச கட்டி யைப்‌ 
போன்று அன்புறுத்த வருசன்றானோ என்றபடி, 

4. ஸ்ரீராமா. அ௮யோத்‌. 99; 8-9, 

5, ஸ்ரீராமா, ச்ர்த, 80; 2 


78 இருவாய்மொழி_-முதற்‌ பத்து 


1 டானபடி எங்ஙனே ” என்று பிராட்டி கேட்க, ! “பெருமாளும்‌ 
| மகாராஜரும்‌ சேர்ந்த சேர்த்தி, பின்னே பிறந்த இளய பெரு 
| மாள்‌ மிற்க, அடியேன்‌ அம்தப்புரக்‌ காரியத்திற்கு வரும்படியாக 
| அன்றோ; நானும்‌ * இங்ஙனே கூடிக்கொண்டு நிற்கக்‌ சண்டே 
| னித்தனை?? என்றான்‌ சிறிய திருவடி. இறைவனுடைய அறு 

| பவத்துக்குப்‌ புறம்பான நாம்‌. அன்றி, இறைவனுடைய பெய 

ரின்‌ வாசனையும்‌ அறியாத நாம்‌ என்பார்‌ 6 நாமே? என்றோர்‌ 
எனினுமாம்‌. (8) 


A NN 4. 

| \ Ke + ட்‌ . டி ய்‌ 
a ! நாம்‌ அவன்‌ இவன்‌உவன்‌ அவள்‌ இவள்‌ உவள்‌ வள்‌ 
தாம்‌௮வர்‌ இவர்‌ உவர்‌ அது இது உது எது 

வீம்‌ அவை இவைஉவை அவைறலம்‌ இங்கவை 
ஆமவை ஆயவை ஆய்‌ நின்ற அவரே. 


பெ - ரை நாம்‌ என்ற பெயர்ப்பொருளும்‌, அவன்‌ இவன்‌ 
உவன்‌ என்னும்‌ அண்பாற்‌ பெயர்ப்பொருள்களும்‌, அவள்‌ இவள்‌ உவள்‌ 
எவள்‌ என்னும்‌ பெண்பாற்‌ பெயர்ப்பொருள்களும்‌, தாம்‌ அவர்‌ இவர்‌ 
உவர்‌ என்னும்‌ பலர்பாற்‌ பெயர்ப்பொருள்களும்‌, ௮௮ இது ௨௮௫ எது 
என்னும்‌ ஒன்றன்பாத்பெயர்ப்பொருள்களும்‌, அழிகின்ற அந்தப்‌ 
பொருள்களும்‌ இந்தப்‌ பொருள்களும்‌ உந்தப்‌ பொருள்களும்‌, ஈல்ல 
பொருள்களும்‌ திய பொருள்களும்‌, உண்டாகும்‌ பொருள்களும்‌ உண்‌ 
டான பொருள்களும்‌ ஆஃ நிற்கனெற எல்லாப்பொருள்களும்‌ அவ்‌ இறை 


வரே யாவர்‌ என்றவாறு, 


வி - ரூ₹--இங்குக்‌ கூறப்படாத யாம்‌ கான்‌ யான்‌ என்னும்‌ பெயர்ப்‌ 
பொருள்களையும்‌, எவன்‌ எவர்‌ எவை என்னும்‌ பெயர்ப்பொருள்களையும்‌ 
உபலஷணத்தாற்‌ கொள்க, வீயும்‌ுஅவை என்பது வீமவை என வந்தது. 
வீ என்னும்‌ பகுதிக்குச்‌ சாதல்‌ என்பது பொருள்‌, நின்ற என்பது 
வினையாலணையும்‌ பெயர்‌, 


ஈடு --காலாம்பாட்டு. மேற்பாட்டிலே இறைவனுடைய 
உடைமைப்பொருள்‌ என்னும்‌ தன்மையாலே அவன்‌ குணங்‌ 
களைப்‌ போன்று உத்தேஸ்யமாகத்‌ தோற்றுகையாலே லீலா 
விபூதியோகத்தை அஅபவித்தார்‌ ; இனி, வருனெற செய்யுட்‌ 
கள்‌ எல்லாம்‌ லீலாவிபூதி விஷயமாகவே இருக்கின்‌. றன. ஆயின்‌, 
அந்தமில்‌ இன்பத்து அழிவில்‌ வீட்டினை ஒரு செய்யுளிலும்‌, 
லீலா விபூதியினைப்‌ பல செய்யுட்களிலும்‌ அருளிச்செய்யக்‌ கார 


3, ஸ்ரீராமா. சுந்த. 95: 31. 
இ. 6 இங்கனே கூடிக்கொண்டு கிற்சச்‌ சண்டேனித்தனை ? என்றதனால்‌ 
சர்த்திச்குச்‌ காரணம்‌ அதிர்திலேன்‌ என்பது கருத்து, 5 


முதல்‌ திருவாய்மொழி--பா, 4 70 


ணம்‌ யாது? எனின்‌, கி.த்திய விபூதியில்‌ வச்தால்‌; அவ்‌ உல 
அள்ளார்‌ அனைவரும்‌ குறிப்பு அறியுமவர்களாய்‌, இறைவனு 
டையகொள்கையினைப்‌ பின்செல்‌.ஓன்‌ நவர்களாய்‌ இருப்பார்‌ 
கள்‌; '(ஒண்தொடியாள்‌ திருமகளும்‌ நீயுமே கிலா நிற்ப ”' என்‌ 
அம்படியாய்‌ இருக்கும்‌ அவ்‌ உலகம்‌. மேலும்‌, அவ்‌ உலகத்தில்‌ 
இறைவனுடைய இருப்புக்‌ கண்டுஉகக்கும்‌ ௮ தற்கு” அவ்வருகு 
ஒன்றும்‌ இல்லை. இவ்‌ உலகில்‌ உள்ளவர்கள்‌, இருவினைகள்‌ கார 
ணமாக உண்டாகும்‌ உடல்களின்‌ சேர்க்கையோடு கூடினவர்‌ 


களாய்‌ இறைவனுடைய சங்கல்பத்தினைப்‌ பின்செல்‌ அன்ற | 1 
வர்களாய்‌ இருப்பார்கள்‌; மேலும்‌, பிற கடவுளர்க்கு அடிமைப்‌ 3247 


பட்டிருக்குக்தன்மை, தமக்குத்‌ தாமே உரியராந்தன்மை. 


ஆயெ இவைகள்‌ இருப்பன இவ்‌ உலகத்திலே. ஆகையாலே, 12 


இரண்டனையும்‌ தவிர்த்த இறைவனுக்கு உரிமைப்பட்டது இவ்‌ 
உலகம்‌ என்று சொல்லவேண்டுவது இங்கேயாக இருக்கது ; 
ஆதலால்‌, இதனைப்‌ பல பாசுரங்களால்‌ அருளிச்செய்றோர்‌. 


இனி, இத முதல்‌ வருகின்ற பாக்கள்‌ எட்டனுள்‌, மூன்று 
பாக்களால்‌, “இவ்‌ உலகின்‌ சொருபம்‌, காத்தல்‌, தொழில்‌ செய்‌ 
தலீ, தொழில்செய்யாமை ஆயெ இவைகள்‌ இறைவனுக்கு அத 
நம்‌ என்ன கூறி, அவற்றிற்கு மேல்‌ ஒரு பாட்டால்‌, (7) இறை 
வனுக்கும்‌ உலகிற்கும்‌ உள்ள தொடர்பு உடலுக்கும்‌ உயிருக்‌ 
கும்‌ உள்ள தொடர்பினைப்‌ போன்றது என்ற கூறி,மேல்‌ ஒரு 
பாட்டால்‌ (8) “ குத்ருஷ்டிகளை மறுத்து, மேல்‌ ஒரு பாட்டால்‌ 
(9) “சூக்யவாதியை மறுத்து, மேல்‌ ஒரு பாட்டால்‌ (10) *வியாப்தி 
செளகர்யத்தைக்‌ கூறி, ஈற்றுப்பாட்டால்‌ இதனைக்‌ கற்றார்‌ 
அடையும்‌ பயனைக்‌ கூறி, இப்பதிகத்தை முடிக்இன்ருர்‌. 

அவற்றுள்‌, இச்‌ செய்யுளால்‌ உலகில்‌ காணப்படுஇன்‌ ற 
பொருள்கள்‌ அனைத்தும்‌ இறைவனுக்கு உரிமைப்பட்டவை என்‌ 
இரறுர்‌. எங்ஙனம்‌ ? எனின்‌, படைப்புக்காலம்‌ வந்தவாறே 
இவற்றை உண்டாக்‌, உண்டாகிய உயிர்களின்‌ வழியாகவே 


1- தருவாய்‌, 4. 9: 10. 
2. அவ்வருகு - அதற்குமேல்‌. 
£8, இவ்‌உலூன்‌ சொருபம்‌ - இவ்உலனுடைய தன்மை, 


4. குத்றுஷ்டி - மாறுபட்ட கோக்குடையவன்‌ ; அதாவ த-மறைமொழி 
கட்கு சேர்பொருள்‌ காணாது மாறுபட்ட பொருள்களைக்‌ காண்பவன்‌. 


9 ,கும்யவாதி - இல்லையென்று வாதாடுமவன்‌. 
6,. வியாப்‌திசெளகர்யம்‌ - செளசர்யமாகப்‌ புரர்து நிறைம்‌ திருத்தல்‌, 


[2 


[gai 


Lv 
்‌ 7] ஆரய7॥ 
றி ர்க்‌. 


80 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


| அவ்‌ உயிர்க்குள்‌ புகு்து, அவ ற்றிற்குப்‌ பொருளாகை; பெயர்‌ 
' பெறுகை என்னும்‌ இவை உண்டாகும்படி. செய்தும்‌, இவை 
முற்றம்‌ அழிக்க அன்று, நீறுபூத்த ரெருப்புப்போன் அ கண்‌ 
களுக்குத்‌ தோன்றாத மிக நுண்ணிய உருவத்தோடு தன்‌ பக்க 
லிலே இடக்கும்படி. இவற்றை. ஏறிட்டுக்கொண்டு தரித்தும்‌, 
காரணஙிலையோடு காரிய நிலையோடு வாசிஅறத்‌ தன்னைப்‌ 
பற்றி 'ஸ்வரூப ஸ்திதி முதலியவை ஆகும்படி இருப்பதனால்‌ 
அவன்‌ அதிகம்‌ என்றொர்‌. உலகத்திலுள்ள எல்லாப்‌ பொருள்‌ 
களையும்‌ தனித்தனியே எடுத்து (இது அவன்‌ உடைமை, இது 
அவன்‌ உடைமை என்ற கூறப்புன்‌, உயிர்கள்‌ மிகப்பல 
வாகஇருப்ப தலால்‌ மிக விரிக்துசெல்‌லும்‌; இனி சுருங்கக்கூறின்‌ 
அறிம்துகொள்ளுவதற்குஅருமையாம்‌; ஆகையாலே,தேவர்கள்‌ 
முதலிய பொருள்களை காலு மூன்று வகையாலே சேர்த்துத்‌ 
தொகுத்து அவை அவை இறைவனுக்கு உரிமைப்பட்டவை 
என்றொர்‌. 

நரம்‌-மான்‌ என்னும்‌, காம்‌ என்றும்‌, யான்‌ என்றும்‌, யாம்‌ 
என்றும்‌ தந்தம்மைச்‌ சொல்லக்கடவது. ஒரு பொருளின்‌ 
அணிமை சேய்மை முதலிய தூரங்களைக்‌ குறிக்கவேண்டுமா 
யின்‌ பேசுமிடத்தினை எல்லையாகக்கொண்டே குறிக்கவேண்டு 
தலின்‌ கரம்‌” என்பதனை முதலில்‌ அருளிச்செய்றொர்‌. அவன்‌ 
இவன்‌ உவன்‌ - சேய்மையிலுள்ளவன்‌ அண்மையிலள்ளவன்‌ 
இரண்டும்‌ அல்லாத நடு இடத்துள்ளவன்‌ என்று கூறப்படு 
இன்ற பொருள்களும்‌. அவள்‌ இவள்‌ உவள்‌ எவள்‌ - பெண்பா 
லால்‌ உணரப்படுகன்ற பொருள்களும்‌. தாம்‌ அவர்‌ இவர்‌ என்‌ 
றது-உயர்விற்கு உரியவர்கள்‌. ௮து இது உது ௭௮ - ஒன்றன்‌ 
பாலால்‌ உணரப்படுசன்ற பொருளைச்‌ சொல்லுகிறார்‌. வீமவை 
இவை உவை அழிகின்ற பொருள்கள்‌. கலம்‌ அவை தீங்கவை- 
₹ நன்மை தீமை என்னுதல்‌, நன்றானவை தீதானவை என்னு 
தல்‌. ஆமவை ஆயவை - இறப்பிலும்‌ எதிர்விலும்‌ அடங்குமாத 
ட லின்‌ நகிகழ்காலத்தைக்‌ கூறிற்றிலர்‌. ஆய்கின்ற - ஆ௫கின்ற 
J பொருள்கள்‌. * இவற்றைப்‌ பொருள்கள்‌ அளவிலே கொண்ட 


1. ஸ்வருபஸ்‌, தி முதலியவை - பொருள்களின்‌ நிலைமுதலியவை; ஸ்வ 
ரூபம்‌ : ஸ்வ - தன்னுடைய, ரூபம்‌ - தன்மை. 

2. சஈன்மை இமை என்பன பண்பினையும்‌, சன்றுனவை திதானவை 
என்பன பண்படைப்பொருள்களையுல்‌ சாட்டும்‌. 

8. “இவற்றை? என்றது, பாட்டில்‌ 4*நாமவன்‌ ?? என்பன முதலிய 
பெயர்ப்பொருள்களை. £ ஐஃயம்‌ சொல்லப்போகாது ? என்றது, ₹₹ஒய்நின்ற 
அவர்‌ ?? என்றதனால்‌ சாமாசாதிகரண்யத்தால்‌ வந்த ஐச்யம்‌, மேத்சொல்லு 
இன்ற பரம்பொருளுக்கும்‌ இவற்றுக்கும்‌ சொல்லப்போகா அ என்றபடி, 


முதல்‌ திருவாய்மொழிபா. 5 81 


போது, மேல்‌ ஐஜக்யெம்‌ சொல்லப்போகாது ; * ஆதலால்‌, உட 
அம்‌, உடலை விரும்பி கிற்னெற உயிரும்‌, உயிருக்குள்‌ தங்கி 
இருக்கன்‌ உ இறைவனும்‌ஆன இக்கூட்டம்‌ இத்தனைக்கும்‌ வாச 
கமாக கிற்ுறது இச்‌ சொல்‌. அவர்‌ என்றது - இவையாடி நிற்‌ 


இறுர்‌ அவர்‌ என்றபடி. 24 இவை எல்லாம்‌ பிரஹ்மம்‌ அல்‌ 
லவா”, அது நீயாக இருக்றொய்‌ ” என்பன உபநிடத வாக்‌ 
யங்கள்‌. 


* முதற்பாட்டிலே, நற்குணங்கபையுடையவனாக இருத்தல்‌, 
அந்தமில்‌ இன்பத்து அழிவில்‌ வீட்டினையுடையவனாக இருத்‌ 
தல்‌, வேறுபட்ட திருமேனியினையுடையவனாக இருத்தல்‌ ஆயெ 

௪ இவற்றை அருளிச்செய்த, இரண்டாம்‌ பாட்டில்‌, எல்லாப்‌ 
பொருள்களைக்‌ காட்டிலும்‌ வேறுபட்டவன்‌ இறைவன்‌ என்ப 
தனை அருளிச்செய்தார்‌. இங்கு (அவம்‌' என்பதிலுள்ள அகரம்‌ 
முற்கூறியவற்றைச்‌ சட்டுன்‌்ற சட்டு ஆகையாலே 4 அவர்‌ 
என்னு கல்யாணகுணத்தோடு கூடிய தன்மையினைச்‌ சொல்லி, 
“ஆய்கின்‌ ற! என்று உடல்‌ உயிர்‌ இவற்றோடு கூடி.யிருக்கன்‌ ற 
இறைவனைச்‌ சொல்லி, சாமாகாதிக.ரண்யத்தால்‌ ஐக்யெம்‌ ௮௬ 
ளிச்செய்தார்‌ இப்பாட்டால்‌. ஆக, ஆண்பால்‌ பெண்பால்‌ 
ஒன்றன்பால்‌ என்னும்பேதத்தாலும்‌, மதிக்கத்தக்க பொருள்‌ 
அழியும்‌ பொருள்‌ என்னும்‌ பேதத்தாலும்‌, ஈலம்‌ திங்கவை 
என்னும்‌ பேதத்தாலும்‌, மூன்று கால பேதத்தால்‌ வந்த 
விசேடங்களாலும்‌, அறிவுடைப்‌ பொருள்‌ அறிவில்‌ பொருள்‌ 
ஆயெ எல்லாப்‌ பொருள்களையும்‌ தொகுத்து, அவற்றினுடைய 
தன்மை இறைவனுக்கு ௮தனம்‌ என்றா ராயிற்று. (4) 

5. 
அவர்‌ அவர்‌ தமதம தறிவறி வகைவகை 
அவர்‌அவர்‌ இறையவர்‌ என அடி அடைவர்கள்‌ 
அவர்‌அவர்‌ இறையவர்‌ குறைவிலர்‌ இறையவர்‌ 
அவர்‌அவர்‌ விதிவழி அடைய தின்‌ றனரே. 


1. ஆயின்‌, “£ ஆய்கின்ற ?? என்னுஞ்‌ சொல்‌, பொருள்களைச்‌ காட்டுவ 
தோடு அமையாமல்‌, இறைவன்‌ அளவுஞ்‌ சொல்லும்படி என்‌? என்ன, அதற்கு 
விடை அருளிச்செய்கிறார்‌ ன ஆதலால்‌ ? என்று தொடங்‌, 

2. சாம்தோக்யம்‌. 8, 4. ° 

3. சாம்தோச்யம்‌. 6. 12. 

4. ஆயின்‌, இங்கு £ அவர்‌ ?? என்ற சொல்லால்‌ சுட்டப்படும்‌ பொருள்‌ 
யாது ? எணின்‌, “முதற்பாட்டிலே ? என்று தொடங்‌ அதற்கு விடை ௮௬ 
ளிச்செய்கிறார்‌, 2 

14 


88 இருவாய்மொழி--முதற்‌ பத்து 


பொ-றை ;--முக்குணங்களின்‌ வசப்பட்ட உலக மச்கள்‌, தாம்தாம்‌ 
அறிந்த அறிந்த வகைகளாலே, அந்த அந்தக்‌ தேவர்களே இறைவர்‌ 
அவர்‌ என்று நினைக்கு, அவர்‌ அவர்களுடைய பாதங்களையே பற்றுக்‌ 
கோடாக அடைவார்கள்‌ ; அவர்களால்‌ அடையப்படுனெற “அவ்வத்‌ 
தேவர்களும்‌, இறைவர்‌ என்‌.று கூறப்படுவதற்கு யாதொரு குழையும்‌ 
இல்லாதவர்களாகவே இருக்னெறார்கள்‌ ; காரணம்‌ யாது? எனின்‌, 
அசத்‌ தேவர்கள்‌ தங்களுடைய ஆகமங்களில்‌ விதித்து வைத்த வழியால்‌ 
அவர்களை வணையங்குனெற மக்கள்‌ தாம்‌ தாம்‌ விரும்பிய பலனைப்‌ பெறும்‌ 
படியாக, ௮, கவர்களுடைய உயிருக்குள்‌ உயிராக நின்று இருமகள்‌ 
கேள்வனான நாராயனன்‌ திருவருள்புரிகின்றான்‌ ஆதலால்‌ என்‌வாறு, 


வி -ரூ:--இறைவன்‌ என்ற சொல்லுக்கு 4: எப்பொருளினும்‌ ' 
திங்குகின்றவன்‌ 1? என்று பொருள்‌ கூறுவர்‌ சிலப்பதிகாரஉரையாசிரிய 
ரான அடியார்க்கு நல்லார்‌. (சிலப்‌. நாடு, 184). “£சருவக்யென்‌?? என்று 
பொருள்‌ கூறுவர்‌ ஈச்சினார்க்னியர்‌, (சிக்‌, 2606). இப்பெயரை, காத்‌ 
சீற்‌ கடவுட்கே உரியபெயராகக்‌ கொண்டார்‌ தெய்வப்‌ புலமைத்‌ திரு 
வள்ளுவனார்‌. “(முறைசெய்‌ அ காப்பாற்றும்‌ மன்னவன்‌ மக்கட்கு, இறை 
யென்று வைக்கப்படும்‌ ?? என்பத திருக்குறள்‌. இறை, இறைவன்‌ 
என்ற இரண்டும்‌ ஒருபொருட்சொற்கள்‌. (* இறையென் னு முயர்‌ திணை 
இயற்பெயர்‌ ஒருமைக்கும்‌ பன்மைக்கும்‌ பொ.அவாய்‌ நின்று, வருமொழி 
வந்தபின்பு இறைவன்‌ வந்தான்‌, இறைவர்‌ வந்தார்‌ என நிற்கும்‌”? என்‌ 
பது இலக்கணக்‌ கொத்து. (கு. 180). “£ அருள்குடையாக அறங்கோ 
லாக, இருநிழல்‌ படாமை மூவேழ்‌ உலகமும்‌; ஒரு நிழல்‌ ஆக்யெ 
ஏமத்தை மாகோ! (பரி. 8). என்னும்‌ பரிபாடல்‌ காத்தற்றொழிலைத்‌ 
இருமாலுக்கே உரிமை செய்தது. (மாயோன்‌ காத்தற்‌ கடவுள்‌ ?? 


என்றார்‌ இளம்பூரண அடிகளும்‌. (தொ. பொ. சூ. 68). 


ஈடு: ஜந்தாம்‌ பாட்டு. மேல்‌ திருப்பாசுரத்தில்‌ உலகத்‌ 
அப்‌ பொருள்கள்‌ அவனுக்கு உரிமைப்பட்டவை என்று கூறி 
யது போன்று,காத்தற்றொழிலும்‌ அவனுக்கு உரிமைப்பட்டது 
என்றோர்‌ இத்திருப்பாச ரத்தில்‌. 


ஒருவன்‌ ஒருவீட்டி ற்குரியவனாக இருப்பா ன்‌; ஒருவன்‌ ஒரு 
சிற்நூர்க்கு உரியவனாக இருப்பான்‌; ஒருவன்‌ ஒருஈகரத்திற்கு 
உரியவனாக இருப்பான்‌; ஒருவன்‌ மூன்‌ றுஉலகங்கட்கும்‌ உரியவ 
னாக இருப்பான்‌; ஒருவன்‌ பதினான்கு உலகங்கட்கும்‌ உரியவ 
கை இருப்பான்‌. ஆச, பதினான்கு உலகங்கட்கும்‌ உரியவனாக 
இருப்பவஜேடு ஒரு வீட்டிற்கு உரியவனாக இருப்பவனோடு வா 
அற, அவர்கள்‌ காப்பாற்றுகன்றவர்கள்‌ ஆவதும்‌, இவை காப்‌ 


முதல்‌ திருவாய்மொழி-பா. 5 85 


பாற்றப்படும்‌ பொருள்களாய்‌ உபகாரம்‌ கொண்டவை யாவ 
அம்‌ - சர்வேஸ்வரன்‌” உள்‌உயிராய்‌ கின்று ஈடத்துகையாலே; 
அவன்‌ இப்படி. கடத்திக்கொண்டு போகாத அன்னு அவர்கள்‌ 
காப்பஈற்றுகன்‌.றவர்கள்‌.ஆகமாட்டார்கள்‌ என்‌ இருர்‌. “செல்வங்‌ 
களைச்‌ சேர்க்கின்ற தன்மையிலும்‌ ஆபத்துக்களைப்‌ போக்கும்‌ 
தன்மையிலும்‌ புருடோத்தமனாயெ இறைவனைச்‌ தவிர, ஆற்ற 
அடைய வேறு ஒருவன்‌ காணப்படுகன்றான்‌' இலன்‌” என்றும்‌, 
' “காப்பாற்றும்‌ திறன்‌ விஷ்ணுவைக்‌ தவிர வேறு ஒருவர்க்‌ 
கும்‌ இன்று” என்றும்‌ பிரமாணங்கள்‌ இருத்தலால்‌, எல்லா 
நன்மைகளையும்‌ செய்துதர வல்லவனாய்‌, பகையையும்‌ போக்க 
வல்லவன்‌ ஆனவனை ஒழிய வேறு ஒருவர்‌ பக்கல்‌ இந்தக்‌ காக்‌ 
கும்‌ தொழில்‌ டெவாது. ? “ செப்பிலே டெக்த ஆபரணத்தை 
வாங்கிப்‌ பூண்டு, பின்னையும்‌ அவ்‌ ஆபரணத்தை வாங்கிச்‌ 
செப்புக்குள்ளே இட்டு வைக்குமாறு போன்று வேதங்களைத்‌ 
தொடங்கும்போதும்‌ முடிக்கும்போதும்‌ கூறப்படுகின்ற பீஜா 
கரம்‌ யாது ஒன்றோ, அந்தப்‌ பிரணவத்துக்குள்‌ மைறந்‌ 
துள்ளது அகரம்‌, அது காக்கும்‌ இறைவனைக்‌ காட்டுவது 
ஒன்று; அதற்குப்‌ பொருளாக உள்ளவன்‌ யாவன்‌ ஒருவன்‌, 
அவன்‌ சர்வேஸ்வரன்‌ ” என்று உபநிடதம்‌ புகலும்‌. 


அவர்‌அவர்‌ - தம்முடைய விருப்பம்‌ இன்மையும்‌ அவர்களு 
டைய பல்வகைப்பட்ட:தன்மையும்‌ தோற்றுகிறது, தம தமது - 
குணபேதத்தால்‌ வந்த பல பேதத்தைச்‌ சொல்லறெது. அறிவு 
அறி - அவற்றிற்கு அடியான ஞானபேதத்தைச்‌ சொல்லு 
கிறது. வகை வகை - மார்க்க பேதங்களாலே. உயிர்கள்‌ பல்‌ 
வேறு வகைப்பட்டு இருத்தல்‌ போன்று, அவ்‌ உயிர்கள்மாட்டு 
உண்டாகின்ற சுவை வேறுபாடுகளும்‌ பலவாகும்‌ என்பது 
தோன்ற, “தம தம தறி வறி வகைவகை? என அடுக்குத்‌ தொட 
ராகக்‌ கூறுகின்றார்‌. சுவை வேறுபாடு உண்டாகக்‌ காரணம்‌ 
யாது? எனின்‌, மக்கள்‌ இராசதகுணம்‌ மிக்கவர்களாகவும்‌ 
தாமதகுணம்‌ மிக்கவர்களாகவும்‌ இரண்டும்‌ கலக்த சத்துவ 
குணத்தையுடையவர்களாகவும்‌ இருக்கின்றுர்கள்‌; அப்படியே 


1s ஸ்ரீவிஷ்ணுபுரா. 1. 22: 19. 

2. தைத்திரீய நா.ராய. 6: 10. ப 

8.  பீஜாக்ஷரம்‌--! ஓம்‌ ? என்னும்‌ பிரணவம்‌. ££ ஓம்‌ எனும்‌ ஓரெழுத்து 
அதனின்‌ உள்ளுயிர்‌, ஆமவன்‌ ,அதிவினுக்கு அறிவும்‌ ஆயவன்‌ ?? என்ற கம்ப 
சாமாயணச்‌ செய்யுள்‌ ஈண்டுச்‌ கருதத்‌ தகும்‌. (இரணியன்‌ வதை. 76), . 


94 திருவாய்மொழி--முதற்‌ பத்து 


குணத்திற்குத்‌ தகுதியாகப்‌ பிறந்த ஞானமும்‌ இருத்தலால்‌ 
என்க. ஆக; தத்தமுடைய குணங்கட்குத்‌ தகுதியாக அடை 
ன்றவர்களாகவும்‌ அடையப்படுகின்‌ றவர்களாகவும்‌ இருக்‌ 
கன்றார்கள்‌ என்பதாம்‌. ஈண்டு அறிவு என்றது, சுவை மூல 
மாக விரும்பப்படுனெற பலத்தின்‌ விஷயமான ஞானத்தினை: 
இணி, அறிவறி வகை வகை என்பதற்கு; (மக்கள்‌ தாம்‌ தாம்‌ 
விரும்புகின்ற பலத்தின்‌ விஷயமாக) அறிக்க அறிக்க வழி 
களின்‌ வகைகளாலே என்று பொருள்‌ கூறலும்‌ ஒன்ற. 
ஈண்டு, அறிவு என்றது, வழியின்‌ சம்பக்தமான ஞானத்‌ தனை. 
ஒரே பலத்தை அடைவதற்கும்‌ பலவழிகள்‌ உள்ளன வாதீலின்‌ 
* அறிவறி வகைவகை' ஏன்‌ இருர்‌. 

அவர்‌ அவர்‌ இறையவர்‌ என-அவ்‌அவ்‌ தேவர்களை அடையத்‌ 
தக்க தெய்வங்கள்‌ என்று நினைந்து. அடி. அடைவர்கள்‌-அவர்‌ 
கள்‌ பாதங்களைச்‌ சேர்வார்கள்‌. ஆயின்‌, திருமகள்கேள்வனான 
இறைவனைத்‌ தவிர மற்றைத்தேவர்களை வணங்குவதற்குரிய 
முறைகள்‌ செய்தற்கு அரியவைகள்‌ ; அவர்களும்‌ வழி அல்லா 
வழிகளால்‌ ஆராதிக்கப்‌ படுகின்‌ றவர்கள்‌ ; 'மகணை அறுத்துத்‌ 
தா, “ஆட்டினை அறுத்தூத்‌ தா? என்று கூறுஇன்‌.றவர்கள்‌ ? 
அவர்கள்‌ செயல்‌ அவ்வாறு இருக்க, அவர்களை ஆராதிக்கும்‌ 
முறைபினை “அடியாடைவர்கள்‌' என்று மிக எளிய செயலாகக்‌ 
கூறுகின்றார்‌ இவர்‌; காரணம்‌ என்னை? எனின்‌, அடைதலா 
வது-அத்தேவர்களின்‌ காலிலேகுனியுமதற்கு அவ்வருகு இல்லை 
என்றோர்‌ இவர்‌, தம்முடைய கோஷ்டியின்‌ பிரசித்தியாலே. 
* இருகைகளையும்‌ குவித்துச்‌ செய்றெ ஓர்‌ அஞ்சலி என்னும்‌ 
மேலான முத்திரையான அ, இறைவனுடைய திருவருளை விரை 
விலே உண்டாக்கல்‌ கூடியதாக இருக்கின்‌ றது”என்‌ றபடியே, 
ஓர்‌ அஞ்சலியினலேயே நினைத்த பலனைத்‌ தரக்கூடிய பரம்‌ 
பொருளோடேயே தமக்கு வாசனை; இப்படி, குணங்களால்‌ 
மேம்பட்டவனாய்‌ அடையக்கூடியவனாய்‌ இருக்இன்ற இறைவ 


1. மேற்கூறியவாற்றால்‌, குணங்கட்குதி தகுதியாக ரூசளும்‌, ௬9 
களுக்குத்‌ தகுதியாகப்‌ பலன்களும்‌, பலன்களுக்கு ஈடான சாதன பேதங்களும்‌ 
உண்டான்தன என்பத பெறப்படும்‌. 

2. *மகனையறுத்துத்‌ தா? என்றது, றெத்தொண்ட மாயனார்‌ தம்மகனை 
அறத்துச்‌ வெபெருமானுக்கு உணவருத்‌ தினமையைக்‌ குறித்தபடி,  ஆட்டினை 
யறத்துத்‌ தா ? இத, முருகனைப்‌ பற்றியது. இதனை (£ மறிக்குமல்‌ அறுத்துத்‌ 
இனைபிரப்பு இரீஇ ?? என்னும்‌ குறுந்தொகைச்‌ செய்யுளாலும்‌, ££ சிறு இனை 
மலரொடு விரைஇ மறியறத்து ?? (218) என்னும்‌ இருமுருகாற்௮ுப்படை 
யாலும்‌ உணர்க, e 


9. பரத்துலாச சம்ஹிதை, 


முதல்‌ திருவாய்மொழி பா. 5 86 


னுடயை பயிற்சியின்‌ மிகுதியினாலே “அடி அடைவர்கள்‌? என்‌ 
இருர்‌” “மாமலர்‌ நீர்சுடர்தாபங்கொண்டு தொழுது எழுதும்‌ என்‌ 
னும்‌ இதனையும்‌ மிகையாக” நினைப்பவன்‌ இவர்‌ பற்றிய இழை 
வன்‌. இளையபெருமாளுடைய கரண்‌ ஒலியினைக்‌ கேட்ட மகாரா 
ஜர்‌, கழுத்தில்‌ அணிக்திரும்த மாலையினை அறுத்து எறிந்து 
குரங்குகள்‌ இயற்கையாகச்‌ செய்கின்ற தொழில்கள்‌ சிலவழ்‌ 
றைச்‌ செய்துகொண்டு, அருகே கின்ற திருவடியைப்‌ பார்த்து 
“இச்சமயத்தில்‌ காம்‌ செய்யத்தக்கன: யாவை?? என்று கேட்க, 
“ அபராதகாலத்தில்‌ அஅதாபம்‌ பிறந்து மீண்டோம்‌ என்று 
நினைப்பதற்கு எளியன சில செய்தோம்‌ அல்லோம்‌; தீரக்‌ கழிய 
, அபராதம்‌ பண்ணினோம்‌; செய்த பின்னர்‌ இனி, ஓர்‌ அஞ்சலி 
மேராமற்‌ போகாது? என்ற கருத்து அமைய, * “செய்யப்பட்ட 

பாவங்களையுடைய உனக்கு இலக்குமணனைக்‌ கண்டு இருகை 
களையும்‌ கூப்பி வணங்கி, அவன்‌ திருவருளைப்‌ பெறுதல்‌ தவிர, 
அவனைப்‌ பொறுப்பிக்கைக்கு வேறு வழி ஒன்றையுங்‌ 
காணேன்‌ என்றான்‌ திருவடி. என்னு கூறும்‌ ஸ்ரீ ராமாயணமும்‌ 
இங்கு அறிதல்‌ தகும்‌. 

அவர்‌ அவர்‌ இறையவர்‌ குறைவு இலர்‌ - அவ்‌ அவ்‌ தேவர்‌ 
கள்‌ தம்மை வணங்கும்‌ மக்கள்கட்கு வேண்டும்‌ வரங்களைக்‌ 
கொடுத்தலில்‌ குறைவு இல்லாதவரேயோவர்‌. இனி, அவர்‌ அவர்‌ 
இறையவர்‌ என்பதற்கு,அவ்‌அவ்மஃககளால்‌ வணங்கப்படுகன்‌ ற 
தேவர்கள்‌ என்ற பொருள்‌ கூறலும்‌ ஒன்று. அதற்குக்‌ கார 
ணம்‌ யாது? எனின்‌, இறையவர்‌-பொதுவிலே இறையவர்‌ என்‌ 
கிறார்‌ ; அவர்களோடு அவர்கள்‌ வணங்கும்‌ தேவர்களோடு தம்‌ 
மோடு வாசி ஆற, “பரமாத்மா ஆனவன்‌ உலகிற்கு எல்லாம்‌ 
இறைவன்‌ :' என்கிறபடியே, எல்லார்க்கும்‌ ஒக்க இறைவனாத 
லின்‌. அவர்‌ அவர்‌ விதி வழி யடைய நின்றனர்‌-அவ்‌அவ்‌ தேவர்‌ 
கள்‌ தத்தம்‌ ஆகமங்களிலே “என்னை உபாசனை செய்‌” என்று 
விதித்து வைத்த வழிகளால்‌ மக்கள்‌ அவர்களையடைந்து பலத்‌ 
தைப்‌ பெறும்படியாக அவ்‌அவ்‌ தேவர்களுடைய உயிர்களுக்‌ 
குள்‌ உயிராக நின்றார்‌. இணி, அவர்‌ அவர்‌ விதி வழி யடைய 
நின்றனர்‌ என்பதற்கு, * “எவன்‌ எவன்‌ பக்தியுள்ளவனாக எவ்‌ 
எவ்‌ தேவர்களை வணங்குவதற்கு விரும்புன்றானோ அவன்‌ 
அவனுக்கு அவ்‌அவ்‌ தேவர்களை வணங்குதற்கு வ பக்தி 

1. திருவாய்‌, 9, 8: 9, 

2, ஸ்ரீராமா. கிஷ்‌, 

9. தைத்திரீய சாராய. பர்‌, 

த்‌ பசவத்தை, 7; 2 


80 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


யினை நான்‌ கொடுக்டுறேன்‌ '' என்‌ றும்‌, * 6 அவன்‌ அவன்‌ அம்‌ 
தப்‌ பக்தியோடு அத்‌ தேவர்களை ஆராதனை செய்கின்றான்‌ ; 
என்னால்‌ கொடுக்கப்பட்ட பலனையும்‌ அடைகின்றான்‌ ” என்‌ 
அம்‌ இறைவன்‌ ஸ்ரீ கதையில்‌ அருளிச்செய்தபடியே, அவ்‌ இரு 
திறத்தார்களுடைய உயிர்களுக்குள்‌ உயிராக கின்‌ றனர்‌ என்று 
கூறலும்‌ ஒன்‌. இதனால்‌; இறைவன்‌ “இராமடம்‌ ஊட்டு 
வாரைப்போலே முகம்தோற்றாதே, அ௮க்தராத்மாவாக கின்று 
நடத்துகையாலே, அவர்களும்‌ அடைந்தவர்கள்‌ ஆ௫ன்‌ருர்கள்‌; 
இவர்களும்‌ பலத்தைக்‌ கொடுக்னெறவர்கள்‌ ஆகின்றார்கள்‌ ; 
இறைவனை ஒழிக்த அன்று அவர்கள்‌ பற்றவும்‌ மாட்டார்கள்‌ ; 
இவர்கள்‌ பலனைக்‌ கொடுக்கவும்‌ மாட்டார்கள்‌ என்பது விளங்‌ 
கும்‌. அதாவது, “ அய்யன்‌ பாழியில்‌ ஆனை போர்க்கு உரித்‌ 
தாம்‌ அன்றாயிற்று ௮வ்‌௮வ்‌ தேவர்கட்குப்‌ பலனைக்‌ கொடுக்‌ 
கும்‌ ஆற்றல்‌ உள்ளதாவஅ ” என்றபடி. (5) 
6. 
நின்றனர்‌ இருந்தனர்‌ கடந்தனர்‌ திரிந்தனர்‌ 
நீன்றிலர்‌ இருந்திலர்‌ கிடந்திலர்‌ திரிற்திலர்‌ 
என்அமோர்‌ இயல்வினர்‌ என நினைவு அரியவர்‌ 
என்றுமோர்‌ இயல்வொடு நின்ற எம்‌ திடரே. 
பெ - ரை 3--நிற்தல்‌, நில்லாமை; இருத்தல்‌, இராமை; டெத்‌ 
தில்‌, டெவாமை ; திரிதல்‌, திரியாமை; என ஒன்னுக்கு ஓன்று மாறு 
பட்ட தொழில்களையுடையவர்‌ ஆதலால்‌, எப்பொழுதும்‌ ஒரே தன்மை 
யினையுடையவர்‌ என நினைத்தற்கு அரியவர்‌; அப்படி நினைப்பதற்கு 
அரியவர்‌ என்னும்கன்மை எப்பொழுதும்‌ மாறுபடாமல்‌ ஒரே நிலையோடு 
கூடியிருக்கன்றவர்‌; வேதங்களால்‌ பரம்பொருள்‌ இவனே என்ற உறுதி 
. செய்யப்பட்ட திடத்தையுடையவர்‌ ; அவர்‌ என்‌ தலைவர்‌ ஆவர்‌. 
ஈடு :--ஆறும்பாட்டு, உலகங்களினுடைய காத்தலும்‌ 
இறைவனுடைய நினைவின்‌ அதீனம்‌ என்றார்‌ மேல்‌ திருப்‌ 
பாசுரத்தில்‌. அவற்றினுடைய தொழில்செய்தல்‌ செய்யாமை 
யும்‌ இறைவனுடைய நினைவின்‌ அ௮தீஈம்‌ என்ன்றார்‌ இத்‌ தரு 
பாசுரத்தில்‌. 
கின்றனர்‌......தரிக்திலா-தொழில்செய்தல்‌ தொழில்செய்‌ 
யாமை, என்னும்‌ இவை, கிற்றல்‌ இருத்தல்‌ டெத்தல்‌ திரிதல்‌ 
1, பீ தை. 1: 22. 


9. இசாமடம்‌ ஊட்டல்‌--இரவில்‌ சத்‌ திரங்களில்‌ தங்கியிருக்கும்‌ தம்மச்ச 
ஞக்கு உணவினை ஊட்டுதல்‌ ; இதுதாயின்‌ செய்சை, 


முதல்‌ திருவாய்மொழி--பா. 0 87 


என்னும்‌, நில்லாமை இராமை இடவாமை திரியாமை என்றும்‌, 
சொல்லப்படும்‌. £ நிண்றனம்‌ ? முதலிய சொற்களின்‌ பன்மை 
களால்‌, இறைவனுக்கு வேறுபட்ட எல்லாப்‌ பொருள்களி 
அடையவும்‌ தொழில்‌ செய்தல்‌, செய்யாமைகளைச்‌ சொல்லு 
கருர்‌. * ஆடுருதியினைச்‌ சொல்லுகின்ற சொல்லானது வடி 
விலே சென்று முடிந்து நிற்குமாறு போன்று, தொழில்‌ செய்‌ 
தல்‌ செய்யாமைகளைக்‌ காட்டுகின்ற இச்‌ சொற்களும்‌ அபர்ய 
வசான விருத்தியால்‌ இறைவனளவும்‌ சென்று அல்லது நில்லா. 
இணி, “ பொன்னிறக்‌ கண்களையுடைய செந்நிறப்‌ பொருளால்‌ 
சோமீம்‌ என்னும்‌ கொடியினை வாங்கக்‌ கடவன்‌ ”” என்ற இடச்‌ 
தில்‌, * குணத்தோடு கூடிய பொருள்‌ தோன்றாமிற்கவும்‌, செம்‌ 
நிறம்‌ என்னும்‌ குணத்தையே முக்கியமாகக்‌ கொள்வது 
போன்று, தொழில்‌ செய்தல்‌ செய்யாமைகட்கு கிலைக்களமான 
பொருள்கள்‌ அவன்‌ அதமம்‌ என்று £ முன்‌ சொல்லுகையாலே, 
இங்குத்‌ தொழில்செய்தல்‌ செய்யாமைகளில்‌ கோக்கு என்ற 
கூறுவாரும்‌ உளர்‌. அங்ஙனம்‌ கூறின்‌, * சாமாகாதி கரண்யம்‌ 
சித்தியா து. ஆக, தொழில்செய்தல்‌ செய்யாமைகளைக்‌ காட்டு 
கின்ற இச்‌ சொற்கள்‌ அவற்றிற்கு நிலைக்களமான உயிர்களைக்‌ 
காட்டி, அவ்‌ உயிர்கட்கு இறைவனை ஒழியப்‌ பிரிக்து கிற்றலா 
தல்‌ தோன்றுதலாதல்‌ இல்லாமையாலே, இறைவன்‌ அளவுங்‌ 
காட்டுன்றன. ஆதலின்‌, இச்‌ சொற்கள்‌ இவற்றோடு கூடி 
இருக்கன்‌ ற இறைவனையே காட்டுகின்றன. ஆயின்‌, (தொழில்‌ 
செய்வதற்காயின்‌ இறைவன்‌ திருவருள்‌ வேண்டும்‌ ; தொழில்‌ 
செய்யாதிருப்ப தற்கு அவன்‌ அருள்‌ வேண்டுமோ?” என்று 
எம்பாரைச்‌ சிலர்‌ கேட்க “சுவர்க்கத்தினின்‌ அம்‌ விழுகிற திரி 


1. ஆதிருதி-சாதி ; சாதியினைக்‌ காட்டும்‌ ஒரு சொல்‌, அச்‌ சாதியினை 
யுடைய பொருள்களைச்‌ காட்டுவது போன்று என்பது இவ்‌ வாக்யெத்தின்‌ 
பொருள்‌. அதாவது, * அ௮.ரசச்‌ சாதி? என்று கூறின்‌, அச்‌ சொல்‌ தனியே 
நில்லாது அச்சா இயினையுடைய ஒரு மனிதனையே காட்டி நிற்குமாபோன்று 
என்பது கருத்து. அபர்யவசான விருத்தியாவது - ஒரு சொல்‌ தனக்குரிய 
பொருள்களைச்‌ காட்டி அவ்வளவில்‌ முடிவுபெறாத, தொடர்ர்து மேலும்‌ 
செல்வது. 

2. “குணத்தோடுகூடிய பொருள்‌”என்றத இடத்‌ தில்‌,செர்கிறத்தையுடைய 
பசு என்ற பொருள்‌ தோன்றினாலும்‌, பசு என்னும்‌ குணியைச்‌ கொள்ளாது 
£ செர்மிறம்‌? என்னும்‌ குணத்தையே முக்கியமாகக்‌ கொள்வது போன்று என 
அவ்‌ வாக்யெத்தின்‌ பொருளை விரித்‌ தக்கொள்க. ்‌ 

8. முன்சொல்லுகையாலே என்றது, நாலாம்‌ பாசுரத்தில்‌ சொல்லி 
இருத்தலால்‌ என்றபடி. 

4: , சாமாசா திகரண்யம்‌ சித்தியாத? என்றது, “£எம்‌திடரே ?? என்ற 
பதத்தினோ௦ பொருள்‌ பொருச்தாது என்றபடி, 


88 திருவாய்மொழதி--முதற்‌ பத்து 


சங்குவைச்‌ சக்‌இிமான்‌ நிற்கச்‌ சொல்ல கிற்கவேண்டிம்‌.றுக 
கண்டாயே! அப்படியே, "நிவர்தீதிக்கும்‌ ௮வன்‌ வேண்டுங்‌ 
காண்‌? என்‌.று அருளிச்செய்தார்‌. 

என்‌.றும்‌ ஓர்‌ இயல்வினர்‌ என நினைவு அரியவர்‌ - இப்படிப்‌ 
பலவகையின ராக இருக்கையாலே காலம்‌ உள்ளவரையிலும்‌ 
ஆராய்ந்தாலும்‌ இன்னபடிப்பட்ட தன்மையினையுடையவர்‌ 
என்று நினைக்கவும்‌ கூட அரியவர்‌. என்றும்‌ ஓர்‌ இயல்வொடு 
கின்ற - * விருஷல விவாகமர்திரம்போலே என்றும்‌ ஓர்‌ இயல்‌ 
வொடு கின்‌ றவராவது என்‌ ? என்னில்‌, என்றும்‌ ஒருபடி.ப்பட்ட 
தன்மையினையுடையவர்‌ என்ற நினைக்க அரிதான நிலை என்‌ 
அம்‌ ஒருபடிப்பட்டிருக்கும்‌ என்கை. எம்‌ திடர்‌ - மனிதர்களால்‌ . 
செய்யப்படாத வேதங்களால்‌ சொல்லப்பட்டவன்‌ ஆகையால்‌ 
வந்த இடத்தின்‌ தன்மையைச்‌ சொல்லுரொர்‌. இப்படி, சிறந்த 
திடமான பிரமாணத்தாற்‌ சொல்லப்பட்டவரான நிலை தம்‌ 
முடைய இலாபமாகத்‌ தோற்றுகையால்‌ “எம்‌ திடம்‌ ' என்‌ ரார்‌. 

நின்றனர்‌ இருக்கனர்‌ டெம்தனர்‌ திரிக்தனர்‌ நின்‌ றிலர்‌ 
இருக்திலர்‌ இடந்திலர்‌ திரிக்திலர்‌ என்னும்‌ ஓரியல்வினர்‌ என 
நினைவுஅரியவராய்‌ என்றும்‌ ஓர்‌ இயல்வொடு கின்ற எம்‌ இடர்‌ 
எனக்‌ கூட்டுக, (6) 

ii 

திடவிசும்பு எரிவளி நீர்நிலம்‌ இவைமிசைப்‌ 

படர்பொருள்‌ முழுவதும்‌ ஆய்‌ அவை அவைதொறும்‌ 

உடல்மிசை உயிர்‌எனக்‌ கரந்‌ அஎங்கும்‌ பரந்துளர்‌ 

சுடர்மிகு சுருதியுள்‌ இவை உண்ட சுரரே, 

பெ - றை$--உலகங்களை எல்லாம்‌ முடிவுகாலத்தில்‌ அழியச்‌ 
செய்க இறைவன்‌, இடமான ஆகாயமும்‌ நெருப்பும்‌ காற்றும்‌ நீரும்‌ 
நிலமும்‌ ஆகிய இவற்றைக்‌ காரணமாகக்‌ கொண்டு படர்ந்த எல்லாப்‌ 
பொருள்களும்‌ தானேயாக, ௮வ்‌௮வ்பொருள்கள்தோறும்‌ உடலுக்குள்‌ 
இருக்கின்‌ ஐ உயிரைப்போன்று மறைந்து, எங்கும்‌ பரந்தவனாய்‌ ஒளி 
மிக்க வேதக்தள்‌ தோன்றுகன்‌ றவன்‌ ஆவான்‌. 
இருத்தல்‌ தொழில்‌ சிசழாமை $ வீழாமல்‌ இருத்தல்‌ இரிசங்குவிற்கு விருப்ப 
மாயினும்‌, அதனை அவனால்‌. செய்துகொள்ள முடியவில்லை ; முணிவர்‌ திரு 
வருள்‌ லேண்டியிருக்தது என்பதாம்‌. ம்‌ 

2. விருஷல விவாக மந்திரம்போலே கினைவு அரியவர்‌ எனச்‌ கூட்டுக, 
விருஷலவிவாகமர்‌ திரம்‌ - ஒரு சாதியினர்‌ இருமணம்செய்யும்போது ௯ அம்‌ 
மச்திமம்‌, அவர்கள்‌ கூறும்‌ மக்திமம்‌ முற்கூறியதற்குப்‌ பிற்கூ௮ுவத மாறுபா 
டுடையத என்பது தோன்‌ அறத, ட்‌ 


முதல்‌ திருவாப்மொழி--பா. 1 89 


வி. கு தொழும்‌ என்பத இடப்பன்மையினைக்‌ காட்டும்‌ இடைச்‌ 
சொல்‌, *உடல்மிசை உயிர்‌ என! என்ப அ சரீர ஆத்மபாவத்தை விளக்க 
வந்த உவமை, உண்ட என்பது ஈண்டு அழித்த என்னும்‌ பொருட்டு, 
கரந்து, எங்கும்‌ பரந்து, சுருதியுள்‌ உளர்‌ எனக்‌ கூட்டுக, சுருதி-வேதம்‌ ; 
ஆசிரிய மாணாக்கமுதையில்‌ கேட்‌,கப்பட்‌,டுவருவதூஎன்ப அ பொருள்‌. 


ஈடு :--ஏழாம்பாட்டு. * சரீர ஆத்மபரவத்தைப்‌ பிற்கூறு 
வோம்‌ என்று தம்‌ திருவுள்ள ததிற்கொண்டு; மேல்‌, சாமாகாதி 
கரண நியாயத்தால்‌ அருளிச்செய்தார்‌; அந்த கியாயத்தால்‌ 
அங்குக்‌ இடைத்த சரீர ஆத்மபராவத்தை இச்‌ செய்யுளில்‌ 
அருளிச்செய்ரொர்‌. இனி, மேல்‌ சாமாஈாதிகரண்யத்தா லும்‌ 
வையதிகரண்யத்தா லும்‌ அருளிச்செய்தார்‌; அப்படி அருளிச்‌ 
செய்த ஜக்யெத்திற்குக்‌ காரணம்‌ சரீர ஆத்ம பாவம்‌ என்று 
அச்‌ சரீர ஆத்ம பாவத்தை இங்கு அருளிச்செய்கிறுர்‌ என்ற 
௮ம்‌ ஆம்‌. அதாவது, -*( இந்த உயிர்களை எல்லாம்‌ உடலாகக்‌ 
கொண்டு இருக்கிற கான்‌ உயிர்களுக்குள்‌ உயிராகப்‌ புகுந்து 
இவற்றிற்குப்‌ பெயர்களையும்‌ உருவங்களையும்‌ உண்டுபண்ணு 
றன்‌?! என்கிறபடியே, பஞ்ச பூதங்களால்‌ ஆக்கப்பட்ட 
இவ்‌ உடலிலே உயிர்வழியாக உள்ளேபுகுக்து அவை பொரு 
ளாதல்‌, பெயர்பெறுதல்‌ உண்டாகும்படி செய்து, இவை எல்‌ 


1. இத்‌ திருப்பாசுரத்திற்கு இரண்டுவகையில்‌ அவதாரிகை அருளிச்‌ 
செய்கிறார்‌, “ஓன்று, மேல்‌ சாமாநா தி கரண்யத்தால்‌ அருளிச்செய்தார்‌, அதனால்‌ 
இடைத்த சரீர ஆத்மபாவத்தை இங்கு விளக்குறொர்‌ ? என்பது. இங்கு 4 மேல்‌? 
என்றது; “£ நாமவன்‌ ??, 4 நின்றனர்‌ ?? என்ற பாசுரங்களை. இரண்டாவது, 
(மேல்‌, சாமா£ா திகரண்யத்தாலும்‌ வைய திகரண்யத்தாலும்‌ அருளிச்செய்தார்‌, 
அவ்வாறு அருளிச்செய்ததற்குக்‌ காரணம்‌, சரீர ஆத்மபாவம்‌ என்று அதனை 
இங்கு அருளிச்செய்கறார்‌? என்பது. இங்கு * மேல்‌? என்றது, (£ சாமவன்‌ 77, 
“ நின்றனர்‌ ?? என்ற பாசுரங்களையும்‌, '£ இலனது ??, ** அவரவர்‌ ?? என்ற 
பாசுரங்களையும்‌ ஆம்‌, சமாகமான அதிகரணத்தையுடையத, சாமாசாஇ . 
கரண்யம்‌ ; வேறுபட்ட ௮ திகரணத்தையுடையது வைய திகரண்யம்‌; சமானம்‌- 
ஒன்று. அதிகரணம்‌-இடம்‌. வேதங்களில்‌, அபேதசரு இ, பேதசரு இ, இரண்‌ 
டையும்‌ சேர்த்துக்காட்டும்‌ கடச சுருதி என்னும்‌ மூவகை வாக்கியங்கள்‌ இருத்‌ 
தலை-ண்டு அறிதல்‌ தகும்‌. அபேதசுறா தியின்‌ பொருள்‌ ££ நாமவன்‌ ??, ££ நின்‌ 
றனர்‌ ” என்ற பாசுரங்கள்‌. பேதசுரு தியின்‌ பொருள்‌ **இலன து 229 46 அவர 
வர்‌ 1? என்ற பாசுரங்கள்‌, கடகசுருதியின்‌ பொருள்‌ 6 திடவிசும்பெரி ?? என்‌ 
னும்‌ இத்திறாப்பாசுரம்‌, 

2. சார்தோகச்யம்‌, 0: 3, 

19 


90 திருவாய்‌ மொழி முதற்‌ பத்து 


லாம்‌ தான்‌ என்னலாம்படி இருப்பினும்‌, “ மண்ணே குடம்‌ ” 
என்பத போன்ற இராமல்‌, * “ உயிர்களுக்குள்‌ வியாபித்து 
அவ்‌ உயிர்களைக்‌ கட்டளை இடுமவனாய்‌, எல்லாஉயிர்கட்கும்‌ ஆத்‌ 
மாவாய்‌ ?, இவற்றை நியமிக்குமிட தீதில்‌ இந்தச்‌ சரிரத்துக்கு 
இவ்‌ ஆத்மா தாரகனாய்‌, நியாமகனாய்‌, சேஷியாய்‌ இருக்குமாறு 
போன்று *' ஏவனுக்கு இவ்‌உலகம்‌ சரீரமாக இருக்கன்‌ ஐது? 
** எவனுக்கு இவ்‌ ஆத்மாக்கள்‌ சரிரமாக இருக்கன்‌ றன ” என்‌ 
இறபடியே, கான்‌ இரண்டற்கும்‌ தாரகனாய்‌, நியாமகனாய்‌, சேஷி 
யாய்‌ நின்று கடத்திக்கொண்டு போகின்றான்‌ என்றூமேல்‌ 
சொன்ன சாமாமாதிகரண்யத்துக்குக்‌ காரணம்‌ சரீர ஆத்ம 
பாவம்‌ என்றொர்‌. ஆயின்‌, மரத்திலே தேவதத்தன்‌ நின்றான்‌ 
என்றால்‌, அங்குச்‌ சரீர ஆத்மபாவம்‌ இல்லை. சாதி குணங்கள்‌ 
ஒரு வடிவிலே டெர்தன என்றால்‌, அங்குச்‌ சரீர ஆத்மபாவம்‌ 
இல்லை. * தாரகமாகவும்‌ கியாமகமாகவும்‌ சேஷியாகவும்‌ இருக்‌ 
இன்ற ஒரு பொருளிலே ஆத்மபாவத்தையும்‌, £ தார்யம்‌ கியாம்‌ 
யம்‌ சேஷம்‌ இவற்றோடு கூடியிருக்ன்ற ஒரு பொருளிலே 
சரீரபாவத்தையும்‌ கோடல்‌ வேண்டும்‌. 

திடம்‌ விசும்பு எரி வளி நீர்‌ நிலம்‌-திடம்‌ என்பதனைப்‌ பிரித்து 
எரி' முதலிய ஏனைய நான்குபூதங்கட்கும்கூட்டுக. இனி, “பரம்‌ 
பொருளிட த்திலிரும்‌ அஆகாயம்‌உண்டாயிற்ற”என்‌றெபடியே, 
ஏனைய நான்கு பூதங்கட்கும்‌ முன்னே தோன்றி, அவை அழிக்‌ 
தாலும்‌ சிலகாள்‌ நின்று பின்‌ அழியக்கூடியது ஆகையாலே 


1. தைத்திரியம்‌. 

8. பிரஹதாரண்யம்‌, 

9. மை 

4, தாரகன்‌--தரித்துக்கொண்டிருப்பவன்‌. நியாமகன்‌--ஏவுன்‌ ஐவன்‌, 


சேஷி--தன்‌ விருப்பின்படி விரியோகங்‌ கொள்ளுன்றவன்‌. 


[4 


9.  தார்யமாவது--உயிர்ப்பொருள்‌ உயிரல்பொருள்‌ ஆய அனைத்தை 
யும்‌ இறைவன்‌ தன்‌ சொருபத்தாலும்‌ சங்கல்பத்தாலும்‌ தரிக்கன்றான்‌ ; அவ 
னுடைய திவ்வியாத்மசொருபத்தையும்‌ நித்தியசங்கல்பத்தையும்‌ நீங்னெ 
போது, தம்முடைய சத்துக்குச்‌ கேடு பிறக்கும்படி இருக்கும்‌ பொருள்‌. மியாம்ய 
மாவது சரீமத்தினுடைய எல்லா வியாபாரங்களும்‌ ஆத்மாவினுடைய அறி 
விற்கு வசப்பட்டுத்‌ தோன்றுமாறு போன்று, ஆத்மாவினுடைய எல்லா வியா 
பாசங்களும்‌ இறைவனுடைய அறிவிற்கு வசப்பட்டுத்‌ தோன்றுதல்‌. சேஷ 
மாலது--சக்தனம்‌ மலர்‌ தாம்பூலம்‌ முதலியவைகளைப்‌ போன்று, இறைவ 
லுக்கு விருப்பின்படி விகியோகங்‌ கொள்ளுதத்குத்‌ தகு.தியாய்‌ இருத்தல்‌, 
6. தைத்திரி. ஆனம்‌. 1, 


முதல்‌ திருவாய்மொழி பா. 17 01. 


விசும்பிற்குத்‌ 6 தடம்‌ ' என்ற அடைபுணர்த்து ஓதினார்‌ எனக்‌ 
கோடலுமாம்‌. இனி, ! “காரணமான பூதங்கள்‌, காற்றுத்‌ இ நீர்‌ 
மண்‌ என்னும்‌ நான்கேயாம்‌ ? என்றெ அருகமதத்தாரை 
மறுக்கும்‌ பொருட்டு, விசும்பிற்குத்‌ £திடம்‌' என்ற அடையினைத்‌ 
தந்து அருளிச்செய்தார்‌ என்றலும்‌ ஒன்று. ஆக, ஜம்பூதங்‌ 
களையும்‌ அருளிச்செய்றொர்‌. இவை மிசை படர்பொருள்‌ முழு 
வதுமாய்‌-இவற்றை அடியாகக்கொண்டு மேலே பரந்து விரிம்‌ 
துள்ள பொருள்கள்‌ எல்லாவற்றையும்‌ உண்டாக்கி. ஆய்‌ என்‌ 
றது ஆக்கி என்றபடி, “(பல பொருள்களாக விரிகன்றேன்‌” 
என்றெ தனது மலர்ச்சமே உலகமாதலின்‌,  வைதிகநிர்த்தே 
சம்‌ இருக்கிறபடி. அவை அவை தொழும்‌ - அவ்‌அவ்பொருள்‌ 
கள்தோறும்‌. அப்‌ பொருள்களில்‌ கிறைக்து நிற்குமிடத்துப்‌ 
பல தூண்களில்‌ ஓர்‌ உத்திரம்‌ டெப்பது போல்‌ அன்றி ஒவ்‌ 
வொரு பொருளிலும்‌ ௮வ்‌௮வ்‌ சாதித்தன்மை நிறைந்திருத்தல்‌ 
போன்று எல்லாப்பொருள்களிலும்‌ தனித்‌ தனியே குறைவு 
அற நிறைந்து நிற்பான்‌ என்பார்‌ 6 அவை அவை தொறும்‌ * 
என்‌ கருர்‌. 

உடல்‌ மிசை உயிர்‌ என - இப்படி. நிறைந்து நிற்குமிடதீ 
தில்‌, இச்‌ சரீ. ரத்துக்கு ஆத்மா தா. ரகனாய்‌ கியாமகனாய்ச்‌ சேஷி 
யாய்‌ இருப்பது போன்று, இச்‌ சரீர ஆத்மாக்களுக்குக்‌ தான்‌ 
தாரகனாய்‌ கியாமகனாய்ச்‌ சேஷியாய்‌ இருப்பான்‌. கரந்து - இப்‌ 
படி. இருக்கவும்‌, * “எவன்‌ ஒருவன்‌ உயிர்களால்‌ அறியமுடியா 
தவனோ”' என்றபடியே, பிறர்களால்‌ காண முடியாதவனாக 
இருப்பார்‌. எங்கும்‌ பரந்து - உள்ளும்‌ புறமும்‌ நிறைந்து 
இதற்குப்‌ பிரமாணம்‌ என்‌? என்னில்‌, உளர்‌ சுடர்மிகு சுருதி 
யுள்‌ - புருஷனால்‌ செய்யப்படாததாய்‌, குற்றம்‌ இல்லாததாய்‌ 
இருக்கிற வேதங்களால்‌ சொல்லப்பட்டவர்‌. பிரத்தியக்ஷம்‌ 
முதலிய பிரமாணங்கள்‌ போன்று வேறு காரணங்களால்‌ 
கழித்துத்‌ தள்ள ஒண்ணாதபடி இருத்தலின்‌ “௬டர்மிகு * என்‌ 
அம்‌, முன்னர்‌ உள்ள பெரியோர்கள்‌ கூறி வந்த முறையைப்‌ 
பின்பற்றியே பின்வருகன்‌்றவர்களும்‌ கூறிக்கொண்டு வரு 
இன்றமையின்‌ *௬ருதி' என்றும்‌ அருஸிச்செய்கிருர்‌, இத்தால்‌, 
முதல்‌ பாசுரம்‌ தொடங்கிச்‌ சொன்ன அர்த்தங்களுக்கு எல்லாம்‌ 
பிரமாணம்‌ குற்றமற்ற வேதங்கள்‌ என்றோர்‌. இவை உண்ட 

உ 1, பார்ஹஸ்யபத்திய சுத்‌, 

2. தைத்திரீய ஆன, 6. 8. { 

8, வைதிக நிர்த்தேசம்‌--மறைமொழி, 

4, பிரஹதாரண்யம்‌, 


02 திருவாய்மொ.தி--முதற்‌ பத்து 


சுரர்‌ - இவற்றைஅழித்த தேவன்‌. ! முன்னரே படைத்தல்‌ 
அளித்தல்‌ அவன்‌ அதிகம்‌ என்று அருளிச்செய்தார்‌ ; அழித்‌ 
தல்‌ வேறுஒருவர்க்கு உரியதாகில்‌ அது தன்னது அல்லாமை 
யால்‌ வரும்‌ ஐசுவரியம்‌ குறையும்‌ அன்றே ; ஆதலால்‌, அழித்‌ 
தலும்‌ அவன்‌ இட்ட வழக்கு என்றொர்‌. “இத்தால்‌, படைத்தல்‌ 
அழித்கல்களைப்‌ பிரமன்‌ வென்‌ என்னும்‌ அவர்களே நடத்து 
இருர்கள்‌ என்றெ குத்ருஷ்டி.கணை மறுக்கிறார்‌. “ திட,விசும்பு ? 
என்றெ இத்தால்‌ வேதகெறிக்குப்‌ புறம்பாக நடக்கிற உலேம 
காயதிகரை மறுக்கிறார்‌. * உடல்மிசை உயிர்‌? என்றெ இத்‌ 
தால்‌ சொருூபத்கோடு ஐக்கியம்‌ சொல்லுகிறவர்களை மறுக்‌ 
ரூர்‌. * ௬டம்மிரு ௬ருதியூள்‌ ? என்கையாலே காராயண அிஅவா 
கம்‌ முதலியவற்றில்‌ சொல்‌.லுகற முதன்மை, திருமகள்‌ சம்பம்‌ _ 
தம்‌ இவை எல்லாவற்றையும்‌ அங்கிகரித்தவர்‌ ஆரோர்‌. (7) 
8. 


சரர்‌அறிவு அருதிலை விண்முதல்‌ முழுவ அம்‌ 
வரன்முத லாய்‌ அவை முழுதுஉண்ட பரபரன்‌ 
புரம்‌ஒரு மூன்‌ அஎரித்‌து அமரர்க்கும்‌ அறிவியற்‌! 
அரன்‌அயன்‌ எனஉலகு அழித்‌ த அமைத்து உளனே, 
பெ - ரை பிரமன்‌ முதலிய தேவர்களாலும்‌ அறிய அரிதான 
கிலையினையுடைய மூலப்பகுதி தொடக்கமாகவுள்ள எல்லாவற்றிற்கும்‌ 
சிறந்த காரணமாக, பின்‌ அவற்றை எல்லாம்‌ அழித்த பரபரன்‌, வெ 
னாக இருந்து ஒப்பற்ற முப்புரங்களையும்‌ எரித்து அழித்துப்‌ பின்‌ உல 
உங்களை எல்லாம்‌ அழித்தும்‌, பிரமனாகஇருக்து தேவர்கட்கு ஞான த்தை 
உபதேசுத்துப்‌ பின்‌ ஒரு காலத்தில்‌ உலகத்தைஎல்லாம்‌ படைத்தும்‌, 
அவ இருவருடைய உயிர்களுக்குள்‌ உயிராகத்‌ தங்கியிருக்கன்றான்‌. 
வி- சூ:--அ௮ரன்‌ எனப்‌ புரம்‌ ஒரு மூன்று எரித்து உலகு அழித்‌ 
அம்‌, அயன்‌ என அமரர்க்கு ௮றிவியந்து உலகு அமைத்தும்‌ உளன்‌ 
எனக்‌ கூட்டுக. 


1. மேல்‌ தஇிறாப்பாசரத்தில்‌, ''படர்பொருள்‌ முழுவதுமாய்‌?? என்ற 
தொடரால்‌ படைத்தலையும்‌, இத்‌ இருப்பாசுமத்தில்‌ “கரர்து எங்கும்‌ பரச்து 
உளர்‌ ?? என்ற தொடரால்‌ அளித்தலையும்‌ அருளிச்செய்‌ திருத்தல்‌ காண்க, 


2. இவ்விடத்தில்‌, “£ ஐந்தலை உயறிய அணங்குடை அரும்‌இிறல்‌, மைச்‌ 
தடை ஒருவனும்‌ மடங்கலும்‌ நீ, ஈலமுழு தளைஇய புகமனு காட்சிப்‌, புலமும்‌ 
பூவனும்‌ சாற்றமும்‌ நீ”? என்னும்‌ பரிபாடற்பகுதியும்‌, “£ஐம்‌து தலையைத்‌ 
தோன்‌ அவித்த அணங்குடை அருக்‌திறலையுடைய ஈசன்‌. மடங்கல்‌--௮ வனி 

ய உலகுயிர்களின்‌ ஒடுக்கம்‌. பூவில்‌ சான்முகனும்‌ ௮வணினாய உலகுயிர்களின்‌ 
தாற்றமும்‌ நீ. அழிப்பும்‌ படைப்பும்‌ கூறியவாஅ ” என்னும்‌ அதன்‌ உரை 
யும்‌ ஒப்பு சோச்சத்‌ தச்சன. ப 


முதல்‌ திருவாய்மொழி--பா. 8 05 


ஈடு --எட்டாம்பாட்டு, “வேதங்களால்‌ பேசப்பட்ட 
துணிக்த பொருள்‌ அவனே என்றும்‌, எல்லாப்‌ பொருள்கட்‌ 
கும்‌ ஆத்மாவாக நிற்கன்றவன்‌ அவனே என்றும்‌ சொல்லு 
கின்‌ றீர்‌; மற்றையோரும்‌ ஒவ்வொரு காரியத்திலே அதிகரித்து 
அவற்றை நடத்தியன்றோ போருரரர்கள்‌ ? பிரமன்‌ படைத்த 
அக்கு உரியவனாய்‌, சிவன்‌ .அழித்த அக்கு உரியவனாய அன்றே 
போருஒருர்கள்‌; இவற்றை ஒருவனே செய்ின்றான்‌ என்று 
நீர்‌ கூறின்‌ பக்ஷபாதத்தால்‌ கூறினீர்‌ ஆரோ?” என்ன, “ஒரு 
வனே செய்ரொன்‌ என்ற பக்ஷபாதத்தால்‌ சொல்லுகிறேன்‌ 
அல்லேன்‌; பிரமாணங்களின்‌. போக்குக்களை ஆராய்க்தால்‌ 
்‌ அவை அவர்கள்பக்கலில்‌ படெவாமையாலே சொல்லுகிறேன்‌" 
என்‌ ஒருர்‌: 

சுரர்‌ அறிவு அரு நிலை விண்முதல்‌ முழுவதும்‌ வரன்‌ முத 
லாய்‌ - பிரமன்‌ முதலிய தேவர்களால்‌ அறிய அரிய தன்மையி 
னையுடைய மூலப்பகுதி தொடக்கமாக உண்டான எல்லாவற்‌ 
அக்கும்‌ சிறந்த காரணமாகி, ” “ஆகாயம்‌ என்று கூறப்படு 
கின்ற மூலப்பகுதியானது எவனிடத்தில்‌ குறும்பாவாகவும்‌ 
நெடும்பாவாகவும்‌ கோத்துச்கொண்டுடெக்றெ து” என்று உப 
நிடத த்தில்‌ கார்க்கி வித்தையில்‌ ஆகாச சப்தத்தால்‌ மூலப்பகு 
தியைச்‌ சொல்லுகையாலே இவரும்‌ “விண்‌” என்ற சொல்லால்‌ 
மூலப்பகுதியினை அருளிச்செய்ஒருர்‌. ஆயின்‌, அங்கு “ஆகாயம்‌” 
என்ற சொல்‌ மூலப்பகுதியைத்தான்‌ காட்டுகிறது என்று 
கொள்ளுமாறு யாங்ஙனம்‌? எனின்‌, “*: ஓகாயத்திற்குக்‌ காரண 
மான மூலப்பகுதியைத்‌ தரித்திருப்பதனால்‌ அக்ஷரம்‌ என்னு 
சொல்லப்படுமவன்‌ பரம்பொருளே ” என்பது பிரம சூத்திரம்‌. 
ஆதலின்‌; மூலப்பகுதியின்‌ காரியமான ஆகாயத்தைக்‌ காட்டு 
கிற “விண்‌? என்ற சொல்லால்‌ காரணமான மூலப்பகுதியை 
உபசாரத்தால்‌அருளிச்செய்றொர்‌ என்பதாம்‌. காரண நிலையில்‌ 
கண்களுக்குப்‌ புலப்படாத உருவத்தோடு அவற்றில்‌ நிறைந்து 
அவற்றைத்‌ தன்மேலே ஏறிட்டுக்கொண்டு கோக்‌இயும்‌, காரிய 
மாம்‌ அளவில்‌ *அவ்யக்தம்‌ மகான்‌ அகங்காரம்‌ என்றெ இவற்‌ 

1. இவ்விடத்தில்‌, ட்‌ பர்‌ முதல்பாடல்‌ : 4 48-46 அடிகள்‌. கை 
மூன்றாம்‌ பாடல்‌: 1-14 அடிகள்‌, 71-72 அடிகள்‌, கை நான்காம்‌ பாடல்‌ : 
66-70 அடிகள்‌ பதின்மூன்றாம்‌ பாடல்‌: 97-ம்‌ அடி, இவற்றைப்‌ 
படித்து அறிதல்‌ தகும்‌. 

2, பிரஹதாரண்யம்‌. 5: 8. ட 

8. சாரிரகமிமாம்சை சூ. 9. 

க்‌, அவ்யக்தம்‌ - கடம்‌; படம்‌ முதலியவற்றை அ௮திஏன்ற கண்‌ இச்‌ 
திரியத்தால்‌ அறியப்படாமல்‌ இருப்பது என்பது பொருள்‌, 


94 இருவாய்மொழி--முதற்‌ ப்த்‌,து 

னம்‌ சூக்குமருபத்தோடு நிறைந்தும்‌ காரண பரம்பரை 
யோடு காரிய பரம்பரையோடு வாயெறத்‌ தானே நின்று நடத்‌ 
இக்கொண்டு போருகையாலே “வரன்‌ முதல்‌ ஆய்‌” என்கிறார்‌. 


அவை முழுது உண்ட-அழிக்குங்காலம்‌ வந்தால்‌ அவற்றை 
முழுவதும்‌ அழிக்கின்‌ தவனும்‌ அவனே. “யாரவன்‌ ஒருவனுக்குப்‌ 
பிராமண க்ஷத்திரிய சாதிகள்‌ இரண்டும்‌ உணவாக இருக்கன்‌ 
னை) யாவன்‌ ஒருவனுக்கு பமதருமன்‌ ஊறுகாய்‌ நிலையிலே 
இருக்னெறான்‌ ; அப்படி இருக்கறவன்‌ பெருமை ஒருவருக்கு 
அறிய மிலமோ 2” என்று கடவல்லி உபகிடதம்‌ கூ.றுசன்‌ று. 
இங்கனம்‌ உணவாகக்‌ கூறப்படுதலின்‌, இவரும்‌, உணவின்‌ 
தொழிலாயெ * உண்ட ? என்னும்‌ சொல்லால்‌ அழித்‌ தலை ௮௬ 
ளிச்செய்றொர்‌. பரபரன்‌ - பிரமன்‌ முதலிய தேவர்கள்‌ அதி 
காரி புருஷர்களாக இருக்கையாலே நம்மைக்‌ குறிக்க அவர்கள்‌ 
மேலானவர்களாய்‌ இருப்பது ஒன்ற உண்டு ; * உயர்ச்தவர்‌ 
கட்கு எல்லாம்‌ உயர்ந்தவன்‌ இஜைவன்‌””என்‌இறபடி.யே, அவர்‌ 
கள்‌ தங்களுக்கும்‌ மேலானவனாய்‌ இருக்குமவன்‌. £ *மனிசர்க்‌ 
குத்‌ தேவர்‌ போலத்‌ தேவர்க்கும்‌ தேவா'' என்பது தமிழ்மறை. 


புரம்‌ ஒரு மூன்று எரித்து-சிவன்‌ முப்புரங்களை எரித்தான்‌ 
என்னும்‌, அமரர்க்கு அறிவியந்து - *அறிவை ஈந்து; அன்றி, 
வியத்தல்‌-கடத்த ஓம்‌, கொடுத்தலும்‌ ஆகையாலே, அறிவைக்‌ 
கொடுத்து என்னவுமாம்‌. பிரமன்‌ தேவர்கட்கு ஞானத்தைக்‌ 
கொடுத்தான்‌ என்‌ அம்‌ஒருபி ரசி தீதி உண்டு அன்றே ஈாட்டிலே 
அவர்கட்கு; அவ்வாறு அன்றோ அவர்கள்‌ ஏற்றங்களும்‌ இருக்‌ 
ன்றன? என்னில்‌, ஈன்று; சிவன்‌ திரிபுரம்‌ எரித்ததனை ஆராய்‌ 
வோம்‌; “மிக்க ஒளியினையுடைய உருத்திர பகவானுக்குத்‌ திரு 
மால்‌ உயிராகஇருக்கின்றார்‌; ஆதலால்‌, அந்தச்‌ சிவபெருமான்‌ 
வில்லினுடைய காணினைத்‌ தொடும்‌ ஆற்றலையடைந்தான்‌”'என்‌ 


i கடவல்லி, 1.8 9. 
2. ஸ்ரீ விஷ்ணுபுரா. 1, 2: 10. 
8. திருவாய்‌. 8. 1; 5. 


க்‌, “அறிவியர்து?? என்பதனை அறிவு இயச்து என்று பதம்‌ பிரித்தல்‌ 
வேண்டும்‌: இயக்து என்பது ஈந்து என்ற சொல்லின்‌ விகாசம்‌ ; ஈர்து ௪ 
கொடுத்து. 


6. பாரதம்‌ சர்ணயர்‌; 


முதல்‌ திருவாய்மொழி--பா. 8, 9 9b 


ரர்‌ அடி அறியும்‌ வியாசமுனிவர்‌.“' தழில்நிறவண்ணன்‌ நண்ணார்‌ 
நகரம்‌, விழ.சனி மலைகிலை வளைவுசெய்தங்கு, அழல்கிற அம்பது 
ஆனவனே ” என்றார்‌ மயர்வற மதிகலமருளப்பெற்றவர்‌. 2 ஆத 
லால்‌; தான்‌ பூட்டின காணி தன்‌ கழுத்தை அறுத்துக்கொண்டு 
போகாது ஓழியும்போதும்‌ திருமால்‌ அந்தராத்மாவாய்‌ நிற்றல்‌ 
வேண்டும்‌. நிற்க. இனி, பிரமன்‌ தேவர்கட்கு ஞானத்தினைக்‌ 
கொடுத்தான்‌ -என்பதை ஆராய்ந்தால்‌, £ * நாராயணன்‌ உல 
கங்களை எல்லாம்‌ படைப்பதற்கு முன்னர்ப்‌ பிரமனை முதலில்‌ 
படைத்தான்‌ ; அப்‌ பிரமனுக்கு வேதங்களைக்‌ கற்பித்தான்‌ !! 
என்றபடியே, அதற்கும்‌ இறைவன்‌ அடியாக இருப்பான்‌. 
அரன்‌ என உலகு அழிதீது உளன்‌ அயன்‌ என உலகு 
அமைத்தஉளன்‌-அரன்‌ செய்தான்‌, அயன்‌ செய்தான்‌ என்ன 
உலகை யழித்தும்‌ அமைத்தும்‌ உளன்‌. *% பிரமன்‌ வென்‌ என்‌ 
னும்‌ இவர்கள்‌ இருவரும்‌ தேவர்களுக்குள்‌ தலைமை பெற்றவர்‌ 
கள்‌; இறைவன்‌ தெளிந்திருந்த காலத்தும்‌ கோபத்துடன்‌ 
இருந்த காலத்தும்‌ உண்டானவர்களாக எண்ணப்படுகரூர்‌ 
கள்& இவர்கள்‌, அவ்‌ இறைவனாலே காட்டப்பட்ட வழிகளை 
யுடையவர்களாய்‌,படைத்தல்‌ ௮ழித்தல்களரஇய காரியங்களைச்‌ 
செய்‌ஒருர்கள்‌ ? என்று இவ்வாறு பிரமாணங்கள்‌ உள்ளபடி 
யால்‌, படைப்பில்‌ ஒரு பகுதியும்‌ அழிப்பில்‌ ஒரு பகுதியுமே 
அவர்களுக்கு உள்ளவை ; அவை தாமும்‌, அவர்களுக்கு அந்த 
ராத்மாவாக கின்று படைத்தல்‌ அழித்தல்களைச்‌ செய்கிறான்‌ 
சர்வேஸ்வரன்‌. ஆகையாலே, சொன்னேன்‌ அத்தனை ; ஒருவ 
னிடத்திலே பக்ஷபாதத்தாலே சொன்னேன்‌ அல்லேன்‌ ' 
என்‌.௮ குத்ருஷ்டிகளை மறுக்கிறார்‌. (8) 
9. 
உளன்‌எனில்‌ உளன்‌அவன்‌ உருவம்‌ இவ்‌ உருவுகள்‌ 
உளன்‌ அலன்‌ எனில்‌ அவன்‌ அருவம்‌ இவ்‌ அருவுகள்‌ 
உளன்‌என இலன்‌என இவைகுணம்‌ உடைமையில்‌ 
உளன்‌ இரு தகைமையொடு ஓழிவுஇலன்‌ பரந்தே. 


1. பெரியதிருமொழி. 6. 1: 8. 


2. ££ செல்விடைப்‌ பாகன்‌ திரிபுரஞ்‌ செற்றுழிக்‌, கல்லுயர்‌ “சென்னி 
இமயவில்‌ நாணா, தொல்புகழ்‌ தர்தாருச்‌ தாம்‌ ?? என்னும்‌ பரிபாடற்பகுதி 
இங்கு ஒப்பு சோக்குக. 

9. சுவேதாய்வதமம்‌ 


4, பாரதம்‌, தார்திபுர்‌ 169, 


00 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


பெ - ரை $-—இறைவன்‌ உளன்‌ என்றால்‌ உள்ளவன்‌ ஆவான்‌ 
அப்பொழுஅ உருவத்தோடு இருக்கும்‌ இப்பொருள்கள்‌ எல்லாம்‌ அவ 
னடைய .தால சரிரமாகும்‌, இறைவன்‌ இலன்‌ என்றாலும்‌: உள்ள 
வனே யாவான்‌; அப்பொழு அ உருவம்‌ இல்லாதனவாய்‌ இருக்கும்‌ இப்‌ 
பொருள்கள்‌ எல்லாம்‌ அவனுடைய சூட்சும சரிரமாகும்‌, ஆதலால்‌, 
உளன்‌ என்றும்‌ இலன்‌ என்னும்‌ கூறப்படும்‌ இவற்றைக்‌ குணமாகவுடை 
மையின்‌; உருவமும்‌ அருவமும்‌ ஆன அல சூக்குமப்‌ பொருள்களை 
யுடையவனாய்‌ எங்கும்‌ ஒழிவுஇல்லா கவனாகிப்‌ பரந்து இரு னவ 


ஆவான்‌ என்பதாம்‌, 


வி - கு ௫-ஒழிவிலன்‌ என்பது முற்றெச்சம்‌, ஒழிவிலன்‌, பரந்து 


உளன்‌ என முடிக்க, 


ஈடு ஒன்பதாம்‌ பாட்டு. சர்வ சூர்யவாதியை மறுக்கிறார்‌. 
மறுக்கன்‌ ற முறைதான்‌ என்‌ ? என்னில்‌, ! ்ரீபாஷ்யத்திலே 
சூனிய வாதியை மறுத்த முறையிலே மறுக்றொர்‌. ஆயின்‌ காலத்‌ 
தால்‌ முற்பட்ட இவ்‌ ஆழ்வார்தாம்‌ அடியாக இராமாநுசர்‌ 
அவனை மறுக்கலாம்‌; இவர்தாம்‌ அவனை மறுப்பதற்கு அடி 
என்‌ ? என்னில்‌, அதவும்‌ இவ்‌ ஆழ்வார்‌ பக்கலிலே உண்டு. 
எங்கனம்‌ 2 என்னில்‌, ” புறம்பே சிலர்‌ பிரமன்‌ முதலிய தேவர்‌ 
கலா இறையவர்‌ என நினைந்து, அதற்குத்‌ தக, பிரமாணங்கள்‌ 
சிலவற்றையும்‌ கியமித்துக்கொண்டு வந்து தோற்ற, தாம்‌ அங்‌ 
கரித்தவனே எல்லாரினும்‌ மேம்பட்டவன்‌ என்றும்‌, உலகம்‌ 
அவனுக்குச்‌ சரிரமாக இருப்பதனால்‌ அடிமை என்னும்‌, தாம்‌ 
சொல்லுவனவற்றிற்குப்‌ பிரமாணம்‌ வேதம்‌ என்றும்‌; தம்‌ 
முடைய மதத்தை உபர்யசித்து கின்றார்‌ இதுகாறும்‌. “ இவை 
இத்தனையும்‌ இல்லை என்னும்போது பூர்வபட்சமாக இவற்றை 
உடன்பட்டு எடுத்துக்கூறி அன்றோ இல்லை என்று தள்ளுதல்‌ 
வேண்டும்‌; ஆயின்‌, இவற்றை உடன்பட்டு எடுத்துக்‌ கூறி அவ 
னால்‌ இல்லை என்னப்‌ போகாது; முதலிலே இல்லை என்னில்‌, 


1. பிரம சூத்திரம்‌ இரண்டாவது அத்தியாயம்‌ இரண்டாவது பாதத்‌ 
இல்‌, “சர்வதா அப பத்தேஸ்ச!? என்ற குத்தித்‌ இன்‌ உரையை நோக்குக. 


2. “புறம்பே லர்‌? என்அ தொடங்கும்‌ வாக்கியம்‌ “ அதுவும்‌ இவ்‌ ஆழ்‌ 
ல்க ல்‌ உண்டு? என்பதனை விளக்க எழுந்தது. 
, இவை இத்தனையும்‌? என்பது முதல்‌  சர்வசூம்யவாதம்‌ சித்தியா ” 
என்றது முடிய ஆழ்வார்‌ இருவுள்ளத்தில்‌ எழும்‌ விசாரம்‌, 


முதல்‌ திருவாய்மொழி--பா 8 97 


சர்வ சூர்யவாதம்‌ சித்தியாது. இனி உன்னைக்‌ கேட்டேன்‌, 
நீதான்‌ இறைவன்‌ உளன்‌ என்கற சொல்லாலே அவன்‌ இல்‌ 
லாமையைச்‌ சாதிக்கப்‌ பார்க்ரறுாயோ ? இல்லை என்கற சொல்‌ 
லாலே அவன்‌ இல்லாமையைச்‌ சாதிக்கப்‌ பார்க்கிருயோ? 
என்ன, அவன்‌ இங்ஙனம்‌ விகல்பித்துச்‌ கேட்பதற்குக்‌ கருத்து 
என்‌ ? என்ன ; உளன்‌ என்றெ சொல்லாலே சொன்னால்‌, 
உனக்கு விருப்பமான இல்லாமை இத்திக்காதது போன்று, 
இல்லை என்றெ சொல்லாலும்‌ உனக்கு விருப்பம்‌ இல்லாத 
அர்ச்தமேகாண்‌ சித்திப்பது; ஆனபின்னர்‌, மீ இல்லை என்றெ 
சொற்கொண்டே அவன்‌ உண்மையைச்‌ சாதிப்பன்‌. உலகத்‌ 
தில்‌ உண்மை இன்மை சொற்களுக்கு யாதொருபடி பொருள்‌ 
கொள்ளுகிறோம்‌, அப்படிக்‌ கொள்ளில்‌, 8ீ நினைக்றெ பொருள்‌ 
உன்னால்‌ சாதிக்கப்‌ போகாது; அங்ஙனம்‌ கொள்ளாயாகில்‌ 
வாதந்தன்னில்‌ உனக்கு அதிகாரம்‌ இல்லை, 

உளன்‌ எனில்‌ உளன்‌-நான்‌ உளன்‌ என்று சொல்லுவது 
போன்று சொல்லில்‌ தானே உளன்‌. இறைவனுடைய உண்‌ 
மையை முதலிலே இல்லை என்றெ அவன்‌ இறைவன்‌ உண்‌ 
மைகீகு இசையானாதலின்‌ * உளன்ளனில்‌? என்றோர்‌. அவன்‌ 


1. “எல்லாம்‌ உள்ளவை? என்று கூறின்‌ எப்பொருள்‌ தோன்றுமோ அப்‌ 
பொருளே “எல்லாம்‌ இல்லவை? என்று கூறினும்‌ தோன்றுவதரம்‌. உலகத்‌ 
தில்‌ “உள்ளது ” என்னும்‌; * இல்லது ? என்றும்‌ இரண்டுவகையாக வழங்குகிற 
சொற்களை ஆராய்ந்தால்‌, உள்ளதான பொருளுக்கே தோன்றுறெ நிலைமை 
வேறுபாடுகள்‌ என்பது விளக்கும்‌. இங்கே “குடம்‌ இருக்கிறது? எனின்‌, 
மண்ணினுடைய நிலைமை வேறுபாடு தோன்றும்‌; அதாவ து - முன்பு மண்ணாக 
இருந்த பொருள்‌ இப்பொழுது குடமாகிய வேறொரு நிலையைப்‌ பெற்றுள்ள து 
என்றபடியாம்‌. * குடம்‌ உடைந்தது? எணின்‌, குடம்‌ என்னும்‌ காறிய நிலை 
மையை: விட்டு மண்ணாயெ கா.ரணநிலையாக மாறிவிட்டது என்றபடியாம்‌, 
ஆகவே, எவ்வகையிலும்‌ எவ்வகைச்‌ சொல்லாலும்‌ அடியோடு இல்லாமை 
பெறப்படாது. ஆயின்‌, £ முயற்கொம்பு இல்லை ?, * அகாயத்தாமமரைஇல்லை ? 
என்ற இடங்களில்‌ முழு அம்‌ இன்மை விளங்குகன்றனவே, இவ்‌ இடங்களில்‌ 
வேறொரு நிலைமையையடையும்‌ தன்மை கூறமுடியாவே ? எனின்‌, இச்சொற்‌ 
களாலும்‌ முழுதும்‌ இன்மை ஒருபோதும்‌ பெறப்படாது. யாவ்கனம்‌ ? எனின்‌, 
 மூயற்கொம்பு இல்லை ? எணின்‌, முயல்‌ இல்லை, கொம்பு இல்லை என்று பெறப்‌ 
படுமேர்‌ ? முயலுக்கும்‌ கொம்புக்கும்‌ சம்பச்தமின்று என்பதுவே பெறப்படும்‌ 5 
அப்பொருள்களுக்கு ஒன்றற்கொன்று சம்பந்தம்‌ இன்ன என்னு சம்பந்தம்‌ 
இன்மைமாத்திரம்‌ பெறப்படுமேயன்றி அப்பொருள்களே அடியோடு இல்லை 
என்பது ஒருபோதும்‌ பெறப்படா அன்றே ? ஆசவே, சர்வகுன்யவாதம்‌ ஒரு 
போதும்‌ பெறப்பட வகையின்று என்பதாம்‌, 


18 


08 திருவாப்பொ.ழி.-முதற்‌ பத்து 


உருவம்‌ இவ்‌ உருவுகள்‌ - இறைவன்‌ உளன்‌ ஆனால்‌ அவனால்‌ 
நியமிக்கப்படுன்ற இவ்‌ உலகத்தோடுகூடியே அவன்‌ இருத்‌ 
தல்‌ வேண்டும்‌; அவன்‌ உளனாமிடத்தில்‌, “யாவன்‌ ஒருவனுக்கு 
உயிர்கள்‌ எல்லாம்‌ சரிரம்‌, யாவன்‌ ஒருவனுக்கு இவ்‌ உலகமா 
னது சரீரம்‌?” என்டுறபடியே, இவ்‌ உலகம்‌ அவனுக்குச்‌ சரீர 
மாக இருப்பகனால்‌ உரிமைப்பட்டதாய்‌ உண்டாம்‌. உளன்‌ 
அலன்‌ என்பாயோ? அப்போது இன்மை என்னும்‌ தர்மத்தை 
யுடையவனாய்த கோன்‌ றுவான்‌. இவ்‌ அருவுகள்‌ அவன்‌ ௮ரு 
வம்‌ - அப்பொழுது இல்லை என்ற சொற்குப்‌ பொருளாய்‌ 
வேறொரு தன்மையினை அடைந்த தாய்ச்‌ கொண்டு இவற்றின்‌ 
அன்மை தோன்றும்‌. எங்ஙனம்‌ 2 எனின்‌, “குடம்‌ இருக்குறத ! _ 
என்றால்‌, வாயும்‌ வயிறுமான உருவம்‌ தோன்றும்‌; “குடம்‌ 
இல்லை ? என்றால்‌, இல்லை என்னும்‌ தர்மத்தோடு கூடியதாய்‌ 
வேறொரு வகையால்‌ அது தோன்றும்‌ ; அதாவது, இங்கு 
இல்லை என்‌ றதாகில்‌ வேறு ஓர்‌ இடத்திலை உண்டாம்‌ ; இப்‌ 
போது இல்லை என்றதால்‌ வேறு ஒரு காலவிசேடத்திலே 
உண்டாம்‌; எங்கும்‌ எப்போதும்‌ ஒருவகையா லும்‌ குடம்‌ இல்லை 
என்னுதல்‌ கூடரமையால்‌, "கிருபாதிக நிஷேதம்‌ இல்லை 
யன்றே? 

உளன்‌ என இலன்‌ என இவை குணம்‌ உடைமையில்‌ - 
உளன்‌ என்டெ இதனையும்‌ இலன்‌ என்கிற இதனையும்‌ குண 
மாக உடையவன்‌ ஆகையாலே, இவை இரண்டும்‌ இரண்டு தர்ம 
மாயிற்று. உளன்‌ இருககைமையோடு - உளன்‌ என்கிற சொல்‌ 
லாலும்‌ இலன்‌ என்றெ சொல்லாலும்‌ சொன்ன இரண்டு தன்‌ 
மையாலும்‌ உளன்‌ ஆனான்‌. ஒழிவிலன்‌ பரநீதே உளன்‌-௩ான்‌ 
உளன்‌ என்ற சொல்லாலே உண்மையைச்‌ சாதித்தேன்‌ ; நீ 
இலன்‌ என்றெ சொல்லாலே உண்மையைச்‌ சாதித்தாய்‌; ஆக, 
இருவருமாக உண்மையைச்‌ சாதித்தோம்‌ என்க. இனி, அவன்‌ 
உளன்‌ ஆனால்‌ உளனாமாறு போன்ற; விபூதியோடு கூடியவ 
ஓய்‌ உள்ளவனாக அமையாதோ ? என்ூரறுர்‌ எனலுமாம்‌. (9) 

10. 

பரந்ததண்‌ பரவையுள்‌ நீர்தொனும்‌ பரந்துஉளன்‌ 

பரந்த அண்டம்‌இஅ என நீலம்விசும்பு ஒழிவறக்‌ 

கந்தசில்‌ இடந்தொறும்‌ இடந்திகம்‌ பொருடொனறும்‌ 

கரந்து எங்கும்‌ பரந்‌ துஉளன்‌ இவை உண்ட கரனே. 


1. சிருபாதிக கிஷேதம்‌ - சாலதேசங்கட்கு உட்படாத விலக்கு, 


முதல்‌ இருவாய்மொதி_- பா. 10 00 


பொ - ரை உலகங்களை எல்லாம்‌ கற்பாந்ககாலத்‌து உண்டு 
காத்த தலைவன்‌, பரக்திருக்கின்ற குளிர்ந்த சமுத்திரத்தில்உள்ள ஓவ்‌ 
வொரு நீர்‌ ௮ணுக்கள்கோறும்‌ பரந்திருக்கன்ற அண்டம்‌ இத என்று 
கூறும்படி பரந்திருக்கன்றான்‌ ; அவ்வாறே, பூமி ஆகாயம்‌ இவற்றிலும்‌ 
எங்கும்‌ பரந்து நிறைக்திறுக்கின்றான்‌ ; மிகவும்‌ சூக்குமமான உடல்கள்‌ 
தோறும்‌ அவ்அவ்‌ உடல்களில்‌ வசிக்கன்ற உயிர்கள்தொறும்‌ கண்களுக் 
குத்‌ தெரியாதவாறு மறைந்து பரந்திருக்னெறான்‌ என்றவாறு. 


வீ - கு: கரந்த சில்‌ என்பதற்கு மிகச்‌ சிறிய என்பது பொருள்‌, 
இடம்‌ உடல்‌ ; உயிர்‌ தங்குவதற்கு இடமாதலின்‌ உடலை ₹* இடம்‌? 


என்றார்‌. கரன்‌ - திடமானவன்‌ ; பிரமாணங்களால்‌ வத்த இடம்‌. 


ஈடு :—பத்தாம்‌ பாட்டு, உலகம்‌ சரீரமாக இருத்தலால்‌ 
அதனை உடைமைப்பொருளாக உடையனாய்‌, எங்கும்‌ வியாபித்‌ 
அத்‌ தாரகனாய்‌ மியாமகனாய்ச்‌ சேஷியாய்‌ இருப்பான்‌ இறை 
வன்‌ என்று அருளிச்செய்தார்‌ மேல்‌. இப்படி நிறைந்து கின்‌ 
ரூல்‌, உடலின்‌ சேர்க்கையால்‌ *சே தகனுக்குக்‌ குறைவு வருவது 
போன்று, இறைவனுக்கும்‌ இவ்‌ உலகசம்பந்தத்தால்‌ குறைவு 
உண்டாகுமோ ? என்னில்‌, ௮௮ செய்யாது; குறைவு௮ற 
நிறைந்து கிற்பன்‌ என்று வியாப்திசெளகர்யத்தை அருளிச்‌ 
செய்ரரரோர்‌. 


பரந்த தண்‌ பரவையுள்‌ நீர்தொழறும்‌ பரந்து உளன்‌ - பரந்து 
குளிர்ந்து இரும்துள்ள கடலில்‌ நீரின தப ரமாணுக்கள்தோறும்‌ 
நிறைம்து நிற்பான்‌. நீரின்‌ பரமாணுக்களின்‌ கூட்டமே கடலா 
தலின்‌ 'நீம்தொறும்‌' என்கிறார்‌. ஆயின்‌, ஒன்றாகச்‌ காணப்படு 
இன்றதே? எனின்‌, நீர்ச்செறிவாலே திரண்டு தோன்றுகிறது 
இத்தனையேயாம்‌. ஈண்டு; நீர்‌ என்றது நீரின்‌ பரமாணுக்களை. 
* 6அகாயத்திலும்‌ பெரியன்‌” சான்று கூறப்படுனெற பரம்பொ 
ருள்‌; தண்ணீரின்‌ பரமாணுக்களில்‌ நிறைந்து நிற்பின்‌, சிறிய 
இடத்தில்‌ இருப்பவனாய்‌ ரெருக்குப்‌ பட்டு இருப்பானே ? என்‌ 
னில்‌, பரந்த அண்டம்‌ இது என பரந்து உளன்‌ - அந்த ஒவ்‌ 
வொரு பரமாணுவும்‌ பரச்த அண்டம்‌ இது என்னும்படி. அதற்‌ 
குள்‌ பரந்திருப்பான்‌. ஓர்‌ ௮ண்டத்கைச்‌ சமைத்து அவ்‌ அண்‌ 
டத்தில்‌ ஒருவனைத்‌ தனியாக வைத்தது போன்னு இருப்பன்‌ 


1. சேதனன்‌—அறிவினையுடைய உயிர்‌, 
2. சார்தோச்யெ உபநிடதம்‌, 


100 ... இருவாய்மொழி--முதற்‌ பத்து 


என்றபடி. ஆயின்‌; தண்ணீரின்‌ பரமாணுக்களில்‌ நிறைந்து 
மிற்கும்‌ இவ்வளவேயோ ? என்னில்‌, கிலம்‌ விசும்பு ஒழிவு ௮ற 
பரக்துஉளன்‌-பூமியிலும்‌ ஆகாயத்திலும்‌ அவ்வாறே நில றந்து 
நிற்கிறான்‌. ஐம்பெரும்‌ பூதங்களில்‌ மூன்றனைக்‌ கூறியவதனால்‌ 
ஏனைஇரண்டனையும்‌ உபலட்சணத்தாற்‌ கொள்க. ஆக, ஜம்பெ 
ரும்‌ பூதங்களாலும்‌ ௮மைந்துள்ள அண்டத்தை அருளிச்செய்‌ 
காராயிற்று. 


இனி,அப்பூகங்களின்‌ காரியமான பொருள்களில்‌ நிறைம்‌ 
இருக்கும்படியை அருளிச்செய்றரொர்‌ மேல்‌: கரந்த சில்‌ இடம்‌ 
தொறறும்‌-இமையோடு இமை பொருந்தும்‌ போதைக்‌ காற்றிலே 
முடியும்படியான நுட்பமான சரிீரங்கள்தோறும்‌. இடம்திகழ்‌ 
பொருள்கொனும்‌ - ௮வ்‌௮வ்‌ சரீரங்களில்‌ ஞான ஆன ந்தங்க 
ளோரடுகூடி. மிளிருறெ ஆத்மாக்கள்‌ தோறும்‌. கரந்து - தான்‌ 
கிழைந்திருக்கும்‌ பொருளுக்குத்‌ தெரியாதவாறு மறைந்து. 
எங்கும்‌ பரந்து உளன்‌- உயிரானது உடலில்‌ கிறையும்போது 
அவ்உயிர்‌ அவ்‌உடலில்‌ ஒரிடத்திலிருக்து ஞான த்‌ தாலே எங்கும்‌ 
நிறையக்கூடியகாக இருக்கும்‌; இறைவன்‌, அவ்வாறுஅனீ£றித்‌ 
தன்‌ சொருபத்தாலே எங்கும்‌ கிறைந்திருப்பான்‌. ஆயின்‌, எங்‌ 
கும்‌ நிறைக்திருத்தலை இறைவனுக்குக்‌ கூறி, அணுவின்‌ தன்‌ 
மையினை உயிர்ப்பொருட்குக்‌ கூறி, இவ்‌ உயிர்க்குள்‌ அவன்‌ 
குறைவு௮ற கிறைந்திருப்பன்‌ என்றால்‌, அதுகூடுமோ? என்‌ 
னில்‌, இவை உண்ட கரனே-சிறிய வடிவினைக்கொண்டு பெரிய 
வற்றை எல்லாம்‌ தன்‌ திருவயிற்றிலே வைத்தால்‌, 1 தமர்‌ 
உண்ட பொன்வயிறு இவ்‌ ஏழ்‌ உலகும்‌ உண்டும்‌ இடம்‌ உடைத்‌ 
தால்‌? என்றெபடியே, பின்னையும்‌ அவ்‌ வயிறே இடமுடைத்‌ 
தாம்படி. இருக்கவல்ல வரம்பில்‌ ஆற்றலையுடைய இறைவன்‌, 
சிறியனவற்றில்‌ குறைவு௮ற இருக்கமாட்டானோ? என்றோர்‌. 
கரன்‌ - திடமிக்க பிரமாணங்களால்‌ உறுதிசெய்யப்பட்டவன்‌. 


இவை உண்ட கரன்‌; பரந்த தண்‌ பரவையுள்‌ நீர்தொறும்‌ 
பரக்க அண்டம்‌ இது எனப்‌ பரந்துளன்‌ ; கிலம்‌ விசும்பு ஒழிவு 
அறப்‌ பரந்து உளன்‌ ; கரந்த சில்‌ இடக்தொறும்‌ இடம்‌ திகழ்‌ 
பொருள்தொறும்‌ எங்கும்‌ கரந்து பரந்து உளன்‌ எனப்‌ பொரு 
ளுக்கு இயையச்‌ சொற்களைக்‌ கூட்டி முடிக்க: (10) 


4, பெரியதிருமொழி, 11. 5; 9, 


3 


முதல்‌ திருவாய்மொிபா. 11 101 


UAL 


* கரவிசும்பு எரிவளி நீர்திலம்‌ இவைமிசை 
வரன்றநவில்‌ திறல்வலி அளிபொறை யாய்தின்ற 
பரன்‌ அடி. மேற்குரு கூர்ச்சட கோபன்சொல்‌ 
இிரல்நிறை ஆயிரத்து இவைபத்தும்‌ வீடே. 
பெ - ரை திடமான ஆகாயமும்‌, நெருப்பும்‌, காற்றும்‌, தண்‌ 
ணீரும்‌, மண்ணும்‌ என்னும்‌ இவற்றின்‌ தன்மைகளான இறந்த ஒலியும்‌, 
தெறலும்‌, வலியும்‌, தண்ணியும்‌, பொனுத்தனும்‌ ஆயெ இவை 
யாகி நின்ற இறைவனுடைய திருவடி.களின்மேல்‌, திருக்குருகூரில்‌ அவ 
தரித்த ஸ்ரீ சடகோபர்‌ அருளிச்செய்த, முறைமுறையாக நிறுத்தப்‌ 
பட்ட ஆயிரம்‌ திருப்பாசுரங்களூள்‌ இப்‌ பத்துத்‌ இருப்பாசுரங்களும்‌ 
அந்தமில்‌ இன்பத்து அழிவில்‌ வீட்டினை அளிக்கக்‌ கூடியனவாம்‌, 
வீ - கு தெறல்‌ என்பது திறல்‌ என மருவிற்று, 
ஈடு:-—முதற்பாட்டிலே, இறைவன்‌ ஈற்குணங்களையுடைய 
வனாக இருத்தல்‌, அம்தமில்‌ இன்பத்து அழிவில்‌ வீட்டினையுடை 
யவனாக இருத்தல்‌ ஆயெ இவற்றை அருளிச்செய்த, இரண்‌ 
டாம்‌ பாட்டிலே, மேற்கூறப்பட்டன வற்றிற்கு எல்லாம்‌ பற்றுச்‌ 
கோடாக உள்ள இறைவன்‌, உயிர்ப்பொருள்‌ உயிரல்பொருள்‌ 
ஆயெ இவற்றின்‌ தன்மைக்கு வேறுபட்டவன்‌என்‌று அருளிச்‌ 
செய்து, மூன்றாம்‌ பாட்டிலே, மோக்ஷ உலகத்தைப்‌ போன்றே 
அவனுக்கு உரிமைப்பட்ட தன்மையால்‌ அம்தரங்கமாய்த்‌ 
தோற்றுஇெ லீலாவிபூதி * யோகத்தை அறுபவித்தார்‌; காலாம்‌ 
பாட்டிலே, அந்த லீலாவிபூதியிலுள்ள பொருள்கள்‌ அனை த்தும்‌ 
அவனுக்கு அதமம்‌ என்றார்‌; ஜர்தாம்‌ பாட்டில்‌, அவற்றை 
அளித்தலும்‌ அவன்‌ அதனம்‌ என்றார்‌; ஆரும்பாட்டில்‌; 
தொழில்‌ செய்தலும்‌ செய்யாமையும்‌ அவன்‌ அதமம்‌ என்றார்‌ ; 
ஏழாம்பாட்டில்‌, உடலுக்கும்‌ உயிருக்கும்‌ உள்ள இலக்கணம்‌ 
உலகிற்கும்‌ இறைவனுக்கும்‌ உண்டு ஆகையாலே, உல௫ற்கும்‌ 
1. “ மண்‌ இணிர்த நிலனும்‌, நிலன்‌ ஏந்திய விசும்பும்‌, விசும்பு தைவறா 
வளியும்‌, வளித்தலைஇய தீயும்‌, தீமு.ரணிய நீரும்‌ என்றாங்கு, ஐம்பெரும்‌ பூதத்து 


இயற்கை போலப்‌, போற்றார்ப்‌ பொறுத்தலும்‌ சூழ்ச்சிெய சகலமும்‌, வலியுர்‌ தேற 
லும்‌ அளியு முடையோய்‌ ?? (புறம்‌, 2,) கின்‌, வெம்மையும்‌ விளச்சமும்‌ 


“ஞாயிற்றுஉள; நின்‌, தண்மையும்‌ சாயலும்‌ இவ்கள்‌உள; மின்‌, சமத்தலும்‌ வண்‌ 


மையும்‌ மாரிஉள; றின்‌, புமத்தலும்‌ சோன்மையும்‌ ஞாலத்துஉள; நின்‌, காற்ற 


“மும்‌ வண்மையும்‌ பூவைஉள; நின்‌, தோற்றமும்‌ அகலமும்‌ நீறின்‌உள; மின்‌, 


உருவமும்‌ ஒலியும்‌ ஆகாயத்துஉள?? (பிபா, 4 : 25--91,) என்னும்‌ பகுதிகள்‌ 
இத்‌ திறாப்பாசுமத்‌ தின்‌ முதல்‌ இரண்டு ௮டிசளோடு ஒப்பு ரோச்சத்‌ தச்சசன 
2, யோசம்‌ ஈ சேர்ச்சை, 


102 இருவாய்மொழி-- முதற்‌ பத்து 


அவனுக்கும்‌ சொன்ன ஜக்ூயத்துக்குக்‌ காரணம்‌ சரிரஆத்ம 
பாவம்‌ என்றார்‌ ; எட்டாம்பாட்டில்‌, குத்ருஷ்டிகளை மறுத்தார்‌; 
ஒன்‌ பதாம்பாட்டில்‌, சூனியவாதியை மறுத்தார்‌ ; பத்தாம்பாட்‌ 
டில்‌, வியாப்திசெளகர்யத்தை அருளிச்செய்தார்‌. இந்த வகை 
களாலே அவனுடைய பரத்துவத்தை உறுதிப்படுத்தினவரரய்‌ 
கின்றார்‌ இதுகாறும்‌; இத்‌ இருவாய்மொழியில்‌ சம்பந்தமுடை 
யவர்கட்குத்‌ தாம்‌ பெற்ற பேறே பேறு என்னுமிடத்தை ௮௬ 
ளிச்செய்றொர்‌ முடிவில்‌. 
கரம்‌ விசும்பு-திடமான விசும்பு; அன்‌ றி, ௮ச்சமான விசும்பு 

எனினுமாம்‌ ; அச்சமானபடி யாங்ஙனம்‌ ? எனின்‌, 6 இங்குக்‌ 
கழுகு பறக்றெது ?' என்று நிரூபிக்கவேண்டும்படியாய்‌ இருச்‌ 
கும்‌ அன்றோ. எரி - நெருப்பு, வளி - காற்று, நீர்‌ - தண்ணீர்‌, 
நிலம்‌-பூமி, இவைமிசை - இவற்றின்மேலே உண்டான, வரன்‌... 
சிறந்த, ஈவில்‌ - ஒலி, திறல்‌ - திமினுடைய தெறுதல்‌, வலி - 
காற்றினுடைய மிடுக்கு, அளி - தண்ணீரினுடைய தண்ணளி, 
பொழை-பூமியினுடையபொறுத்தல்‌. ஆக;இப்படி, இவற்றைத்‌ 
தன்மைகளாகவுடைய ஐம்பெரும்பூ தங்களையும்‌ அருளிச்செய்த 
அதனால்‌ லீலாவிபூதியைச்சொல்லினார்‌ ஆவர்‌. இராசத தாமீதங்‌ 
களைக்‌ கழித்து 'நிஷ்டருஷ்ட ச,த்துவமேயாய்‌ இருப்பது கித்திய 
விபூதியாகையால்‌, இங்கே அதனையும்‌ * உபலக்ஷணத்தாற்‌ 
கொள்க. ஆய்‌ கின்ற பரன்‌ அடிமேல்‌ - ஆக, இவ்‌ இரண்டு 
விபூதிகளோடு கூடியிருக்கன்ற இறைவனுடைய இிருவடிக 
ளின்மேல்‌. குருகூர்ச்‌ சடகோபன்‌ சொல்‌ - ? “வரல்மீடிர்ப்‌ பக 
வான்‌ ருஷி: ? என்பது போன்று ஆப்திக்கு உடலாக அருளிச்‌ 
செய்ரோர்‌. மிரல்‌ நிறை-சொற்களும்‌ நிறைக்கு அர்த்தங்களும்‌ 
நிறைக்திருத்தல்‌. இனி, கிரன்‌ நிறை என்று கொண்டு நேரே 
நிறுத்தப்படுகை. அதாவது - * “ நரன்கு அடிகளோடு கூடி 
யதாயும்‌, ஒவ்வோர்‌ அடியும்‌ எழுத்துக்களால்‌ ஒத்த தாயும்‌, 
வீணையின்‌ நரம்பு தாளங்கள்‌ அவற்றிற்கு ஒத்ததாயும்‌ இருக்‌ 
கின்ற ஸ்ரீராமாயணம்‌ ” என்பது போன்று, இங்கும்‌ செய்‌ 
யுள்‌ இலக்கணத்திற்‌ குறையாமல்‌ எழுத்து அசை இர்‌ தனை 
அடிகளும்‌ பொருளும்‌ . ௮க்தாதியும்‌ முறையாக நிறுத்தப்படு 
தல்‌ என்னுதல்‌. ஆயிரம்‌ - *:“இப்படிப்பட்ட சுலோகங்கள்‌ 

1, சிஷ்டருஷ்டம்‌ - பரிசுத்தம்‌, 

2. * உபலகணம்‌ -ஒன்றின முடித்தல்‌ தன்னின முடித்தல்‌என்னும்‌ உத்‌ இ, 

8. ஸ்ரீராமா. பா. 4: 1. 

4. ஸ்ரீராமா, பா. 2: 18. 

6, கை, கை கம, ட்‌ 


- 


முதல்‌ திருவாய்மொழி--பா. 11 103 


நிறைந்த இராமாயணத்தை நான்‌ செய்யக்கடவேன்‌” என்று 
பிரமனது திருவருளைப்‌ பெற்றுச்‌ கூறிய வால்மீகி போன்று, 
மயர்வற மதிகலம்‌ அருளப்‌ பெற்றவராகையாலே மேலுள்ள 
அனைத்தும்‌ இவர்க்கும்‌ தோன்றாகின்‌.ற.து. இனி, தம்‌ அனுபவங்‌ 
கள்‌ அனைத்தையும்‌ ஒருசேரக்‌ கூற முடியாது ஆதலானும்‌, 
சொல்வன வற்றை ஒன்றன்‌ (ன்‌ ஒன்றாகவே கூறல்வேண்டும்‌ 
ஆதலானும்‌, அம்முறையில்‌ ஆயிரம்‌ ? என்றோர்‌ எனலுமரம்‌* 
அன்‌ றி, ஆயிரமும்‌ சொல்லியல்ல.து நிற்க ஒண்ணாத பொருளின்‌ 
தன்மையாலே அருளிச்செய்கிறார்‌ என்றலும்‌ ஒன்று. இவை 
பத்தும்‌ வீடே - * இவைபத்தும்‌ பரன்‌ அடிமேல்‌ சமர்ப்பிக்கப்‌ 
பட்டன. இனி, : இச்‌ செய்‌ அடைய நெல்‌” என்றால்‌, மெல்லை 
விளைக்குமது என்னு காட்டுமாறு போன்று, * இவை பத்தும்‌ 
வீடு? என்றஅ, வீட்டை விளைக்கும்‌ என்‌.றபடியாய்‌, மோக்ஷச்‌ 
தைக்‌ கொடுக்கும்‌ என்று பொருள்‌ கூறலுமாம்‌. 

ஆக, ” இறைவனுடைய திருவருளால்‌ தமக்குப்‌ பரத்துவ 
ஞானம்‌ பிறந்த படியையும்‌, அந்த ஞானத்துக்குப்‌ பலம்‌ 
மோக்ஷம்‌ என்‌ அமிடத்தையும்‌, இப்பதிகத்தில்‌ ஏதேனும்‌ ஒரு 
படி..சம்பந்த முடையார்க்குப்‌ பலம்‌ தம்முடைய பலம்‌ என்னும்‌ 
இடத்தையும்‌ அருளிச்செய்தார்‌. 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம்‌ தான்கண்டு 
உயர்வேதம்‌ நேர்கொண்டுஉரைத்‌ அ-—மயர்வுஎ அம்‌ 
வாராமல்‌ மானிடரை வாழ்விக்கும்‌ மாறன்சொல்‌ 
வேராக வேவிளையும்‌ வீடு. (ய) 


* ஆழ்வார்‌ எம்பெருமானார்‌ சீயர்‌ திருவடிகளே அரண்‌. 


1, வீடு என்பதற்கு இருபொருள்‌ கூறப்படுகின்றது ; முதற்‌ பொருள்‌, 
விடப்பட்டன என்பது. இரண்டாவது பொருள்‌, மோக்ஷம்‌ என்பது ; இரண்‌ 
டாவது பொருள்‌ காரணத்தைக்‌ காரியமாகச்‌ கூறிய உபசாரம்‌. 

Ew கரவிசும்பு 22 என்றது முதல்‌ (ஆய்‌ நின்ற ப.ரன்‌ ?? என்பது முடிய 
ரோக்கிப்‌ * பரத்‌, துவஞானம்‌ பிறந்தபடியையும்‌ ? என்னறார்‌, “வீடு?” என்ப 
தனை “கோச்‌ “ அர்த ஞானத்துக்குப்‌ பலம்‌ மோக்ஷம்‌ என்னுமிடக்தையும்‌ ? 
என்கிறார்‌. £ இவை பத்தும்‌ 72 கடன்‌ கோக்க * இப்பதிகத்தில்‌ ஏதேனும்‌ 
ஒரு படி சம்பக்தமுடையார்க்கு ? என்றார்‌. 

3. ஆழ்வார்‌ரம்மாழ்வார்‌, எம்பெருமானார்‌-இராமாஅசர்‌, சீயர்‌மணவாள 
மாமுனிகள்‌, 


இரண்டாந்‌ திருவாய்மொழி--6 வீடுமின்‌ ” 
முன்னுரை 


ஸ்‌ 


1மோ௯ஷஃசாஸ்திரம்‌ இறைவன்‌ தன்மையினைக்‌ கூறுவதும்‌ 
இறைவனை அடையும்‌ வழியைப்‌ பற்றிக்‌ கூறுவதும்‌ என இரு 
பகுதிப்பட்டு இருக்கும்‌. அவற்றுள்‌; பரம்பொருளைப்‌ பற்றிக்‌ 
கூறவேண்டுவன எல்லாம்‌ மேல்‌ இருவாய்மொழியிலே அருளிச்‌ 
செய்தார்‌. பரம்பொருளை அடையும்‌ வழியினைப்‌ பற்றிச்‌ சுருக்க 
மாக இத்‌ திருவாய்மொழியால்‌ அருஸிச்செய்ஒருர்‌. அவ்‌ வழி , 
கான்‌ யாதோ? என்னில்‌,இத்‌ திருவாய்மொழியை ஸ்ரீ ஆளவந்‌ 
தாம்‌ அருளிச்செய்தாராகத்‌ திருமாலையாண்டான்‌ /9ரபத்தி 
விஷயமாக்டு கிர்வடுத்துக்‌ கொண்டு போருவர்‌. எம்பெருமா 
ஓரும்‌ அப்படியே அருளிச்செய்துகொண்டுபோந்து, ஸ்ரீபாஷி 
யம்‌ எழுதி முடித்தபின்னர்‌, “ பக்தி விஷயமாக அருளிச்‌ 
செய்துகொண்டு போக்தார்‌. பின்னர்‌, எம்பாரும்‌ “அவ்வாறே 
அருளிச்செய்தார்‌. ஆயின்‌, ஒன்று பக்திவிஷயமாகக்கூறுதல்‌; 
இன்றேல்‌, பிரபத்தி விஷயமாகக்‌ கூறுதல்‌ செய்யாது நினைந்த 
வாற பொருள்‌ கூறுதல்‌ பொருந்துமோ ? எனின்‌, இவருடைய 
பக்தியும்‌ பிரபத்தியும்‌ * விகல்பிக்கலாய்‌ அன்றே இருப்பது ? 


1, *:மோக்ஷசாஸ்‌இ.ரம்‌--இருபகு திப்பட்டிருக்கும்‌? என்றது, மோக்ஷ 
சாஸ்‌ திரமான வேதாந்த சூத்திரம்‌ நான்கு அத்‌ தியாயங்களாய்‌, முன்‌ இரண்டும்‌ 
பரம்பொருளைச்‌ கூ இவன வாயும்‌, பின்‌ இரண்டும்‌ அதனை அடையும்‌ வழியினைப்‌ 
பற்றிக்‌ கூறுவனவாயும்‌ இருத்தல்பற்றி, இத்‌திருவாய்மொழியும்‌ மோக்ஷசாஸ்‌ 
இசமாதலின்‌ முதல்‌ இரண்டு பதிகங்களால்‌ அவ்‌ இரண்டனையும்‌ அருளிச்செய்‌ 
இனர்‌ என்பதாம்‌. 


2. “பக்தி விஷயமாக? என்றது, சாத்‌.தியபச்தி விஷயமாக என்றபடி. 
பிரபத்‌த வேத குஹ்யமான ரஹஸ்ய உபாயம்‌ ஆகையாலே முதலில்‌ அதனை 
வெளியிட ஒண்ணாது என்று திருவுள்ளம்பற்றிப்‌ பிரபத்‌ தியின்‌ பர்யாயமான 
சாத்திய பக்தியாலே அருளிச்செய்தார்‌ என்றபடி. 


3. “அவ்வாறே அருளிச்செய்தார்‌? என்றது, பக்தி விஷயமாக அருளிச்‌ 
செய்தார்‌ என்றபடி, 


க, £ இவருடைய பக்தியும்‌ பிரபத்தியும்‌ விசல்பிக்கலாய்‌ அன்றே இருப்‌ 
பது? என்றது; இறைவனுடைய திருவருளே உபாயம்‌ என்று அறுதியிட்டு 
இருக்கும்‌ இவருடைய த்தாம்சத்தைப்‌ பார்த்தால்‌ * பிரபத்தியே உள்ளது, 
பக்தி இவர்க்கு இல்லை? என்றும்‌, ஆர்த்தியின்‌ மிகுதியாலே பிரபத்‌ யைப்‌ 
பண்ணும்‌ இவருடைய அஅஷ்டானத்தைப்‌ பார்த்தால்‌ £ பக்தியே இவர்க்கு 
உள்ள; மற்றையது இல்லை? என்றும்‌ நினைக்கும்படியாக இருக்கின்றது 
என்றபடி, ்‌ SAC ! 


இரண்டாம்‌ திருவாய்மொழி முன்னரை 108 


ஆயின்‌, * பக்தியின்‌ வகை இரண்டனுள்‌ எவ்வகையான பக்தி 
யினை இங்கு அருளிச்செப்னெருர்‌? எனின்‌, 4 மயர்வற மதி 
நலம்‌ அருளினன்‌ ” என்று இவர்‌ தாம்‌ பெற்றது “ பக்தியின்‌ 
நிலையனெ அடைந்த ஞானமாக இருந்தது; தாம்‌ பெற்றது 
ஒன்‌ றும்‌ இங்குச்‌ கூறுவது ஒன்‌ றுமாக ஒண்ணாதே ; அவ்வாறு 
கூறுவராயின்‌ £விப்ரலம்பக கோடியிலே ஆவரே. ஆதலால்‌, 
* தரம்‌ பெற்ற அதனையே பிறர்க்கு உபதேசிக்கின்றார்‌ எனல்‌ 
அமையும்‌. ஆயின்‌, பக்தி என்பது £ “கர்ம ஞானங்கள்‌ 
இரண்டாலும்‌ அலங்கரிக்கப்பட்ட மனத்தையுடையவனுக்கு' 
என்கிறபடியே, கர்ம ஞானங்கள்‌ இரண்டாலும்‌ தூய்மை செய்‌ 
யப்பட்ட மன த்தினையுடையவனுக்கு உண்டாவது அன்றோ? 
இவருக்கு அந்தப்‌ பக்தி வந்த வழி யாது? எனின்‌, இவருடைய 
பக்திதான்‌, அந்த ஞான கர்மங்களினுடைய இடத்தில்‌ இறைவ 
னுடைய திருவருள்நிற்க, அ௮அ அடியாகப்‌ பின்னர்‌ விளைந்தது 
அன்றே! இததான்‌ வேதாம்தங்களில்‌. கூறப்பட்டதான 
பக்திதசானே ஆனணலோ ? என்னில்‌; £ சர்வேஸ்வரன்‌ அருள 
இவர்பெற்றாராறெ ஏற்றம்‌ போம்‌; ”அபசூத்ராதிகரண கியாய 
முமீ பிரசங்கக்கும்‌; ஆதலால்‌, அங்ஙனம்‌ கூற ஒண்ணாது. 


1. பக்தியின்‌ வகை இரண்டு: சாதனபச்தி, சாத்‌ தஇியபக்தி என்பனவாம்‌. 
சாதன பச்‌ தியாவ து-மோக்ஷத்தை அடைவதற்குச்‌ சாதனமாகக்‌ கொள்ளப்படும்‌ 
பச்‌இ, சாத்திய பச்தியாவ து - பக்தியே பலமாக இருப்பத: சாத்தியம்‌ - பலம்‌. 
அதாவ தஃஎம்பெருமானாயெ சாதனத்தால்‌ பலமாகக்‌ இடைத்த பக்தி என்றபடி: 

2, “பக்தியின்‌ நிலையினை யடைக்த அறிவாக இருந்தது ? என்றது-சாத்‌ 
திய பச்தியினைக்‌ குறித்தபடி, 

8, விப்ரலம்பககோடி - உள்ளதை உள்ளவாறு கூறாது மறைத்துப்‌ 
புகலுவோர்‌ கூட்டம்‌. 

4, “தரம்‌ பெற்றவதனையே? என்றது, தாம்‌ பெற்ற சாத்திய பசி 
யினையே பிறர்க்கும்‌ உபதேசிக்கிறொர்‌ என்றபடி. 

b. ஆத்ம சத்தி, 

8. “எற்றம்போம்‌? என்றது, “(மயர்வற மதிமலம்‌ அருளினன்‌?? என்ற 
ஏற்றம்‌ போம்‌ என்றபடி: ௨ 

7. £ அபசூத்‌இரா.இக.ரண நியாயமும்‌ பி.ரசங்கிக்கும்‌ ? என்ற த, நான்காம்‌ 
குத்ராதிகரண ியாயத்துக்கு விரோதமும்‌ உண்டாகும்‌ என்றபடி. 

14 


100 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


! இனி, மேல்திருவாய்மொழியில்‌ தாம்‌ ௮நுபவித்தார்‌; இத்‌ 
திருவாய்மொழியால்‌ பரோபதேசம்‌ செய்றொர்‌ என்று இயைபு 
கூறலும்‌ ஒன்று. ஆயின்‌, மேல்திருவாய்மொழியில்‌ இறைவ 
னுடைய பரத்துவத்தை அகர அதனால்‌ ஒரு பெரிய திருகாள்‌ 
போலே அன்றோ காலம்‌ கழிந்தது! இவர்‌ இப்போது நெஞ்சு 
ஒழிந்திருக்து பிறர்க்கு உபதேசிக்றெபடி எங்ஙனே? தாம்‌ அறு 
பவித்த பொருளை எல்லை கண்டோ? அன்றி, தாம்‌ அப்பொரு 
ளில்‌ *விரக்தராயோ ? என்னில்‌, தாம்‌ அகர்ச்த பொருளோ 
என்றால்‌,  (£ தனக்கும்‌ கன்‌ தன்மை அறிவரியான்‌ ?' என்கிற 
படியே, அளவிற்கு அப்பாற்பட்ட பொருள்‌; *“கொள்ள மாளா 
இன்பவெள்ளம்‌'' அன்றே? ஆதலால்‌, தாம்‌ அகர்க்த பொருளை 
எல்லை கண்டு அன்‌ று. தம்முடைய காதலோ என்றால்‌, £ “காதல்‌ 
கடலின்‌ மிகப்‌ பெரிதால்‌” என்றும்‌, £ 4 மண்திணி ஞாலமும்‌ 
ஏழ்கடலும்‌ நீள்விசும்பும்‌ கழியப்‌ பெரிதால்‌” என்னும்‌, 
* “ சூழ்ந்ததனிற்‌ பெரிய என்‌ அவா ” என்றும்‌ சொல்லும்படி 
பெருக இருக்கது; ஆதலால்‌, பொருளில்‌ விரக்தராயும்‌ அன்று, 
ஆயினும்‌, ஒருகால்‌ ஒரு பொருளில்‌ காதல்‌ பிறந்தால்‌ அப்‌ 
பொருளிலேயே வேஹறுகாலங்களில்‌ விரக்தி பிறக்கக்‌ கரீண்‌ 
கின்றோம்‌ ; அப்படியே, சிலகாலம்‌ அகரப்‌ பின்‌ விரக்தி பிறக்‌ 
ததோ? என்னில்‌,--அங்கனமும்‌ சொல்ல ஒண்ணாது ; * “எப்‌ 
பொழுதும்‌ காள்‌ திங்கள்‌ ஆண்டு ஊழி ஊழிதோறும்‌, அப்‌ 
பொழுதைக்கு அப்பொழுது என்‌ ஆராஅமுதம்‌ ” என்னும்‌ 
படி, என்றும்‌ புதியகாகவே இருக்கும்‌. இனி, £ ஆசாரிய 
பதம்‌ மேற்‌ கொள்ளுகைக்காக அன்று ; புகழ்‌ பொருள்‌ பூஜை 

1. மேல்‌ பதிகத்திற்கும்‌ இப்‌ பதிகத்திற்கும்‌ இரண்டுவகையில்‌ இயைபு 


அருளிச்செய்றொர்‌. முதல்வகை இயைபு மேற்கூறியது. £ இணி? என்று 
தொடங்கி இரண்டாம்‌ வகை இயைபு அருளிச்செய்ூருர்‌. 


2, விரக்தர்‌ - ஆசையற்றவர்‌. 5. தருவாய்‌. 7. 8: 6. 
8. திருவாய்‌, 8. &: 6, 6. திருவாய்‌. 7. 8: 8, 
4. இருவாய்‌, 4. 7: 2. 7. திருவாய்‌, 10. 10: 10. 


8. திருவாய்‌, 2, 5: 4, 

9. “ஏஎபாவம்பமமே?? (2. 9: 2) என்கையாலே “ஆசாரிய பதம்‌ 
மேற்கொள்ளுகைக்காக அன்று? என்றோர்‌. (நீசனேன்‌ நிறைவு ஒன்றும்‌ 
இலேன்‌ ?? (9, 3: 4) என்றும்‌, * கொள்ளென்று இளர்ம்தெழும்த பெருஞ்‌ 
செல்வம்‌ கெருப்பாகச்‌, கொள்ளென்று தமமூடும்‌ இவை என்ன உலகியெற்கை ?? 
(4. 9:4.) என்றும்‌, * பொன்னாழிக்கை என்னம்மான்‌, நீக்க மில்லா அடியார்தம்‌ 
அடியார்‌ அடியார்‌ அடியார்‌எல்‌, கோக்கள்‌ ?? (8, 10: 10.) **இவைஆயிரத்‌ துள்‌ 
இவைபத்தம்‌, இதவல்ல பிராக்கள்‌ சம்மை ஆளுடையார்கள்‌ பண்டே ? 
(9. 1: 11.) என்றும்‌ இவர்‌ அருளிச்செய்வதனால்‌ * புகழ்‌ பொருள்‌ ருஜைகளுச்‌ 
காச அன்ற ? ஏன்ூருர்‌, 


> 


இரண்டாம்‌ திருவாய்மொழி முன்னரை 107 


களுக்காக அன்ற; * * ஒருவருடம்‌ குருகுலவாசம்‌ செய்யாத 
மாணவனுக்குச்‌ சொல்லக்கடவன்‌ அல்லன்‌ ” என்னும்‌ விதிக்‌ 
குக்‌ கட்டுப்பட்டவராயும்‌ அன்று. 

ஆயின்‌; இது பின்னர்‌ எத்தாலே ஆவது? என்னில்‌, கூறு 
வேன்‌ : தாம்‌ அகர்ந்த அகர்ச்சியின்‌ இன்பப்‌ பெருக்கு இருக்‌ 
இறபடி.. தாம்‌ துகர்க்த பொருள்‌ தனியே நுகருமது அன்‌ றிக்கே 
இருந்தது; ஆதலால்‌, * ஈரம்‌ ஒருவருக்கு ஒருவர்‌ உணர்த்திக்‌ 
கொண்டு அகர்தற்கு ஆளாவார்‌ யாவர்‌! என்று நினைந்து சம்‌ 
சாரிகள்‌ பக்கல்‌ கண்வைத்தார்‌ ; தாம்‌ இறைவன்பால்‌ காதல்‌ 
கரை அரண்டு நிற்பது போன்று அவர்கள்‌ ஐம்புல ஆசையில்‌ 
அறிவு மயங்கியிருக்தார்கள்‌ ; கண்டதும்‌ அவர்கள்‌ கேட்டினை 
நீக்கெல்லது நிற்க ஒண்ணாத நிலையினை அடைத்தார்‌. என்னை? 
எனின்‌, “வைஷ்ணவதர்மம்‌” _அதுவாதலின்‌. 4 ஒருவனுக்கு 
வைஷ்ணவத்வ முண்டு, இல்லை என்னும்‌ இடம்‌ தனக்கே தெரி 
யுங்காண்‌ ? ஏன்று சீயம்‌ பலகாலும்‌ அருஸிச்செய்வர்‌ ; அதா 
வது பிறர்‌ அநர்த்தம்‌ கண்டால்‌ * ஐயோ!” என்று இரங்குவா 
னுகில்‌ அவண்‌ ₹* நமக்குப்‌ பகவத்‌ சம்பந்தம்‌ உண்டு ' என்று 
இருக்க அடுக்கும்‌ ; (இத்தனை யும்‌ வேண்டும்‌ பட்‌.டி.டுவானுக்கு” 
என்றூ இருந்தானாகில்‌ அவன்‌ * நமக்குப்‌ பகவத்‌ சம்பந்தமில்லை” 
என்று இருக்க அடுக்கும்‌ என்றபடி. ஆயின்‌, அவர்களை இவர்‌ 
மீட்கப்‌ பார்க்கிற வழிதான்‌ என்‌? என்னில்‌, இவர்கள்‌ அறிவு 
உள்ளவர்களாக இருக்கிறார்கள்‌; ஐம்புல இன்பங்களுள்‌ வாசி 
யறிக்து, தீயவை கழித்து, நல்லவை பற்றி அதுபவிக்கும்‌ 
தன்மை இவர்களிடத்தில்‌ இருக்கறது; ஆதலால்‌, இவர்கள்‌ 
பற்றியிருக்கும்‌ பொருள்களின்‌ தாழ்வினையும்‌, பற்றத்தக்க 
இறைவனுடைய மேன்மையினையும்‌ இவர்களுக்கு அறிவித்‌ 
தால்‌, அவற்றை விட்டு இறைவனைப்‌ பற்றக்கூடும்‌ என்று 
பார்த்து, £ இறைவனுடைய நன்மையினையும்‌, இவர்கள்‌ பற்றி 
யுள்ள பொருள்கள்‌ அல்பம்‌, நிலையின்மை முதலிய குற்றங்‌ 
களால்‌ கேடு அடைந்தவை என்பதனையும்‌, பற்றுமிடத்தில்‌ 

1. “£“வீடுமின்‌ ? என்று பலரைச்‌ குறித்துப்‌ பபரோபதேசம்‌ செய்கை 
யாலே * ஒருவருடம்‌ ? என்றுதொடங்க ௮ருளிச்செய்கிறார்‌. இது, முண்டக 
உபநிடதம்‌, 1, 2: 18. 

2. யர்‌ - கஞ்சீயர்‌. 

8. இத்திருவாய்மொழியில்‌ வந்துள்ள ££ எல்லையில்‌ ௮ச்சலம்‌ ?? என்ற 
தனைப்‌ பற்றி £ இறைவனுடைய ஈன்மையினை ? என்றார்‌. * மின்னின்‌ 
நிலையில ?? என்றதனைப்பற்றி * இவர்கள்‌ பற்றியுள்ள பொருள்கள்‌... ஃஃஃ கேடு 
அடைந்தவை ? என்கிறார்‌. “அது செற்று ?? என்றதனைப்பற்றி *பற்றுமிடச்‌ 
தில்‌ வரும்‌ இடையூறுகளை நீக்கும்தன்மையினையும்‌ ? என்றொர்‌, 


108 நிருவாய்மொதி--முதற்‌ பத்து 


வரும்‌ இடையூறுகளை நீக்கும்‌ தன்மையினையும்‌, பற்றுமிடத்தில்‌ 
இன்று புதிதாகச்‌ செய்யவேண்டுவ து ஒன்று இல்லை, *பழைய 
சம்பந்தத்தை உணர அமையும்‌ என்பதனையும்‌; பற்றுவார்க்கு 
நினைக்கத்‌ தகும்‌ மந்திரம்‌ இன்னது என்பதனையும்‌, அவனை 
வணங்கும்‌ தன்மையினையும்‌ அருளிச்செய்துகொண்டு மற்றைப்‌ 
பொருள்களில்‌ வைராக்யெத்தை முன்னிட்டு இறைவனிடத்தில்‌ 
பக்தியைச்செய்து அடையுங்கோள்‌ என்று பரோபதேசம்‌ 
செய்ய மூளுூருர்‌. 
_—:0:— 
12. 
வீடுமின்‌ முற்றவும்‌; வீடுசெய்‌.த உம்முயிர்‌ 
வீடுடை யானிடை, வீடுசெய்‌ மி(ன்னே. 

பொ - ரை :-—பொருள்களிடத்குள்ள ஆசை முழுவதினையும்‌ 
விடுங்கோள்‌ ; அவ்வாறு விட்டு, உம்முடைய உபிரை, மோக்ஷ உலகக்‌ 
தையுடைய இறைவனிடத்தில்‌ சேர்‌. த. தங்கோல்‌. 

வி - கூ:--(விடுமின்‌? என்பதனை நீட்டும்வழி நீட்டலுக்கு உதாரண 
மாகக்‌ காட்டினர்‌ சேனாவரையர்‌. (கொல்‌, சொல்‌. சூ, 403.) வீடுமின்‌ 
செய்மின்‌ என்பனவற்றில்‌ £ மின்‌? முன்னிலை ஏவல்‌ பன்மை வினை 
முற்று விகுதி, ₹விடுமின்‌ முற்றவும்‌! என்ற இடத்து “விடல்‌ வேண்டும்‌ 
வேண்டிய எல்லாம்‌ ஒருங்கு? என்ற குறட்பகுதியும்‌, 6 ௮ஃது அப்‌ 
பொருள்கண்மேற்‌ செல்லின்‌ அம்‌ நுகர்ச்சி விறகுபெற்ற தழல்போல்‌ 
மு௮குவதல்லதூ ௮டப்படாமையின்‌, வேண்டிய எல்லாம்‌ ஒருங்குவிடல்‌ 
வெண்டும்‌ என்ற கூறினார்‌ என்ற அதனுரையும்‌ ஒப்பு நோக்கத்‌ தக்கன. 
“பரிவுசெய்து ஆண்டு அம்பலத்துப்‌ பயில்வோன்‌”?? (திருக்கோவை. 
144) என்புழி, £ பரிவுசெய்‌ து? என்பது ஒருசொல்நீரதாய்ப்‌ பரிக்து 
எனப்‌ பொருள்பட்டது போன்று, ஈண்டு ₹ வீடுசெய்த ?,; * வீடுசெய்‌ 
மின்‌ ? என்பனவும்‌ ஒருசொல்‌ நீரன. 

இப்பதிகம்‌ - குறளடி நான்காய்‌ வருதலின்‌ வஞ்சித்‌ துறை. 

ஈடு --முதற்பாட்டு. மற்றைப்‌ பொருள்களை விட்டு, உங்க 
ளுக்கு வகுத்த பொருளைப்‌ பற்றப்‌ பாருங்கள்‌ என்றோர்‌. “வீடு 
மின்‌? என்றதனை ஒரு சொல்லாகக்‌ கோடலுமாம்‌; அன்றி, நீட்‌ 
டல்‌ விகாரமாகல்‌ கோடலுமாம்‌. முதலிலே £வீடுமின்‌ என்‌ 

1. “அடங்குக உள்ளே “என்ற தனைப்பற்றிப்‌ பழைய சம்பந்தத்தை யுணர 

அமையும்‌? என்கிறார்‌. வண்புகழ்‌ சாரணன்‌ ?? என்றதனைப்பற்றி * மர்திம்‌ 
இன்னதென்பதனையும்‌ ? என்கிறார்‌. “£ இறை சேர்மின்‌ ?? என்றதனைப்பற்றி 
£ ணங்குச்தன்மையினை ? என்கிறார்‌. 4: வீடுமின்‌ முற்றவும்‌ ?? என்றதனைப்‌ 
பற்றி £ வைராக்கியத்தை முன்னிட்டு ? என்றோர்‌. *: அர்ரலம்‌ புல்கு?? என்‌ 
இதனைப்‌ பற்றிப்‌ *பக்‌தியைச்‌ செய்த? என்கிறார்‌, 


இசண்டாம்‌ திருவாய்மொ!நி- பா. 1 109 


கறத என்னை 2 என்னின்‌, சிறுகுழந்தை கையிலே பாம்பைப்‌ 
பிடித்துக்கொண்டு கடந்தால்‌, பொகடச்சொல்லி, பின்னர்‌, 
பாம்பு ? என்பாரைப்‌ போலேயும்‌, ஒருவன்‌ வீட்டிற்குள்ளே 
இடக்‌.து,உறங்காகிற்க, நெருப்புப்‌ பற்றிப்‌ புறம்பே எரிந்தால்‌, 
(வெளியே வா” என்று சொல்லி, பின்னர்‌, “நெருப்பு ' என்பா 
ரைப்‌ போலேயும்‌ முந்துற விடுங்கோன்‌ என்றோர்‌. ஆயின்‌, 
அத்தகைய தீயசெயல்‌ இவ்‌ உயிர்கட்கு யாது? எனின்‌, பிறப்பு 
இறப்புகட்கு ஈடுவேயன்றே இவைதாம்‌ கோவுபடுகின்‌. றன? 
1 புத்திரார்களையும்‌ மனைவியையும்‌ விட்டுவிட்டு ஸ்ரீராகவனைச்‌ 
சரணமாக அடைகிழேன்‌” என்றும்‌, * “என்னால்‌ விடப்பட்டது 
இலங்கை ?? என்றும்‌ விடுகை முன்னாக அன்றோ ?£ முன்பு பற்‌ 
”றினவர்களும்‌ பற்றினார்கள்‌ ? ஆயின்‌, £ வீடுமின்‌ ? என்ற பன்‌ 
மைக்குக்‌ கருத்து யாது? எனின்‌; பொறிவாயில்‌ ஜச்தையும்‌ 
அவித்த ஒருவன்‌ வந்து முன்னே நின்று கேட்க அவனுக்கு 
உபதேசிக்கிறார்‌ அல்லர்‌; சம்சார வெப்பம்‌ எல்லார்க்கும்‌ ஒத்து 
இருக்கையாலே யரவரேனும்‌ ஒருவர்க்குச்‌ சுவை (ிறக்காதா 
என்று நினைந்து பொதுவிலே எல்லார்க்கும்‌ உபதேசிக்கிறார்‌. 
முற்றவும்‌ - சண்டாளர்‌ இருப்பிடத்தை அம்தணர்க்கு ஆக்‌ 
கும்போது அங்குள்ளவற்றுள்‌ சிலவற்றைக்‌ கொள்வதும்‌ சில 
வற்றைக்‌ கழிப்பதும்‌ செய்யார்‌; அதுபோன்று, யான்‌ என: ஆ 
என்னுஞ்‌ செருக்கால்‌ கெடுக்கப்பட்டு இருப்பனவற்றில்‌ சல 
கூட்டிக்கொள்ள ஒண்ணாதே ! ஆகையால்‌, முழுவதும்‌ விடுங்‌ 
கோள்‌ என்கிறார்‌. வீடுசெய்து-மேல்‌ £ வீடுமின்‌ முற்றவும்‌ ? என்‌ 
றவர்‌, மீண்டும்‌ “ வீடுசெய்து ! என்னும்‌ இதற்குக்‌ கருத்து என்‌? 
என்னில்‌, அரசகுமாரன்‌ “அழுகு சிறையிலே இடந்தால்‌, முடி 
சூடி அரசை நடத்துவதிலும்‌ சிறைவிடுகை தானே பயனாக 
இருக்குமாறு போன்று, மேல்‌ ஒரு பேறு பெறுவதிலும்‌ 
இவற்றை விட்டு நிற்கும்‌ நிலைதானே பேறாக இருக்கையாலே 
விடுகையாகிற பேற்றைப்‌ பெற்று என்றபடி. 
உம்‌ உயிர்‌ வீடு உடையானிடை - “ஏவ னுக்கு உயிர்கள்‌ 
எல்லாம்‌ சரீரமோ, எவனுக்கு உலகம்‌ சரீரமோ?? என்றெ 
படியே, உம்‌ உயிரையும்‌ அதற்கு வீடாகவுள்ள சரீரத்தையும்‌ 
உடையவனிடத்தில்‌. அன்றி, இதற்கு; உம்‌உயிரைச்‌ சரீரமாக 
1. ஸ்ரீராமா. யுத்‌, 17: 14. 


9. ஸ்ரீராமா. யுத்‌. 19: 5, 3 

8. முன்புபற்றினவர்சள்‌ - விபீஷணன்‌ முதலியோர்‌. . 

4, அழுகுசிறை - அழுகுதற்குக்‌ காரணமான சிறை, இங்கு £ ஒழுகு 
இறை? என்ற பாடம்‌ சிறக்கும்‌; 

5, பிரஹதாரண்யம்‌, 


110 திறாவாய்மொ।நிட முதற்பத்‌.த' 


உடையவனிட த்தில்‌ என்றும்‌, உம்‌உயிரை விடுமிடத்தில்‌ உடை 
யவனிடத்திலே என்றும்‌, (ஈண்டு, விடுதல்‌-சமர்ப்பித்தல்‌.) உம்‌ 
உயிரை வீட்டினை (௮ தாவது-மோக்ஷ த்‌ இனை) உடையவனிடக்‌ 
தில்‌ என்றும்‌ பொருள்‌ கூறலும்‌ ஆம்‌. அழிச்து போகின்ற சரி 
ரத்துக்கு கன்மைபார்க்கச்‌ சொல்லுகன்றேனேி நித்தியமான 
ஆதீமாவுக்கு அன்றே கான்‌ நன்மை பார்க்கச்‌ சொல்லு 
கிறேன்‌ ? என்பார்‌ * உயிர்‌ என்றும்‌, அது தானும்‌ என்‌ 
உயிர்க்கோ? உங்களுடைய உயிர்க்கு அன்றோ? என்பார்‌ “உம்‌ 
உயிர்‌ ? என்றும்‌ அருளிச்செய்ரொர்‌. பொதுவிலே * உடையா 
னிடை” என்றோர்‌ ; சுவை பிறந்து “அவன்‌ யார்‌? என்றால்‌ 
! “வண்புகழ்‌ நாரணன்‌”? என்கைக்காக. 

வீடுசெய்மின்‌ - அவன்‌ உடையவனாய்‌ உங்கள்‌ ஆத்மாவை ' 
கோக்டுக்‌ கொண்டிருக்கன்றான்‌ ; ஆதலின்‌, நீங்களும்‌ * நான்‌? 
என்னது! என்று அகலப்‌ பாராமல்‌ உங்களை அவன்‌ பக்கல்‌ 
சமர்ப்பிக்கப்‌ பாருங்கள்‌; அதாவது - அவன்‌ உடையவனான 
பின்பு அவ்‌ இறைவனோடு விவாதம்‌ இல்லாமையே உங்களுக்கு 
வேண்டுவது என்பதாம்‌. அவ்‌ விவாதம்‌ இல்லாமையையே 
ஈண்டு “ வீடுசெய்மின்‌ ” என்கிறார்‌. இதனால்‌ பேறு என்‌? என்‌ 
னில்‌, * வேறு பிராயச்சித்தம்‌ செய்யவேண்டுவது இன்றாம்‌. 
அதற்குக்‌ காரணம்‌ என்ன? எனின்‌, யான்‌ எனது என்னுஞ்‌ 
செருக்குக்‌ க்கப்‌ பிராயச்சிக்கம்‌ செய்தல்‌ என்பது - மிகத்‌ 
தாழ்க்க பொருளை உள்ளே வைத்து மெழுக்கு ஊட்டினதைப்‌ 
போன்றது ஒன்றாம்‌. மேலும்‌, உடையவனுக்கும்‌ உடைமைக்‌ 
கும்‌ தக்கபடி. பிராயச்சித்தமும்‌ செய்தல்வேண்டும்‌. உடைய 
வன்‌ சர்வேஸ்வரன்‌ ; இவன்‌ “என்னது என்று கொண்ட 
பொருள்‌ - பொருள்களுள்‌ மிகச்‌ இறக்‌ ததான உயிர்ப்பொருள்‌. 
மற்றும்‌, பொகடுகிற பொருள்‌ தான்‌ ஆகையாலே பிராயச்‌ 
சித்தம்‌ செய்வதற்கு வேறு அதிகாரியும்‌ இல்லையே? ஆகை 
யால்‌; நீங்களும்‌ உடையவன்‌ பக்கல்‌ வீடுசெய்மின்‌ என்‌.றபடி.. 
வீடு - சமர்ப்பிக்கை ; அதாஇறது - இசைகை. குறித்த ஒரு 
சிலரை மட்டும்‌ மியமிக்ன்‌ ற யமனையும்‌ நியமிக்ன்‌ றவனாயும்‌, 
சூரியமண்டலத்திலிருப்பவனாயும்‌, அவ்‌ யமனைப்போன்‌ று  ௬டு, 
சுட்டு ஆக்கு என்று கூறுதல்‌ இன்றி, எல்லார்க்கும்‌ இனிய 
னவே செய்கின்‌ றவனாயும்‌, அம்தர்யாமிப்‌ பிராஹ்மணத்தில்‌ 
கூறப்படும்‌ ஏற்றத்தையுடையவனாயும்‌ இருக்கும்‌ விஷ்ணு உன்‌ 

1. திருவாய்‌, 1, 8: 10. 

2. பிராயச்சித்தம்‌ - கழுவாய்‌, 

3 மனுஸ்மிருதி, 8;92. > 


309/1, SUBBARAMAN கமி, 
GANDIIIN 41044, 
44/2 ப/14/- டே 


இரண்டாம்‌ திருவாய்மொழீ--பா, 1, 2 111 


மனத்திலே இருக்கின்றான்‌ ; அவனோடு விவாதம்‌இன்றி இரும்‌ 
சால்‌ போதும்‌) அதுவே உனக்குப்‌ பேற்றினை அளிக்க வல்‌ 
லது ; பேற்றினைக்‌ குறித்துப்‌ புண்ணிய தீர்த்தங்கள்‌ புண்ணி 
யத்‌ தலங்கள்‌ தேடிப்‌ போதல்‌ வேண்டா” என்னுமது இங்கு 
ஒப்பு நோக்கல்‌ தகும்‌. (1) 
18. 
மின்னின்‌ நிலைஇல, மன்‌உயிர்‌ ஆக்கைகள்‌ 
என்னும்‌ இடத்துஇறை, உன்னுமின்‌ நீரே. 
பெர - ரை நிலைபெற்ற உயிர்கள்‌ தங்யிருக்கன்‌ற உடல்கள்‌ 
தோன்றி மறையும்‌ மின்னலைக்‌ காட்டிலும்‌ நிலைஇல்லாதனவரம்‌ என்று 
சொல்லுமிடத்து, நீங்களே அதனைச்‌ சிறிது நினைத்துப்‌ பாருங்கள்‌ 
என்பதாம்‌. 
வீ-கு 3 மின்னும்‌ மொக்குளும்‌ என நனி வியினும்‌ வீயும்‌ ?? 
என்றார்‌ தேவரும்‌. (ஏக்‌. 21754,) “ மன்னுயிர்‌ எல்லாக்‌ தொழும்‌”? என்‌ 
ரூர்‌ திருவள்ளுவர்‌. (குறள்‌. தவ. 8.) இறை - சிறிது, இனி, இறைவன்‌ 
என்று பொருள்‌ கூறலுமாம்‌. 
௬டு இரண்டாம்‌ பாட்டு, இறைவனிலும்‌ வேறுபட்ட 
பொருள்களை விட்டுச்‌ சர்வேஸ்வரனன. இறைவன்‌ பக்கலிலே 
ஆத்மாவைச்‌ “சமர்ப்பிக்கப்‌ பாருங்கோள்‌ என்றார்‌ முதற்பாட்‌ 
டில்‌; “இறைவனிலும்‌ வேறுபட்ட பொருள்களை விடச்‌ சொல்லு 
இன்‌ கீர்‌; அநாதி காலம்‌ வாசனை பண்ணிப்‌ போந்தனவற்றை 
இப்போதாக விடப்போமோ ?? என்ன, அவற்றினுடைய குற்‌ 
றங்களைக்‌ கண்ட அளவில்‌ விடலாம்‌ என்றொர்‌ இதில்‌. 
மின்னின்‌ நிலை இல - மின்னலைப்‌ போன்றும்‌ நிலையினை 
யுடைத்து அல்ல. மின்னல்‌ - அல்பமாய்‌ நிலையற்றதாயிருக்கும்‌ ; 
இவ்‌ உடலும்‌ - அங்ஙனம்‌ கிலையற்றதாய்‌ இரும்தும்‌, நிலையான 
அறிவினைப்‌ பிறப்பித்துக்‌ கேட்டோடே முடித்துவிடும்‌, சந்த 
னம்‌ என்ற மயக்கத்தாலே நாற்றம்‌ குளிர்த்தி மென்மைகளைக்‌ 
கொண்டு பாம்பின்‌ மேலே கையினை வைத்துக்கொண்டு ஒரு 
வன்‌ டெம்து உறங்கா நின்றால்‌, ஓர்‌ அறவோன்‌ “இது பாம்பு? 
என்று அறிவித்தால்‌, பின்னை அதனினின்‌ அம்‌ கைவாங்‌ ௮ல்‌ 
லது கிற்கவொண்ணாதே ! அப்படியே, மற்றைப்‌ பொருள்‌ 
களிலே இன்பமுள்ள தாக நினைந்து செல்லுகின்ற இவனுக்கு 
: அவை அல்பம்‌, நிலையற்றவை” என்று குற்றங்களைக்‌ கீரணும்‌ 
படி. செய்யவே விடத்தக்கனவாக இருக்குமாதலின்‌ * மின்னின்‌ 
நிலையில ! என்றோர்‌. 
1, சமர்ப்பித்சல்‌ - ஈன்றாகக்‌ கொடுத்தல்‌, 


ர்‌ 


112 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


மன்‌ உயிர்‌ ஆக்கைகள்‌ - உயிர்‌ பொருந்தியிருக்னெற சரீ 
ரங்கள்‌ என்னதல்‌ ; ! நிலையுள்ள உயிர்‌ மேற்கொள்ளுகின்ற 
சரிரங்கள்‌ என்னுதல்‌. திறந்து டெற்த வாசல்கள்தோ.றும்‌ 
அழைக்து திரியும்‌ * பொருள்‌ போன்று. ஓர்‌ உயிரே பல சரிரங்‌ 
களை எடுத்தலின்‌ * உயிர்‌ யரக்கைகன்‌ ' என்றொர்‌. எங்ஙனம்‌? 
எனின்‌, “மகிழ்‌ அலகு ஒன்றே போல்‌ மாறும்‌ பல்‌ யாக்கை ” 
என்றெபடியே, * ஓரலகுதானே காணிகிலையிலே நிற்பது 
கோடி நிலையிலே நிற்பது ஆமாறு போன்ற, ஓர்‌ உயிர்தானே 
கர்மங்களின்‌ வேறுபாட்டினால்‌ தேவ சரீரம்‌ முதலான 4 சரிரங்‌ 
கள்‌ பலவற்றை மேற்கொள்ளுதல்‌. இணி, உயிர்‌ என்பதனைத்‌ 
தொகுதி ஒருமையாகக்‌ கொண்டு பல உயிர்கள்‌ என்று 
கோடலுமாம்‌. 

என்னுமிடத்து - இறைவனுடைய குணங்களை அளவிட்டு 
அறியினும்‌, அளவிட்டு அறியமுடியா தபடி குற்றங்களின்‌ 
மிகுதி இருத்தலின்‌ “ளன்னுமிடத்தூ' என்றொர்‌. இறை உன்னு 
மின்‌ - இவற்றில்‌ அற்பத்தை ஆராயுங்கோள்‌. நீரே - இதற்கு 
ஒரு பிரமாண விருப்பமும்‌ வேண்டுவது இல்லை. சதாசார்ய 
உபதேசமும்‌ வேண்டா என்றபடி. "(2 

14, 


நீர்நுமது என்றிவை, வேர்முதல்‌ மாய்த்துஇறை 

சேர்மின்‌ உயிர்க்குஅதன்‌, நேர்‌ நிறை இல்லே. 

பெர - ரை பான்‌ எனது என்னும்‌ செருக்காகி.ப இவற்றைப்‌ 
பக்கவேசோடே அடியோடு அழித்து, இறைவனைச்‌ சேர்மின்‌; அவ்‌ 
வாறு சேர்தற்கு ஓத்ததும்‌ மிக்கதும்‌ இல்லை என்றவாறு. 

வி-கு “யான்‌ எனது என்னும்‌ செருக்கு அறுப்பான்‌ 
வானோர்க்கு, உயர்ந்த உலகம்‌ புகும்‌!” என்றார்‌ திருவள்ளுவரும்‌, கேர்‌ - 
ஓத்தது. நிறை - மிக்கது. இல்‌ என்பது - குறிப்பு வினை முற்று, 

ஈடு:--மூன்றாம்‌ பாட்டு. * குற்றங்களைப்‌ பார்த்த அளவில்‌ 
விடலாம்‌ என்றீர்‌; காலம்‌ ௮காதி; அக்‌ காலத்தில்‌ ஈட்டிய 
வினைகளும்‌ முடிவின்‌ றி இருக்னெ றன ; ஆதலால்‌, பற்றின 
காலம்‌ எல்லாம்‌ வேண்டுமன்றோ விடுகைக்கும்‌ !' என்ன, விடும்‌ 
தன்மையினைச்‌ சுருங்க அருளிச்செய்ரொர்‌; சம்சாரத்துக்கு 


1. “மன்‌? என்பதற்குப்‌ பொருர்துதல்‌ என்றும்‌, நிலைபெறுதல்‌ என்றும்‌ 
இருபொருள்‌ கூறார்‌. 

2. பொருள்‌--காய்‌. 

8. முதல்‌ இருவந்தாதி. 49. 

4, இசி லகு--ஒருவிதை ட்‌ 


இரண்டாம்‌ திருவாய்மொழி--பா, 8 118 


வித்து இன்னது என்னும்‌, அதற்கு மருந்து இன்னது என்‌ 
அம்‌ அருளிச்செய்ரொர்‌. ! 

நீர்‌ அமது - கேட்டினைச்‌ செய்ற “ யான்‌, ௫ எனது! என்‌ 
னும்‌ செருக்குக்கள்‌. ஈண்டு ௮திகாரம்‌-பி றர்க்கு உபதேசிக்கும்‌ 
முன்னிலை இடமாதலின்‌; (யான்‌, எனது? என்னும்‌ தன்மைப்‌ 
பெயர்களை “நீம்‌ நுமதூ' என முன்னிலையாக அருளிச்செய்றோர்‌. 
இனி, செருக்னெப்‌ புலப்படுத்தும்‌ அச்‌ சொற்களைத்‌ தாம்‌ தம்‌ 
திருவாயால்‌ கூறுதற்கு அஞ்சு * தீர்‌ நுமது? என்றோர்‌ ma 
மாம்‌ ; ௯ நின்‌, நாக்கு வேம்‌ என்பது கருத்து. ஈன்று; * en 
உடைமை ' என்னுமது வேணுமாஇல்‌ தவிருகிறேன்‌, “நரன்‌ " 
என்னுமது தவிரும்படி. என்‌? ம இவன்‌ “அஹம்‌' என்‌ 
ரூல்‌, இராவணன்‌ முதலியோர்‌ £ நான்‌” என்னும்‌ போன்று பிற 
ருடைய மானைத்‌ தவிர்தீதுக்கொண்டு அன்றே இருப்பது ; சரி 
ரத்தில்‌ அஹம்புத்தி பண்ணிப்போருமது தவிர வேணுமே! 


1. **நீர்றுமது ?? என்பது சம்சாரத்துக்கு வித்து; *( வேர்முதல்‌ 
மாய்த்து 7? என்பது மருந்து. 

2. *உரகம்‌ அன்ன சொல்‌ யான்‌ உனக்கு உரைசெயின்‌ உரவோய்‌, ஈ.ர 
சம்‌ எய்துவன்‌ சாவும்‌ வெர்துகும்‌ என சவின்றான்‌ ” என்று அசுரகுரு கூறும்‌ 
கூற்று ஈண்டு நினைவிற்கு வருன்ற து. (கம்ப, இரணியன்வதை. 87.) 

8. “கான்‌ என்னுமது தவிரும்படி என்‌? என்னில்‌ 1? என்றது - சான்‌ 
என்ற சொற்குப்‌ பொருள்‌ உயிர்‌ என்பதாம்‌; அவ்‌ உயிரைச்‌ தவிர்வது எப்படி? 
என்றவாறு. இதற்கு இருவகையில்‌ விடை அருளிச்செய்‌ஒருர்‌: ஒன்‌ றுஃயிர்கள்‌ 
எல்லாம்‌ இறைவனுக்கு அடிமை ; தனக்குத்தானே உரியதா சுதர்திரம்‌ 
அவற்றிற்கு இல்லை $ அவ்உயிரில்‌ இல்லாத ௮ச்‌ சுதர்திரத்தை அதனிடத்தில்‌ 
ஏற்றிச்‌ கூறுதல்‌ ஒழிதல்‌ வேண்டும்‌ என்றோர்‌. அதாவது - “ஈான்செய்தேன்‌ 1 
என்பது போன்று கூறுமிடங்களில்‌ அகங்காரம்‌ தோன்றுதல்‌ காண்‌ க.அவ்வாறு 
கூறின்‌, இறைவனுடைய சுதர்‌திரத்தை நீச்ச, இராவணன்முதலியோர்‌ சான்‌ 
என்னு கூறிச்‌ கேட்டினை அடைச்ச துபோன்று,உயிர்ச்குச்‌ கேட்டினை விளைத்‌ தச்‌ 
கோடலின்‌ அதனை ஒழித்தல்‌ வேண்டும்‌ என்றபடி.,பண்டே உன்‌ சொண்டாம்‌ 
பழஉயிரை என்னது என்று; கொண்டேன்‌? என்றார்‌ இவ்விய கவியும்‌. இத 
னையே, வியாக்கயொனத்தில்‌ * இவன்‌ அகம்‌ என்றால்‌ இராவணன்‌ முதலியோர்‌ 
கான்‌ என்றாற்‌ போன்று பிறருடைய நானைத்‌ தவிர்த்துக்கெொண்டன்றே இருப்‌ 
பது? என்றோர்‌. வியரக்யொனத்தில்‌ * பிறர்‌ ? என்றது - இறைவனை. இரண்‌ 
டாவது விடை, உயிர்ப்பொருளைக்‌ காட்டுற ரான்‌ என்ற சொல்லால்‌ சரீரத்‌ 
தைச்‌ கூறுவது தவிரவேண்டும்‌ என்றோர்‌. இதனையே, “சரீரத்தில்‌ அகம்புத்தி 
பண்ணிப்‌ போருமது தவிர வேணுமே !? என்ற வாகச்கியத்தால்‌ தெரிவிக்கிறார்‌. 
ஆக, அகங்காரத்தோடு கூறுறெ சான்‌ என்பதும்‌, சரீரத்தைச்‌ கூறுற நான்‌ 
என்பதும்‌ தவிர்தல்வேண்டும்‌ என்றபடி, 

15 


114 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


இவை வேர்முதல்‌ மாய்த்து - இவற்றை வேர்முதல்‌ மாய்க்‌ 
கையாவது-உறுதிப்பொருள்‌ அன்று என்னும்‌ நினைவுஉண்டா 
'தல்‌. இரண்டு மரங்கள்‌ சேர நின்றால்‌, ஒன்‌. நிலேதொளை த்துப்‌ 
பெருங்காயத்தை வைக்கச்‌ சல நாள்‌ ஒன்று போலே "கின்று, 
பின்னைப்‌ பட்டுப்போகாஙின்‌ றது ; அப்படியே, யான்‌ எனது 
என்னம்‌ செருக்கு விடத்தக்கது என்னும்‌ நினைவு உண்டாகத்‌ 
தன்னடையே சம்சாரம்‌ அடி. அற்று, நிற்கும்‌ என்‌ றப டி. 
1 உயிர்‌ அல்லாத சரிரத்தில்‌ உயிர்‌ என்ற புத்தியும்‌, தன்னைச்‌ 
சார்ந்தன அல்லாதவைகளில்‌ தன்னுடையவை என்னும்‌ புத்தி 
யும்‌, அறிவின்மையாெ மரம்‌ தோன்றுவதற்கு இரண்டு 
விதைகளாக இருக்கின்றன ”' எனப்‌ பிறப்பு ஈனும்‌ வித்து 
இன்னது என்றும்‌, “அடியார்களை கழுவ விடாத அச்சுதனே! 
'ஈான்‌ உனக்கு அடியவனாக இருக்கின்றேன்‌ என்னு நினைக்கும்‌ 
அறிவானது, பிறப்பினை மாற்றுதற்கு மருந்தாக இருக்கன்‌ 
றது” என அதனை நீக்குதற்கு வழி இன்னது என்றும்‌ 
ஸ்ரீவிஷ்ணு புராணம்‌ கூறுனெ றது. ஆதலால்‌, அளிக்குமவன்‌ 
எப்போது பரதுகாப்போம்‌ என்று சமயத்தை எதிர்பார்த்துக்‌ 
கொண்டுஇருக்க, இவன்‌ பக்கல்‌ விலக்காமை உண்டானால்‌ 
விரோதி போகத்‌ தட்டு இல்லை என்கை. 


பூ 


இறை சேர்மின்‌-அடையத்‌ தக்கன அல்லாதவற்றை நீக்கி 
வகுத்த “ சேஷியானவனைப்‌ பற்றப்‌ பாருங்கோள்‌. சம்சாரி 
இறைவனை அடைதல்‌ -கெடு மரக்கலம்‌ கரை சேர்ந்தாற்‌ 
போன்று இருக்கையாலே *சேம்மின்‌”? என்றொர்‌. உயிர்க்கு 
அகன்‌ கேர்‌ நிறை இல்‌ - இத்தோடு ஒக்கச்‌ சீரியது இல்லை 
என்னுதல்‌; நேர்‌ என்று ஒப்பாய்‌, நிறை என்று மிகுதியாய்‌, 
உயிர்க்கு இத்தோடு ஒத்ததும்‌ மிக்கதும்‌ இல்லை என்னுதல்‌. . 
ஞான ஆனந்தங்களை இலக்கணமாகவுடைய ஆத்மாவிற்கு, 
முதலில்‌ ஹிதமுமாய்‌ அடுத்த கணத்தில்‌ பிரியமுமாய்‌இருக்கும்‌ 
இத்தோடு ஒக்கும்‌ சீரியது இல்லை என்றபடி, * 4 பிறப்பாஇய 
பெருங்கடலில்‌ மூழ்னெவர்களாய்‌ ஜம்புலன்களாூற நீர்‌ வாழ்‌ 
பிராணிகளால்‌ இழுக்கப்படுனெறவர்களாய்‌ உள்ள . மக்க 
ளுக்கு, எங்கும்‌ நிறைக்திருக்கற விஷ்ணுவாறெ ஓடத்தினைத்‌ 
தவிர, சிறந்த சாதனம்‌ வேறு ஒன்று தியம்‌ ம்‌ இப்‌ 


ஜெவை இலையை வ வவாகை 


ம்‌. மீ விஷ்ணுபுசா, 6.7: 11, 
3. அஆ - தலைவன்‌. 


4. விஷ்ணுதர்மம்‌, 122. 


இரண்டாம்‌ திருவாய்மொதி--பா. 8, 4 115 


பொருட்டு. ' எங்கும்‌ நிறைந்த ஓடம்‌ ஆகையால்‌ இக்கரையும்‌ 
அக்கரையும்‌ ஒன்றாய்‌ கின்று அவ்வருகு ரடசிஅம்‌ என்பது 
பெறுதும்‌, (8) 
P 15. 
இல்ல தும்‌ உள்ள அம்‌, அல்லது அவன்‌ உரு 
எல்லையில்‌ அற்‌ நலம்‌, புல்கு பற்று அற்றே. 
பொ - ரை இறைவனுடைய வடிவம்‌, அழிந்து போகின்ற 
உடலும்‌ அழியா ததான உயிருமாகிய இவற்றின்‌ தன்மையினையுடைய அ 
அன்னு ; எல்லையில்லா த ஆனந்தமயமான அ; ஆதலால்‌, வெளிப்பொருள்‌ 
உகளிலுள்ள ஆசையினை நீக்கி அவனைப்‌ பற்று என்றோர்‌. ; 
வீ - கு 3-—இல்லஅ, உள்ளது என்பன வினையாலணையும்‌ பெயர்‌ 
கள்‌. அல்லத - முற்று, “தோற்றக்‌ கேடுகளின்மையின்‌ -நித்தமாய்‌; 
கோன்மையால்‌ தன்னை ஒன்றங்‌ கலத்தலின்மையின்‌ அய்தாய்‌, தரன்‌ 
எல்லாவற்றையுங்‌ கலந்து நிற்கன்ற முதற்பொருள்‌, விகாரமின்றி 
எஞ்ஞான்றும்‌ ஒரு தன்மைத்தாதல்‌ பத்தி, அதனைச்‌ செல்க 
ர்‌; மேல்‌, £ மெய்ப்பொருள்‌ ? என்னும்‌, £ உள்ளஅ ' என்றும்‌ கூறிய 
தூஉம்‌ இதுபந்றியெனவுணர்க !' என்ற இழப்‌ பன்‌ அல்லஅஅவ 
அரு எல்லையிலக்கலம்‌? என்பதனோடு ஓப்புகோக்கல்‌ தகும்‌. (குறள்‌. 
மெய்யு, 8, பரி.) 


1. “விஷ்ணுவாகிற. ஓடம்‌” என்றார்‌ மேல்‌ ; விஷ்ணு என்பதற்கு எங்கும்‌ 

நிறைந்தவன்‌ என்பது பொருளாதலின்‌, ஈண்டு * எங்கும்‌ நிறைந்த ஓடம்‌ 
ஆகையாலே. என்றார்‌. இவ்விடத்தில்‌ ££ பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீச்துவர்‌ நீர்‌ 
தார்‌, இறைவ அடிசேரா தார்‌ ??: என்ற திருக்குறள்‌ நினைத்தல்‌ தகும்‌. 
2, இதுகாறும்‌,' ““வீடுமின்‌??, ((உன்னுயின்‌??, :*சேர்மின்‌?? என்று பல 
ரைக்‌ குறித்துப்‌ பொதுவில்‌ உபதேசம்‌ செய்து வந்த ஆழ்வார்‌, இங்குப்‌ “புல்கு” 
என்ற ஒருமையில்‌ அருளிச்செய்கிறார்‌ ; காரணம்‌ என்னை ? எனின்‌, உபதேசம்‌ 
கேட்டு வந்த பலரும்‌, தங்களுக்குத்‌ தலைவனாக ஒருவனை நியமிக்க, நியமிக்கப்‌ 
பட்ட அவன்‌ ஆழ்வார்‌ முன்னிலையில்‌ அண்மையில்‌ வந்து நிற்க, ' எல்லார்க்கு 
மாக அவனை ரோக்‌ அருளிச்செய்கன்றார்‌ எனச்‌ கோடல்‌ அமையும்‌; மேல்‌ 
வருகின்ற ஒருமைகட்கும்‌ காரணம்‌ இங்வனமே கொள்க. உரைசாரரும்‌ 
புல்கு? என்பதனைத்‌ தொகு திஒருமை என்பர்‌, “முன்‌ போற்றுவம்‌, செய்தும்‌ 
என வீளப்பாட்டுத்‌ தன்மைப்‌ பன்மை முற்றாகவும்‌, பின்னர்க்‌ கூறு ஒன முன்‌ 
னிலையேவலொருமையாகவும்‌ ' கூறினமையின்‌, வழிஅலும்‌ சார்புதூலும்‌ செய்‌ 
வோர்‌ பலர்‌ குழீஇ ஒருவர்க்கொருவர்‌ கூறங்கடற்றாக; இச்குத்‌ திரம்‌ செய்யப்‌ 
பட்டதென்த.!? (சன்‌. சூத்‌, 9௦) என்னும்‌ சங்கர ஈமச்சிவொயருரை ஈண்டு அம்‌ 
ரோச்குச௪, ட்‌ 


116 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


ஈடு :--நாலாம்பாட்டு, ! விடப்படுன்ற பொருள்கள்‌ 
போன்று இன்பம்‌ அற்றனவாயும்‌, குற்றங்களையுடையன வா 
யும்‌ இராது என்று பற்றப்படுகின்ற பொருளின்‌ இனிமை 
யினை அருளிச்செய்ரொர்‌. 

இல்லதும்‌ - * பிரமாணங்களால்‌ அறியக்கூடாததாய்‌, 
முயற்கொம்பு என்பது போன்று உலகத்திலே இல்லாததாய்‌ 
உள்ள தன்மையினைப்‌ பற்றவாதல்‌, * இப்பி வெள்ளியாகத்‌ 
தோன்றுதல்‌ போன்று கண்களுக்குத்‌ தோன்றுகிற அளவே 
யாகிப்‌ பின்‌ பிரமாணங்களைக்‌ கொண்டு நோக்கின்‌ இல்லை 
என்று கூறத்‌ தக்கதாயுள்ள தன்மையினைப்‌ பற்றவாதல்‌ “இல்‌ 
லது? என்கிறார்‌ அல்லர்‌; தோன்றி மறையும்‌ மின்னலைப்‌ 
போன்னு, அழியும்‌ தன்மையது ஆதலின்‌, உடலை  இல்லதூ”? 
என்கிறார்‌. உள்ளதும்‌ - அழிந்துபோகும்‌ பொருளினும்‌ வேறு 
பட்டுள்ள தன்மையினை நோக்‌ உயிரை உன்னது? என்‌ 
றார்‌. * “உள்ளது என்று கூறப்படும்‌ உயிரும்‌ இல்லது 
என்ன கூறப்படும்‌ உடலும்‌” என்று விஷ்ணு புராணமும்‌, 
£ “சத இயம்‌என்‌ ற சொல்லால்‌ கூறப்படும்‌ உயிர்களும்‌, பொய்மை 
என்ற சொல்லால்‌ கூறப்படும்‌ உடலும்‌” என்று தைத்திரியா 
உயபநிடதமும்‌ கூறுதல்‌ ஈண்டு ஒப்பு நோக்கத்‌ தக்கன. இனி, 
இல்லது உள்ளது என்பன வற்றிற்கு, உயிருக்கு வீடாக உள்ள 
உடலும்‌, அவ்‌ வீட்டிற்குள்‌ தங்கியிருக்னெற உயிரும்‌ என்று 
பொருள்கூறலுமாம்‌. 

அல்லஅ அவன்‌ உரு-அழிம்தபோகின்‌ றசரி ரத்தின்‌ படியும்‌ 
அன்ற; உடலின்‌ சேர்க்கையால்‌ 4 கான்‌ சுகத்தையுடயவன்‌”? 
என்ற ஆத்மாவின்படியும்‌ அன்று அவன்‌ சொரூபம்‌. ஆயின்‌, 


எங்கனம்‌ இருக்கும்‌? என்னில்‌,எல்லை இல்‌ ௮ம்‌ நலம்‌- ஆனந்த ' 


1. விடப்படுன்றவை ஃ இத்தும்‌ அடித்தும்‌, இன்பமற்றதாயும்‌ குற்றங்‌ 
கனையுடையதாயும்‌ இருப்பது - அரித்து, குற்றங்களையுடையது - இத்து, 

2. இவ்வாறு கூறுன்றவன்‌ 6 குர்யவாதி,, 

9. இவ்வாறு கூறுன்றவன்‌ - மாயாவாதி, மயங்கிய வழிப்‌ பேய்த்‌ 
தேரிற்‌ புனல்போலத்‌ தோன்றி மெய்யுணர்ர்தவழிக்‌ கயிற்றில்‌ அ. ரவுபோலக்‌ 
கெடுதலின்‌ பொய்யென்பாரும்‌, நிலை வேறுபட்டு வருதலால்‌ கணம்தோழறும்‌ 
பிறந்து இறக்குமென்பாறாம்‌ எனப்‌ பொருட்பெற்றி கூறுவார்‌ பலதிறத்தரா 
வர்‌)? என்ற பரிமேலழகருரை இங்கு ஒப்பு கோச்குக, 

4, ஸ்ரீ விஷ்ணுபுரா. 2, 12: 98. 

5. தைத்திரீயம்‌, 6, 


6. சுருதி, 


இரண்டாம்‌ திருவாய்மொழி பா. 4, 6 117 


மய :” என்னும்‌, * 'உணர்முழுகலம்‌'? என்றும்‌, * 4 ஒடியாஇன்‌ 
பப்‌ பெருமையோன்‌ ” என்றும்‌, £ “£ சடர்ஞான இன்பம்‌?” என்‌ 
அம்‌, * “எல்லா நற்குணங்களையும்‌ இயற்கையாகவுடையவன்‌ 
இறைவன்‌” என்றும்‌ கூறலாம்படி. இருக்கும்‌. புல்கு-குணஞான 
முடையவனுக்கு, குணங்களால்‌ மேம்பட்ட இறைவனுடைய 
அஅபவம்‌ £ அங்கநாபரிஷ்வங்கம்‌ போன்று போகரூபமாய்‌ 
இருக்குமாதலின்‌ :புல்கு' என்றோர்‌. பற்றுஅற்றே - அதுசெய்யு 
மிடத்தில்‌ இருகரையன்‌ ஆகை யன்‌ றிக்கே, பு தம்புள்ள பற்றுக்‌ 
களை அற்றே புல்கு. இறைவன்‌ ““பூற்றிலார்‌ பற்ற கின்ற”வனா 
தலின்‌, பற்று அற்றே புல்கவேண்டும்‌, [69 
10. 
அற்ற து பற்று எனில்‌, உற்றது வீடு உயிர்‌ 
செற்றது மன்‌ னுறில்‌, அற்றுஇறை பற்றே. 

பொ - ரை :அபுறம்பேயுள்ள ஆசை நீங்குமாயின்‌, உயிரானது 
மோக்ஷத்தை யடைந்ததாம்‌ ; நிலைபெற்ற மோக்ஷத்தை யடைய விரும்பி 
னால்‌, அந்தக்‌ கைவல்ய இன்பத்தினையும்‌ அழித்த; அவ்‌ இறைவனுக்கே 
தீர்ந்து அவனைப்‌ பற்றுவாயாக என்றபடி. 

வீ - ரூ காரணமற்றபொழுதே காரியமும்‌ அற்றதாமுறைமை 
பத்தி, £பற்றற்றகண்ணே? என்றார்‌; £ அற்றது பந்றெனில்‌, உற்றது 
வீடு? என்பதூஉம்‌ ௮௮ பற்றி வந்தது என்பது பரிமேலழகருசை. 
(குறள்‌, 849). உற்றது? என இறந்தகாலத்தாற்‌ கூறியது - தெளிவு 
பத்தி. “அஅ செற்று” என மாற்றுக, மன்னுறில்‌ அற்று இறை பற்றே! 
என்றதனால்‌, மேலே “வீடு? என்றது, கைவல்யத்தைக்‌ குறித்தது. 
மன்னவுறில்‌ என்பத மன்னுறில்‌ என விகாரப்பட்டஅ, 


ஈடு :-—ஜரந்தாம்பாட்டு, 7 இறைவனைப்பற்றுமிடத்து வரு 
ன்ற இடையூற்றை நீக்கும்‌ தன்மையினை அருளிச்செய்றோர்‌. 


1. தருவாய்‌, 1. 1: 2, 

2. தஇிறாவாய்‌, 8, 8: 9, 

9. தருவாய்‌. 10, 10: 10. 

4. ஸ்ரீ ஆளவர்தார்‌ தோத்திர ரத்கம்‌ஃ 

2... அவ்கநாபரிஷ்வங்கம்‌_—பெண்ணின்‌ கலவி, 


6. திருவாய்‌, 7. 2: 7. 


7. “இடையூறு? ஆவது - * அற்றது பற்று. எனில்‌ உற்றது வீடு உயிர்‌ 
என்னும்‌ .ஆத்ம அனுபவம்‌. * நீக்குச்சன்மை? என்றது ஈ * அதுசெழ்.து 74 
என்றதனை ரோக்‌, 


18 'திருவாய்மொழி--முத்ற்‌ பத்து: 


இங்கு *இடையூ.ற்‌? என்றது . கைவல்ய ௮நுபவத்தினை. ஆயின்‌, 
அதனை இடையூறு என்றல்‌ பொரும்தமோ ? எனின்‌, இந்திர 
பத,த்தனைக்‌ கோலுமவன்‌ 'இவ்வருகு உண்டான ஜங்வர்யத்‌ 
தைக்‌ கோலான்‌: பிரஹ்மபத த்தை ஆசைப்படுமவன்‌ இவ்வருகு 
உண்டான இம்திரபதத்திற்‌ கண்வையான்‌; கைவல்யத்தை (ஆத்‌ 
மாஅபவத்தை) ஆசைப்படுமவன்‌ ஐஸ்வர்யம்‌ முதலியவைகளில்‌ 
கண்வையான்‌ ; எல்லா ஈற்குணங்களையுடையனாய்‌, திவ்வியமங்‌ 
கள விக்ரெகத்தையுடையனாய்‌ இருக்குமவனைப்‌ பற்றுமவன்‌ 
இவை இத்தனையிலும்‌ கண்வையான்‌ ; ஆக, இங்ஙனம்‌, இவை 
ஒன்றற்கு ஒன்று இடையூறு ஆதல்‌ காண்க. 

அற்றது பற்று எனில்‌ - உடலும்‌ உடல்‌ சம்பந்தமான 
பொருள்களும்‌ ஆன இவற்றில்‌. உண்டான: ஆசை நீங்கியது 
என்னில்‌. உயிர்‌ வீடு உற்றது - ஆத்மா மோக்ஷத்தை அடைக்‌ 
தது. அடையல்‌ உறும்‌ என்றபடி. வேறுபட்ட ஞான த்தையும்‌ 
சொருபத்தினையுமுடைய உயிர்ப்பொருளுக்கு உடலின்‌ சேர்க்‌ 
கையால்‌ மறதி உண்டாறெது ; ௮ம்‌ மறதி யோகத்தின்‌ பயிற்சி 
யால்‌ நீங்னெவாறே சொருபம்‌ பிரகாசிக்கும்‌ ; அது நித்தியமாய்‌ 
ஞான ஆனந்தங்களாய்‌ இருக்கையாலே * இதுதன்னையே ஆ.நு 
பவிக்க அமையாதோ ! என்று தன்‌ பககலிலே கால்‌ தாழப்‌ 
பண்ணும்‌ ; அங்கு அஅபவிக்கும்‌ அவ்‌ இன்பத்தனையே இங்கு 
“வீடு” என்றோர்‌. அது செற்று - அதனை முகஞ்‌ இதறப்‌ 
புடைத்து. மன்‌ உறில்‌ - மன்னஉறில்‌. அதாவது - தன்னைப்‌ 
பற்றினால்‌ * இன்னமும்‌ அதற்கு அவ்வருகே ஒர்‌ அறுபவம்‌ 
உண்டு ' என்று இருக்க வேண்டாதபடியான நிலைகின்‌ ற உறு 
திப்பொருளைப்‌ பற்றப்‌. பார்க்கில்‌ என்றபடி. 

அற்று இறை பற்று - அடைகின்ற காலத்திலே அவனுக்கு 
என்று அறுதிசெய்து, சேஷியான அவனைப்‌ பற்றப்‌ பார்‌. 
இனி, இதற்கு 'மாற்பால்‌ மனஞ்சுழிப்ப மங்கையர்தோள்‌ கை 
விட்டு” என்றெபடியே, இறைவனைப்‌ பற்றி இதனை அறுப்பதற் 
குப்‌ பார்ப்பாய்‌ என்று உரைத்தலுமரம்‌, ூ இப்பொருளுக்குப்‌ 
“பற்று? என்னும்‌ முற்றை எச்சமாக, * அற்று” என்னும்‌ எச்‌ 
சத்தை முற்றாக்குக, (5) 

18 


பற்றிலன்‌ ஈசனும்‌, முற்றவும்‌ நின்றனன்‌ 
பற்றிலை யாய்‌ அவன்‌; முற்றில்‌ அடங்கே, 


3: மூன்றார்‌ திருவர்தாதி, 14, 


ஆ. 


இரண்டாம்‌ திருவாய்மொழி--பா. 6 110 


பெ . ரை இறைவனும்‌ பற்றையுடையவனாடி உலகத்துப்‌ 
பொருள்கள்‌ எல்லாமாகவும்‌ நின்றான்‌ ; ஆதலால்‌, நீயும்‌ பற்றையுடை 
மையாய்‌ அவ்‌ இறைவனுடைய கொண்டுகள்‌ அனைத்திலும்‌ சேர்க என்‌ 
கிறார்‌, * 


வி - கு பற்றின்‌ - பற்றினையுடையவன்‌ ; இல்‌ - வீடு; அதா 
வஅ - இருப்பிடம்‌, பதற்றிலையாய்‌ - பற்றினையுடையையாய்‌, முற்றில்‌ - 
முழுவதிலும்‌, 


ஈடு -—ஆரும்பாட்டு. பற்றுமிடத்தில்‌ வரும்‌ இடையூற்றை 
நீக்குதலை அருளிச்செய்தார்‌ மேல்‌; ஆயின்‌, : நீர்‌ பரிகாரம்‌ 
சொல்‌.லுகைக்கு எல்லா விருப்பமும்‌ முற்றுப்‌ பெற்றவனாய்‌, 
சேஷியாயிருக்றெ அவன்தான்‌ நமக்குக்‌ கைப்புகுக்தானோ (2 
என்ன, அவன்‌ பக்கல்‌ திருத்தவேண்டுவது ஒன்று இல்லை ; 
அவன்‌ பற்றுக்கு இருப்பிடமானவன்‌ என்றரொர்‌. 


பற்றிலன்‌ - அன்பை உறைவிடம்‌ ஆக உடையவன்‌. பற்றி 
லன்‌ என்பது - பற்றிலான்‌ என்பதன்‌ விகாரம்‌; “அகத்தி 
லான்‌? என்பது போன்ற; அகத்திலான்‌ - - அகத்திலே இருப்‌ 
பவன்‌. அன்புள்ளவனாயினும்‌, இறைவன்‌ அன்றோ அவன்‌? 
எனின்‌, ஈசனும்‌ - இறைமைத்தன்மை கழற்ற ஒண்ணாமை 
யாலே டெக்குமித்தனை. கழற்ற ஒண்ணாமையால்‌ டெக்தாஅம்‌ 
அச்சத்திற்குக்‌ காரணமாமே ? எனின்‌, ஆகாது; அவ்‌ இறை 
மைத்‌ தன்மை இவ்‌ அன்பு குணமாகைக்காகக்‌ டெக்றெறு ; 
அஞ்சுதற்கு உடல்‌ அன்று; பெரியவன்‌ எளிமையே குணம்‌ 
ஏன்று சொல்லப்படும்‌. ஆயின்‌, இதனை நாம்‌ காணும்‌ இடம்‌ 
உண்டோ? எனின்‌, "பூவில்‌ கண்வைத்துதீ தொடுக்கில்‌ அதில்‌ 
ஆசை பிறக்கும்‌ என்று கண்ணை மாறவைத்துத்‌ தொடுத்து, 
பூவிற்று பிழைக்குமத்தனை வறியவ ரான: மாலாகாரம்‌, தண்ண 
ளியே இவர்கட்கு விஞ்சியிருப்பது, மேன்மை கழற்ற ஒண்ணா 
மையாலே இடந்தது இத்தனை ; இரண்டும்‌ அவ்‌ இறைவனிடச்‌ 
தில்‌ தங்கியிருக்க, தண்ணளியே உள்ளது என்று அறிந்தபடி. 
என்‌ என்னில்‌? சேஷிகளாய்‌ இருப்பார்க்கு அடியார்களை 
அழைத்துக்‌ காரியம்‌ கொள்ளலாய்‌ இருக்க, : நெடு்தெருவே' 
போகிறவர்கள்‌ கான்‌ இருந்த முடுக்குத்தெருத்‌ தேடி,வந்த 
போதே தண்ணளியே வனப்‌ என்னும்‌ இடம்‌ தெரிம்‌ 


1. ஸீ விஷ்ணுபுரா, 8, 169791, - -. -- * 


120 திருவாய்மொழி முதற்‌ பத்த 


தது இல்லையோ ? ! என்றும்‌ ஒக்கச்‌ சஞ்சரிக்கற வழியிலே நிதி 
எடுப்பாரைப்போலே, என்னுடைய அடிமைக்குத்‌ தக்ககான 
தொழிலிலே சேர்ந்து அவன்‌ விருப்பின்படி என்னை உப 
யோடத்துக்கொள்ள எதிர்பாராகின்றேன்‌”' என்று கூறினார்‌ 
என்னு விஷ்ணுபுராணம்‌ கூறுமாற்றால்‌ ௮றிதல்‌ தகும்‌. 


முற்றவும்‌ கின்றனன்‌- ?“ எல்லாப்‌ பிராணிகளுக்கும்‌ கான்‌ 
ஒத்தவன்‌, எனக்கு எவனும்‌ பகைவன்‌ இலன்‌; அன்பனும்‌ 
இலன்‌, எவர்கள்‌ என்னை பக்தியால்‌ ௮டைஇன்றார்களோ 
அவர்கள்போலவே நானும்‌ அவர்களிடத்தில்‌ ௮ன்புடண்வசிக்‌ 
கின்றேன்‌ ” என்றெபடியே, அடையும்‌ திறத்தில்‌ ஒத்தவனாய்‌ 
இருந்தான்‌. £ இத்தலை இருந்தபடி இருக்கத்‌ தான்‌ எல்லார்க்‌ 
கும்‌ ஒத்திருக்கை. பற்றிலையாய்‌ - நீயும்‌ பற்றினையுடையையாய்‌, 
அவன்‌ முற்றில்‌ அடங்கு - * “ நான்‌ எல்லர்‌ அடிமைகளும்‌ செய்‌ 
வேன்‌”! என்றெபடியே, அவனுடைய எல்லாத்‌ தொண்டுகளி 
ஓம்‌ சேர்வாய்‌. 


1, “என்றும்‌ ஒக்கச்‌ சஞ்சரிக்க வழியிலே நிதி எடுப்பாரைப்போலே” 
என்ற வாச்யெத்துக்குச்‌ கருத்‌ து-என்னுடைய சொரூபம்‌ அாதியாக இருக்க 
இழம்‌ திருந்த கான்‌, இப்போது ஒரு முயற்சியும்‌ இன்றியே காணப்பெற்றேன்‌ 


என்பதாம்‌. 


9% ஸ்ரீதேை, 9: 24, இங்கு,  கடுவையுண்டாச வருத்தும்‌ வெகுளி 
யும்‌ அருளும்‌ கோட்டமும்‌ செப்பமும்‌ ஆய இவை மறமும்‌ அறமும்‌ உடை 
யாசிடத்‌ தஉடையையாய்‌ இல்லாரிடத்து இல்லாயாய்‌ இருத்தல்‌ அல்லத மாற்றா 
ருயிரின்‌ கண்ணும்‌ கேளிருயிரின்‌ கண்ணும்‌ அதனை மாற்றுதற்றொழிலும்‌ 
அதற்கு ஏமஞ்‌ செய்தற்றொழிலும்‌ உடையையல்லை ; நினக்கு மாற்றோரும்‌ 
சேலிரும்‌ இல.ராதலான்‌. என்றது, குற்றமாயெ மறமுடையாரிடத்து வெகு 
ளியும்‌ கோட்டமு முடையையாய்‌ ௮ஃது இல்லாதாரிடத்து இல்லையாதலும்‌, 
குணமாகிய அறமுடையாறிடத்து அருளும்‌ செம்மையுமுடையையாய்‌ 
௮ல்தில்லாரிடத்து இல்லையாதலுமல்லது நினக்குப்‌ பகையாயினாருயிரின்சண்‌ 
அதனை மாற்றுதற்றொழிலும்‌ நினக்குக்‌ கேளிராயினாறாயிரின்கண்‌ அதற்கு 
ஏமஞ்செய்தற்றொழிலும்‌ உடையையல்லை $ அவ்‌ இருதிறத்தாரும்‌ நினைக்கு 
இன்மையான்‌ என்றவாறு? என்ற பரிபாடல்‌ உரைப்பகுதி ஒப்புகோக்கல்‌ 


தீரும்‌. (4: 49-55), 


8. 2 இத்தலை இருந்தபடி இருக்க 2 என்றதற்குக்‌ கருத்து, பிறப்பாலும்‌ 
ஓழுக்கத்தாலும்‌ ஞானத்தாலும்‌ அவ்‌ உயிர்கள்‌ இருந்த இரும்த நிலையிலேயே 
இரும்‌ தகொண்டு இருச்ச என்பதாம்‌, 


4, ஸ்ரீராமா, அயோத்‌, 91, 26, 


இரண்டாம்‌ திருவாய்மொழி--பா. 6 ' 121 


இனி, இப்‌ பாசுரத்திற்குப்‌ பட்டம்‌ அருளிச்செய்யும்படி : 
பற்றிலன்‌ ஈசனும்‌ - * 4 எங்கும்‌ நிறைந்து எல்லா விருப்பமும்‌ 
முற்றப்‌ பெற்றவனாக இருத்தலின்‌ வாசுதேவன்‌ ஆரெொய்‌ 9 
என்றபடியே, எல்லா ஈற்குணங்களோடும்‌ கூடினவனாய்‌, 
ஞானம்‌ ஆனந்தம்‌ குற்றம்‌இன்மை இவற்றையே வடிவாக 
உடையவனாய்‌, ஏவப்படுகன்றவர்களான நித தியசூரிகளை 
உடையவனாய்த்‌ திரைமாறின கடல்போலே பரமபதத்தில்‌ 
எழுக்தருளி இருக்கின்‌ றவனும்‌ அவர்கள்‌ பக்கல்‌ பற்றுடைய 
வன்‌ அல்லன்‌. ஆயின்‌, அவர்கள்‌ பக்கல்‌ பற்றுடையவன்‌ அன்‌ 
றிக்ே இருந்தால்‌ குறைபட்டு இரானோ என்னில்‌, 

முற்றவும்‌ கின்றனன்‌ - அவர்கள்‌ எல்லாராலும்‌ வரும்‌ 
ஏற்றமும்‌ இன்று வந்து அடைகிற இவனாலே ஆம்படி. கின்‌ 
ரான்‌ ; ஆயின்‌, அப்படி கின்ற இடம்‌ உண்டோ? எனின்‌; 
4 இன்று வந்து அடைந்த சுக்கிரீவனுக்கு ஒரு வாட்டம்‌ வரில்‌, 
பசுவானது அன்று ஈன்ற கன்றின்‌ வாத்சல்யத்தாலே முன்‌ 
ஈன்ற கன்றையும்‌ கொம்பிலே கொள்ளுமாறுபோன்று, £ கிச்‌ 
தியாஸ்ரிதையான பிராட்டியாலும்‌ காரியம்‌ இல்லை ”' என்றான்‌ 
ஸ்ரீ ராமபிரான்‌. 


பற்றிலையாய்‌ - விட ஒண்ணாதாரை நீ ஒரு தலையாக விட்‌ 
டான்‌ அவன்‌ ; அவன்‌ ஒரு தலையானால்‌ விடலாமவற்றை விடத்‌ 
தட்டு என்‌ உனக்கு? அவன்‌ முற்றில்‌ அடங்கு - அவனையே 
எல்லாமாகப்‌ பற்றப்‌ பார்‌ ; ஆயின்‌, அவன்‌ எல்லாமாக இருப்‌ 
பனே 2 எனின்‌, * “ எல்லாப்‌ பொருளும்‌ வாசுதேவனே ” என்‌ 
அம்‌, £ “ தாயும்‌ தகப்பனும்‌ உடன்பிறந்தோனும்‌ வீடும்‌ காப்‌ 
பாற்றுமவனும்‌ ஈட்டோனும்‌ கதியும்‌ ஈாராயணனே ஆவன்‌ ?? 
என்றும்‌,  சற்றத்தார்களில்‌ ஒவ்வொருவர்‌ ஒவ்வொரு பயன்‌ 
பொருட்டு ; கேசவனே எல்லாப்‌ பயன்களின்‌ பொருட்டு ” என்‌ 
அம்‌ வருவன வற்றால்‌ அவன்‌ எல்லாமாக இருப்பான்‌ என்பது 
ஓர்தல்‌ தகும்‌. (8) 

1 

2, ஸ்ரீராமா யுத்‌, 41: க்‌, 

3. நித்யாங்ரிதை-“ எப்பொழும்‌ அகலல்லேன்‌ இறையும்‌ என்று மார்‌ 
பில்‌ எழும்‌தருளியிருக்றெ பெரியபிராட்டியார்‌. 

4. ஸ்ரீதை, 7: 19. 

5. சுபால உபநிடதம்‌, 

6. 

16 


௬. 


122 திருவாய்மொழி முதற்‌ பத்து 
18. 
அடங்கெழில்‌ சம்பத்து, அடங்கக்‌ கண்டு ஈசன்‌ 
அடங்கெழில்‌ அஃது என்று, அடங்குக உள்ளே. 
பெ - ரை $--கட்டடங்க அழயெகான செல்வம்‌ முழுவதையும்‌ 
பார்தது, ௮.து இறைவனுக்கு அடங்கிய செல்வமாகும்‌ என்‌.௮ நினைந்‌ ஐ, 
அச்‌ செல்வத்திற்குள்‌ நீயும்‌ ஒரு செல்வமாக அடங்குக என்றவா அ, 
விஃ கு 3 அடங்கெழில்‌ ? என்பத விகாரம்‌; அடங்க எழில்‌ 
என்று பிரிக்க, இரண்டாவது 4 எழில்‌ ? என்பது செல்வம்‌ ; எழுச்சிக்‌ 
குக்‌ காரணமாக இருத்தலின்‌ செல்வம்‌ எழில்‌ எனப்பட்டது, £ சம்‌ 
பத்து” என்பது சொல்லால்‌ ஒருமையாதலின்‌, i “அஃது? 
என்னும்‌ ஒருமைப்பெயராற்‌ குறித்தார்‌.  ௮டங்குக? என்ப : வியங்‌ 
கோள்‌ வினைமுற்று, 
ஈடு எழாம்பாட்டு, அடியார்பக்கல்‌ பற்றையே இயல்‌ 
பாக உடையவன்‌ என்றார்‌ மேல்‌; அவன்‌ பற்றையே இயல்பாக 
உடையவன்‌ ஆயினும்‌, அளவிட முடியாத இரண்டு விதமான 
மஹாவிபூதியையுடையவனாய்‌ இருந்தான்‌ ; இவன்‌ மிகச்‌ சிறிய 
ஓய்‌, மிகச்‌ சிறிய உபகரணத்தையுடையனாய்‌ இருந்தான்‌; ஆன 
பின்னர்‌, அவனை இவனால்‌ இட்டலாய்‌ இருந்ததோ? மேலும்‌, 
“கடலிலே புக்க அரும்பான அ இரண்டு தலையிலும்‌ கினைவு இன்‌ 
நறிக்கே இருக்கவும்‌, தரைமேல்‌ திரையாகக்‌ கள்ளுண்டு போக்து 
கரையிலே சேருகிறது இல்லையோ ? அப்படியே, அவனுடைய 
ஜஸ்வரிய அலையானது இவனைத்‌ கள்ளாதோ? என்னில்‌, இந்த 
ஐஸ்வரியம்‌ எல்லாம்‌ ஈமக்கு வகுத்த சேஷியானவனுடைய ஜஸ்‌ 
வரியம்‌ என்று நகினைந்தால்‌, தானும்‌ ௮அதுவாகச்‌ சேரலாமே! 
ஆனபின்னர்‌, சம்பந்த ஞானமே வேண்டுவது என்றொர்‌ 
எங்கனம்‌ எனின்‌ ? ஒரு வணிகன்‌ தன்‌ மனைவி கருவுற்று 
இருக்குங்‌ காலத்தில்‌ பொருள்‌ தேடும்‌ விருப்பினால்‌ வெளிநாடு 
சென்றான்‌ ; அவளும்‌ கரு உயிர்த்தாள்‌ ; மகனும்‌ தக்க வயது 
அடைந்து தனக்கும்‌ தமப்பனுருடைய வாணிபமே தொழிலாக 
மகனும்‌ பொருள்‌ தேடப்‌ போனான்‌ . இருவரும்‌ தத்தமக்கு 
வேண்டிய சரக்கு பிடித்துக்கொண்டு வந்து ஒரு பந்தலில்‌ தங்‌ 
னர்கள்‌ ; ௮ஃத; அவ்‌ இருவருக்கும்‌ இடம்‌ போதாமையால்‌ 
அம்பு அறுத்து எய்யவேண்டுபடி விவாதம்‌ உண்டான சமயத்‌ 
தில்‌, இருவரையும்‌ ௮ வன்‌ ஒருவன்‌ வந்து, * இவன்‌ உன்‌ 
தமப்பன்‌ ; நீ இவன்‌ மகன்‌? என்று அறிவித்தால்‌, கழ்‌ இழந்த 
நாட்களுக்குச்‌ சோதித்து, இருவர்‌ சரக்கும்‌ ஒன்றாய்‌, அவன்‌ 
காப்பாற்றுகன்‌ றவனாய்‌ இவன்‌ காப்பாற்றப்படும்‌ பொரு 
ளாய்க்‌ கலந்து விடுவார்கள்‌ அன்றோ? ௮து பேபர்ன்று, 


யூ 


இரண்டாம்‌ தஇிருவாய்மொழி--பா. 7 123 


சீவான்மாவும்‌ பரமான்மாவும்‌ சரீ ரமாறெ ஒரு மரத்தினைப்‌ 
பற்றியிருக்தால்‌ ஒருவன்‌ இருவினைப்‌ பயன்களை அகராமிற்‌ 
பான்‌; ஒருவன்‌ அகர்வித்து விளங்காஙிற்பன்‌ ; அவன்‌ ஏவு 
கின்றவன்‌ ; காம்‌ ஏவப்படும்‌ பொருள்‌ ” என்னும்‌ முறை அறி 
யவே பொரும்தலாம்‌ அன்றே ! 

ஓர்‌ அரசகுமாரன்‌ பூங்கா ஒன்‌ நினைக்‌ கண்டு புக அஞ்சி 
னால்‌, 6 இது உன்‌ கமப்பன து காண்‌ ' என்னவே, நினைச்தபடி 
நடந்து கொள்ளலாம்‌ அன்றோ ! ஆனபின்னர்‌, 6 அவனுடைய 
உடைமை இவையெல்லாம்‌ ? என்னும்‌ நினைவே வேண்டுவது, 
தானுமீ அதற்குள்ளே ஒருவனாகச்‌ சேரலாம்‌ என்‌ ரூர்‌. 
ட்‌ ட அகல்‌ சம்பத்து அடங்கக்‌ கண்டு ஈசன்‌ அடங்கு 
எழில்‌ ௮ஃது என்று அடங்குக உள்ளே - கட்டடங்க நன்றான 
செல்வத்தை எல்லாம்‌ கண்டு, மக்கு வகுத்த ஸ்வாமியானவ 
னுடைய செல்வம்‌ இவை எல்லாம்‌ என்ற நினைந்து, அவ்‌ 
விபூதிக்குள்ளே தானும்‌ ஒருவனாகச்‌ சேரக்கடவன்‌ ; சேரின்‌ 
பயன்‌ யாது? எனின்‌, அப்போது சேஷிக்கு அதிசயத்தை 
விளைதீதான்‌ ஆகலாம்‌ ; சேஷிக்கு அதிசயத்தை வினைத்தால்‌ 
இவ்‌ ஆதமாவுக்குப்‌ பயன்‌ யாது? எனின்‌, அவனுக்குச்‌ சேஷ 
மாக இருக்கும்‌ இவ்‌ ஆத்மாவினுடைய சொரூபசித்தி, சேஷி' 
பக்கல்‌ ஞ்சித்காரத்தாலேயாய்‌ இருக்குமே? ௮ தரவது- 
அடிமைசி ததிப்பதே பலன்‌ என்றபடி.£ன்‌ ற; லீலாவிபூதியைக்‌ 
கட்டடங்க நன்றான: செல்வம்‌ என்னலாமோ, இவ்‌ விபூதி 
தாழ்ச்சியையுடையத அன்றோ? எனின்‌; போகபூமியாய்‌ இருக்‌ 
கும்‌ நித்திய விபூதி ; கர்மங்‌ காரணமாக அவனாலே ஏவப்படுவ 
தாய்‌ இருக்கும்‌ இவ்‌ உலகம்‌; இதனை (அவன்‌ உடைமை! என்று 
நினைக்கப்‌ புக்கவாறே இதில்‌ கர்மங்‌ காரணமான தன்மை 
தோன்றாது ; அவன்‌ உடைமை என்னும்‌ தன்மையே தோன்‌ 
அம்‌. 

ஆயின்‌; ‘ இன்று அடங்குசையாவது என்‌? தொன்று 
தொட்டே அவன்‌ விபூதியில்‌ சேர்க்தேயன்றோ இருக்கன்‌ 
றேன்‌ ?” என்னில்‌, உடைமை உடையவன்‌ என்னும்‌ சம்பந்த 
ஞானம்‌ அடியாகத்‌ தானும்‌ ௮வன்விபூதியிலேயே ஒருவனாய்ச்‌ 
சேர்தல்‌ வேண்டும்‌ ; * கடல்‌ அளவிடக்‌ கூடாததாக இருப்‌ 


1 % 


1. ஞுக்வேதம்‌. i 

2. கடல்‌ அளவிடச்‌ கூடாததாக இருப்பினும்‌? என்று தொடங்கும்‌ 
வாக்யம்‌, இப்பாசுரத்‌ தின்‌ முன்னுரையில்‌ கடலிலே புக்க துரும்பானது 
இரண்டுதலையிலும்‌ நினைவின்றிக்கே இருக்கவும்‌, கினாமேல்‌ திரையாகத்‌ 
கள்ளுண்டு போர்து கரையிலே பக்கு அதல்‌ என்னும்‌ வினாவிற்கு 
விடையாக எழுதப்படுன்ற த, 


124 திருவாய்மொழி--முதற்‌ பத்து 


பினும்‌ அதன்‌ உள்ளில்‌ மீன்‌ முதலிய்‌ பொருள்களுக்கு வேண்‌ 
டினபடி. புகலாம்‌ அன்றே! அது போன்று, சம்பந்தஞானம்‌ 
அடியாகக்‌ இட்டலாம்‌; சம்பந்தஞானம்‌ இல்லாத துரும்பை 
யன்றே கடல்‌ கரையிலே ஏறத்‌ தள்ளுறெது. ஆயின்‌, சம்பந்த 
ஞானத்தைப்‌ பிறப்பித்தல்‌ யாருடைய தொழில்‌ எனின்‌, அது 
இருவரையுஞ்‌ சேர்ப்பிக்னெற ஆசாரியனுடைய தொழில்‌. (7) 
19 

உள்ளம்‌ உரைசெயல்‌, உள்ள இம்மூன்றையும்‌ 

உள்ளிக்‌ கெடுத்‌து இறை, உள்ளில்‌ ஒடுங்கே, ௨ 

பொ - ரை மனம்‌ வாக்குக்‌ காயம்‌ ஆயெ இம்மூன்றையும்‌ 
ஆராய்ந்து பார்த்து, மற்றைப்‌ பொருள்களினின்றும்‌ மீட்டு இறைவ 
னிடத்திலே சேர்ப்பாய்‌. 

வி-கு 3 உள்ளம்‌-உள்ளுதற்குக்‌ கருவியாக இருப்பத. வாக்கனை 
* உரை? என்னும்‌, உடலைச்‌ செயல்‌? என்றும்‌ அருளிச்செய்தது 
காரணகாரிய உபசாரம்‌, ஓடுக்கு என்ப - ஒடுங்கு எனத்‌ திரீந்தது ; 
மெலித்தல்‌ விகாரம்‌. 

ஈடு 3$-எட்டாம்பாட்டு. இறைவனுக்கு உரிய செல்வங்‌ 
களுள்‌ ஒன்றாகச்‌ சேரின்‌, பின்னை, தானும்‌, தனக்கு என்ன 
சில கரணங்களும்‌ வேறாகக்‌ காணப்படுவன இலவே ? வேறாக 
இருப்பின்‌ ௮ன்றோ வணங்குதல்‌ முடியும்‌? என்ன; அவன்‌ 
தனக்காகத்‌ தந்த கரணங்களை அவனுக்கு ஆக்குகையே 
வணங்குதலாம்‌ என்று வணங்கும்‌ முறையினை அருளிச்செய்‌ 
ஒருர்‌. 

உள்ளம்‌ உரை செயல்‌ - வெளிப்பொருள்களில்‌ விருப்பத்‌ 
தைச்‌ செலுத்தும்‌ மன த்தை உட்பொருளை நோக்கும்படி. செய்‌ 
தால்‌ அது இறைவனை நினைத்தற்குக்‌ காரணமாகும்‌ ; அம்‌ 
நினைவு முதிர்ந்து வழிந்து * “பொரங்கேழ்‌ புகழ்கள்‌ வாயவாய்‌ ?? 
என்றெ படியே, சொல்லாகப்‌ புறப்படுகைக்குக்‌ காரணமா 
கும்‌ வாக்கு; (குணங்களால்‌ அடிமை பூண்டு இருக்கிறேன்‌ ?? 
என்‌இறெபடியே, திருவடிகளிலே விழுந்து எல்லாத்‌ தொண்டு 
களையும்‌ செய்வதற்குக்‌ காரணமாகும்‌ உடல்‌. உள்ள இம்‌ மூன்‌ 
றையும்‌ - இவைதாம்‌ இன்றாக சம்பாதிக்க வேண்டாதே சேஷி 
யான தான்‌ இவற்றை உண்டாக்கிவைத்தான்‌ ; இவையும்‌ 
வேறு சிலவும்‌ தேடவேண்டா; இங்கே, “தரம்‌ உளரே?! ' 


1: திருவாய்‌. 8, 10: 4. 
உ. ஸ்ரீராமா, ஷ்‌, 4; 12, ப்‌ 
8. இசண்டார்‌ இருவர்‌, 91, 


இரண்டாம்‌ திருவாய்மொழி--பா. 8, 9 125 


1 “நர வர்யில்‌ உண்டே” என்பனவற்றை நினைவு கூர்க 
உள்ளி - உள்ள இம்‌ மூன்றையும்‌ ஆராய்ந்து ; ௫ இவற்றை எதம்‌ 
காகப்‌ படைத்தான்‌; இவைதாம்‌ இப்போது இருக்றெபடி 
என்‌?” என்று ஆராய்ந்து பார்த்தால்‌, அவை அடையத்தகாத 
பொருள்களில்‌ அன்புடன்‌ கூடியிருத்தல்‌ விளங்கும்‌. கெடுத்து. 
அவற்றினின்றும்‌ மீட்டு. இறை உள்ளில்‌ ஒடுங்கு - பாழிலே 
மேட்டிலே பாய்கிற நீரைப்‌ பன்னத்திலே பமிரிலே பாய்ச்ச 
வாரைப்‌ போன்று; அடையத்‌ தக்க பொருளில்‌ ஆக்கப்‌ பார்‌. 
அதரவது - கரணங்களை அவன்‌ விஷயத்தில்‌ அன்புடன்‌ 
இருக்கச்‌ செய்‌ என்றபடி, (8) 
20. 

ஓடுங்க அவன்கண்‌, ஓடுங்கலும்‌ எல்லாம்‌ 

விடும்‌ பின்னும்‌ ஆக்கை, விடும்பொழு.து எண்ணே. 

பெர - ரை அவ்‌ இறைவனிடத்தில்‌ சென்று சேரவே, உங்க 
விடத்தில்‌ வந்து சேர்ந்திருக்கன்றன எல்லாம்‌ தாமாகவே விட்டு நீங்‌ 


சர்‌. முதல்‌ இருவர்‌, 95, 
மேற்கோள்‌ பாசுரங்கட்குப்‌ பொருள்‌ 3- 
தாமுளபே 5 தந்தம்மைத்‌ தேட வேண்டாவே. தம்‌ உள்ளம்‌ உள்‌ 
உளதே - எனக்குச்‌ சற்றுப்போது பகவத்‌ விஷயத்தை நினைக்கைக்கு நெஞ்சு 
தரல்வேண்டும்‌ என்று தனிசு (கடன்‌) வாங்கவேண்டாவே, தாம்‌ உள.ரானால்‌ 
உண்டான நெஞ்சம்‌ உண்டே என்றபடி, தாமரையின்‌ பூ உளதே ஃ கைக்கு 
எட்டும்‌ பூ உண்டாக்கி வைத்தானே, ₹ தாமரையின்‌ பூ உளதே? என்றது - 
எல்லா மலர்களுக்கும்‌ உபலக்ஷ்ணம்‌, ஏத்தும்‌ பொழு து௨ண்டே - காலத்தை 
உண்டாக, வைத்தானே. அதனைத்‌ தனிசு வாங்கவேண்டாவே. வாமன்‌-தன்‌ 
உடைமை பெறுகைக்குத்‌ தான்‌ இரப்பாளன்‌ ஆவான்‌ ஒருவனாய்‌ இருந்தானே; 
இருமருவுதாள்‌ - அவனுடைய ஐங்வறியப்‌ பிரகாசமான திருவடிகள்‌, . மருவு 
சென்னியமே - இப்படிப்பட்ட திருவடிகளில்‌ சேருகைக்குத்‌ தலையாக 
வைத்தானே. செவ்வே அரு ஈகம்‌ சேர்வதுஅரிது - இப்படி இருக்கச்செய்தே, 
இவர்கள்‌ சம்சாரத்‌ தக்கு விலக்கடி. தேடிக்கொண்டு போடெயடி. எங்வனேயோ? 
கா வாயில்‌ உண்டே “ இது முன்னம்‌ புறம்பு தேடிப்‌ போகவேண்டாவே, 
நமோ காணா என்று ஓவாது உரைக்கும்‌ உரை உண்டே ஃ ஆயிரம்‌ எழுத்துக்‌ 
களைச்‌ கொண்டது ஒரு மச்‌.திரம்போல்‌௮ன்றி எட்டுஎழுத்தாய்‌ ஈடுவே பிரிவு 
இல்லாதே சொல்லலாம்‌ திறாப்பெயர்‌ உண்டாக வைத்தானே, மூவாத மாச்‌ 
கதிக்கட்‌ செல்லும்‌ வகை உண்டே - மிண்டும்‌ வருதல்‌ இல்லாத மோக்ஷத்தை 
உண்டாக்‌ வைத்தானே. என்‌ ஒருவன்‌ இச்‌ கதிக்கண்‌ செல்லுச்‌ திறம்‌ - இங்‌ 
கனே இருந்த பின்பு இவர்கள்‌ தண்ணியவழி தேடிப்‌ போடறபடி எங்ய 
னேயோ ? 


126 திருவாய்மொழி--முதற்‌ பத்து 


கும்‌ ; அதற்குமேல்‌, உயிரானது உடலை விட்டு நிய்குங்‌ காலத்தை 


எண்ணி இரு என்பதாம்‌, 


- சூ ஓடுங்க, விடும்‌ என முடிக்க, கண்‌ என்பது : ஏழனுருபு. 
ஒடுங்கலும்‌ : உம்‌ அசைநிலை, இனி, இதனை எல்லாம்‌ என்ற சொல்‌ 
லோடும்‌ கூட்டி. ஒடுங்க லும்‌ எல்லாமும்‌ விடும்‌ எனப்‌ பொருள்‌ கூறலு 
மாம்‌, எண்‌ என்பது ஈ முன்னிலை ஏவல்‌, ஏகாரம்‌ : அசைநிலை. 

ஈடு ஒன்பதாம்‌ பாட்டு, இறைவனுக்கும்‌ உயிருக்கும்‌ 
உள்ள சம்பந்த ஞானம்‌ உண்டாகவே தன்‌ சிறுமை பார்த்து 
அகலவேண்டா என்றும்‌, வணங்குதலாவது - இவன்‌, இறை 
வன்‌ தனக்காகத்‌ தந்த கரணங்களை அவனுக்கு உ௮அப்புஆக்‌ 
குகை என்றும்‌ அருளிச்செய்தார்‌, மேல்‌ இரண்டு திருப்பாசரங்‌ 
களால்‌; *இது தன்னரசு காடாய்‌ அடையத்‌ தக்க பொருள்‌ 
அவன்‌ அல்லாமையால்‌ வழிபடாது இருக்கன்றேமோ! வழி 
பட ஒட்டாமல்‌ கடுக்கும்‌ விரோதிகள்‌ மிகுதியாக இருத்தலால்‌ 
அன்றோ நாங்கள்‌ வழிபடாது இருக்கிறோம்‌ ? என்ன, : நீங்கள்‌ 
அவனைக்‌ இட்டவே அவை அடைய விட்டுப்‌ போம்‌? என்றொர்‌ 
இத்‌ திருபாசுரத்தில்‌. ப்‌ 


அவன்‌ கண்‌ ஒடுங்க - * பிரகாரமாக இருக்கும்‌ நீங்கள்‌ பிர 
காரியாக இருக்னெற அவன்பக்கலிலே 'சென்று சேர. ஒடுங்‌ 
கலும்‌ எல்லாம்‌ விடும்‌ - செய்யத்தக்கன வற்றைச்‌ செய்ய, தகா 
தவை எல்லாம்‌ தாமாகவே விட்டு நீங்கும்‌; ஆத்மாவின்‌ சொரூ 
பத்துக்குத்‌ தக்கனவற்றைச்‌ செய்யவே சொருூபத்துக்கு 
விரோதிகளாக உள்ளவை எல்லாம்‌ விட்டுப்போகும்‌ என்‌ றபடி. 
ப ஒடுங்கல்‌ ” என்கையாலே.இவை, ஆத்மாவிற்‌ இடப்பன: 
அல்ல; ஆத்மாவிற்கு. விரோதியாய்க்கொண்டு வந்தேறி 
என்னுமிடம்‌ தோன்றுகிறது. இனி, : ஒடுங்கல்‌ ? என்பதனை 
 மெலித்தல்‌ விகாரமாகக்‌ கொண்டு இவனுக்குக்‌ குறைவைப்‌ 
பிறப்பிக்குமவை எனலுமாம்‌. எல்லாம்‌ விடும்‌ - அறிவின்மை, 
கருமம்‌, * வாசனை, ௬௫ இவையெல்லாம்‌ அடியோடே விட்டுக்‌ 


1. பிரகாரம்‌ விசேடணம்‌ ; பிரகாரி - விசேடியம்‌; சரி.ர சரீரங்கள்‌, 

9. *மெலித்தல்‌ விகாரமாகக்கொண்டு ? என்றது; ஒடுக்கல்‌ என்ற சொல்‌ 
ஓங்கல்‌ என வர்துள அ என்பது கருத்து, 

9, வாசனை முன்பு செய்து போர்தவற்றில்‌ மீளவும்‌ மூளுகைக்கு 
உறுப்பான சம்ஸ்காரம்‌ இது ஹேது பேதத்தால்‌ பலவகைப்படும்‌. ௬9-வே.று 
சுவைகளாலும்‌ மீட்க ஒண்ணாதபடி. ஒன்றிலே செல்லும்‌ விருப்பம்‌. , இஅவும்‌ 
விஷய பேதத்தாலே பலவசைப்படும்‌. 


இரண்டாம்‌ திருவாய்மொழி-பா, 9 1277 


கழியும்‌. ! வானோ மறிகடலோ ”, “£ மாடே வரப்‌ பெறுவராம்‌ 
என்றே வல்வினையார்‌ ” என்னும்‌ பாசுரங்களை நினைவு கூர்க: 


இவை நீங்கினால்‌; பின்னர்‌ இவன்‌ செய்யத்தக்க காரியம்‌ 
யாத? எனின்‌, பின்னும்‌ ஆக்கை விடும்‌ பொழுது எண்‌-:பக்த 
யினால்‌ வந்த ராஜகுலங்கொண்டு பலன்‌ தப்பாத, தன்னடையே 
வருகிறது? என்ற ஆறியிருத்தல்‌ அன்றிக்கே, காரணமான 
அறிவின்மை முதலியவைகள்‌ கழிந்தனவாகில்‌ அவற்றின்‌ 
காரியமான இச்‌ சரீரமும்‌ ஒருபடி போய்‌, * தண்ணீர்‌ அரும்பு 
அற்றுப்‌ பலன்‌ சைப்புகுக்தது ஆவது எப்போதோ! என்று 
அதற்கு விரல்‌ முடக்க இருக்கும்‌ இத்தனை. ஆயின்‌, * கேவல 
னைப்‌ போன்னு உடலின்‌ நீக்கத்தினைமட்டும்‌ விரும்புவது என்‌ 8 
என்னில்‌, இன்பத்தில்‌ இச்சையுடைய ஒரு பெண்‌ தன்‌ உடம்‌ 
பில்‌ அழுக்கைப்‌ போக்கித்‌ தன்‌ கணவனோடு இன்பம்‌ நுகர்‌ 
தற்கு உரிய காலத்தை எதிர்நோக்கிக்‌ கொண்டு இருத்தல்‌ 
போன்று, இவனும்‌ பேற்றுக்கு உறுப்பாக உடலை விட்டு உ௰ர்‌ 
நீங்குங்‌ காலத்தினை எதிர்பார்‌ த்திருக்கக்‌ கடவன்‌. * “கொங்கை 
மேற்‌ குங்குமத்தின்‌ குழம்பு அழியப்‌ புகுந்து ஒருமாள்‌, தங்கு 
மேல்‌ என்‌ ஆவி தங்கும்‌ ? என்று அழுக்குக்‌ கழற்றி ஒப்பித்‌ 
அப்‌ பார்த்தஇருந்தாள்‌ ஒரு பிராட்டி. அப்படியே, £“ அமுக்கு 
உடம்பு ” என்றெ இவ்‌ அழுக்கு நீங்கி மோக்ஷமா௫ய பலத்தை 
அடைதல்‌ எப்போதோ! என்று பார்த்திருக்கும்‌ இத்தனை. 


1. வானோ மறிகடலோ மாருதமோ தியகமோ 
கானோ ஒருங்கிற்றும்‌ கண்டிலமால்‌_—ஆனீன்ற 
கன்றுயரத்‌ தாமெறிட்து காயுதிர்த்தார்‌ தாள்பணிர்தோம்‌ 
வன்‌.அயமரை யாவா மருங்கு. (பெரிய இருவர்‌, 54.) 
மாடே வரப்பெறுவ ராமென்றே வல்வினையார்‌ 
காடானு மாதானுங்‌ கைக்கொள்ளார- ஊடேபோய்ப்‌ 
பேசோதம்‌ சிர்‌. து. திரைக்‌ கண்வளரும்‌ பேராளன்‌ 
பேசோதச்‌ ர்‌.இச்சப்‌ பேர்ர்து, (கை. 59.) 


2. தண்ணீர்‌ துரும்பு௮ற்று- தடை நீங்க, 
8. கேவலன்‌ “ கைவல்ய நிஷ்டன்‌. ல்‌ 
4. சாய்ச்சியார்‌ திருமொழி. 8: 7 


6. இருவிருத்தம்‌, 1, 


128 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


ஆயின்‌, கூற்றுவன்‌ ஒருவன்‌ இருக்க; பேற்றினை எதிர்‌ 
பார்த்து இருத்தல்‌ என்பது எவ்வாறு பொருந்தும்‌ ? எனின்‌; 
மனிதன்‌ பாவத்தினைச்‌ செய்தவனாக இருத்தலின்‌ யமனைக்‌ 
கண்டு அஞ்சுரொன்‌ ; செய்யவேண்டுமவற்றைச்‌ செய்து முடித்‌ 
தவர்கள்‌ யமனை அன்புள்ள விருக்தினைப்‌ போன்று எதிர்பார்க்‌ 
ரொர்கள்‌ ” ஆதலின்‌, பொருந்தும்‌ என்க. ஆயின்‌, செய்ய 
வேண்டியவற்றைச்‌ செய்து முடி த்தவர்க்கு அன்றோ அது சாத்‌ 
தியம்‌? எனின்‌, செய்யவேண்டியவற்றைச்‌ செய்து முடித்தவர்‌ 
ஆவார்‌ - அரசனே சாஸ்திரங்களோடு கூடின எல்லா 
வேதங்களும்‌, அறியத்‌ தக்க எல்லாப்‌ பொருள்களும்‌, எல்லா 
யாகங்களும்‌, யாகங்களில்‌ ஆராதிக்கப்படுகன்‌ ற எல்லாத்‌ தேவர்‌ 
களும்‌ இருஷ்ணனேயாவன்‌ என்ற எந்த அந்தணர்கள்‌ கிருஷ்‌ : 
ணனை உள்ளவாறு அறிகன்றுர்களோ அவர்கள்‌ எல்லா 
யாகங்களையும்‌ செய்து முடித்தவர்கள்‌ ஆகின்றார்கள்‌”' என்றெ 
படியே, எம்பெருமானையே பற்றுக்கோடாகப்‌ பற்றின அடி. 
யார்களே யாவர்‌. * ஓர்‌ ௮யனத்தின்‌' அன்று குன்றத்தூச்சியாம்‌ 
எம்பெருமானும்‌ ஸ்ர பாதத்திலே புக, அவருடைய சிறுபேரைச்‌ 
சொல்லி, * சிங்கப்பிரான்‌ | இன்று அயநங்‌ காண்‌? என்ன, தரு 
வுள்ளத்தில்‌ ஒடுகறது இன்னது என்று அறியாமையரலே 
அவர்‌ பேசாது இருக்க, * உயிர்‌ உடலை விட்டு நீங்கும்‌ அந்திம 
காலத்தில்‌ பலம்‌ கண்ணழிவற்றபின்பு நடுவு விரோதியாய்ச்‌ 
செல்லுகிற நாளில்‌ ஓராண்டு கழியப்பெற்ற இது உனக்கு 
ஒன்றாய்‌ இருந்தது இல்லையோ !' என்று அருளிச்செய்தார்‌. 

எம்பார்‌ ஒருமுறை, “பின்னும்‌ ஆக்கை விடும்பொழுது 
எண்ணே ” என்பதற்கு * இங்ஙனே காரணமானது கழிந்த 
போதே காரியமும்‌ தன்னடையே கழிந்ததே௮ன்றோ! பலமும்‌ 
இனிக்‌ கைப்புகுந்ததே௮ன்றோ! இணி, இந்தாவிஷயம்‌ 
உண்டோ ?' என்று அருளிச்செய்தார்‌. (9) 

21. 
எண்பெருக்கு அந்‌ நலத்து, ஒண்பொருள்‌ ஈஅஇல 
வண்புகம்‌ நாரணன்‌; திண்கழல்‌ சேரே, 

பொ - ரை $-—எண்ணாலே மிக்குஇருப்பனவாய்‌ [மிகப்பலவாய்‌] 
ஞானத்திற்கு நிலைக்களமாய்‌ ஞானமயமாய்‌ அழிவுஅற்றனவரய்‌ இருக்‌ 
இத உயிர்களையும்‌, ௮ழிவு௮.றஐ வளவிய புகழ்களையு முடைய காசாயண 
ன.அ உறுதியான திருவடிகளைச்‌ சேர்வாய்‌. 


2. 8. பாரதம்‌. 
4. இத, உயிர்‌ உடலை விடுறெ காலத்தை எண்ணிக்கொண்டிருத்தற்கு 
ஐ.திஜ்யம்‌, 2 2ல்‌ 


இரண்டாம்‌ திருவாய்மொழி--பா. 10 129 


வி - கு: £ ஈறில ? என்பதனை ஒண்பொருளுக்கும்‌ கூட்டுக. உயிர்‌ 
கள்‌ பல என்பதும்‌, அழிவற்றவை என்ப.அம்‌ பழம்‌ தமிழ்ப்‌ பெருமக்க 
ளுடைய கொள்கை, *: மன்னுயிர்ப்‌ பன்மையும்‌ கூற்றத்து ஒருமையும்‌ 17 
என்ற புறகானுற்றுப்‌ பகுதியையும்‌, 4: மன்னுயிர்‌ எல்லாந்‌ தொழும்‌ ” 
என்ற இருவள்ளுவரையும்‌ காண்க, “(ஈறில வண்புகழ்‌ நாரணன்‌ ?? 
என்ற இடத்து *மன்பெருஞ்‌ சிறப்பின்‌, தாவா விழுப்‌ புகழ்‌ மாயோன்‌”? 
என்ற தொல்காப்பியம்‌ ஒப்பு நோக்குதல்‌ தகும்‌. 

ஈடு: பத்தாம்‌ பாட்டு. “அழக து; அப்படியே செய்கிறோம்‌; 
வழிபாடு இயற்றுதற்குப்‌ பற்றுக்கோடான மந்திரம்‌ யாது ?' 
என்ன்‌, ௮து இன்னது என்றும்‌, அதனுடைய பொருள்‌ 
நினைத்தற்கு உரியது என்றும்‌ அருளிச்செய்றொர்‌. ஆயின்‌, 
மந்திரம்மாத்திரம்‌ அமையாதோ? அர்த்தமும்‌ அருளிச்செய்ய 
வேண்டுமோ ? எனின்‌, இம்‌ மந்திரத்தைப்‌ புறம்புள்ளார்‌ ஜபம்‌ 
ஹோமம்‌ முதலியவைகளாலே காரியங்‌ கொள்ளாகிற்பர்‌; ஈம்‌ 
ஆசாரியர்கள்‌ 6 ஆத்ம சொரூபம்‌ இன்னபடி என்பதற்கு ஏற்ற 
தாயுள்ள இதனுடைய பொருள்மினைவு மோக்ஷத்திற்குச்‌ சாத 
னம்‌'என்னறு தாங்களும்‌ கினைக்து,தங்களைக்‌ இட்டினார்க்கும்‌ உப 
தேசித்துக்கொண்டு போக்தார்கள்‌. மற்றும்‌, வேதங்களுக்கும்‌ 
இவ்‌ ஆழ்வார்க்கும்‌ இம்‌ மக்திரம்‌ சொல்லச்‌ சமயம்‌ வாய்த்த 
போது முன்னர்‌ மந்திரத்தைச்‌ சொல்லி, பின்னர்‌ அர்த்தத்‌ 
தைச்‌ சொல்லுதல்‌; அன்றி, முன்னர்‌ அர்த்தத்தைச்‌ சொல்லி, 
பின்னர்‌ மக்‌்திரத்தைச்‌ சொல்லுதல்‌ செய்யக்‌ கடவ ஒரு கிர்ப்‌ 
பந்தம்‌ உண்டாய்‌ இருக்கும்‌ ; அதற்குக்‌ காரணம்‌ - பொருளின்‌ 
நினைவு இன்‌ றியமையாத அ ஆகையாலே. 1 “யரவையும்‌ யாவ 
ரும்‌ தானாம்‌ ௮மைவுடை காரணன்‌ ”, * “நாரணன்‌ மூ ஏழ்‌ உல 
குக்கும்‌ காதன்‌? என்பன தமிழ்மறை. £ உள்ளும்‌ புறமும்‌ 
நிறைந்து நாராயணன்‌! இருக்கின்றான்‌ ”, ** பரஞ்சோதியும்‌ 
நாராயணனே ; பரமாத்மாவும்‌ காராயணனே ” என்பன வட 
மொழி மறை. 

இத்‌ இருப்பாக ரத்தால்‌ திருமந்திரத்தை அர்த்தத்தோடு 
அருளிச்செய்ஒருர்‌. £ ஆழ்வான்‌ இப்பாட்டளவும்‌ வரப்பணித்து 

1. திருவாய்‌. 1. 8: 9. 3. தைத்திரீய நாராயண உபநிடதம்‌, 11; 8. 

2. கே, 2.7: 2. 4, கே. கை. 

5. இது-இத்திறாப்பாசுமம்‌ இருமர்திரத்தின்‌ பொருள்‌ என்பதற்கும்‌ 
மக்‌ தரத்‌ தின்‌ பொருள்‌ ஆசாரியன்பால்‌ கேட்டல்வேண்டும்‌ என்பதற்கும்‌ ஐதுஹ்‌ 
யம்‌ஆம்‌. ஆழ்வான்‌ - கூரத்தாழ்வார்‌. பட்டர்‌ £ ராமப்பிள்ளை. இவ்‌ இருவரும்‌ ஆழ்‌ 
வாருடைய இருக்குமாரர்கள்‌. ஆழ்வாருடைய மும்‌தினவார்திதை - கெள.ரவச்‌ 
இலே கோக்கு, பிர்தினவார்த்தை - இனிமையிலே நோக்கு. 


14 


180 . இருவாய்மொழி முதற்‌ பத்‌ து 


இப்‌ பாட்டு வந்தவாறே * இத்தையும்‌ உங்கள்‌ ஆசிரியர்‌ பக்க 
லிலே கேட்டுக்‌ கொள்ளுங்கோள்‌ ? என்ன ; பட்டரும்‌ சராமப்‌ 
பிள்ளையும்‌ எழுந்து போகப்‌ புக்கவாறே, அவர்களை அழைத்து, 
£ இன்னபோது இன்னார்‌ இருப்பார்‌; இன்னார்‌ போவார்‌ என்று 
தெரியாது; இருந்து கேளுங்கோள்‌ ? என்று இருமக்திரத்தை 
உபதேசித்து, இப்‌ பாட்டைக்‌ கூறி, : இப்‌ பாட்டை இதற்கு 
அர்த்தமாக நினைத்திருங்கோள்‌ என்று பணித்தான்‌. 

“எண்பெருக்கு” என்றெ இதனால்‌, உயிர்களின்‌ பன்மை 
யினைச்‌ சொல்லுரொர்‌. கலத்து” என்றெ இதனால்‌, இவ்‌ 
உயிர்கள்தாம்‌ ஞானத்திற்குப்‌ பற்றுக்கோடாகவும்‌ இருக்கும்‌ 
என்பதனைக்‌ தெரிவிக்றொர்‌. £ ஒண்பொருள்‌ ? என்றெ இதனால்‌ 
உயிர்கள்‌ ஞானமயமாகவும்‌ இருக்கும்‌ என்பதனை அருளிச்செய்‌ 
ரொர்‌. ! பிரணவத்தில்‌ மூன்றாம்‌ பதமான மகாரத்தாலே 
“ஞான ததிற்குப்‌ பற்றுக்கோடாகவும்‌ ஞானமயமாகவும்‌ இருக்‌ 
கும்‌ உயிர்கள்‌” என்ற கூறப்பட்டிருத்தல்‌ இங்கு அ றிதல்தகும்‌, 
ஆயின்‌, உயிரின்‌ தன்மையினைத்‌ தெரிவிப்பதற்கு “கலம்‌, 
ஒண்மை? என்னும்‌ இவ்‌ இரண்டில்‌ ஒன்றே அமையாதேர? 
எனின்‌, உடலானது அறிவின்மைக்கு கிலைக்களமாக இருத்த 
லின்‌ பிறபொருளை அறியும்‌ ஆற்றல்‌ இல்லாததாயும்‌, அறி 
வின்‌ மயமாக இல்லாத தனால்‌ தன்னை௮றியும்‌ ஆற்றல்‌ இல்லாத 
தாயும்‌ இருக்கும்‌ ; உயிர்‌ அவ்வாறு அன்றி; அறிவிற்குப்‌ பற்‌ 
அக்‌ கோடாக இருத்தலின்‌ தன்னையும்‌ பிறபொருளையும்‌ அறி 
கின்றதாயும்‌, ௮ றிவின்மயமரக இருத்தலின்‌ தன்னை அ௮றிகன்ற 
தாயும்‌ இருக்கும்‌ என்று இரண்டனுடைய வேற்றுமையினை தீ 
தெரிவிப்பதற்கு இரண்டு அடைமொழிகளைக்‌ கொடுத்து 
ஒதினார்‌ என்க. 

“ஈறு இல? என்பதனை ஈறு இலவான ஒண்பொருள்‌ என்‌ 
அம்‌, ஈறு இலவான வண்புகழ்‌ என்றும்‌ தனித்தனியே கூட்டுக. 
ஈறு இலவான ஒண்பொருளையும்‌, ஈறு இலவான வண்புகழை 
யும்‌ உடையன்‌ ஆதலே நாராயணன்‌? என்ற சொற்குப்‌ 
பொருளாம்‌. * ஒண்பொருள்‌ ஈறு இல வண்புகழ்‌ ? என்பது 


1. பிரணவம்‌ - * ஓம்‌? என்பது. அது, அகரம்‌ உகரம்‌ மகரம்‌ என: 
மூன்று பதமாக இருக்கும்‌; அவற்றுள்‌ மூன்றாம்‌ பதம்‌ -. மகரம்‌ $ அத 
£ மசஞாகே? என்றெ தாதுவிலாதல்‌, அன்றி, '£ மசஅவபோதமே ?? என்ற 
தாதுவிலாதல்‌, ஞானம்‌ என்ற பொருளைக்‌ காட்டும்‌ ; அர்த ஞானத்தை இன்ன 
ஞானம்‌ என்று விசேடியாமையால்‌, அது தர்ம சர்மி ரூப ஞானங்கள்‌ இரண்‌ , 
டனையும்‌ காட்வெதாம்‌, உரையில்‌ “ஞானத்திற்குப்‌ பற்றுக்கோடாக? என்‌ 
தத; தர்மரூப ஞானத்தை $ *ஞானமயமாகவும்‌ ? என்றது, த.ர்மிரூப 
ஞானத்தை, 6 


இரண்டாம்‌ திருவாய்மொ.தி--பா. 11 181 
எடுத்துக்காட்டு உவமை; 14% தேவரீருடைய குணங்கள்‌ 
அன்றோ எங்களுக்கு எடுத்துக்‌ காட்டாக இருக்கன்‌ றன”? 
என்றபடியே, இறைவனுடைய நற்குணங்களைப்‌ போன்று, 
இவ்‌ உயிர்களும்‌ நித்தியமுமாய்ப்‌ பிரகாரமுமாய்‌ இருக்கும்‌ 
என்பதனைத்‌ தெரிவித்தபடி, ஆக; நித்தியரான மூவகைப்‌ 
பாட்ட, சேதனறையும்‌; நித்தியமாண கல்யாண குணங்களையும்‌ 
உடையவன்‌ நாராயாணன்‌ என்பதாயிற்று. தண்‌ கழல்‌ சேர்‌ - 
அடியார்களை ஒருகாலும்விட்டுக்கொடாகதிண்மையைப்பற்றத்‌ 
“ திண்கழல்‌ ? என்றொர்‌; இறைவனுக்கும்‌ உயிர்கட்கும்‌ உள்ள 
சம்பர்தம்‌ ஒரு காலத்தில்‌ வந்தது அன்ற ; என்றும்‌ உள்ளது 
ஒன்று என்னும்‌ ஞானமுடையாரை ஒருகாளும்‌ விடான்‌ 
அன்றே! சேர்‌ - அடைவாய்‌. “உன்னுடையதாய்‌, உனக்கு 
வகுத்ததாய்‌ இருந்த பின்பு நீ கடுக உட்கொள்‌; ஈம: என்ற 
படி. 10 

1 ன (10) 
சேர்த்தடத்‌ தென்குரு, கூர்ச்சட கோபன்சொல்‌ 
சீர்த்தொடை ஆயிரத்து, ஓர்‌.த்தஇப்‌ பத்தே. 

உயொ - ரை தடாகங்கள்‌ சேர்ந்திருக்கின்‌௦ அழயெ திருக்குரு 
கூரில்‌ அவதரித்த ஸ்ரீ சடகோபர்‌, இறைவனுடைய மிக்க புகழைத்‌ 
தொடுத்து அருளிச்செய்த ஆயிரம்‌ திருப்பாசுரங்களுள்‌ இப்பத்துத்‌ 
திருப்பாசுரங்களும்‌ ஆராய்ந்து செய்யப்பட்டவை என்பதாம்‌, 

ஈடு 3-—முதற்பாட்டில்‌, வேறுபட்ட பொருள்‌ களைவிட்டு, சர்‌ 
வேங்வரன்‌ பக்கல்‌ ஆத்மாவைச்‌ சமர்ப்பிக்க இசைமின்‌ என்‌ 
ரூர்‌; இரண்டாம்‌ பாட்டில்‌, வேறுபட்ட பொருள்களின்‌ குற்றங்‌ 
களைக்‌ கண்ட அளவில்‌ விடலாம்‌ என்றார்‌; மூன்றாம்‌ பாட்டில்‌, 
விடுக்தன்மையினைச்‌ சுருங்க அருளிச்செய்தார்‌ ; நான்காம்‌ 
பாட்டில்‌, பற்றப்படுகிற பொருளின்‌ ஈன்மையினை அருளிச்செய்‌ 
தார்‌; ஜந்தாம்‌ பாட்டில்‌, பற்றுமிடத்தில்‌ வரும்‌ தடைகளை நீக்‌ 
கும்‌ வழியினை அருளிச்செய்தார்‌ ; ஆரும்பாட்டில்‌, இறைவன்‌ 
அன்பே உருவமானவன்‌ எனருர்‌; எழாம்பாட்டில்‌, சம்பந்த 
ஞானம்‌ உண்டாகவே பொருந்தலாம்‌ என்றார்‌; எட்டாம்பாட்‌ 
டில்‌, வேறு உபகரணம்‌ தேடவேண்டா ; அவன்‌ தந்த உறுப்‌ 
புக்களை அவனுக்கு ஆக்க அமையும்‌ என்றார்‌; ஒன்பதாம்‌ பாட்‌ 

1. ஸ்ரீ வைகுண்டசாஜ ஸ்தவம்‌; 35. 

2. மூவசைப்பட்டசேதனர்‌ - நித்தர்‌, முத்தர்‌, பத்தர்‌ என்பவர்சள்‌. 
பத்தர்‌ என்ற அ - சம்சாரிகளை. 2 2 
£3, “காராயணன்‌? என்ற பதத்திற்கு, அன்மொழித்தொகையாகவும்‌ 
வேற்றுமைத்தொகையாகவும்‌ சொல்லப்படும்‌ இருவகைப்பொருள்களையும்‌ 
சோக்‌ “'உன்னுடையதாய்‌, உனக்கு வகுத்ததாய்‌ ? என்றார்‌, “சேர்‌? என்பது 
₹ சம$ ? என்ற சொல்லின்பொருள்‌ ஆதலின்‌, 4 சம$ என்றபடி. ? என்றோர்‌, 


199 திருவர்ய்மொநி முதற்‌ பத்து 


டில்‌, அப்படிச்‌ செய்யவே, வழிபாட்டிற்குத்‌ தடையாக உள்‌ 
ளவை எல்லாம்‌ தாமாகவே நீங்கும்‌ என்றார்‌ ; பத்தாம்பாட்டில்‌, 
வழிபாட்டிற்குப்‌ பற்றுக்கோடான மந்திரம்‌ இன்னது என்‌ 
றார்‌; முடிவில்‌, இவைதாம்‌ வாய்வந்தபடி சொன்னவைஅல்ல ; 
சேதநருடைய நன்மைக்குதீ தக ஆராய்ந்து சொல்லப்பட 
டவை என்றோர்‌. அன்றி, இவைதாம்‌ ' ஹித தமமாய்‌ இருப்‌ 
பன ஆகையாலே எப்போதும்‌ ஒக்க ஓரப்படுவன என்றோர்‌ 
எனலுமாம்‌. 
சேர்த்‌ தடம்‌ - பொய்கைகளோடு பொய்கைள்‌ சேர்ந்திருக்‌ 
இன்ற. அன்றி, பொய்கைகள்‌ சேர்ந்திருக்க்ற குருகூர்‌ 
என்ற சேர்‌ என்பதனை ஊருக்கு அடைமொழிஆக்கினுமாம்‌. 
அன்றி, ‘சேர்‌ என்பதனை வினைமுற்றுகக்‌ கொண்டு : இப்பத்‌ 
தையும்‌ சேர்‌? என்று பயனிலையாகக்‌ கோடலுமாம்‌. தென்‌ 
குருகூர்ச்‌ சடகோபன்‌ சொல்‌ - கன்மை சொல்ல என்று 
இழிந்து தீமையைச்‌ சொல்லுவான்‌ ஒருவன்‌ வார்த்தை அன்ற; 
2 ஆப்த தமரானவம்‌ வார்த்தை என்கை. சீர்த்தொடை யாயி 
ரம்‌ - “எழுத்து அசை சீர்‌ பந்தம்‌ அடி தொடை” என்று 
கவிக்கு உறுப்பாக இருப்பன சில உள; அவற்றைச்‌ சொல்லு 
தல்‌ ; அன்றி, இறைவனுடைய திருவருளால்‌ அவனுடைம தற்‌ 
குணங்களைத்‌ தொடுத்த ஆயிரம்‌ என்னுதல்‌. ஓர்த்த இப்‌ 
பத்தே - ஆயிரம்‌ பாசுரங்களுள்‌ இப்‌ பத்து, சேதநர்க்கு, நன்‌ 
மையாவது ஏது என்று கிரூபித்துச்‌ சொல்ல்ப்பட்டவை ; 
அன்றி, சேரநர்க்கு மிக்க கன்மையை அளிக்கவல்லது ஒன்று 
ஆகையாலே எப்போதும்‌ ஓரப்படுவது எனலுமாம்‌. உபதேசம்‌ 
பலரைக்‌ குறித்துத்‌ தொடங்குகையால்‌, “சேர்‌” என்பது 
போன்ற ஒருமை இடங்களை எல்லாம்‌ கூட்டத்தைக்‌ குறித்த 
ஒருமையாகக்‌ கொள்க. (11) 
திருவாய்மொழி நூற்றந்தாதி 
வீடுசெய்‌.து மற்றெவையும்‌ மிக்கபுகழ்‌ நாரணன்தாள்‌ 
நாடுநலத்‌ தால்‌ அடைய நன்குரைக்கும்‌-- நீடுபுகழ்‌ 
வண்குருகூர்‌ மாறன்‌இந்த மாநிலத்தோர்‌ தாம்வாழப்‌ 
பண்புடனே பாடியருள்‌ பத்து. (2) 


ஆழ்வார்‌ எம்பெருமானார்‌ சீயர்‌ திருவடிகளே அரண்‌. 
1. ஹிததமம்‌-—௨யர்ந்த சன்மை. 


2. ஆப்ததமன்‌--சம்பத்தகுக்தவர்களுள்‌ உயர்க்தவன்‌, 
8. யாப்பருங்கலச்காரிகை, 1, 


» 


மூன்றாத்‌ திருவாய்மொழி“ பத்‌ துடையடியவர்‌ ” 
முன்னுரை 


எல்லாரினும்‌ உயர்வுஅற உயர்ந்தவன்‌ என்றார்‌ முதல்‌தரு 
வாய்மொழியில்‌; உயர்க்தவன்‌ ஆகையாலே வழிபடத்‌ தக்கவன்‌ 
என்றார்‌ இரண்டாம்‌ திருவாய்மொழியில்‌ ; இத்‌ திருவாய்மொழி 
யில்‌ அவனது !'செளலப்யத்தை அருளிச்செய்ரொர்‌. யாங்க 
னம்‌? எனின்‌, “வழிபாடு செய்யுங்கள்‌” என்று பலகாலும்‌ ௮௬ 
ளிச்செய்இன்‌ நீர்‌ ; இருகை முடவனை “யானை ஏறு? என்றால்‌ 
அவனாலே ஏறப்போமோ? அப்படியே, சர்வேங்வானாப்‌, எல்லா 
* விருப்பமும்‌ முற்றுப்பெற்றவனாய்‌ இருக்றெவனை இந்த அற்ப 
னான “சம்சாரி சேதனனால்‌ பற்றப்போமோ ? என்ன, “அவ்‌ 
யானைதானே அவ்‌ இருகை முடவனுக்கும்‌ ஏறலாம்படி படிந்து 
கொடுக்குமன்று ஏறத்‌ தட்டு இல்லையே ; அப்படியே, இச்‌ சம்‌ 
சாரி சேதன னுக்கு வழிபடலாம்படி அவன்‌ தன்னைக்கொண்டு 
வந்து தாழவிட்டு எளியனாமாகில்‌ இவனுக்கு வழிபடத்‌ தட்டு 
இல்லையே? என்‌.று கூறுமுகத்தால்‌ ௮வன்‌ எளிமையை ௮௬ 
ளிச்செய்றொர்‌. 
ஆயின்‌, அனைவரும்‌ அவனை வழிபட்டு உய்வு பெறாமைக்‌ 
குக்‌ காரணம்‌ யாது? எனின்‌, ஈல்வினை அற்ற மக்கள்‌ இராமன்‌ 
கிருஷ்ணன்‌ முதலிய அவதாரங்களைத்‌ தமது |ிறவியினைப்‌ 
போன்ற பிறவியாம்‌ என நினைந்து கேடுஉறுதற்கும்‌, நல்வினை 
வாய்ந்த பெரியோர்கள்‌ *அரியான்‌ எணியனுகப்‌ பெற்றோமே |? 
உ என்று நினைந்து அடைந்து உய்வு - பெறுதற்கும்‌ பொதுவாக 
அவதாரங்கள்‌ இருத்தலால்‌ என்க. £ சர்வேஸ்வரன்‌: அரியன்‌ 
என்றால்‌ சம்சாரதீதில்‌ ஆள்‌ பற்றாது என்று அவன்‌ எளி 
மையைவிளங்கவிரித்தச்சொல்லிக்கொண்டுபோக்தோம்‌; அத 
தானே இவர்களுக்கு “இத்தனை எளியனோ?' என்அ விடுகைக்கு 
உடல்‌ ஆயிற்று ; அவ்‌ எளிமைதானே  ஆதரிக்கைக்கு உடல்‌ 
ஆயிற்று உமக்கு ஒருவருக்குமே!” என் அ *எம்பாரைப்‌ பார்த்து 


1. செளலப்யம்‌ - எளிமை. தி 

2, சம்சாரிசேதனன்‌ஃபிறவிப்பெருங்கடலில்‌ சன்றாச உழன்று சஞ்சரிச்‌ 
இன்ற ஆத்மா, 

3. எளிமையே உய்வு பெறுவதற்கும்‌ கேடுறுதற்கும்‌ காரணம்‌ “என்பத ற்‌ 
குச்‌ காட்டும்‌ ஐதிஹ்யம்‌ - * சர்வேங்வரன்‌ ? என்று தொடங்கும்‌ வாக்கியம்‌, 


&, எம்பார்‌ ௪ இவர்‌, இராமா அசருடைய மாணாக்கர்‌, உடையவர்‌ ௯ இரா 
மாச்‌ ” 


184 திருவாய்மொ।நி- முதற்‌ பத்‌ து 


உடையவர்‌ அருளிச்செய்தார்‌. ! அறவோர்‌ சிலர்‌, ஏரி கல்லி 
னால்‌ சேற்றிலே கலையை கொழுந்திப்‌ பட்டுப்‌ போகாகிற்பர்‌ 
சிலர்‌; விடாயர்‌ அதிலே முழுக விடாய்‌ தீர்ந்து போகாகிற்பார்‌ 
கள்‌; விளக்கை ஏற்றினால்‌ அதிலே விட்டில்‌ முதலிய லெ 
பொருள்கள்‌ விழுந்து முடிங்து போம்‌ ; லர்‌ அதன்‌ ஒளியிலே 
உய்வு பெறுவார்கள்‌. ஆயின்‌, இறைவன்‌ தடாகமும்‌ விளக்‌ 
கும்‌ ஆவனே 2 எனின்‌,” “ வாசத்தடம்‌ ”, மரக தமணித்தடம்‌'? 
என்றும்‌, “£ வேங்கட மலைமேல்‌ மேவிய வேத நல்‌ விளக்கை ” 
8 அயர்குலத்தினில்‌ தோன்‌ அம்‌ மணிவிளக்கை ”, 1: வெங்கதி 
ரோன்‌ குலத்துக்கு ஓர்‌ விளக்காய்த்‌ தோன்‌ றி? என்றும்‌இறை 
வன்‌ தடமாகவும்‌ விளக்காகவும்‌ கூறப்படுதல்‌ காண்க. ஆயின்‌, , 
திவினையாளர்‌ கேடு உற்றதும்‌, நல்வினையாளர்‌ உய்வுபெற்றதும்‌ 
காணும்‌இடம்‌ உண்டோ ? எனின்‌, அவன்தான்‌ ? *₹ அன்றிய 
வாணன்‌ ஆயிரம்‌ தோளும்‌ அணிய அன்றஆழி தொட்டதும்‌!” 
இப்படி. வந்து அவதரித்து எளியனான நிலைதன்னிலே யன்றே: 
அப்படியே, சிசுபாலன்‌ முதலியோர்‌, பூதனை, சகடாசுரன்‌, 
இரட்டைமருத மரங்கள்‌ இவர்கள்‌ எதிரிட்டு முடிவுஉ ற்றமையும்‌, 
அக்குரூரர்‌ மாலாகாரர்‌ முதலியோர்‌ அடைந்து உய்வு பெற்ற 
மையுங்‌ காண்க, 

“அவனைவழிபடுமின்‌? என்று “பலகாலும்‌ அருளிச்செய்‌ 
இன்கீர்‌ கண்ணாலே கண்டால்‌ அல்லது வழிபட விரகு இல்லை, 
வழிபட்டால்‌ ௮ல்லது காண விரகுஇல்லை; ஆனபின்னர்‌, 
௮வனைஅடைதல்‌ எங்கனம்‌ ? எனின்‌; £ “ நம்மைக்காட்டி லும்‌ 
உயர்க்தவர்களான பிரமன்‌ சிவன்‌ இவர்களை த்‌ தனக்கு அடிமை 
யாகவுடைய இறைவனைப்‌ பரபக்தியால்‌ பார்த்தஅளவில்‌ மனத்‌ 

1. எளிமையே உய்வுபெறுவதற்கும்‌ கேடு உறுதற்கும்‌ காரணம்‌ என்ப 


தற்கு எடுத்‌ இக்காட்டும்‌ மேற்கோள்‌, * அறவோர்‌ லர்‌? என்று தொடங்கும்‌ 
வாக்கியம்‌. 

8. திருவாய்‌, 8. 5: 1. 

3. திருவாய்‌, 10. 1: 8. 

₹₹ மருக்ளெர்‌ தாமரை வாச சாண்மலர்‌ : 

கெருக்கிடு தடம்‌என இருந்த நீ தியான்‌ ?? (கம்‌. யுத்‌. &75,) 

என்ற கவிச்‌ சக்கரவர்த்தியின்‌ கூற்று இங்கு ஒப்பு நோக்கல்‌ தகும்‌, 

4, பெரியதிருமொழி, &, 8: 1. ்‌ 

5. இருப்பாவை. 5, 

6. பெருமாள்‌ திருமொழி. 10. 1, 

7. பெரிய இருமொழி. 4. 3; 8. 

8, ‘பலகாலும்‌ ? என்றது; மேல்‌ திறாப்பதிகத்தில்‌ 6 வீடுசெய்மின்‌ ? 
1 இதைசேர்மின்‌ 7, 11 அச்சலம்புல்கு ?”, £ இறைபத்று 2? என்றதனை ரோக்‌, 

9. முண்ட உபரிடதம்‌, 


¢ 


மூன்றாந்‌ திருவாய்மொழி முன்னுரை 188 


தில்‌ இருக்கின்ற அவா முதலியன அழினெ றன ” என்றும்‌, 
்‌ பரபக்தியால்‌ என்னை உண்மையாக அறினெறவன்‌ பிறகு 
என்னையே அடைஇன்றருன்‌?? என்றும்‌ சொல்‌.லுறபடியே,சல 
வருத்தங்களோடே காணக்கூடிய சாதனபக்தியை அன்று 
இங்குச்‌ சொல்லுகற.து; காணவேண்டும்‌ என்னும்‌ * ஆசை சிறி 
துடையார்க்கும்‌ அவன்‌ எளியனாம்படியைச்‌ சொல்லுறத. 
ஆயின்‌, அறப்‌ பெரியவன்‌. ஆசை றிதடையார்க்குஎளியனாகை 
கூடுமோ ? எனின்‌, அறப்‌ பெரியவன்‌ தாழகிற்கும்‌ அன்று 
தடைசெய்குகர்‌ எவரும்‌ இலர்‌. ஆயின்‌, அறப்‌ பெரியஅவன்‌ இம்‌ 
மண்ணுலகில்‌ வந்து அவதரித்தான்‌ என்பது பொய்யே 
, அன்றோ? எனின்‌, * * பகைவர்களை அழியச்‌ செய்னெற அருச்‌ 
சுமா, எனக்கும்‌ பல பிறவிகள்‌ கழிந்தன ; உனக்கும்‌ பல பிற 
விகள்‌ கழிந்தன; ஆயின்‌, அப்‌ பிறவிகள்‌ பலவற்றையும்‌ யான்‌ 
அறின்றேன்‌; அவற்றை நீ அறியாய்‌” என்று அருச்சுமனை . 
கோக்க £ நீ பிறந்ததுபோன்‌ அ, நானும்‌ பிறச்னெறேன்‌ ” என்‌ 
இரான்‌ இருஷ்ணன்‌ ; அருச்சுஈன்‌ பிறந்தது பொய்‌ அன்று; 
ஆதலால்‌, இறைவன்‌ அவதரித்ததும்‌ பொய்‌ அன்று, 
ஆயின்‌, அருச்சுஈன்‌ பிறவிக்குக்‌ காரணம்‌ கர்மம்‌; இலை றவன்‌ 
பிறவிக்குக்‌ காரணம்‌ யாது? எனின்‌, இச்சையே; இது தன்னை 
அவதார ரஹஸ்யத்தில்‌ “தானும்‌ அருளிச்செய்தான்‌ அன்றே; 
என்னுடைய பிறவிகளும்‌. பிறவிகளிற்‌ செய்யப்படுகின்ற 
தொழில்களும்‌ தெய்வத்‌ தன்மை வாய்ந்தவை?” ஏன்று, அதா 
வத, என்னுடைய பிறவிகள்‌ கர்மம்‌ அடியாக அல்ல : இச்சை 
அடியாக இருக்கும்‌, ? காம்‌ பிறவாமிற்கச்செய்தே பிறவாமை 
யும்‌ டெக்கும்‌ ; தாழஙின்‌ ற நிலையிலே மேன்மையும்‌ இடக்கும்‌; 
 அப்ராக்ுத சம்ஸ்தரன த்தை இதர சஜாதீயமாக்கி. வந்து 
ரு 1 
1. ஸ்ரீ தேத. 18: 55, 
2. “*பத்துடை அடியவர்க்கு எளியவன்‌ ?” என்றதனை நோ 6 ஆசை 
சிறிதுடையார்ச்கும்‌ அவன்‌ எளியனாம்படியைச்‌ சொல்லுறது ? என்கிறார்‌. 
3. ஸீதை, 4; 5. 
4, “தானும்‌? என்ற உம்மை, பராசரர்‌ முதலிய மஹரிஷிகளைச்‌ தழுவு 
ன்றது. 
5. ஸ்ரீதேை, 4: 9. ன்‌ 
0. “£ முதன்முறை இடைமுறை கடைமுறை தொழிலின்‌ * 
பிறவாப்‌ பிறப்பிலை பிறப்பித்தோ றிலையே ?? (பரீபா, 3; 71, 72.) 
என்னும்‌ பகுதி இங்கு ஒப்பு கோச்கத்‌ தகும்‌. 
7. அப்மாக்ருத சம்ஸ்தானம்‌ - பிரறொதி சம்பர்தமில்லாத திருமேனி, 
இதர சஜாதியம்‌ - மற்றைச்‌ சாதிகளோடு சேர்ச்ததாச, ௪ ழக 


180 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


பிறப்போம்‌ ; இவற்றுள்‌ ஒன்றை அறிந்தவர்கட்குப்‌ பின்ன 
பிறவி இல்லை; நானும்‌ பிறம்அ அவர்களும்‌ பிறக்கவேண்டுமோ? 
1 ஈர்‌ இறை உண்டோ ? என்றான்‌ என்றபடி. ஆக, இறைவன்‌ 
இராமன்‌; இருஷ்ணன்‌ முதலிய அவதாரங்களைப்‌ பண்ணிக்‌ 
கொண்டு எளியனாம்‌ ; ஆனபின்பு, அடைதல்கூடும்‌ ; நீங்களும்‌ 
அவன்‌ ஸ்ரீிதையில்‌ அருளிச்செய்தவாறே கின்று, அவற்றை 
உய்வதற்கு உரிய சிற்த கெறியாகக்கொண்டு அவனை அடை 
மின்‌ என்றொர்‌. 

நன்‌.ற ; பிறர்க்கு உபதேசிக்கப்‌ புக்க இவர்‌, தாம்‌ கலங்கு 
தற்குக்‌ காரணம்‌ என்னை? எனின்‌; அவதாரங்களை முன்‌ 
னோட்டுக்கொண்டு, அவதாரங்களிலும்‌ £ நீர்மைக்கு எல்லை கில- 
மான இருஷ்ணாவதாரத்திலே இழிந்து, ௮அதன்னிலும்‌ பரத்‌ 
அவக்தோடு ஒக்கச்‌ சொல்லக்‌ கூடிய நிலைகளைக்‌ கழித்து, *கவ 
நீத செளர்ய நகர க்ஷோபத்திலே அகப்பட்டு *இளமணற்‌ 
பாய்ந்து “எத்திறம்‌? என்று மோஹித்துக்‌ டெக்றொர்‌. ஆயின்‌, 
பரததுவத்தைக்‌ காட்டிலும்‌ செளலப்யம்‌ ஈடுபடுத்துமோ? 
எனின்‌, 'பரத்துவத்தை கினைந்தார்‌, தெளிந்திருந்து பிறர்க்கு 
உபதேசம்‌ செய்தார்‌; எளிமையினை நினைந்தார்‌, “ளத்திறம்‌ ” 
என்ற மோஹித்துக்‌ டெக்றரொர்‌. 


28. 
பத்‌ அடை அடியவர்க்கு எளியவன்‌ பிறர்களுக்கு அரிய 
வித்தகன்‌ மலர்மகள்‌ விரும்பும்‌ நம்‌ அரும்பெறல்‌ அடிகள்‌ 
மத்‌. ஏறு கடைவெண்ணெய்‌ களவினில்‌ உரவிடை யாப்புண்டு 


எத்‌, றம்‌ உரலினொடு இணைந்திருந்து ஏங்கி எளிவே. 


பெர - ரை 3 பக்தியையுடைய அடியார்கட்கு எளியவனாயும்‌ 
௮ஃது இல்லாத பிறர்கட்கு அரியவனாயும்‌ உள்ள ஆச்சரியமான குணங்‌ 
களையுடையவன்‌, தாமரைப்‌ பூவில்‌ வீற்றிருக்கும்‌ பெரியபிராட்டியார்‌ 


1. ஈரிறை - இரண்டு அரசர்கள்‌. ஒரு காட்டிற்கு அரசன்‌ ஒருவனே 
இருப்பான்‌ ; இருவர்‌ இரார்‌ என்பார்‌ * ஈரிறை உண்டோ ? என்றோர்‌. 

2, முன்னோட்டுக்கொண்டு - ஆராய்க்து. 

8. நீர்மைக்கு எல்லை நிலம்‌ - எளிமைக்கு முடிவான இடம்‌. 

4. ஈவநீதசெளர்ய ஈகரக்ஷோபம்‌ - வெண்ணெய்‌ களவுசெய்த காரணத்‌ 
தால்‌ கரத்தில்‌ உண்டான பரபரப்பு. 

5. இளமணற்பாய்தல்‌ - இரங்‌ மனத்தையுடையராதல்‌, 

6. இதனால்‌, பரரத்துவத்தைச்‌ காட்டிலும்‌ எளிமையே ஈடுபடச்‌ செய்‌ 
யும்‌ என்றபடி, 


= 


மூன்றாற்‌ திருவாய்மொழி--பர, 1 187 


விரும்புற பெறுதற்கு அரிய ஈம்‌ சுவாமியானவர்‌, மத்தினை உறுத்திக்‌ 
கடையப்படுனெற வெண்ணெயினைக்‌ களவு செய்யுங்காலத்தில்‌ மார்‌ 
பிலே கட்டுண்டு உரலோடு ஒத்து இரும்து ஏங்யெ எளிமைத்‌ தன்மை 
எ,க்திறிம்‌! என்றோர்‌. 

வி-கு2பத்து. பக்தி, **பத்துடையீர்‌ ஈசன்‌ பழஅடியீர்‌ !? 
(கிருவாச. 157) என்பதூஉம்‌ இப்‌ பொருட்டு, ££ எட்டினோடு இரண்டும்‌ 
அதறியேனையே ”” (திருவாச, 53) என்ற இடத்தில்‌ இப்‌ பத்து என்பத 
னையே வேறு ஓர்‌ ஆற்றால்‌ கூறியவாறு. இனி; பற்று என்பத பத்த 
என விந்தது என்பாரும்‌ உளர்‌. விரும்பும்‌ அடிகள்‌ என்றும்‌, யாப்புண்டு 
இணைந்து என்றும்‌ முடிக்க, £ இணைந்து ? என்பது உவமவுராபு* 
பொருந்தி எனப்‌ பொருள்‌ கூறலுமாம்‌, 

இப்‌ பதிகம்‌ ஐஞ்சர்‌ அடி நான்காய்‌ வருதலின்‌ கலித்துறை எனப்‌ 
படும்‌. 

ஈடு முதற்‌ பாட்டில்‌, எம்பெருமானுடைய எளிமையினை 
உபதேசிக்கப்‌ புக்கு, அவன்‌ வெண்ணெய்‌ சுளுக்கு சரித்‌ 
தரத்தில்‌ அழமும்‌அகிறார்‌. 

” பத்து - பக்தி, “பத்து? என்பது பக்தியைச்‌ காட்டுமோ ? 
என்னில்‌, 1 (( எட்டினோடு இரண்டு எனுங்‌ கயிற்றினால்‌ மனந்த 
னைக்‌ கட்டி?! என்று கூறப்படுகின்‌ றது அன்றே! ஆகையாலே, 
பத்து என்று பக்தியைச்‌ சொல்லுகிறதாகும்‌. ௮துதன்னிலும்‌ 
? பரபக்தியை அன்ற இங்குச்‌ சொல்லுகிறது ; £ பக்தியின்‌ 
தொடக்கத்தைச்‌ சொல்லுகிறது. பக்தியின்‌ தொடக்கம்‌ 
என்று இதனை நியமிப்பார்‌ யார்‌? அதனுடைய முடிவான 
எல்லையினைக்‌ காட்டினலோ 2 என்னில்‌; ௮ஃது ஒண்ணாது ; 
என்னை ? எனின்‌, இப்போது இங்குச்‌ சொல்லிக்கொண்டு 
போருறெ இது, *குணப்பிரகரணம்‌ ஆகையாலும்‌, சர்வேஸ்‌ 
வரனுக்குஓர்‌ ஏற்றஞ்‌ சொல்லுகை இப்போது இவர்க்கு விருப்‌ 
பம்‌ அல்லாமையாலும்‌, தம்மையே நம்பி வந்து அடைந்தவர்‌ 
களிடத்தில்‌ தாமும்‌ அன்புடன்‌ இருத்தல்‌ ஏனையோர்க்கும்‌ 


1. தஇருச்சர்த விருத்தம்‌, 83. 

2. பமபக்‌தி - இறைவனைச்‌ சேரும்போது இன்பமும்‌, பிரியும்போது 
துன்பமும்‌ அடைதற்குக்‌ காரணமான அன்பு. 

3. பக்தியின்‌ தொடச்கழ்‌ என்றது, விலக்காமை பகையாடை முதலிய 
குணங்களை. 

4. இறைவனுடைய எளிமைச்‌ குணத்தைக்‌ கூறும்‌ இடம்‌ ஆதலால்‌ 
£ குணப்பி.ரக.ரணம்‌ ” என்றொர்‌. 


18 


188 திருவாப்மொழி--ருதற்‌ பத்து 


உண்டு ஆகையாலும்‌,!““ஈண்பன்‌ என்ற பாவனையைக்கொண்டு 
வந்த இவ்‌ விபீடணனை கான்‌ ஏற்றுக்‌ கொள்ளாது விடமாட்‌ 
டேன்‌” என்னுமவன்‌ ஆகலானும்‌ பக்தியின்தொடக்கத்தையே 
சொல்லுகிறது. மேலும்‌, ஆசை சிறிது உடையார்க்கும்‌ தன்‌ 
னைக்‌ கொடுப்பகாக * இறைவனுடைய திருவார்த்தை இருந்தது 
ஆசலானும்‌, **எ.இர்‌ சூழல்‌ புக்கு'' என்றும்‌, * “ என்னின்‌ 
முன்னம்‌ பாரித்து? என்றும்‌ விலக்காமை தேடித்‌ திரிவான்‌ 
ஒருவன்‌ ஆதலானும்‌ மேலதே பொருள்‌. 


உடை - இக்க விலக்காமை பகையாமை மாத்திரத்தையே 
கன தீத உடைமையாகச்‌ சொல்‌்லரறோர்‌. உடைமை-செல்வம்‌) 
இவை கனத்த உடைமை ஆகுமோ? எனின்‌, இவ்‌ உலகில்‌ 
இறைவனிடத்தில்‌ பக்தியினைச்‌ செலுத்துனெ்‌ றவர்களை “விண்‌ 
ணுளாரிலும்‌ ரியர்‌ ” என்றெபடியே, நித்தியகூரிகளைக்‌ காட்டி 
௮ம்‌ கனக்க நினைத்திருக்கும்‌ பகவானுடைய அபிப்பிராயத்‌ 
தாலே சொல்‌்லறொர்‌. இறைவன்‌ அவ்வாறு நினை த்திருப்பனே? 
எனின்‌; இவர்கள்‌ பக்கலிலே “இவ்வளவு உண்டானால்‌ பின்னை 
இவர்களுடைய பாரத்துக்கு எல்லாம்‌ கானே கடவன்‌ என்று 
இருப்பவன்‌ இறைவன்‌; மேலும்‌, இராவண பவன த்தை விட்டு 
ஆகாசத்தில்‌ ளெம்பின போதே ஸ்ரீவைஷ்ணவ லக்ஷ்மி குடி 
கொண்ட படியினால்‌ அன்றோ, * விபீடணனை, “ ஆகாயத்தை 
அடைந்த ஸ்ரீமான்‌ ?? என்றார்‌. £ * இலக்குமணன்‌ லக்ஷ்மியால்‌ 
நிறையப்‌ பெற்றவன்‌ ?' என்றார்‌ இனையபெருமானை. இது 
அன்றோ இவனுக்கு நிலைகின்ற ஐசுவரியம்‌; இத்தைப்‌ பற்ற 
*உடை”என்றோர்‌. (இது உடைமை என்ற சொல்லின்‌ விகாரம்‌.) 


14 ஸீராமா. யுத்‌, 18: 8. 
௨. “இறைவனுடைய திருவார்த்தை ? என்ற த-—௪ரமசுலோகத்தை, 

8. திருவாய்‌. 2. 7: 6. 

கிருவாய்‌. 9. 6: 10. 
0.  இருவிருத்தம்‌, 79. 
6. “இவ்வனவு உண்டானால்‌ ? என்றது, விலச்சாமை, பகையாமை என்‌ 
னும்‌ இக்குணங்கள்‌ மாத்திரம்‌ உண்டானால்‌ என்றபடி, £ இவர்கரூடைய 
பாசத்‌. அக்கு எல்லாம்‌ கானே கடவன்‌ 2 என்றது - ££ ஏன்னைப்பற்று, உன்னைப்‌ 
பாவல்களிணின் றும்‌ வீடுவிக்ிறேன்‌ ; பயப்படவேண்டாம்‌ ?? என்று சரம 
சுலோகத்திற்‌ கூறியதை கோக்க. 


7. ஸ்ரீராமா. யுத்‌, 16: 17. 
8. ஸ்ரீராமா, பால, 18; 28, 


> 


மூன்றாந்‌ தருவாய்மொழி--பா. 1 180 


அடியவர்க்கு - வெறுப்பு இன்மை மாத்திரம்‌ கொண்டு “அடி 
யவர்‌” என்னலாமோ? எனில்‌, இங்கும்‌ பகவானுடைய அபிப்‌ 
பிராயத்தாலே £ அடியவம்‌' என்றோர்‌. “உனக்கு ஈலிவு 
சிறிது. வந்து இருப்பின்‌, சதையால்தான்‌ எனக்கு என்ன 
பயன்‌? என்று; இன்ற இட்டிற்று ஒரு * குரங்கை, என்றும்‌ 
தன்னையே அடைந்திருக்கற பிராட்டிக்கும்‌ அவ்வருகாக 
நினைத்தான்‌ அன்றோ! ஆதலால்‌, இறைவனுக்கு அடியவர்‌ 
களாய்‌ அதிசயத்தைப்‌ பண்ணுகிறவர்கள்‌ ஒரு திருவடி, ஒரு 
திருவனம்தாழ்வான்‌ அல்லர்‌ ; இங்கு, இவ்‌ விலக்காமையினை 
யுடைய்வர்களே யாவர்‌. காரணம்‌ என்னை ? எனின்‌, அவர்கள்‌ 
உள்ள குணத்தை அஅபவித்திருப்பவர்கள்‌ அத்தனையே யாம்‌; 
குணம்‌ நிறம்‌ பெறுவது இவர்கள்பக்கலில்‌ அன்றே! 
எளியவன்‌ - அவர்கள்‌ பாவத்தைப்‌ போக்குதல்‌, புண்ணி 
யத்தைக்‌ கொடுத்தல்‌, தன்னைக்‌ இட்டலாம்படி. இருத்தல்‌ 
செய்தல்‌ அன்றிக்கே, அவர்கள்‌ விரும்பியவாறு செய்துகொள்‌ 
ளும்‌ படி தன்னை ஆக்கி வைப்பவன்‌. அதாவது, தன்னை ஒழிக்‌ 
தது ஒன்றைக்‌ கொடுத்தல்‌, தான்‌ இருக்குமிடத்தில்‌ அவர்களை 
அழைத்துக்‌ கொடுத்தல்‌ செய்யான்‌ ; “6 விஸ்வாமித்திர முனி 
வரே! உம்மைச்‌ சேர்ந்து சரணம்‌ அடைக்தவர்களாய்‌ இருக்‌ 
கிறோம்‌ காங்கள்‌; ஆணை இட்ட காரியங்களைச்‌ செய்தோம்‌ ; 
இனி எந்தக்‌ காரியங்களைச்‌ செய்யவேண்டும்‌ ? விரும்பும்‌ காரி 
யத்தைக்‌ கட்டளை இடுங்கள்‌ ” என்றெபடியே, “ நான்‌ உங்கள்‌ 
அடியான்‌, என்னை வேண்டின படி ஏவிக்‌ காரியங்‌ கொள்ளுங்‌ 
கள்‌? என்ன நிற்பான்‌ என்றபடி. மற்றும்‌, * “மேலான 
மோக்ஷ தீதையுடையவன்‌; பாவங்களை அழிக்கின்‌ றவன்‌, அழிவு 
அற்றவன்‌, ஒளி உருவானவன்‌, பிறப்பு இல்லா தவன்‌, எங்கும்‌ 
நிறைந்தவன்‌ ”' என்னு இவை மூதலாக இறைவனைப்‌ பற்றி 
வீடுமன்‌ முதலியோர்‌ கூறிக்‌ கொண்டிருத்தலைக்‌ கேட்டு அறிவு 
மிக்கருக்கான்‌ ஆதலின்‌, “நீ ஒருவன்‌ பக்திக்கு எளியவன்‌ 
ஆவ௫ என்‌ ?' என்று கேட்க, £ 4 அருச்சுனா! வேறு ஒன்றால்‌ 
அன்‌ றிப்‌ பக்தியினால்‌ மட்டும்‌ அடையும்படி இவ்விதமாக இருக்‌ 


1. ஸ்ரீராமா. யுத்‌. 41: &, 

2. “குரங்கை? என்றது, சுக்ரீவனை. 
8. ஸ்ரீராமா, பாலகா. 89க்‌; &, 

4, ஸ்ரீதை, 10: 12, 

5. ஸ்ரீதை, 11; 64, 


140 திருவாய்மொ!நி- முதற்‌ பத்து 


கிறேன்‌.” அதாவது, (ஒருவன்‌ கறுத்திருக்க ஒருவன்‌ இவத்திருக்‌ 
இறபடி. கண்டாயே? அப்படியே எனக்கும்‌ இது கிலைகின்‌ற 
கன்மை என்றான்‌ அன்றே! என்றபடி. நன்‌ ற; பக்திக்கு எளி 
யன்‌ ஆனாலும்‌, சவதந்திரன்‌ ஆகையாலே சில சமயங்களில்‌ 
அரியனாகவும்‌ இருக்கலாமே? எனின்‌, உலகங்களை எல்லாம்‌ 
ஆளும்‌ அரசபுத்திரன்‌ ஒருவன்‌, ஒருகால விசேடத்தில்‌ சிறிய 
பொருளுக்காக அடிமைப்படுவானாயின்‌, பின்‌, தன்‌ செல்வக்‌ 
இடப்புக்‌ காட்டி மீள ஒண்ணாதது போன்று; சர்வேங்வரனம்‌ 
பக்தியில்‌ நிலை மின்றவனுக்குத்‌ தன்னை அறவிலை செய்து 
கொடுத்தால்‌, பின்னை, மேன்மை காட்டி அகலமாட்டான்‌ ; 
கழுத்திலே ஓலைகட்டி த்‌ “தூ துபோ?' என்னலாம்படி தன்னைக்‌ 
கையாள்‌ ஆக்கி வைப்பான்‌. ! “மக்கள்‌ செய்யும்‌ பக்தியினால்‌, 
அவர்கட்குத தன்னை அறவிலை செய்து கொடுக்கின்றான்‌ இறை 
வன்‌; அவ்‌ இறைவனாகிய ஜனார்த்தனனே அவர்கட்கு எப்‌ 
பொழுதும்‌ கையாளாக இருக்கின்றான்‌” என வருதலும்‌ இங்கு 
ஓர்தல்‌ தகும்‌. 
£பத்துடை அடியவர்க்கு எளியவன்‌? எனவே, பக்தி இல்லா 
தார்க்கும்‌ எளியனாக இருப்பவனோ ? எனின்‌, இரான்‌ என 
விலக்குகிறார்‌ மேல்‌: பிறர்களுக்கு அரிய வித்தகன்‌ - பிறர்‌ 
களாூருர்‌ - £(இவனைக்கொண்டு காரியம்‌ கொள்ளோம்‌? என்று 
இருக்குமவர்கள்‌. வித்தகன்‌ - ஆச்சரியப்படத்‌ தக்கவன்‌. இங்கு 
ஆச்சரியப்படவேண்டியது என்‌ ? என்னில்‌, யசோதை முதலி 
யவர்கட்கு எளியனாய்‌ இருந்த அம்‌ நிலையில்தானே, பூதனை 
சகடாசுரன்‌ இரட்டை மருதமரங்கள்‌ முதலியவர்கட்கு ௮வ 
மதிக்க முடியாதவனாக இருத்தல்‌. மேலும்‌, * பள்ளிகொண்டு 
இருந்த காலத்தில்‌ அருச்சுனனும்‌ அரியோதனனும்‌ கூட வர 
அருச்சுனனுக்குத்‌ தன்னைக்கொடுத்து, தரியோதனனுக்குப்‌ 
* பங்களத்தைக்‌ கொடுத்து விட்டான்‌ அன்றே! கம்‌ பெரியோர்‌ 
கள்‌ எம்பெருமானையே உய்வதற்கு உரிய கெறியாகப்‌ பற்ற, 
அல்லாதார்‌ தாம்‌ செய்யும்‌ கருமங்களே பயன்களைக்‌ கொடுப்‌ 
பனவாக நினைந்து, ௮க்‌ கருமத்‌ தொகுதிகளை மேற்கோட 


7 வைஷ்ணவ தர்மம்‌, 


2. இங்குச்‌ கூறப்படும்‌ சரிதத்தின்‌ விரிவை, க்கல்‌ வாச்தேவ்னைப்‌ 
படைத்தணையழைத்த சருக்கத்தால்‌ உணர்க, 


8. பங்களம்‌ - பதர்‌, 


> 


மூன்றாந்‌ இருவாய்மொழி--பா. 1 141 


லைப்‌ போன்றது ஒன்றாகும்‌ துரியோதனன்‌ நிலை. ! ஸ்ரீராமாவ 
காரத்திலும்‌ இராவணன்‌ படைகளுடன்‌ கூடி ன வனாய்க்‌ 
கொண்டி எடுக்கப்புக்க இடத்தில்‌ நெஞ்சிற்‌ பகையாலே எடுக்க 
மாட்டி._ற்றிலன்‌ ; * திருவடி. தனியனாய்‌ இருக்தும்‌ பெஞ்சில்‌ 
செவ்வையாலே கருமுகைமாலை போலே எடுத்து ஏறிட்டுக்‌ 
கொண்டு போனான்‌ ; இங்ஙன்‌ அன்றாகில்‌ (£ இராவணக்குக்‌ 
கனக்க வேண்டும்‌ ?' என்னும்‌, ££ திருவடிக்கு கொய்தாக வேண்‌ 
டும்‌ ” என்றும்‌ அன்றே? ஆதலால்‌, பொருள்‌ தன்மை இருக்கும்‌ 
படி. இது. £ & இமயமலை மந்தரமலை மேருமலைகளையும்‌, விச்‌ 
இன்ற ” பொருள்களோடு மூன்று உலகங்களையும்‌ இரு கை 
களால்‌ பெயர்த்து எடுக்க முடியும்‌; போர்க்களத்தில்‌ ப ரத 


னுக்கு இளையவன்‌ பெயர்த்து எடுக்கச்‌ கூடாதவன்‌ ””, *6 இரா 


வணன்‌ முதலிய பகைவர்களால்‌ பெயர்த்து எடுக்கவும்‌ கூடாத 
வனாக இருந்த இலக்குமணன்‌, தூய்மையான மனமும்‌ பக்தியும்‌ 
பொருந்திய அ.நுமான்‌ குரங்காக இருந்தும்‌ எளிதாக எடுக்கத்‌ 
தக்கவன்‌ ஆனான்‌ ” என்பன ஸ்ரீ ராமாயணம்‌. 

மலர்மகள்‌ விரும்பும்‌-இவ்‌ இரண்டுக்கும்‌ அடி இவளுடைய 
சேர்த்தியே. மலரில்‌ மணம்போலே மலரை இருப்பிடமாக 


1. இச்‌ சரித்திரத்‌ இன்‌ விரிவை, கம்பராமாயணம்‌ முதற்போர்ப்‌ படலச்‌ 
தில்‌ 200 முதல்‌-214-முடியவுள்ள செய்யுட்களில்‌ காண்க, 


2. திருவடி - ௮நுமான்‌. அறுமானைச்‌ றிய இருவடி என்றும்‌, கருட 
னைப்‌ பெரிய திருவடி என்றும்‌ கூறுதல்‌ வைணவப்‌ பெரியார்சளின்‌ மரபு, 
இருவடியைக்‌ தாவ்குவதால்‌, ஊர்இியைக்‌ இருவடி என்றனர்‌. 

8. ஸ்ரீராமா. யுத்‌, 59: 111. 

4, ஸ்ரீராமா, யுத்‌. 59: 120. 


5. இங்கு, 

உள்ளி வெம்பிணத்‌ அதிரநீர்‌ வெள்ளத்‌ தின்‌ ஓடி 
அள்ளி யங்கைக ளிருப அம்‌ பற்றிப்பண்‌ டரன்மா 
வெள்ளி யல்‌ எடுத்தனன்‌ வெள்னொ னென்ன 
எள்ளிப்‌ பொன்மலை எடுக்கலுற்‌ ருனென எடுத்தான்‌. 
அடுத்த ஈல்லுணர்‌ வொழிர்‌ தில னம்பமஞ்‌ செம்பொன்‌ 
உடுத்த நாயகன்‌ தானென உணர்தலின்‌ ஒருங்கே 
தொடுத்த எண்வகை மூர்த்தியைத்‌ அளக வெண்‌ பொருப்போடு . 
எடுத்த தோள்களுக்கு எழும்‌ இலன்‌ இராமனுச்‌ இளையான்‌. 
தொகவொ ருங்கெய ஞானமென்‌ நறெவரினும்‌ அயான்‌ உ 
தகவு கொண்டதே .ன்பெனும்‌ தணித்‌. அணை யல்லால்‌ 
அகவு காதலால்‌ ஆண்டகை என்னினு மனுமன்‌ 

மகவு கொண்டுபோய்‌ மரம்புகு மர்‌திமை நிகர்த்தான்‌. 

என்னும்‌ கம்ப்ராமாயணச்‌ செய்யுட்கள்‌ ரோச்சல்‌ தகும்‌, 


142 திருவாய்மொ।தி- முதற்‌ பத்து 


வுடையள ய்‌, அதிலே மணம்தான்‌ ஒருவடிவு கொண்டாற்‌ 
போலே இருப்பாளாய்‌, காட்டார்‌ மணத்தை விரும்புவார்களா 
இல்‌, அங்க மணமும்‌ * தண்ணீர்‌ தண்ணீர்‌ ” என்னப்‌ பிறக்க 
வன்‌. அரும்‌ பெறல்‌ அடிகள்‌ - பெறுதற்கு அரிய ஸ்வாமிகள்‌. 
பெரிய பிராட்டியார்‌ விரும்பும்படி இருக்கைபோலே காணும்‌ 
அறப்‌ பெரிய இறைவனுக்கு இலக்கணம்‌. £ ஜன கனுடைய 
குலத்தில்‌ பிறந்த சீதை விரும்பும்‌ கணவனாக எவன்‌ இருக்கின்‌ 
ருனோே அவனுடைய திறல்‌ வலி அளி முதலிய குணங்கள்‌ அள 
விட்டு அறிய முடியாகன ” என்பது ஸ்ரீ ராமாயணம்‌, கம்‌ அரும்‌ 
பெறல்‌ அடிகள்‌ - ஈரராயண அறுவாகாதிகளோடே “ சேர, 
அம்தப்‌ பிரமாணப்‌ பிரசித்தியைப்‌ பற்ற, * “ உளர்‌ சுடர்‌ மிகு, 
சுருதியுள்‌ ”” என்றார்‌ முன்னர்‌; அந்தச்‌ சுருதியுள்‌ “ உனக்கு 
பூதேவியும்‌ ஸ்ரீதேவியும்‌ என மனைவியர்‌ இருவர்‌” எனக்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது அன்றே ? அங்குக்‌ கூறிய அர்த இலக்ஷ்மி சம்பந்‌ 
தீத்தைத்‌ தாம்‌ அங்கெரித்தமை தோன்ற * மலம்‌ மகன்‌ விரும்‌ 
பும்‌ நம்‌ அடிகள்‌? என்கிறார்‌ இங்கு. 

இனி, மேலே கூறிய எளிமையை விளக்குஇருர்‌ £ மத்துறு 
வத்திறம்‌-மந்தரத்தைப்‌ பிடுங்க, கடலில்‌ ஈடு கெஞ்சிலே நட்டு; 
கமெருக்கிக்‌ கடைந்து, வெளிகொடு வெளியே தேவர்களுக்கு 
அமுதைக்‌ கொடுத்து விட்ட பெரும்‌ தோள்களையுடையவன்‌ 
அன்றே இப்போது ஆயர்‌ சேரியிலே வந்து பிறந்து, வெண்‌ 
ணெய்‌ களவு காணப்‌ புக்கு, கட்டுண்டு அடியுண்டு மிற்றொன்‌ 
என்றார்‌. 

மதீதுறு கடை வெண்ணெய்‌-தயிர்ச்செஜிவாலே மத்தாலே 
ெருக்கெ கடையப்பட்ட வெண்ணெய்‌. கடை வெண்ணெய்‌ 
என்பது, முக்‌ கால வினைத்தொகை. முக்‌ காலத்திலும்‌ வெண்‌ 
ணெய்‌ கடைதல்‌ உண்டோ ? எனின்‌, “முப்போதும்‌ கடைந்து 
ஈண்டிய வெண்ணெய்‌ ” என வருதலால்‌ உண்டு என்க. முக்‌. 
கால வினைத்தொகையாயினும்‌, நிகழ்காலத்தில்‌ பொருள்‌ சிறப்‌ 
புடைத்து; கடையாகிற்கையில்‌, ப௫ியராய்‌ இருக்குமவர்கள்‌ 
சோனு சமையப்‌ பற்றாமல்‌ £ * வெந்தது கொத்தையாக வாயில்‌ 


3. அர்த மணமும்‌ - ௮க்தத்‌ இருமகளும்‌. “தண்ணீர்‌ தண்ணீர்‌ என்னப்‌ 
பிறந்தவன்‌ ? என்பது, * விரும்பும்‌ ? என்ற சொல்லின்‌ பொருள்‌. 
9... ஸுநீ.ராமா, ஆரண்‌. 97: 108, 
8. திருவாய்‌. 3, 1: 7. ்‌ 
&, பெரியாழ்வார்‌ திருமொழி. 8. 1: 5. 
6, வெர்தது கொத்தையாக ஈ வெந்ததும்‌ வேகாததுமாக $; இகாத்தை - 
வேசாதது, : 


மூன்றாந்‌ திருவாய்மொழி--பா. 1 148 


இடுமாறு போன்று, கடைவதற்குள்‌ பொறுக்காமல்‌ நடுவே 
அள்ளி அமு செய்தபடியைச்‌ சொல்லுவிறுர்‌ * என்று 1 திருக்‌ 
குருகைப்பிராண்‌ பிஸ்ணமண்‌ பணிப்பர்‌. களவினில்‌ - களவு செய்‌ 
யும்‌ சமய்‌த்தில்‌ ; களவு செய்யத்‌ தொடங்குஞ்‌ சமயத்திலே அகப்‌ 
பட்டானாதலின்‌ * கணவினில்‌! என்கிறார்‌. கடைறெ காலத்தில்‌ 
களவு காணும்படி யாங்கனம்‌ ? எனின்‌, கடைஇற பராக்கலே 
நிழலிலே ஒதுங்‌௮ச்‌ சாபலத்தாலே அள்ளி அமுதசெய்தான்‌, 
உரவிடை யாப்புண்டு - மார்விடையில்‌ கட்டுண்டு, உரம்‌-மார்பு; 
இடைஃழனுருபு. “பொன்‌ பெயேோரரன்‌ தனது உரம்‌ 
பிளந்து ?” என்ற இடத்து (உரம்‌' இப்பொருட்டு ஆகல்‌ காண்க, 
பெரியபிராட்டியார்‌ நெருக்கு ௮ணைக்கும்‌ மரர்வையன்றே 
கயிற்றாலே நெருக்கிக்‌ கட்டக்‌ கட்டுண்டான்‌ என்பார்‌ * உர 
விடையாப்புண்டு ' என்றொர்‌. இனி, இதற்கு மிடுக்கையுடைய 
இடபம்‌ போன்று இருக்கன்றவன்‌ கட்டுண்டான்‌ என்று 
பொருள்‌ கூறலுமாம்‌. உரம்‌ - மிடுக்கு; விடை- இடபம்‌, இனி, 
உரம்‌ என்பதனை உதரம்‌ என்ற சொல்லின்‌ விகாரமாகக்‌ 
கொண்டு வயிற்றினிடத்தில்‌ கட்டுண்டு என்று பொருள்‌ கூற 
௮ம்‌ ஒன்று, உதரம்‌ - வயிறு. பிள்ளை பெற்றுத்‌ தாமோதரன்‌ 
என்னு பெயரிடும்படி அன்றே கட்டுண்டான்‌. * “யசோதை 
யானவள்‌, தான்‌ தாயான பரிவுதோற்ற இவனைக்‌ களவிலே 
கண்டுபிடித்து, தாம்பாலே ஓர்‌ உரலோடே அடுத்துக்‌ கட்டி 
மறுகண்ணியும்‌ பொத்தினாள்‌; பொத்தி, துருதருக்கைத்‌ தனம்‌ 
அடித்துத்‌ திரிந்த நீ வல்லையாகில்‌ போய்க்‌ காணாய்‌? என்று 
உறக்க விட்டால்‌ போகமாட்டாதே இருந்தான்‌ என்றபடி. 
ஆயின்‌, வரம்பில்‌ ஆற்றலையுடைய இறைவனை “வல்லையரகில்‌ 
போய்க்‌ காணாய்‌! என்கைக்கு அடி ஏது? எனின்‌, £ இப்படிப்‌ 
பட்ட இறைவனுடைய ச£ரிய சக்தி பல படியாகக்‌ கேட்கப்‌ படு 
ன்றது? என்று ஓதப்படும்‌ பொருள்‌, இவளுக்கு எளியதான 
படியினால்‌ சொல்லுகிறாள்‌. எல்லாவற்றுக்கும்‌ காரணமான: 
தான்‌ அன்றோ இப்படிக்கட்டுண்டு இருக்கிறான்‌; பிரமன்‌ முதலி 


1. இவர்‌, திருவாய்மொழிக்கு ஆராயிரப்படி வியாக்யொனம்‌ அருளிச்‌ 
செய்தவர்‌ $ இருமலை கம்பியின்‌ புதல்வர்‌ ; இராமா] சரக்கு அம்‌ 
மான்‌ சேயும்‌ மாணாக்கரும்‌ ஆவர்‌, 

2. நிழலிலே ஒம்‌ * என்றது - வைகறையில்‌ விளக்கு ஏற்றி எச்‌ 
அத்‌ தயிர்கடைவார்கள்‌ ஆகையாலே, அவ்விளக்கு நி மல ல்‌ 
ஒய்‌ என்றபடி, 

பெரிய திருமொழி. &, 2: 7. 

ஸ்ரீவிஷ்ணு புரா. 5௨ 6; 14-15, 

9. ஸ்்வேதாஸ்வதரம்‌, 


(வழுவி 


144 திருவாய்மொ!நி- முதற்பத்து 


யோரைத்‌ தன்‌ சங்கல்பத்தாலே கட்டுவதும்‌ விடுவதும்‌ ஆன்ற 
வன்‌ அன்றே இப்போது ஓர்‌ அபலை கையால்‌ கட்டுண்டு இருக்‌ 
இன்றான்‌. ஆயின்‌; இப்படிக்‌ கட்டுண்கைக்குக்‌ காரணம்யாது ? 
எனின்‌, “எனது அவதாரத்தையும்‌ அவதாரத்தில்‌ மிகழ்த்தும்‌ 
நிகழ்ச்சிகளையும்‌ தெய்வத்‌ தன்மை வாய்க்தவை என்று எவன்‌ 
அறிரொனே அவன்‌ இச்‌ சரிரத்தை விட்டால்‌, வேறு சரீரத்தை 
அடைகிறான்‌ இல்லை; என்னையே அடைலஒறான்‌ ” என்றெ 
படியே, ஈம்முடைய கட்டை அவிழ்க்கையே காரணமாம்‌. 
உரலினொடு இணைந்து இருந்து - உரலுக்கு ஒரு தொழில்‌ 
செய்யுக்தன்மை உள தாயின்‌, தனக்கு ஒரு தொழில்‌ செய்யும்‌ 
தன்மை உள்ளது என்ற தோற்ற இருந்தபடி. ஏங்கிய - உற 
லைக்‌ காட்டிலும்‌ வேற்றுமை இத்தனையே காணும்‌. அதாவது, 
அழப்‌ புக்கவாறே (“வாய்‌ வாய்‌” என்னுமே; பின்னை அழ 
மாட்டாதே ஏங்கு இருக்கும்‌ இத்தனை, எளிவு - எளிமை. எத்‌ 
திறம்‌ - பிரானே! இது என்ன பிரகாரம்‌ ? இன்னம்‌ மேன்மை 
தரைகாணலாம்‌ ; நீர்மை தரைகாண ஒண்ணாதாய்‌ இரும்ததே! 
“உயர்வற உயர்கலம்‌ உடையவன்‌ ?” என்றெ மேன்மையிலே 
போவேன்‌ என்‌ இருர்‌. ஏவப்‌ படுகன்‌. றவனாப்‌ இருக்றெஇருப்‌ 
பில்‌ ஏவுனெறவனாய்‌ இருக்கற இருப்புப்‌ பேசக்கூடியதாக 
இருந்தது என்றபடி. பேசப்‌ புக்க வேதங்களும்‌ அதக்த 
ஆனந்த குணத்தினின்‌ அம்‌ மனத்தோடு வாக்குகள்‌ இரும்பு 
இன்‌ றனவோ ” என்றதும்‌ மேன்மையிலேயே ; நிலம்‌ அன்று 
என்கைக்கும்‌ கிலம்‌ அன்று அன்றே நீர்மை. இவ்‌ எளிமை 
ஏனையோர்‌ பக்கலிலும்‌ காணலாமே? எனின்‌, இத்தனை தாழ _ 
நில்லாமையாலே சம்சாரிகள்‌ பக்கல்‌ காண ஒண்ணாக ; பரத்து 
வத்தில்‌ இம்‌ நீர்மை இல்லை. ஆயின்‌; உலகத்தில்‌ களவு காண்‌ 
பாரும்‌ கட்டுண்பாரும்‌ இலரோ ? இவன்‌ செயலுக்கு இத்தனை 
ஈடுபட வேண்டுமோ? எனின்‌, பெரியவன்‌ தாழ்ச்சி ஆகை 
யாலே பொறுக்க மாட்டுகின்‌ நிலர்‌. (1) 
24. 
எளிவரும்‌ இயல்வினன்‌ நிலைவரம்பு இல பல பிறப்பாய்‌ 
ஒளிவரும்‌ முழுநலம்‌ முதல்‌ இல கேடு இல வீடாம்‌ 
தெளிதரு நீலைமைய அ ஒழிவிலன்‌ முழுவ அம்‌ இறையோன்‌ 
அளிவரு மருளினோடு அகத்தனன்‌ பு றத்தனன்‌ அமைந்தே. 
பெ-ரை:-— இறைவன்‌, குளிர்க்த பக்குவமான திருவருளோடே 
அடியார்கட்கு அகத்தனனாயும்‌ அல்லாதார்க்குப்‌ புறத்‌ தனனாயும்‌ 
3. ஸ்ரீதே. 4. 9. 


மூன்றாந்‌ இருவாய்மொழி--பா, 2 148 


சமைம ௮, முதல்‌ இல்லாகனவும்‌ கேடு இல்லா கனவும்‌ ஐளிவளரப்பெறு 
வனவும்‌ ஆன ஈற்குணங்களையுடையவனாய்‌, வீடாகிய கெளிர்த உலகத்‌ 
கிளைச்‌ கொடுக்குக்‌ தன்மை எக்காலத்தும்‌ கிங்காசவனாய்‌, ஒரு நிலையும்‌ 
ஒரு நியதியும்‌ இல்லாத பல பிறவிகளையுடையவனாப்‌, எளிமை வரு 
தலை இயல்பாகவுடையவன்‌ என்பதாம்‌, 


வி - கு 5-— முதல்‌ இல, கேடு இல என்பன, கலகத்திற்கு அடை 
மொழி. இறையோன்‌ என்பதற்கு ஐக்தாம்பாட்டின்‌ விசேடக்‌ குறிப்‌ 
பில்‌ எழுதியதை நினைவு கூர்க, நிலைமைய என்பதில்‌ அது பகுதிப்‌ 
பொருள்‌ விகுதி, ௮மைக்து என்னும்‌ எச்சத்தை எளிவரும்‌ என்பதில்‌ 
உள்ள வரும்‌ என்னும்‌ வினையுடன்‌ முடிக்க, 
» 


ஈட3-—இரண்டாம்‌ பாட்டு, *எத்திறம்‌' என்ற ஆழ்வார்‌ ஆன 
மாதம்‌ மோஹித்துக்‌ டெச்தார்‌ என்பது பிரசித்தம்‌ அன்றோ. 
இவர்மோஹித்துக்‌ டெக்க, 'பெருமாளும்‌ பிராட்டியும்‌ பள்ளி 
கொண்டருளின இடத்தை ஸ்ரீ குகப்பெருமான்‌ நோக்கிக்‌ 
கொண்டு இடக்தாற்போன்று, ஸ்ரீ மதூரகவி முதலான பெரி 
யோர்கள்‌ அனைவரும்‌, பழங்கள்‌ நிறைந்த மரத்தைப்‌ பறவைக்‌ 
கூட்டங்கள்‌ மொய்தீதுக்கொண்டு கிடக்குமாறுபோன்று, இவ 
ரைச்சூழ்க்து டெந்தார்கள்‌. பெருமாளும்‌ பிராட்டியும்‌ அயின்ற 
இடத்தை நோக்க இருந்த ஸ்ரிகுகப்பெருமாள்‌ பசியர்க்குத்‌ காம்‌ 
தாம்‌ உண்ணும்‌ உணவினைப்‌ பகும்து இடுவாரைப்‌ போன்று; 
அங்கு வந்த ஸ்ரீ பரதாழ்வானுக்குத்‌ தாம்‌ நோக்டுக்கொண்டி 
நந்த இடத்தைக்‌ காட்ட, அவ்விடத்தைக்‌ கண்டவாறே* “தொட 
டால்‌ முடிந்து விடுவானோ என்று சத்துருக்கனன்‌ ? எண்ணும்‌ 


1. பெருமாளும்‌ பிராட்டியும்‌ துயின்ற இடத்தை ஸ்ரீ குகப்பெருமாள்‌ 
காவல்‌ புமிர்திருக்தார்‌ என்பது ஸ்ரீ ராமாயணத்திற்‌ கூறப்படவில்லையே ? 
எனின்‌, ₹: பொருர்திக்‌ டெக்றெ பொன்னின்‌ துகள்‌ அங்கே அங்கே காணப்‌ 
படுன்றனவே! ஆதலால்‌, பிராட்டி ஆபரணங்களைக்‌ கழற்றாமல்‌ இச்‌ றந்த 
படுக்கையில்‌ அயின்றிருத்தல்‌ வேண்டும்‌ என நினைக்கறேன்‌ ? (அயோத்‌, 
88. 14.) என்னு ஸ்ரீ பரதாழ்வான்‌ கூறுகின்றான்‌. பெருமாள்‌, ஸ்ரீ குகப்பெரு 
மாள்‌ ஆச்ெமத்தினின்று நீங்சச்‌ ெெசென்ற தற்கும்‌, ஸ்ரீ பரதாழ்வான்‌ 
வந்ததற்கும்‌ இடையே இருபத்திரண்டு ஈாட்கள்‌ கழிக்தன $ பொன்னின்‌ 
துகள்‌ மறைவுபடாமல்‌ இத்துணை ஈாட்களும்‌ அங்கே இருச்சவேண்டுமாயின்‌, 
ெச்த காவல்‌ செய்திருத்தல்‌ வேண்மென்றோ ? ஆதலால்‌, காலல்‌ புரிர்‌ 
தமை பெறுதும்‌. 

2. ஸ்ரீராமா. அயோத்‌. 87 ; 4, 

19 


146 திருவாய்மொ।ழி- முதற்‌ பத்து 


படி 'மோஹித்துக்‌ நழேவிழ்ம்த ஸ்ரீபரதாழ்வான்ப்போன்ற, 
மோஹித்துக்‌ இடக்க இவர்‌, * * விசாலமான கண்களையுடைய 
பிராட்டி. பலகாழிகைகள்‌ கழித்து மூர்ச்சைகெளிக்து பின்னர்ச்‌ 
இந்திக்காள்‌ ” என்பது போன்று, பெரியோர்களுடைய நல்‌ 
வினைப்‌ பயனால்‌ காலம்‌ உணர்த்த உணர்ந்து, கான்‌ இங்குச்‌ 
சொல்லியது என்‌? என்று கேட்டார்‌. ஆயின்‌, அங்கு அனுப 
விக்கும்‌ பெரியோர்கள்‌ உளரோ? எனின்‌, ” நல்லார்‌ ஈவில்‌ 
குருகூர்‌? அன்றே? ஆதலால்‌, அங்குள்ள பெரியோர்கள்‌ 
அனைவரும்‌ இவரைப்‌ பற்றிப்‌ *படுகாடு டெர்தார்கள்‌. கேட்ட 
தற்கு,  பத்துடை அடியவர்க்கு எளியவன்‌? என்று கூறி, 
அதனை விளக்குவதற்கு அதன்‌ தொடர்ச்சியாக “மத்துறு. 
கடைவெண்ணெய்‌” என்பது முதலாகச்‌ சிலவற்றைக்‌ கூறி 
“எத்திறம்‌”என்‌.று மோஹித் அக்‌ இடந்தீர்‌ என்றார்கள்‌. “தப்பச்‌ 
செய்தோம்‌ ; அழித்துச்‌ சூளுறவு செய்யவேண்டும்‌” என்றோர்‌ 
இரண்டாம்பாட்டில்‌. அதாவது-பிறர்க்கு உபதேசம்‌ பண்ணப்‌ 
புக்குத்‌ தாம்‌ அனுபவித்தார்‌ முதற்பாட்டில்‌; இப்‌ பாட்டுத்‌ 
தொடங்கிப்‌ பிறர்க்கு உபதேசம்‌ செய்கிறார்‌ என்றபடி. மேல்‌ 
பாட்டில்‌ கூறிய எளிமையினை வகைப்படுத்தி அருளிக்செய்‌ 
கிறார்‌ இப்‌ பாட்டில்‌. 
எளிவரும்‌ இயல்வினன்‌-எளிமையை இயல்பாகவுடையவன்‌. 
“பத்துடை அடியவர்க்கு எளியவன்‌ ' என்றார்‌ மேல்‌; தன்‌ 
னிடத்து அன்புடையார்‌ மாட்டுத்‌ தானும்‌ அன்புள்ளவனாக 
இருத்தல்‌ ஒரு குணம்‌ அன்று ஆதலின்‌; அதனை மறுத்து; 
ஈண்டு  எணிவரும்‌ இயல்வினன்‌ ' என்கிறார்‌. எல்லார்க்கும்‌ ஒவ்‌ 
வொரு காலத்தில்‌ எளிமை கூடும்‌; இவனுக்கு எளிமை சொரூ 
பம்‌ என்பதனைத்‌ தெரிவிப்பதற்கு £ எளிவரும்‌ இயல்வினன்‌ ” 
1. இங்கு, 
காசெனக்‌ கடிது சென்றான்‌ கல்லிடைப்‌ படுத்த புல்லில்‌ 
வார்லேத்‌ தடக்கை வள்ளல்‌ வைகிய பள்ளி கண்டான்‌ 
பார்மிசை பதைத்து வீழ்க்தான்‌ பருவரற்‌ பரவை புக்கான்‌ 
வார்மணிப்‌ புனலால்‌ மண்ணை மண்ணுநீ ராட்டுங்‌ கண்ணான்‌. 
என்ற கம்பராமாயணச்‌ செய்யுள்‌ நினைத்தல்‌ தகும்‌. 
2, ஸ்ரீராமா. சும்‌, 88: 8. 
8, இருவிருத்தம்‌, 100. 
4.” பகசொடுடெத்தல்‌ “வெட்டி வீ ழ்த்தப்பட்ட மரங்களையுடைய காடு 
இடச்தாற்‌ போன்று த்தல்‌. 


5. *தப்பச்செய்தோம்‌” என்றது - பிறர்க்கு உபதேசம்‌ செய்யப்‌ புகும்‌ 
தவர்‌, ௮. செய்யாது தாமே அனுபவித்தது. 


மூன்றாற்‌ திருவாய்மொழி பா: 2 147 


ஏன்‌ றொர்‌ என்றபடி. நிலை வரம்பு இல - இன்ன அவதாரம்‌, 
இன்ன செயல்‌ என்பது இல்லை; நிலை இல, வரம்பு இல என 
£ இல” என்பதனை “நிலை” என்பதுடனும்‌ கூட்டுக. இனி, பட்டர்‌ 
இவ்‌ இரு பொருளையும்‌ £ நிலை இல? என்பதன்‌ பொருளாகவே 
கொண்டு, “வரம்பு இல' என்பதற்கு, வேறு பொருள்‌ அருளிச்‌ 
செய்வர்‌. அதாவது, * அவதரித்து எளியனாய்‌ கின்ற நிலை 
தன்னிலே பரத்துவம்‌ தோற்ற நிற்றலும்‌ நிற்கும்‌” என்று, 
தேர்ப்பாகனாய்த்‌ தாழ நிற்கச்செய்தே ! ஸ்ரீ விஸ்வரூப த்தைக்‌ 
காட்டியும்‌, தான்‌ புத்திரப்‌ பேற்றின்பொருட்டுப்‌ போகாகிற்கச்‌ 
செய்தே கண்டாகர்ண னுக்கு மோக்ஷத்தைக்‌ கொடுத்தும்‌, ஏழு 
வயதிலே கோவர்த்தன மலையைத்‌ தரித்துக்கொண்டு நின்றும்‌ 
செய்தவை. இத்தாற்‌ பெறப்படுவது, ஒன்றிலும்‌ ஒரு கியதி 
இன்ற; காப்பதற்கு உறுப்பாம்‌ அத்தனையே வேண்டுவது ; 
ஏதேனுமாக அமையும்‌ இவனுக்கு என்கை. 

பல பிறப்பாய்‌ - தெளிவுடைய தான்‌ சொல்லும்போதும்‌ 
“பூல பிறவி?! என்பன்‌ ; உண்மையினைக்‌ கூறும்‌ வேதங்கள்‌ 
கூறும்போதும்‌ £ “ பல வேறுபட்ட சாதிகளில்‌ பிறக்கிறான்‌ ?? 
என்று கூறும்‌; அவன்‌ கொடுத்த அறிவு கொண்டு சொல்லு 
வார்‌ * “பல பிறப்பு” என்பர்கள்‌. பிறருக்காகத்‌ தாழ கின்‌ 
ரோம்‌ என்ற நினைவு சிறிதும்‌ இன்‌ றி, அவ்‌அவ்‌ பிறவியின்‌ தன்‌ 
மைக்குத்‌ தக்கவாறு இருந்தான்‌ ஆதலின்‌ பிறந்து ? என்னாது 
( பிறவியாய்‌ ? என்டுறரர்‌. ஆயின்‌, பரத்துவ நினைவு இறிதும்‌ 
இன்றி இருக்கதான்‌ என்பதனை நாம்‌ அறியுமாறு யாங்கனம்‌ 2 
எனின்‌, £ “என்னை கான்‌ மனிதனாகவே நினைக்கன்றேன்‌ ” 
என்ற ஸ்ரீராமன்‌ வார்த்தையாலும்‌, £ “ நரன்‌ உங்கட்குச்‌ 
சுற்றத்தவனாகப்‌ பிறந்திருக்கிறேன்‌ ?' என்ற ஸ்ரீ ருஷ்ணன்‌ 
வார்த்தையா லும்‌ அறிதல்‌ தகும்‌. ஒளிவரும்‌ முழுகலம்‌ - நீங்கின்‌ 


.. விஸ்வரூபம்‌--உலகமே ௨ ருவமாயிருக்கும்‌ வடிவம்‌, 
2. ஸ்ரீ தே 18: 56, 
8. யஜார்வேதம்‌. 
4. திருவாய்மொழி. 1, 9: 2. 
ஸ்ரீராமா. யுத்‌. 120: 11. 
“நான்‌ தேவன்‌ அலன்‌, கந்தரறாவன்‌ அலன்‌, இயக்கன்‌ அலன்‌, ௮௪௯ 
சீனும்‌ அலன்‌, சான்‌ உங்களுக்குச்‌ சுற்றத்தானாகத்‌ தோன்றி இருக்கேன்‌ , 5 
இப்படித்‌ தோன்றி இருப்பதனால்‌ வேறுவிதமாக நினைக்கத்‌ தக்கவன்‌ அல்லன்‌ ஜ்‌ 
என்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம்‌. (5. 19 ; 12,) 


148 இருவாய்மொ நி முதற்‌ பத்து 


கிவினைகளையுடைத்தாய்‌ இருத்தல்‌ முதலிய தன்மைகள்‌ உயிர்‌ 
கட்கு இருப்பினும்‌, பிறவிகள்‌ காரணமாக அவற்‌; றிற்கு மறத்‌ 
தல்‌ முதலிய தன்மைகளும்‌, இன்பத்‌ துன்பங்களும்‌ உளவாம்‌; 
இறைவன்‌ தன்னைத்‌ தாழவிட்டுப்‌ பிறக்கப்‌ பிறக்க, நற்குணங்‌ 
கள்‌ ஒரிபெற்‌.று வாராறிர்கும்‌. ஆயின்‌, இருவர்க்கும்‌ பிறவி 
ஒத்து இருக்க, இறைவனுக்கு நற்குணங்கள்‌ ஒளி பெறுகைக்‌ 
குக்‌ காரணம்யாஅன ? எனின்‌, ! அவன்‌ பிறக்‌ தவனாய்‌ ஈன்மை 
யுடையவனாகவே இருக்கின்றான்‌” என்றெபடியே, கர்மம்‌ 
காரணமாகப்‌ பிறக்கும்‌ பிறவியாக இருப்பின்‌ பிறக்கம்‌ பிறக்‌ 
கப்‌ புகர்‌ அழியும்‌; இருவருள்‌ காரணமாக வருறெ பிறவி ஆகை 
யாலே புகர்‌ பெற்று வாராகிற்கும்‌. அவ்‌ இறைவனே புகழை 
யுடையான்‌ என்றபடி. 

அக்‌ குணங்கள்‌ தாம்‌ இருக்கும்படி என்‌? என்னில்‌, முதல்‌ 
இல கேடு இல - ஒருகாள்‌ வரையிலே தோன்‌ றி ஒருகாள்‌ வரை 
யிலை முடியுமவைஅல்ல; சொருபத்தோடு சேர்ந்தவைகளாக 
இருக்கின்‌ நன. வீடாம்‌ தெளிதரும்‌ கிலைமையது - மே க்ஷ 
மாகற தெளிவு - பரமபதம்‌; அதனைத்‌ தரும்‌ தன்மை என்றும்‌ 
ஒல இருக்கருமவன்‌. அவன்‌ இங்கே வந்து அவதரிக்கிலும்‌ சோக 
மோஹங்களைப்‌ பண்ணும்‌ இவ்விடம்‌ ; இவன்‌ அங்கே செல்லி 
௮ம்‌ தெளிவைப்‌ பண்ணும்‌ அவ்விடம்‌ ; ஆதலால்‌, “வீடாம்‌ 
தெவி? என்றோர்‌. * “தெளி விசும்பு” என்பர்‌ மேலும்‌. ஆயின்‌, 
இக்‌ குணம்‌ “ ஒளிவரும்‌ முழுகலம்‌  என்றதிற்‌ புகாதோ? எனின்‌, 
மோக்ஷத்தை அளிக்கும்‌ இறைமைக்‌ குணம்‌ தனியே சொல்ல 
வேண்டுவது ஒரு குணம்‌ ஆகையாலே சொல்‌ லுூருர்‌ ; மேலும்‌, 
அவதாரத்துக்குப்‌ பயன்‌ இதுவே அன்றோ ? முழுவதும்‌ ஒழி 
விலன்‌ - மேலே கூறிய £ இரண்டனையுங்‌ கூட்டிச்‌ சொல்லு 
கிறார்‌. இறையோன்‌ - மேல்‌ * வீடாம்‌ தெளிதரு நிலைமையது 
ஒழிவிலன்‌ ? என்றார்‌ ; அவ்‌ வீட்டினை அளித்தல்‌ ஈவரனுக்கே 
உள்ள.து ஒன்று ஆதலின்‌, அதனைத்‌ தெரிவிக்கும்‌ பொருட்டு 
அதனை அடுத்து * இறையோன்‌ ? என்றொர்‌. இனி, மேல்‌ பல 
பிறப்பாய்‌ ' என்றா. ராதலின்‌, அவ்வாறு பிறப்பினும்‌ ஈஸ்வரத்‌ 


1. யஜுர்வேதம்‌, 8. 6: 8. 

2. . கிருலாய்‌, 9. 7: 5, 

8. “மேற்கூறிய வ என்றது,  ஒளிவரும்‌ முழுசலம்‌, 
வீடாச்‌ தெளிதரும்‌ கிலைமை ? என்பனவற்றை, அதாவது “ எல்லா ஈற்குணவ்‌ 


களையு முடையனாச்சன்மை, மோக்ஷத்தையளிக்கும்‌ இறை ஐ ௦த்தன்மை என்‌ 
பன வாம்‌, 


மூன்றாற் இிருவாய்மொநநி- பா. 2,8 140 


தன்மையில்‌ குறையாதே நிற்பான்‌ என்பதனைத்‌ தெரிவிக்கும்‌ 
பொருட்டு (இறையோன்‌” என்கிறார்‌ என்ன லும்‌ ஆம்‌. அளிவரும்‌ 
அருளினோடு - குளிர்ந்து பக்குவமான அருளே ாடே. இனி, 
இதற்கு, அருளால்‌ வரும்‌ அருளோடே என்று பொருள்‌ கூறி, 
அருளால்‌ வரும்‌ அருளாவது, காரணம்‌ இன்றியே செய்யும்‌ 
இருவருள்‌ என்னு கூறலுமாம்‌. அகத்தனன்‌ - அடியா! 'கட்குக்‌ 
கழுத்திலே ஓலை கட்டி, தூாதுபோ என்னலாம்படி இருப்பான்‌. 
புறத்தனன்‌ - அடியார்‌ அல்லாதார்க்கு அம்‌ நிலைதன்னிலே 
இட்ட ஒண்ணாதபடி இருப்பான்‌. அமைந்து-இப்படிச்‌ சமைந்து. 


இறையோன்‌, அளிவரும்‌ அருளினோடு அகத்தனன்‌ புறத்‌ 
தனனாய்‌ அமைந்து, முதல்‌ இல கேடு இலவாம்‌ ஒளிவரும்‌ முழு 
நலம்‌, வீடாம்‌ தெளிதரு கிலைமையது முழுவதும்‌ ஒழிவிலனாய்‌, 
நிலை வரம்பில பல பிறப்பாய்‌, எளிவரும்‌ இயல்வினன்‌ எனச்‌ 
சொற்களைக்‌ கூட்டிப்‌ பொருள்‌ முடிவு காண்க, (2) 


25. 


அமைவுடை அறநெறி முழுவ அம்‌ உயர்வற உயர்ந்து 
அமைவுடை முதல்‌ கெடல்‌ ஓடி.விடை அற நிலம்‌ அதுவாம்‌ 
அமைவுடை அமரரும்‌ யாவையும்‌ யாவருந்‌ தானாம்‌ 
அமைவுடை நாரணன்‌ மாயையை அறிபவர்‌ யாரே, 


பெர - ரை 3—பயாடு கூடியிருக்கன்ற அறத்தின்‌ வழிகள்‌ எல்‌ 
லாவற்றிலும்‌ உயர்வில்‌ மிச உயர்க்கு, அமைதலையுடைய படைத்தல்‌ 
அழித்தல்‌ இடையிலே அழித்தல்‌ ஆ௫யெ இவற்றின்‌ முடிவின்‌ எல்லையில்‌ 
நிற்ன்ற, அறிவு ஆற்றல்கள்‌ அமைந்திருக்கின்ற பிரமன்‌ முதலிய 
தேவர்களும்‌, அஃறிணைப்‌ பொருள்களும்‌, உயர்திணைப்‌ பொருள்களும்‌ 
ஆயெ எல்லா உயிர்களும்‌, தானே ஆகும்படி பொருந்தி இருக்கின்ற 
நாசாயணனுடைய பிறவியின்‌ தன்மையினை அறிபவர்‌ எவர்தாம்‌? ஒரு 
வரும்‌ இலர்‌ என்றவாறு, ்‌ 


வி - கு முதல்‌ இரண்டு அடிகளும்‌ அமரர்கட்கு அடைமொழி, 
உயர்ந்து அமைவுடை ௮மரரும்‌ என்றும்‌, அமைவுடை முதல்‌ செடல்‌ 
இடை ஓடிவு அறஙிலம்‌ .அஅவாம்‌ ௮மைவுடை அமரரும்‌ என்னும்‌ கூட்‌ 
டுக. பிரளயம்‌ முடிந்தவுடன்‌ செய்யப்படும்‌ படைத்தலையும்‌, நாடோறும்‌ 
செய்யப்படும்‌ படைத்தலையும்‌ * முதல்‌ ? என்ற சொல்லாலும்‌, பிரளய,ச்‌ 


150 திருவாய்மொ।நி- முதற்பத்‌ த! 


இல்‌ செய்யப்படும்‌ அழி த்தலையும்‌, நாடோறும்‌ செய்யப்படும்‌ அழித்தலை 
யும்‌ £கெடல்‌ என்ற சொல்லாலும்‌ குறித்தனர்‌, இடை ஓடிவு-அவாந்‌ 
கா சம்ஹாரம்‌) அதாவதுஃ-பிரமனஅ ஒரு நாளின்‌ இரவில்‌ ஈடக்கும்‌ 
அழிவு. இடை ஓடிவினைக்‌ கூறியவதனால்‌, பிரமனஅ ஒரு ளின்‌ 
பகற்பொழுதில்‌ செய்யப்படும்‌ இடை முதலையும்‌ கொள்க, அறஙிலம்‌ - 
அறுகுத்ருக்‌ காரணமான இடம்‌; அகாவ அஃ முடிக்க இடம்‌, * நிலம ? 
அது பகுதிப்‌ பொருள்‌ விகுதி, யாரே என்றதன்‌ ஏகாரம்‌ எதிர்மறை. 
“ மாறுகொள்‌ எச்சமும்‌ ? (தொல்‌, எழுத்‌. 875.) என்ற சூத்திரத்தால்‌ 
ஏகாரத்திற்கு எதிர்மறைப்‌ பொருளும்‌ கூறினர்‌ ஆசிரியா்‌ தொஞ்தாப்பி 
யன்‌. 
ஈடு மூன்றாம்‌ பாட்டு, ! எளியவன்‌ ? என்றார்‌ ; எளி " 
மையை வகைப்‌ படுத்தி அருளிச்செய்தார்‌ ; இவனுடைய அவ 
தாரத்தின்‌ மறை பொருள்‌ அறிதல்‌ ஒருவர்க்கும்‌ கிலம்‌ அன்ற 
என்றோர்‌ இப்பாசு ரத்தில்‌. 
அமைவுடை அற நெறி முழுவதும்‌ உயர்வு ௮ற உயர்ந்து - 
ஒரு தருமத்தைச்‌ செய்தால்‌ தொடங்கும்போதே பயன்‌ இன்‌ 
றிக்‌ கழியினும்‌ கழியும்‌ ; இடையில்‌ சிற்சில தடைகள்‌ நேரிலும்‌ 
சேரும்‌; அங்ஙனம்‌ அன்றி, சக்கரவர்த்தி நான்கு ஆஹுதி 
பண்ணி நான்கு இரத்தினங்களை எடுத்துக்‌ கொண்டாற்‌ 
போன்று, பலத்தோடே சேர்ப்பிக்னெ்ற அறத்தின்‌ வழிகள்‌ 
எல்லாவற்றா அம்‌ £ * உயர்வற உயர்கல முடையவன்‌ ” என்று 
சர்வேஸ்வரன்‌ குணங்களால்‌ உயர்ந்திருக்குமாறு போன்று, 
*இவ்‌ அறத்தில்‌ இவனுக்கு அவ்‌ வருகு ஒருவரும்‌ இலர்‌” என்‌ 
அஆம்படி. சமைந்திருக்கை. 


அமைவுடை முதல்‌ கெடல்‌ ஒடிவு இடை அற நிலம்‌ அத 
வாம்‌ அமைவுடை அமரரும்‌-பிரமன்‌ உலகத்தைப்‌ படைத்தால்‌ 
£ சர்வேங்வரனோ” என்று ஐயப்படும்படி. இருக்கை. இப்படிச்‌ 
சமைவையுடைத்தான படைத்தல்‌ என்ன, அப்படி இரும்‌ 
கள்ள அழித்தல்‌ என்ன, அவாந்தர சம்ஹாரம்‌ என்ன, என்‌ 
னம்‌ இவற்றைத்‌ தங்களுக்கு நிலையிட்டுச்‌ கொடுத்த சர்வேஸ்‌ 


1, * எளியவன்‌ ? என்‌.ரர்‌ முதற்‌ பாசுரத்தில்‌ ; எளிமையை வகைப்‌ 
படுத்தி அருளிச்செய்தார்‌ - இரண்டாம்‌ பாசுரத்தில்‌. 


2. சச்சாவர்த்திஃதசாத சக்கரவர்த்தி. நான்கு இரத்‌தினங்கள்‌“சான்கு 
புதல்வர்கள்‌. 


9 திருவாய்‌, 11 Ls i ஈ 


மூன்ருந்‌ திருவாய்மொழி--பா. 8 151 


வரனையும்‌ ம.றுத்துக்‌ கேள்வி கொள்ள வேண்டாதவா.று மிக 
வும்‌ ! விதேயமாம்படி சமைக்க பிரமன்‌ முதலிய தேவர்களும்‌. 
யாவையும்‌ - அறிவில்‌ பொருள்களும்‌. யாவரும்‌ - அறிவு 
டைப்‌ பொருள்களும்‌. தானாம்‌ அமைவுடை காரணன்‌-அறிவில்‌ 
பொருள்‌ அறிவுடைப்பொருள்‌ எல்லாம்‌ தான்‌ என்ற சொல்‌ 
௮க்குள்ளே விசேஷணங்களாய்ச்‌ சேரும்படியான சமைவை 
யுடையன்‌ ஆகையாலே நாராயணன்‌ என்னும்‌ திருசாமத்தை 
யுடையவனுடைய, மரயையை அறிபவர்‌ யாரே - இவனுடைய 
அவதர ரத்தின்‌ மறை பொருள்‌ ஒருவர்க்கும்‌ அறிய நிலம்‌ 
அன்ற என்றோர்‌. என்னை? எனின்‌; பிரகாரியான தான்‌ 
பிரகாரமான பொருள்களிலே ஒன்று 4 என்மகன்‌? என்று 
அபிமானிக்கும்படி வந்து பிறந்த இவ்‌ ஆச்சரியம்‌ ஒருவர்க்கும்‌ 
அறிய நிலம்‌ ௮ன்று ஆதலின்‌. ஏன்‌, ஒருவரும்‌ அறியாரோ? 
எனின்‌, நித்தியசூரிகள்‌ பரத்துவத்தை நூகர்இன்றவர்கள்‌ 
ஆகையாலே அறியார்கள்‌) சம்சாரிகள்‌ * ஈாஸ்திகர்‌ ஆகை 
யாலே அறியார்கள்‌ ; பிரமன்‌ முதலிய தேவர்கள்‌ தத்தமது 
அறிவாலே அறிய இருக்கன்‌ றவர்கள்‌ ஆகையாலே அறியார்‌ . 
கள்‌; மயர்வற மதிகலம்‌ அருளப்பெற்ற ஆழ்வார்கள்‌ “எத்திறம்‌| ?' 
என்ற மோஹித்துக்‌ இடப்பார்கள்‌ ; தனக்குத்‌ தானே முற 
றறிவினையுடைய இறைவனும்‌ “என்‌ அடைய பிறவியும்‌ செயல்‌ 
களும்‌ தெய்வத்‌ தன்மையன”? என்‌இன்றான்‌; ஆதலின்‌, ஒரு 
வர்க்கும்‌ நிலம்‌ அன்று என்பதாம்‌. 
இணி, தானாம்‌ அமைவுடை நாரணன்‌ என்பதற்கு; “ஒரு 
வன்‌ ஒருவனை (உனக்கு ஒரு மாதஜீவன த்துக்கு என்னவேண்‌ 
டும்‌? என்றால்‌; தன்‌ மனைவி மக்களையுங்‌ கூட்டிக்‌ கொண்டு 
* எனக்குக்‌ கலநெல்‌ வேண்டும்‌” என்கிறான்‌ ௮ன்‌௦ே ற! அப்‌ 
படியே, இவை அடங்கலும்‌ தன்‌ * அஹம்‌ ? சொல்லுக்குள்ளே 


விதேயம்‌ “ உரிமை ; தத்தமக்கே உரிமை யாகும்படி என்றவாறு. 
காஸ்‌ திகர்‌ - கடவுள்‌ ஈம்பிச்கையில்லாதவர்‌. 
ஸ்ரீ தை, 4; 9. 

4, காராயணன்‌ என்ற தொகையை, வேற்றுமைத்‌ தொகையாகக்‌ 
கொண்டு பொருள்‌ அருளிச்செய்றொர்‌ £ ஒருவன்‌ ஒருவனை? என்று 
தொடங்கும்‌ வாக்யெத்தால்‌, மேல்‌, * பிரகாரியான தான்‌ ? என்று தொடக்கும்‌ 
வாச்யெத்தால்‌ அன்மொழித்‌ தொகையாசச்‌ சொண்டு பொருள்‌ அருளிச்‌ 
செய்தார்‌, 


ரணை ப 


152 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


அடங்க, தான்‌ இவற்றுக்கு அபிமானியாய்‌ இருக்கும்படியை 
அருளிச்செய்றரொர்‌ என்றுபொருள்‌ கோடலுமரம்‌. (8) 


20 
யாரும்‌ ஓர்‌ நிலமையன்‌ என அறிவரிய எம்பெருமான்‌ 
யாரும்‌ ஓர்‌ நிலைமையன்‌ என அறிவெளிய எம்பெருமான்‌ 
பேரும்‌ ஓர்‌ ஆயிரம்‌ பிறபல உடைய எம்பெருமான்‌ 
பேருமோர்‌ உருவமும்‌ உளது இல்லை இலத இல்லை பிணக்கே, 


பெ - ரை ஆயிரம்‌ திறாப்பெயர்களையும்‌ அப்‌ பெயர்கட்கு 
அமைந்த யிரம்‌ இருமேனிகளையும்‌ உடைய எம்பெருமான்‌, (தன்‌ 
முயற்சியால்‌ காணவேண்டு மென்று இருப்பவர்கள்‌) எத்தடைய 
உயர்ச்சி பெற்றவர்களாயினும்‌ அவர்கட்கு ஒருபடியையுடையன்‌ என்று 
அறிதற்கு அரிய எம்பெருமான்‌ ஆவன்‌ ; (அவன்‌ திருவருளால்‌ காண 
வேண்டுமென்ற இருப்பவர்கள்‌) மிகத்‌ தாழ்ச்சி பெற்றவர்களாயினும்‌ 
அவர்கட்கு அறிதற்கு எளிய எம்பெருமான்‌ ஆவன்‌; ஆதலால்‌, ஒரு 
பெயரும்‌ ஓர்‌ உருவமும்‌ கூட உள்ளது இல்லை அடியர்‌ அல்லாகார்க்கு; 
ஒரு பெயரும்‌ ஓர்‌ உருவமும்‌ இல்லது இல்லை அடியார்கட்கு ; இவ்‌ 


வகையில்‌ என்னும்‌ மாறுபாடே என்றவாறு, 


வீ -கு $-—யாரும்‌ உம்மை - உயர்வு சிறப்பு. இரண்டாவது யாரும்‌ 
என்பதில்‌, உம்மை இழிவு சிறப்பு. ஆயிரம்‌ என்பத, மிகப்பல என்‌ 
பதனைக்‌ குறித்தபடி. *: தனக்கோர்‌ வடிவும்‌ பெயரும்‌ இன்றி அன்ப 
சாயினார்‌ கருதிய வடிவே வடிவாகவும்‌, அவரிட்ட பெயரே பெயராகவும்‌ 
உடையனாதலின்‌, * முக்கை முனிவ? என்பத முதலாக £ நூறாயிரங்கை 
யாதறி கடவுள்‌? என்பது ஈறாக வடிவு வேற்றுமையும்‌ பெயர்‌ வேற்‌ 
அமையும்‌ சொல்லப்‌ பட்டன ? என்ற பரிமேலழக ருரை ஈண்டு நினைத்‌ 
தல்‌ தகும்‌. (பரிபா. 3.) இலது இல்லை என்பத, உண்டு என்ற பொரு 
னைக்‌ காட்டும்‌; இரண்டு எதிர்மறை ஓர்‌ உடன்பாட்டைக்‌ காட்டும்‌ என்‌ 
ப.து வழக்கு. 


ஈடு ₹--மாலாம்பாட்டு. ££ தானாம்‌ அமைவுடை காரணன்‌ ?? 
உடைய அவதாரத்தின்‌ எளிமை ஒருவர்க்கும்‌ அறிய நிலம்‌ 
அன்றோ? என்னில்‌, அடியார்க்கு மிக. எளியனாய்‌ அடியர்‌ 
அல்லாதார்க்கு மிக அரியனாய்‌ இருக்கும்‌ என்‌ றொர்‌. 


யாரும்‌ ஓர்‌ நிலைமையன்‌ என அறிவு அரிய எம்பெருமான்‌ - 
எத்துணை வியக்கத்தக்க ஞானத்தினையுடையவர்களேயரக 


> 


மூன்றாந்‌ இருவாப்மொழிபா, 4 163 


வும்‌ தன்‌ முயற்சியால்‌ காணும்‌ அன்று * இன்ன படிப்‌ பட்டு 
இருப்ப அ ஒரு தன்மையை யுடையவன்‌ ? என்று அறிய ஒண்‌ 
தை என்‌ சுவாமியான வன்‌. யாரும்‌ ஓர்‌ நில்மையன்‌ என 
அறிவு எளிய எம்பெருமான்‌ - பிறப்பு ஒழுக்கம்‌ ஞானம்‌ இவை 
களில்‌ ஓர்‌ அளவும்‌ இல்லையே யரகலும்‌ தானே காட்டக்‌ காணு 
மவர்களுக்குத்‌ தன்‌ படிகள்‌ எல்லாம்‌ ௮றியலாம்படி. இருப்பன்‌, 
எங்கே கண்டோம்‌? என்னில்‌, ! ஒரு குரங்கு, வேடச்௪, ஆய்ச்சி 
இவர்களுக்கு எளியனாய்‌ இருக்கக்‌ கண்டோமே! இங்கு “யாரும்‌” 
என்‌ நீ உம்மை தாழ்ச்சிக்கு எல்லையிலே நிற்கெது. “எம்பெரு 
மான்‌ ! என்ற சொல்லால்‌, அடியார்க்கு எளியனாய்‌ அடியர்‌ 
அல்லாதார்க்கு அரியனான என்‌ “நாயன நிலை இருந்தபடி 
என்னே! என்று ஈடுபட்டு எழுதிக்‌ கொடுக்கரோர்‌. £ * மனம்‌ 
வாக்கு இவற்றிற்குப்‌ புலனாகாத உனக்கு வணக்கம்‌ வணக்கம்‌; 
மனம்‌ வாக்கு இவற்றிற்குப்‌ புலனாஇன்ற உனக்கு வணக்கம்‌ 
வணக்கம்‌” என்றார்‌ ஸ்ரீ ஆளவந்தாரும்‌. 

பேரும்‌ ஓர்‌ ஆயிரம்‌ - அறுபவிக்கன்ற அடியார்கட்கு 
இழீம்த இடம்‌ எல்லாம்‌ துறையாகும்படி பல திருநாமங்களை 
'யுடையனாய்‌ இருக்கை, குணம்பற்றி வருவனவும்‌, சொரூபம்‌ 
பற்றி வருவனவும்‌ ஆன பெயர்களுக்கு ஓர்‌ எல்லை. இல்லை ஆத 
லின்‌ “பேரும்‌ ஓம்‌ ஆயிரம்‌ ? என்றோர்‌. * “தேவனுடைய பெயர்‌ 
கள்‌ ஆயிரமாக இருக்கின்றன ” எனப்‌ புகலும்‌ பாரதம்‌. பிற 
பல உடைய எம்பெருமான்‌ -அப்பெயர்களின்‌ மூலமாகக்‌ காண்‌ 
கின்ற பல திருமேணிகளையுடையஞய்‌ இருக்கை. “பிற? என்பது 
ஈண்டுத்‌ திருமேனியைக்‌ காட்டுறது. ஆயின்‌; “பிற ? என்ற 
சொல்‌ திருமேனியைக்‌ காட்டுமோ? எனின்‌, £ “உயிர்கட்குப்‌ 
பெயர்களையும்‌ உருவங்களையும்‌ உண்டுபண்ணினான்‌?' என்றும்‌, 
4 பெயர்களையும்‌ உருவங்களையும்‌ உண்டுபண்ணுகிறேன்‌” என்‌ 
அம்‌ பெயரோடு உருவமும்‌ சேரக்‌ கூறப்பட்டு இருத்தலின்‌, 
ஈண்டுப்‌ “பிற? என்பது திருமேனியைக்‌ காட்டுகிறது. மற்றும்‌, 


1. குரங்குசுக்ரெவன்‌. இருவடியும்‌ ஆம்‌. வேடச்‌சி-சபரி, 
்‌ ஆய்ச்செயசோதைப்‌ பிராட்டி. 
2. சாயன்‌-ஏவுன்றவன்‌ ; தலைவன்‌. 
8. ஸ்தோத்திர ரத்தினம்‌, 21. 
4, பாரதம்‌. 5 ச 1 
5. ஸ்ரீ விஷ்ணு புரா. 1. 5: 6. 
6. சாம்‌. ௨ப, 6: 8. . i 
7. , சார்பினால்‌ கோடல்‌ தகும்‌; “வினைசார்பு இனம்‌ இட மேவி விளங்காப்‌ 
பல பொரு ளொருசொல்‌ பணிப்பர்‌ சிறப்பு எடுத்தே?(390) என்பது, சன்னூல்‌, 


20 


164 திருவாய்மொ।!நி- முதற்‌ பதீத 


இவர்தாமும்‌ இதனைப்‌ பின்னர்க்‌ கூறுமிடத்து “பேரும்‌ ஓர்‌ 
உருவமும்‌” என்று அருளிச்செய்தல்‌ காண்க. 


பேரும்‌ ஓர்‌ உருவமும்‌- இவற்றுள்‌ ஒரு திருப்பெயரும்‌, ஒரு 
இரு உருவமும்‌. உளது இல்லை - அடியர்‌ அல்லா தார்க்குத்‌ தூல 
மாக நினைப்பதற்கும்‌ ௮ரியனவாய்‌ இருக்கும்‌. இலது இல்லை - 
அழ யா கு எல்லாம்‌ காணலாம்‌ ஆகையாலே இல்லது இல்லை. 
! பிணக்கே - இதில்‌ மாறுபாடு உண்டோ? இல்லை என்றபடி. 
அடியார்கள்‌ எல்லாம்‌ காண்கையாலே வாழ்த்துக்‌ கூறுவார்‌ 
கள்‌; அடியர்‌ அல்லாதார்‌ இவை இல்லை என்று இருக்கையாலே 
முதலிலேயே இட்டார்கள்‌ ; இவ்‌ இருவர்க்கும்‌ ஈடுவே பொருள்‌ _ 
நித்தியமாகப்‌ பெற்றோமே! என்று தாம்‌ இனியர்‌ ஆருர்‌. 
இனி, பேரும்‌ ஓர்‌ உருவமும்‌ உளது, இலது இல்லை, இல்லை 
பிணக்கே என்பதற்கு, பேரும்‌ ஓர்‌ உருவமும்‌ உளது - திருப்‌ 
பெயரும்‌ திருபெயர்க்குப்‌ பொருளான திருமேனியும்‌ நித்தியம்‌; 
இல்லது இல்லை; இல்லை பிணக்கே; ஆதலால்‌, இவ்‌ விஷயத்தில்‌ 
விவாதம்‌ வேண்டா என்றோர்‌ என்று கோடலும்‌ ஆம்‌” (6) 
21 
பிணக்கற அறுவகைச்‌ சமயமும்‌ 
நெறி உள்ளி உரைத்த 
கணக்கு நலத்தனன்‌ அந்தமில்‌ 
ஆதியம்‌ பகவன்‌ 
வணக்குடைத்‌ தவநெறி வழிநின்று 
புறநெறி களைகட்டு 
உணக்குமின்‌ பசைஅற அவனுடை 
உணர்வுகொண்டு உணர்ந்தே. 
பொ - றை₹--(அ.றுவகைப்‌ புறச்சமயங்களுக்கு வைதிக சமயத்‌ 
தோடு) பிணக்கு ௮றும்படி. (மறைகளித்‌ கூறியுள்ள பொருள்களின்‌) 
வழிகளை நினைந்து கூறிய கணக்கு இல்லாத ஈற்குணங்களையுடையவ 
னம்‌, முடிவில்லாத அழயெ ஆதிபகவனும்‌ ஆன இறைவன்‌ கூறிய 
வணக்கத்தையுடைய பக்தி நெறியிலே நின்று, அவன்‌ விஷயமான 
அறிவினால்‌ (அறியவேண்டுவனவற்றை) அதிந்து, அவற்றுக்குப்‌ புறம்‌ 
பாக உள்ள வழிகளாழறெ களைகளைப்‌ பறித்த, பின்னும்‌ அவற்றை ஈர 
மும்‌ அ.தீறுப்போமாறு உலர்த்துக்கோள்‌ என்றவாறு, 


1. ““பிணக்கே ?? என்பதில்‌, ஈண்டு ஏகாரம்‌: எதிர்மறை, 


9, இக்குப்‌ ££ பிணச்சே ?? என்பதிலுள்ள ஏகாரம்‌ ; ஈற்றசை, 


மூன்றாந்‌ திருவாய்மொழி--பா. 5 155 


வி-கு அற உள்ளி உரைத்த பகவன்‌ என்றும்‌, நின்று 
உணர்ந்து கட்டு அற உணச்குமின்‌ என்னும்‌ முடிக்க, (அஆதிஅம்‌ பகவன்‌" 
என்ற தொடர்‌, “(அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி, பசுவன்‌ முதற்றே 
உலகு ”. என்ற திருக்குறளை நினைப்பூட்டுகிற த, * 4 அ இகானாடுல்‌ 
ஆதிக்கு அந்தம்‌ உண்டாகும்‌ அந்தக்‌ கோதிலான்‌ இறைவன்‌ என்றே 
கூறிடும்‌ வேதம்‌ '? என்பாரும்‌ உளராதலின்‌, ₹ அந்தமில்‌ ஆதியம்‌ பக 
வன்‌? என்ற அருளிச்செய்றொர்‌ போலும்‌. 


ஈடு 5 ஜம்தாம்பாட்டு. * வழிபாடு செய்மின்‌ என்று பன்‌ 
முறைஙுங்‌ கூக்‌ நீர்‌ ; வழிபாடு செய்யும்‌ வழியினை அருளிச்‌ 
செய்யீர்‌ ? என்ன, £ இன்று நான்‌ உபதேசிக்க வேண்டுமோ? 
அவன்‌ தான்‌ ஸ்ரீ தையில்‌ அருளிச்செய்த பக்தி மார்க்கத்‌ 
தாலே அவனை அடைமின்‌ ” என்றோர்‌. 


பிணக்கு ௮ற அறுவகைச்‌ சமயமும்‌ - வைதிக சமயத்துக்‌ 
கும்‌ ஆன புறச்‌ சமயங்களுக்கும்‌ தம்மில்தாம்‌ உண்டான 
பிணக்கு அறும்‌ படியாக. நெறி உள்ளி உரைத்த - தான்‌ 
சொல்லிய அனைத்தும்‌ வேதப்‌ பொருளாக இருக்கவும்‌, பொரு 
ளின்‌ உண்மைத்‌ தன்மை தெளியப்‌ பெறாத ஒருவன்‌ 
ஆராய்ந்து சொல்லுமாறு போன்று விசாரித்து அருளிச்‌ செய்‌ 
தான்‌; அதற்கு நினைவு என்‌? என்னில்‌, மனத்தொடு படாமற்‌ 
கூறினும்‌ ஈன்மை தரத்தக்கனவாக இருப்பினும்‌, மக்களுடைய 
ஹிதத்தில்‌ உண்டான அன்பின்‌ பெருக்காலே, சடக்கெனச்‌ 
சொன்னால்‌ : நிரூபியாமல்‌ வாய்வந்தபடி சொன்னான்‌ ” என்பர்‌ 
கள்‌ என்னு ஆராய்ந்து சொன்னானாகச்‌ சொன்னபடி. கணக்கு 
அறு ஈலத்தனன்‌ - எல்லை இல்லாத குணத்தையுடையவன்‌ ; 
இணி, எல்லை இல்லாத  வாத்சல்யத்தையுடையவன்‌ எனலு 
மாம்‌. யார்‌ இரக்கச்‌ செய்தான்‌? என்னில்‌, தன்‌ வாத்சல்யத்‌ 
தால்‌ அருளிச்‌ செய்தான்‌ இத்தனையே. ஆயின்‌; வாத்சல்யத்‌ 
தால்‌ கூறிய அனைத்தும்‌ உண்மைப்‌ பொருள்‌ ஆகுமோ ? என்‌ 
னில்‌, அந்தம்‌ இல்‌ ஆதி - £ ஆப்ததமன்‌. எல்லார்க்கும்‌ பிறப்பு 
இறப்புக்களாலே யன்றோ ஞானத்திற்குக்‌ குறைவு உண்டா 
வது, இவனுக்கு அவை இல்லாமையாலே கர்மங்களுக்குக்‌ 
கட்டுப்பட்டவன்‌ அல்லன்‌ ஆதலின்‌, இவன்‌ யரங்ஙனம்‌ கூறி 


1. இவஞான சித்தியார்‌ பரபக்கம்‌. » 
2, வாத்சல்யம்‌ “ தன்‌ அடியார்கள்மாட்டுக்‌ காண்றெ குற்றங்களைச்‌ 
குணமாகக்‌ கொள்ளும்‌ தன்மை, வத்சம்‌ - பசுவின்‌ சன்று. 


8, ஆப்ததமன்‌ - ஈம்பத்தகுர் சுவர்களில்‌ உயர்ச்சவன்‌, 


156 இருவாய்மொழி-- முதற்‌ பத்த 


னும்‌ உண்மைப்‌ பொருளேயாம்‌ என்க. அம்‌ பகவன்‌ - "ஞானம்‌, 
சல்‌, செல்வம்‌ முதலியவைகளால்‌ சிறிது மேன்மையுடைய 
வர்களையும்‌ பகவான்‌ என்ற பெயரால்‌ கூறும்‌ வழக்கு உண்டா 
தகலின்‌, *பகவான்‌ என்னும்‌ பெயர்‌ முக்யெமொாக வசிப்பது 
இவன்‌ பக்கலிலை: அல்லாதார்‌ பக்கல்‌ ஒளபசாரிகம்‌ என்பார்‌ 
* அம்‌ பகவன்‌ ? என்இருர்‌. 


வணக்குடைத்‌ தவ நெறி வழி நின்று-வணக்கத்தை 
யுடைய பக்திமார்க்க மாறெ வழியிலே கின்று; பகவத்‌ தை 
யில்‌ பக்தியைப்‌ பற்றிக்‌ கூறுமிடத்தில்‌ * 4 பக்தியினால்‌ என்னை 
வணங்க வழிபடுனெறார்கள்‌” என்னு கூறி, பின்னர்‌, “என்னை 
வணங்குதலைச்‌ செய்வாய்‌” என்றும்‌ கூறுவதால்‌, இவரும்‌ பக்‌ 
தியை *வணக்குடைத்‌ தவநெறி? என்றோர்‌. பச்தியானது 
“காதலியோடு கலக்கும்‌ கலவிபோன்‌ ற, இன்பமயமாக இருக்கு 
மாதலின்‌ ( அம்‌ பகவன்‌ தவநெறி ?' என்றோர்‌. பக்தி ஞானத்‌ 
இன்‌ விசேடமாரையாலே, £ தவம்‌ ? என்ற சொல்லால்‌ அதனைச்‌ 
சொல்லுகிருர்‌; £ £ அவனுக்குத்‌ தவமான து ஞானத்தின்‌ மய 
மாக இருக்கிறது?” என்றெ நியாயத்தாலேயாதல்‌, இவனுடைய 
அன்பினையே தவமாக நினைக்கின்‌. உ பகவானுடைய பிப்‌ 
பிராயத்தாலே யாதல்‌. புறம்கெறி களை கட்டு - புறநெறியாகிற 
கனையைக்‌ கடிந்து. அதாவது - பறித்து. £பக்தி விஷயமான 
போது வேறு பலன்களிற்‌ செல்லும்‌ விலக்கடிகளைத்‌ தள்ளி 
என்னும்‌, பிரபத்தி விஷயமானபோது மற்றைச்‌ சாதனங்‌ 
களைத்‌ தள்ளி என்றும்‌ பொருள்‌ கொள்க. உணக்குமின்‌ பசை 
அற - ” (“௬௫ வாசனைகளும்‌ நீங்குன்‌ றன ?? என்றெபடியே, 


1. பகவன்‌ பகம்‌ என்ற சொல்லாற்‌ குறிக்கப்படும்‌ ஞானம்‌, சக்தி, 
செல்வம்‌, வீரியம்‌, புகழ்‌, தேஜ என்னும்‌ ஆறு குணங்களையுமுடையவன்‌. 
உருத்திரபகவான்‌, வஷ்டபகவான்‌, வியாசபகவான்‌ முதலிய பெயர்‌ வழச்‌ 
குக்களைச்‌ காண்க, ஓளபசாரிகம்‌ - உபசாரம்‌, 

9. ஸ்ரீதேைை, 9: 14, 

8. ஸ்ரீனதை, 9: 94, 


4. பகவான்‌ என்பதற்கு ஆறு குணங்களையுடையவன்‌ என்பது பொரு 
ளாதலின்‌, குணங்களேயுடையான்பக்கல்‌ செலுத்தும்‌ பக்தி இன்பமயமாக 
இருக்குமாதலின்‌ * சாசவியோடு சலக்கும்‌ கலவிபோன்று இன்பமயமாக இருக்‌ 
கும்‌? என்று அருளிச்செய்கிறார்‌. 

5. ,மூண்டகோப டிடதம்‌, 1. 1: 10. ்‌ 


6. இங்கு இவ்வாறு அருளிச்செய்வதால்‌, மேல்‌ £ சவகெறி ? என்பதற்‌ 
குப்‌ பச்தி மார்ச்சம்‌, பிரபத்தி மார்க்கம்‌ என்னும்‌ இரண்டனையும்‌ பொருளாகச்‌ 
கொள்க. 


7. ஸீதை, 2: 59, 


மூன்றா நீ திருவாய்மொழி பா, b, 6 157 


புறம்பான விஷயங்களிலுள்ள ஆசையை ௬௫ வாசனையோடே 
விடுங்கோள்‌. இவை எல்லாம்‌ விடுவ எப்படி? என்னில்‌, அவ 
னுடை உணர்வு கொண்டு உணர்ச்து- அவன்‌ விஷயமான 
ஞான த்தைக்கொண்டு உணர்ந்து; அதாவது - பக்தி மார்க்‌ 
கத்தைக்‌ கொண்டு உணர்ந்து என்றபடி, இனி, அவன்‌ ௮௬ 
ளிச்‌ செய்த ஞானத்தைக்‌ கொண்டு உணர்ச்து; அதாவது - 
அவன்‌ அருளிச்செய்த ! சரமங்லோகத்தின்‌ . படியைப்‌ பற்றி 
நின்று என்று கோட அமாம்‌. (5) 
° 28. 
உணர்ந்‌ துஉணர்ந்து இழிற்துஅகன்ற உயர்ந்து உரு 
வியந்த இற்‌ நிலைமை 
உணர்ந்‌ அஉணர்ந்து உணரிலும்‌ இறைநிலை 
உணர்வு அரிது உயிர்காள்‌ ! 
உணர்ந்‌ துஉணர்நீது உரைத்துஉரைத்து அரிஅயன்‌ 
அரன்‌ என்‌ அம்‌ இவரை 
உணர்ந்துஉணர்ந் து உரைத்துஉரைத்து இறைஞ்சுமின்‌ 
£ மனப்பட்டது ஒன்றே. 
பெர - ரை 3-உயிர்காள்‌, உணர்வையே இயற்கையாகவுடைய 
காய்‌ அணுஅளவினதாய்ப்‌ ப,ச்துத்திசைகளிலும்‌ ஞானத்தால்‌ 
நிறைந்ததாய்‌ உடலைக்காட்டிலும்‌ வேஅபட்டிருக்கன்ற இவ்‌ உயிரின்‌ 
தன்மையினைக்‌ கேள்விகளால்‌ உணர்ந்த, பின்‌ மனனத்தால்‌ உணர்ந்த, 
பின்‌ யோகத்தால்‌ உணர்க்தாலும்‌; இறைவனுடைய தன்மையினை 
உணர்தல்‌ அரிதாம்‌. ஆயின்‌, காங்கள்‌ அறியும்வகை யாங்கனம்‌ 2 
எனின்‌, அரி அயன்‌ அரன்‌ என்னும்‌ இவரைப்‌ பற்றிக்‌ கூறுனெற நூல்‌ 
களைப்‌ பன்முறையும்‌ ஆராய, அவற்றைப்‌ பன்முறையும்‌ உரைக்க, 
உங்கள்‌ மனத்தில்‌ ஒன்று தோன்றும்‌; தோன்றிய ௮ப்‌ பொருளையே 
மனத்தால்‌ பன்முறை நினைந்தும்‌, காவால்‌ பன்முறை கூறியும்‌ 
வணங்குங்கோள்‌. ்‌ 
வி - கு: ££ உறற்பால, தீண்டா விடுதல்‌ அரிது? என்புழிப்‌ 
போன்று, “அரிது” என்பது ஈண்டு இன்மை குறித்து நின்றது, 
மூன்றாம்‌அடியிலுள்ள செய்து என்னும்‌ வாய்ப்பாட்டு எச்சங்களைச்‌ 
செய என்‌ வாய்ப்பாட்டு எச்சங்களாகத்‌ தரிக்க, அவற்றைப்‌ “பட்டத” 


1. எல்லாத்‌ தர்மங்களையும்‌ விட்டு என்னையே உபாயமாகப்‌ பற்று ; மான்‌ 
உன்னை எல்லாப்‌ பாவங்களில்‌ நின்றும்‌ விடுவிச்கறேன்‌; தச்சப்படரரே 1? என்‌ 
பது சாமச்சலோசத்தின்‌ பொருள்‌, 


158 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


என்னும்‌ வினையுடன்‌ முடிச்சு. படும்‌ என்பதனைத்‌ தெளிவு பற்றி 
* பட்டது ? என இறந்தகாலத்தாற்‌ கூறினார்‌. 
“வாராக்‌ கரலத்து வினைச்சொற்‌ இளவி 
இறப்பினும்‌ நிகழ்வினும்‌ சிறப்பத்‌ தோன்றும்‌ 5 
இயற்கையும்‌ தெளிவும்‌ ளெக்குங்‌ காலை ?? 
என்பத விதி, (தொ. சொ, 245.) 
ஈடு :—ஆரும்பாட்டு, * அவதாரங்களை வணங்குங்கோள்‌ 
என்று கூ.றுஇன்‌ தீர்‌ ; ! பிரமனுக்கும்‌ சவனுக்கும்‌ மத்தியில்‌ 
முதல்‌ அவதாரம்‌” என்இறபடியே, பிரமனுக்கும்‌ சிவனுக்கும்‌ 
நடுவே தோன்‌ றி நிற்கும்‌ நிலையாக இருந்தது முதல்‌ அவதாரம்‌; 
அவர்கள்‌ மூவரும்‌ ஒத்த காரியத்தில்‌ அதிகரித்து நின்றார்கள்‌ ; 
இப்படி. நிற்கையாலே, மூவரும்‌ முதல்வரோ ? மூவரில்‌ ஒருவன்‌ 
முதல்வனோ? மூவர்க்கும்‌ அப்பால்‌ ஒருவன்‌ முதல்வனே 2 
என்னு எங்களால்‌ பகுத்து அறியப்‌ போகாமையால்‌ பற்று 
வதற்கு அருமையாக இருக்கின்றது; ஆதலால்‌, நாங்கள்‌ பற்று 
வதற்குப்‌ பற்றக்‌ கூடிய பொருளை கிரூபித்துத்‌ தரலாகாதோ?? 
என்ன, ** காண்டுற சரி ரமே ஆத்மா என்னும்‌ கிலை தவிர்க்து, 
சரீரத்திற்கு வேறுபட்ட ஆன்மா ஒன்னு உண்டு என்று றி 
தல்‌ தானே அரிது ; வருந்தி அதனை அறிந்தானே யாகிலும்‌, 
பிரமன்‌ சிவன்‌ முதலியோரைச்‌ சரிரமாகக்கொண்டு தான்‌ 
ஆத்வாவாய்‌ நிற்கிற சர்வேஸ்வரன்‌ நிலையினை அறிதல்‌ முடி 
யாது; ஆன பின்னர்‌, இவ்வழியே இழிச்து பற்றப்‌ பாருங்கள்‌” 
என்னு, பற்றப்படும்‌ பொருள்‌ இன்ன அ என்றும்‌, பற்றுமுறை 
இன்னது என்றும்‌ அருளிச்செய்ஒருர்‌. 
உணர்ந்து உணர்ந்து - உணர்வு என்னாமல்‌ 4 உணர்ந்து * 
என்கையாலே, * அறிவு மாத்திரமே உள்ளது; அறிகன்றவன்‌ 
இலன்‌” என்றெ யோகாசாரனை மறுக்கிறார்‌. உணர்ந்து 


1. ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவம்‌, 2: 8. 

2, பாசுரத்தில்‌ (£ உணர்க்துணர்ச்துணரிலும்‌?? என்பது முடிய உள்ளன 
வற்றை கோக்க * காண்டுற சரீரமே? என்று தொடங்கும்‌ வாக்கியத்தை 
அருளிச்செய்றொர்‌. “ இறைகிலை உணர்வரிது ?” என்றதனை கோக்‌), £ பிரமன்‌ 
சிவன்‌” என்று தொடங்கும்‌ வாக்கியம்‌ எழுன்றது, (அரி அயன்‌ அரன்‌ 
என்னுமிலரை உணர்ர்‌துணர்ர்து உரைத்துரைத்து ?? என்பதனை கோக) 
* இவ்வழியே இழிச்து பற்றப்‌ பாருங்கள்‌? என்றொர்‌, ££ மனப்பட்டதொன்றே?? 
என்றதனை ரோக்‌ : பற்றப்படும்‌ பொருள்‌ இன்னது என்றும்‌ ? என்றார்‌, 
“ உணர்ம்துணர்ம்து உரைத்துரைத்து?? என்றதனை கோகடப்‌ * பற்றும்‌ முறை 
இன்னது என்றும்‌ ? என்கிறார்‌, ஞீ 


மூன்றாந்‌ தருவாய்மொழி--பா, 6 159 


உணர்ந்து என்ற அடுக்குத்‌ தொடரால்‌, * அறிவு இடையிலே 
வந்தது; மோக்ஷ நிலையிலும்‌ கல்லைப்‌ போன்று இருக்கும்‌ ? 
என்ற, கூறும்‌ ரையாயிக வைசேடியர்களை மறுத்து, ஞானம்‌ 
நித்தியம்‌ என்பதனைக்‌ தெரிவிக்கிருர்‌.மேலும்‌, அறியுக்தன்மை 
வித்தியமாகையாலே, ! “ ஞான இரியா கர்த்ருத்வம்‌ - ஞாத்ருத்‌ 
வம்‌; அதுதான்‌ அகித்யம்‌'? என்றெ கரியாவாதியையும்‌ மறுக்‌ 
சிறார்‌. இழிக்து அகன்று உயர்ந்து - இவ்‌ உயிரானது அணு 
அளவின தாய்‌ இருந்தும்‌, இறைவன்‌ சொரூபத்தாலே எங்கும்‌ 
நிறைநீதிருப்பத போன்ற; ஞான த்தாலே எங்கும்‌ நிறைம்‌ 
திருக்கும்‌ என்றொர்‌. இனி; ' எனக்குக்‌ காலில்‌ நோவு ; எனக்‌ 
“சூத்‌ தலையில்‌ நோவு” என்று கூறும்படி இருக்றெ நிலையினைக்‌ 
கூறுரொர்‌ எனலுமாம்‌. உருவு இயந்த இம்‌ நிலைமை உருவிற் 
காட்டில்‌ வேறுபட்டிருக்றெ இம்‌ நிலைமை உண்டு-இக்த ஆத்மா 
வினுடைய சொரூபம்‌. இணி, “உரு வியந்த என்று பிரிக்கப்‌ 
படும்போது, வியத்தல்‌ - கடத்தலாய்‌, உருவிற்‌ காட்டில்‌ கடம்‌ 
திருக்கும்‌-வேுபட்டிருக்கும்‌ என்னு தல்‌. ஆக, இரண்டாலும்‌ 
அறிவு இல்லாத சரீரத்தைக்‌ காட்டிலும்‌ வேறுபட்டிருக்கெ ஆத்‌ 
மாவினுடைய சொரூபம்‌ என்பது பொருளாம்‌. உணர்ந்து 
உணர்ந்து உணரிலும்‌ - அவ்‌ ஆத்மாவின்‌ சொரூபத்தைக்‌ 
கேவலம்‌ கேள்வி மனனம்‌ முதலியவைகளால்‌ அறிந்தாலும்‌. 
இனி, இதற்கு ஆத்மாவினுடைய சொரூபத்தை யோக சாத்‌ 
திரத்திற்‌ கூறிய முறையிலே இழிக்து வருக்தி ஒருபடி. அறிம்‌ 


1. “ஞான சிரியா கர்த்ருத்வம்‌ - ஞாத்ருத்வம்‌ ; அததான்‌ அமித்யம்‌ ? 
என்றது; அறியும்‌ தன்மை என்பது, ஞான ரூபமான இறியைக்குக்‌ கருத்தா 
வாக இருத்தல்‌ $ இரியைக்கு உத்பத்தி விராசங்கள்‌ உண்டு; ஆகையாலே, 
இரியைக்குப்‌ பற்றுக்கோடான அறியும்‌ தன்மையும்‌ நிலை அற்றது என்றபடி. 
இவ்வாறு கூறுன்றவன்‌ ஜிரியாவா இ. அறியுர்‌ தன்மை நித்தியம்‌ என்பது 
ஈம்முடைய கொள்கை ஆகையாலே அரித்யம்‌ என்று கூறுற அவனை மறுச்‌ 
இிரார்‌ என்றபடி. 

2, “என்று கூறும்படி இருக்கிற நிலையினைக்‌ கூறாறொர்‌ எனலுமாம்‌ ? 
என்றது, உயிர்‌ அணு அளவினதாய்‌ இருக்து ஞானத்தால்‌ சரீ ரமுழு அம்‌ மிறைம்‌ 
இருக்ற படியைத்‌ தெரிவிக்கறொர்‌ என்பதாம்‌, உயிர்‌ அவ்வாறு மிறைம்‌ திரா 
விடின்‌ £ கால்‌ மோவுறெது; தலை கோவுறெது? என்று கூறமுடியாது என்ற 
படியாம்‌. இது, :!* இழிர்து அகன்று? என்ற தொடருக்குச்‌ கூறப்படும்‌ 
இரண்டாவது பொருள்‌ 

3, இங்குச்‌ “'சுமரறிவருகிலை?, ££ அளவியன்ற ?? (8,44,) என்ற பாசுரல்‌ 
களில்‌, அறிவியர்து, அளவியன்ற என்ற தொடர்களுக்கு எழுதப்பட்டுள்ள 
விசேடவுரை நினைவுகூர்4- 


100 திருவரய்மொநி- முதற்‌ பத்து 


கான்‌ அனாலும்‌ என்று பொருள்‌ கோடலுமாம்‌, இறை நிலை 
உணர்வு அரிது - சர்வேஸ்வரன்‌, பிரமனுக்கும்‌ சிவனுக்கும்‌ 
அக்கராத்மாவாய்‌ அவர்களைச்‌ சரீரமாகக்‌ கொண்டு தான்‌ சரீரி 
யாய்‌ கிற்றெ நிலை அறியப்‌ போகாது. 

உமிர்காள்‌ - அறிவற்ற பிறவிகளில்‌ ிறக்ததனால்‌ இழக்து 
விட்டீர்களே? அறிவுடைய பிறவியில்‌ பிறர்‌ தும்‌ அதன்‌ காரி 
யம்‌ !ிறக்கவில்லையே? அறிவு கேடராய்‌ நீங்கள்‌ இருக்கும்‌ நிலை 
தான்‌ என்னே! என்பார்‌ “உயிர்கான்‌' ஏன விளித்கிரர்‌. 
( எங்கள்‌ அறிவும்‌ அறியாமையும்‌ நிற்க; கரங்கள்‌ பற்றுவதற்கு, 
அறிக்த நீர்‌ அருளிச்செய்யீர்‌' என்ன, அருளிச்செய்ரொர்‌ மேல்‌: 
அரி அயன்‌ அரன்‌ என்னும்‌ இவரை உணர்ந்து உணர்ந்து 
உரைத்து உரைத்து - தீயாரை அழித்து நல்லாரைக்‌ காக்‌ 
ன்றவனாதலின்‌ அரி என்னும்‌ பெயரையுடையனாய்‌ இருக்‌ 
ரன்‌ ஒருவன்‌; ஒருவன்‌ திருமாபிக்‌ கமலத்தில்‌ நேராகத்‌ 
தோன்‌ றியவனாதலின்‌ அயன்‌ என்னும்‌ பெயரையுடையனாய்‌ 
இருக்கிறான்‌ ;ஒருவன்‌ அழித்தல்‌ ஒன்றுக்கே உரியவனாய்‌ அரன்‌ 
என்னும்‌ பெயரையுடையவனாய்‌ இருக்கிறான்‌ ; ஒரு உணர்த்தி. 
சொரூபத்தைப்‌ பற்றியது; ஒரு உணர்த்தி - சுபாவத்தைப்‌ 
பற்றியது; இவர்களைப்‌ பற்றிக்‌ கூறுறெ பிரமாணங்களை 
ஆராய்ந்து பார்த்து, அவை தம்மைப்‌ பலகாலும்‌ சொல்லிப்‌ 
பார்த்து. மனப்பட்டது ஒன்று - ' இலிங்கத்துக்கே உயர்வு 
தோற்றும்படியாய்‌ இருப்பது ஒரு பிரபந்தம்‌ செய்து தரவேண்‌ 
டும்‌ என்பாரைப்‌ போன்று, ஓர்‌ உருவத்திலே ஒரு சார்பாகச்‌ 
சாயாத; இவர்கள்‌ சொரூபங்களையும்‌ சுபாவங்களையும்‌ பல 
காலும்‌ ஆராய்ந்து பார்த்தால்‌ *கோல்விழுக்காட்டால்‌ ஒருவணே 
உயர்ந்தவன்‌ என்று உங்கள்‌ மனத்திலே தோன்றும்‌. 
உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து இறைஞ்சுமின்‌ - 
தோன்றுகிற அவனைக்‌ கேள்வி மனனம்‌ முதலியவைகளால்‌ 
உணர்ந்து, அவன்‌ இருப்‌ பெயர்களைப்‌ பலகாலும்‌ உச்சரித்து 
வணங்குங்கோள்‌ என்பதாம்‌. (6 


3. மற்றைப்‌ புராணங்கள்‌, ஒரு தெய்வத்தின்‌ சிறப்புப்‌ பெயரினைச்‌ 
கூறி, இத்‌ தெய்வத்தின்‌ பெருமைகளை எங்கட்குக்‌ கூறவேண்டும்‌ என்று 
முனிவர்கள்‌ கேட்க, அதற்கு ஏற்பக்‌ கூறுகிறார்‌ என்று தொடங்கப்‌ பெறுவன 
வாம்‌, “பரம்பொருள்‌ யாவன்‌? அவனுடைய பெருமைகளை எங்கட்குச்‌ கூற 
வேண்டும்‌? என்று முனிவர்ஃள்‌ கேட்க, அதற்கு விடை கூறுவதாகத்‌ தொடங்கப்‌ 
பெறுன்றன ஸ்ரீ விஷ்ணு புராணம்‌, ஸ்ரீராமாயணம்‌ முதலிய நூல்கள்‌. 
இவற்றைத்‌ இருவுள்ளத்தே கொண்டுதான்‌ * இலிங்கத்துக்கே உயர்வு ? என்ற 
வாக்‌ யெத்தை அருனிச்செய்கிறார்‌. 

2, கோல்‌ விழுக்காடு - தானாகவே விழுதல்‌, 


ஓ. 


மூன்றாந்‌ திருவாய்மொழிஅபா 1 101 
29. 


ஒன்று எனப்‌ பல என அறிவரும்‌ 
 வடிவினுள்‌ நின்ற 

தன்றஎழில்‌ நாரணன்‌ நான்முகன்‌ 
அரன்‌என்‌ னும்‌ இவரை 

ஓன்றறும்‌ மனத்துவைக்‌.து உள்ளி அம்‌ 
இருபசை அறுத்து 

நன்றுஎன நலஞ்செய்வத அவனிடை 
நம்முடை நாளே. 


உ 

பொ - ரை ஒன்று என்றும்‌ பல என்றும்‌ அறிதற்கு அரிய 
வடி.விற்குள்‌ நிற்கின்ற ஈன்றான எழிலையுடைய நாராயணனும்‌, கான்‌ 
முகனும்‌, அரனும்‌ என்னும்‌ இவர்களை உங்கள்‌ மனத்தில்‌ சமனாக 
வைத்து ஆராய்ந்து, பிரமன்‌ வென்‌ இவர்களிடத்தில்‌ நீங்கள்‌ வைத்‌ 
இருக்கின்ற பற்றினை நீக்‌, உங்கள்‌ ஆயுள்‌ உள்ள காலத்திலேயே அவ்‌ 
இறைவனிடத்தில்‌ நன்றான பக்தியைச்‌ செய்யுங்கள்‌. 


வி கு 9--வைத்து உள்ளி அறுத்து செய்வது என எச்சங்களை 
முடிக்க, “(கொள்ளப்‌ படாது மறப்பது அறிவிலென்‌ கூற்றுக்களே ?? 
(திருக்கோ. 87.) என்புழிப்‌ போன்று, “செய்வது! வியங்கோள்‌ 
வினைமுற்று, பிறர்க்கு உபதேசம்‌ செய்யும்‌ இடமாதலின்‌ “௩ம்‌ 
முடை நாளே? என்பதில்‌ ௩ம்‌? என்பது முன்னிலைக்கண்‌ வந்தது, 
தாவா விருப்பொடு கன்று யாத்துழிச்‌ செல்லும்‌ ஆபோற்‌ படர்தக 
நரம்‌” (கவித்‌. மரு, 16.) 6 காமரை யாமத்து என்னோ வந்து வை 
நயந்ததுவே ?? (திருக்கோ, 164,) “£ செங்கயல்போல்‌ கருநெடுங்கண்‌ 
தேமரு தாமரை உறையும்‌, ஈங்கை யிவர்‌ என நெருநல்‌ ஈட்க்தவரோ 
நாம்‌ என்ன ? (கம்‌, சூர்ப்‌. 119.) என்ற இடங்களில்‌ ஈரம்‌ என்பது 
முன்னிலைக்கண்‌ வந்துள்ளமை காண்க, 


ஈடு --ஏழாம்பாட்டு, * அப்படியே செய்கிறோம்‌ ? என்று 
ஆறி யிருக்தார்கள்‌; ஐயோ! நீங்கள்‌ உங்களுடைய ஆயுளின்‌ 
நிலையும்‌, இழக்றெ பொருளின்‌ ஈன்மையும்‌ அறியாமையால்‌ 
அன்றோ ஆறி இருக்கின்‌ நீர்கள்‌ ; நீங்கள்‌ முடிக்து போவதற்கு 
முன்னே உறுதிசெய்யும்‌ வழிகளால்‌ பொருள்‌ இன்ன அ என்று 
உறுதிசெய்து, உறுதி செய்யப்பட்டவன்‌ பக்கலிலே விரைவில்‌ 
பக்தியைப்‌ பண்ணப்‌ பாருங்கோள்‌ என்ற, மேல்‌ பாசுரத்‌ 
திற்குச்‌ சேஷமாய்‌ இருக்கறது இப்‌ பாசுரம்‌. நீங்கள்‌ குறைந்த 
ஆயுளை யுடையவர்கள்‌ ஆகையாலே, விரைவில்‌ செய்து கொடு 

21 


102 இருவாய்மொழி--முதற்‌ பத்து 


கின்று, (செய்கிறோம்‌' என்னவேண்டும்‌; செய்கிறோம்‌! என்று 
செய்ய ஒண்ணாது என்றெ இதுவே இப்‌ பாசுரத்தில்‌ விசேடம்‌. 

ஒன்றுஎன பலஎன அறிவு அரும்‌ வடிவினுள்‌ கின்‌ ற-மூவர்‌ 
முதல்வராய்‌ மூவர்க்கும்‌ மூன்‌ று சரீரம்‌ உண்டாய்தீ தோற்றுகை 
யாலே;மூன்‌.று சரீரத்திலும்‌ ஒருவனே கிலைபெற்றுகிற்கிறானே? 
அன்றி, மூன்றிலும்‌ மூன்று சேதனர்‌ கிலைபெற்று கிற்கன்றார்‌ 
களோ? என்ற அறிய அரிய வடிவுகளையுடையராய்‌ மிற்றெ, 
இனி, ஓர்‌ ஆத்மாவின்‌ கிலைபேறோ ? பல ஆத்மாக்களின்‌ நிலை 
பேரோ? என்று அறிய அரிதான தன்மையினையுடையராப்‌ 
நின்ற என்னுகல்‌. கன்னு எழில்‌ காரணன்‌ - * நண்று ? என்ப 
தனால்‌, அவனுக்கே உரிய ! நாராயண அ௮நுவாகாதிகளை கினைக்‌, 
இருர்‌. “எழில்‌” என்பதனால்‌, ? “ நீங்னெ குற்றங்களையுடைய 
வனும்‌ மோக்ஷத்தையுடையவனும்‌ ஒளி உருவனும்‌ ஒருவனே 
யானவனும்‌ ஆன நாராயணன்‌ ” என்றெ புகரை கினைகூருர்‌, 
இனி, ஈன்ற எழில்‌ என்‌ பதற்கு, வடிவின்‌ அழனெைப்‌ பார்த்த 
வாறே,  “ கண்ட ஆற்றால்‌ தனதே உலகு என நின்றான்‌ ” 
என்‌ றெபடியே, அனைத்து உலகும்‌ அனைத்த உயிரும்‌ அளிக்கும்‌ 
பரமன்‌ இவனே என்னலாம்படி இருக்கும்‌ ஈன்றுான அழகு 
என்ற கூறலுமாம்‌. திருப்‌ பெயரைப்‌ பார்த்தவாறே தன்னை 
ஒழிந்தன அனைத்தையும்‌ பிரகாரமாய்க்‌ கொண்டு தான்‌ பிர 
காரியாய்‌ இருப்பான்‌ ஒருவன்‌ என்று தோன்ற இருப்பவ 
ஓதலின்‌ £ நாரணன்‌ ' என்கிறார்‌. கான்முகன்‌-ஒருவன்‌; படைக்‌ 
குங்‌ காலம்‌ வந்தால்‌ கான்கு வேதங்களையும்‌ சொல்லுதற்கு 
காலுமுகத்தையுடையனாய்ப்‌ படைக்குச்‌ தொழில்‌ ஒன்‌ நில்‌ 
மட்டும்‌ சேர்ந்தவன்‌ என்று தோன்ற நிற்பவன்‌. அரன்‌ - 
ஒருவன்‌ அழிக்கும்‌ தொழில்‌ ஒன்றில்‌ மட்டும்‌ சேர்ந்தவன்‌ 
என்னு தோன்ற கிற்பவன்‌. 

என்னும்‌ இவரை - இப்படி. வேறுபட்ட தன்மையராய்‌ 
இருக்கும்‌ இவர்களை. “படைத்தல்‌ காத்தல்‌ அழித்தல்களைச்‌ 
செய்கிற பிரமன்‌ விஷ்ணு சிவன்‌ என்னும்பெயர்களை, பகவான்‌ 
என்ற பெயரையுடைய ஜனார்த்தனன்‌ ஒருவனே அடைரன்‌ ” 
என்றெபடியே, பெயர்களில்‌ ஒக்க எடுக்கலாய்‌ விஷ்ணு சப்தத்‌ 


1. காராயண அ௮றுவாகம்‌ _ உபகிடதத்தின்‌ கூறு, சன்று என்பது, 
உபகிடதக்‌ இற்கு ஆகுபெயர்‌, 
2. சுபால உபநிடதம்‌. 


8. இரவாய்‌. 4, 5: 10. 
4. ஸ்ரீ விஷ்ணுபுரா. 1 . 2; 99. 


மூன்றாந்‌ தருவாய்மொதி--பா. 17 108 


தோடு பரியாயமான ஜனார்த்தன சப்தத்தை இட்டுத்‌ தலைச்‌ 
கட்டுகையாலே தானே முதல்வன்‌ என்ற தோன்‌.றும்படி. இருப்‌ 
பவன்‌. இப்படி வேறுபட்ட தன்மையராய்‌ இருக்றெ இவர்களை; 
ஒன்ற அம்‌ மனத்து வைத்து-அவனை ஒழிச்த இருவரிலே ஒருவ 
அக்கு உயர்வு வேண்டும்‌ என்றாதல்‌, உறுதிப்‌ படுத்துவதற்கு 
முன்‌ இவனுக்கு உயர்வு வேண்டும்‌ என்றாதல்‌ பாராதே ஒரு 
படிப்பட உங்கள்‌ மனத்திலே வைத்து. உள்ளி-சுருதி கியாயங்‌ 
களால்‌ ஆராய்ந்து. அவர்கள்‌ சொரூப சுபாவங்களை இப்படி 
ஆராய்‌*,தவாறே ஒருபொருள்‌ பிரதானமாய்‌ ஏனைய இரண்டும்‌ 
உயர்வு இல்லாதனவாய்த்‌ தோன்றும்‌. தோன்‌ றினவாழே,; 
ஹம்‌ இருபசை அறுத்து - அவ்‌ இரு பொருள்களிலும்‌ நீங்கள்‌ 
செய்யும்‌ ஈசையைத்‌ தவிர்க்து. அவ்‌ இரு பொருள்களுக்கும்‌ 
இயற்கையாக வருவது ஓர்‌ உயர்வு இல்லை ; நீங்கள்‌ ஏறிடுன்ற 
இவையே என்பார்‌ *நூம்‌ இரு பசை? என்றோர்‌. ஈன்று என 
தலம்‌ செய்வது அவனிடை - இப்படி. உறுதி செய்யப்பட்டவன்‌ 
பக்கலிலே * இவன்‌ நமக்குக்‌ கைப்புகுக்தான்‌ ' என்று உங்க 
ளுக்கு ஏறத்‌ தேற்றம்‌ பிறக்கும்படி வேறு பலனைக்‌ கருதாத 
பக்தியைப்‌ பண்ணப்‌ பாருங்கள்‌. காலக்‌ இரமத்திலே செய்‌ 
கிரோம்‌ என்று ஆறி இருந்தார்கள்‌; .ஈம்முடை நாளே - கெடு 
கின்றவர்களே ! நம்முடைய வாழ்காளின்‌ நிலையை அறிவீர்கள்‌ 
அன்றோ! விரைவில்‌ அடைவதற்குப்‌ பாருங்கள்‌. £ ஈம்முடை 
காளே ' என்றதனால்‌ வாழ்காளின்‌ கிலையினை அறிந்‌ தபடி என்‌ 2 
என்னில்‌; முன்னர்‌ ' “ மின்னின்‌ கிலைஇல, மன்‌ உயிர்‌ ஆக்கை 
கள்‌? என்னூர்‌ அன்றே, ” “சூரியன்‌ தோன்றுங்‌ காலம்‌ வந்த 
வாறே பொருள்‌ தேடுங்காலம்‌ வந்தது என்று உகப்பர்‌; அவன்‌ 
மறைந்தவுடனே தத்தம்‌ மனைவிகளோடு இன்பம்‌ அகருங்‌ 
காலம்‌ வந்தது என்று உகப்பர்‌ ; சாலில்‌ எடுத்த நீர்போன்று 
தங்கள்‌ ஆயுள்‌ குறைகிறது என்ற அறியாதிருக்கின்றார்கள்‌ ” 
என்று ஸ்ரீ ராமாயணமும்‌ கூறும்‌. இணி, * ஒருவன்‌ இரண்டு 
கதவுகளையும்‌ அடைத்துக்‌ கொண்டு டெர்து உறங்கும்போது, 
நெருப்புப்‌ பற்றி எரியாகின்றால்‌ அவிக்கிறோம்‌ என்று ஆறி 
இருக்கலாமோ? என்பார்‌ : நம்முடை, நானே? என்கிறார்‌ என 


அமாம்‌. (7) 
1. இறுவாய்‌. 1. 2: 3 3 
2, ஸ்ரீராமா, அயோத்‌. 105: 24. 
8.  *(நம்முடைசாளே?? என்பதற்கு, இரண்டு வகையில்‌ விசேடம்‌ 


அருளிச்செய்கறார்‌. முதல்வகை, வாழ்சாளின்‌ நிலை இன்மையைச்‌ குறித்தது? 
இரண்டாம்‌ வகை, சேட்டின்‌ மிகு தியைச்‌ குறித்தது, 


104 இருவாய்மொழி--முத ற்பத்து 
80. 


நாளும்‌ நின்‌.நூ அடும்‌ தம பழமைஅம்‌ 
கொடுவினை யுடனே 

மாளும்‌ஓர்‌ குறைவில்லை மனனகம்‌ 
மலம்‌.அறக்‌ கழுவி 

நாளும்நம்‌ திருவுடை அடிகள்தம்‌ 
நலங்கழல்‌ வணங்கி 

மாரூம்ஓர்‌ இடத்திலும்‌ வணக்கொடு ப 
மாள்வ.து வலமே, 


பொ - ரை$--(ப.ற்றப்படும்‌ இறைவன்‌ இவனோ மற்றையவமோ 
என்ற) மனத்திலிருக்கும்‌ ஐயமாயெ குற்றம்‌ அறும்படி நீக்கத்‌ 
தட்சு, நம்முடைய திருமகள்கேள்வனுடைய நத்றாளை காள்‌ 
தொழும்‌ வணங்க, எக்காலத்தும்‌ நிலைபெற்று வருத்தும்‌ ஈம்முடைய 
பழமையான கக்க: ய வினைகள்‌ உடனே அழியும்‌; அதற்குமேல்‌ 
ஒரு குறைவும்‌ இன்று; உயிர்‌ உடலைவிட்டு நீங்கும்‌ இறுதிக்காலத் அம்‌ 
வணக்க, த்தோடு உயிரை விடுதல்‌ சிறப்பினையுடையதாம்‌. . 
வி - கு: அடும்‌ வினை எனவும்‌; அற கழுவி வணங்க மாளும்‌ 
எனவும்‌ முடிக்க. ஈம? என்பதற்கு, மேல்‌ பாசுரத்தில்‌ * ஈம்முடை 
நாளே? என்பதில்‌ நம? என்பதற்கு உரைத்தாங்கு உரைக்க, “௩ம்‌ 
திருவுடை அடிகள்‌ ? என்பதில்‌ * ஈம்‌? தனித்தன்மைப்பன்மை. “௩லங்‌ 
கழல்‌? என்ற இடத்து (வரலறிவன்‌, ஈற்றாள்‌ தொழா௮ ரெனின்‌ ” 
என்ற குறள்‌ அடியை ஒப்பிடுக, வணங்கி? என்பது செய என்‌ 
எச்சத்‌ திரிபு, மாள்வது - தொழிற்பெயர்‌, 


ஈடு :--எட்டாம்‌ பாட்டு, * உடலை விட்டு உயிர்‌ நீங்குவதற்கு 
ஒருகாள்‌ முன்னராயினும்‌ இறைவனைப்‌ பற்றும்படி கூறு 
இன்‌ தீர்‌; நீண்டகாலமாக நாங்கள்‌ பண்ணி வைத்த பாவங்கள்‌ 
விலக்காவோ? இனி, அவனைப்‌ பற்றுவதற்குக்‌ காலந்தான்‌ 
உண்டோ?” என்ன, : நீங்கள்‌ பற்றுவதற்கு ஒருப்படவே பாவங்‌ 
கள்‌ அடங்கலும்‌ அழிக்துவிடும்‌; திருமகள்‌ கேள்வனைப்‌ பற்று 
வது ஆகையாலே காலங்‌ கழிந்தது என்‌ அ இருக்கவும்வேண்டா; 
நீங்கள்‌, * * தண்டு காலா ஊன்றி ஊன்றித்‌ தள்ளி ஈட” க்கும்‌ 
போது அக்‌ காலோடே சாயவும்‌ அமையும்‌? என்றோர்‌. 


“தண்டு சாலா ஊன்றி ஊன்றித்‌ தள்ளி ஈடவாமுன்‌?? 
என்பத, பெரிய இருமொழி. 1. 83 5, 


மூன்று திருவாய்மொழி பா. 8 165 


தாளும்‌ கின்று அடும்‌-காள்தோறும்‌ இடைவிடாமல்‌ கின்று 
வருத்துகின்‌.ற; பரமாணுவைச்‌ சேர்க்க * பாரிமாண்டல்யம்‌ 
முதலியவைகள்‌ நித்தியமாக இருக்கவும்‌ நித்திய பரத௩திரமாய்‌ 
இருக்குமாறு போன்றும்‌, இறைவனுடைய சொரூபத்தைப்‌ 
போன்ற அவன்‌ குணங்களும்‌ நித்தியமாக இருக்கவும்‌ ௮க்‌ 
குணங்கள்‌ நித்திய பரதந்திரமாக இருக்குமாறு போன்றும்‌, 
நித்தியமாயும்‌ நித்திய பரதந்திரமாகவும்‌ இருக்கிற உயிர்கட்கு, 
“உடல்களின்‌' சேர்க்கையும்‌ கித்தியமாகவே வருகன்றகா.ரணக்‌ 
தால்‌, , அவ்‌ உடலின்‌ சேர்க்கையால்‌ வருகின்ற வினைகளை 
“நாளும்‌ நின்று அடும்‌? என்கிறார்‌. ஈம - £: ஒருவர்‌ செய்த 
,விளைகளுள்‌, அன்பர்கள்‌ புண்ணியங்களையும்‌, பகைவர்கள்‌ 
பாபங்களையும்‌ அடைஇரறார்கள்‌ ”' என்றெபடியே, *அசல்‌ பிளம்‌ 
தேறிட வந்தன அல்ல; கெஞ்சு உணர நாமே பண்ணி வைத்‌ 
தவை. அதாவது - £ 6 எனக்கு முன்பு அஅபவிக்காததாய்‌, 
மேல்‌ அஅபவிக்கக்‌ கூடியதாய்‌ இருப்பது ஒன்று உண்டோ? 
எல்லாம்‌ பொறுக்க வல்லேன்‌; தன்‌ காய்‌ பொறாத கொம்பு 
உண்டோ?” என்னு கூறலாம்படி நாமே பண்ணிவைத்தவை 
என்பதாம்‌. பழமை - அவைதாம்‌ இன்று நேற்று அன்றிப்‌ 
பழையகதாய்‌ இருக்கை. அம்‌ - கொடுமையை பகினைக்து சொல்லு 
இறார்‌. கொடுவினை - அனுபவித்தே தீர்க்கவேண்டியவைகள்‌. 
உடனே மாளும்‌ - பற்றின காலத்திலே அழியும்‌. “* திழிற்‌ 
போடப்பட்ட நாணற்‌ பஞ்சான அ எப்படி. அழின்‌ றதோ, அப்‌ 


1. பாரிமாண்டல்யம்‌ - பசமாணுச்சளின்‌ ௮ளவு. நித்திய பரதர்திரம்‌ - 
- என்றும்‌ உள்ளதாயும்‌ பிறர்க்கு உரிமைப்பட்டதாயும்‌ இருத்தல்‌. 

2. காலம்‌ அறியப்படாமல்‌ வருன்றமையை சோச்‌ உடல்களின்‌ 
சேர்க்கையும்‌ நித்தியம்‌ என்றோர்‌. 

8. சாட்யாயன சாமை, 

க்‌. “அசல்‌ பிளர்தேறிட வந்தன அல்ல? என்றது - ஒருவர்‌ செய்த 
ஈல்வினை திவினைசள்‌ அவரைவிட்டு நீல்‌ வேறு ஒருவசைச்‌ சார்ச்சன அல்ல 
என்பதாம்‌. 

5. ஸ்தோத்திர ரத்தினம்‌, 25. 

6. சாந்தோக்ய உபமிடதம்‌; 5, 25, இங்கு, ££ தாயைக்‌ குடல்‌ விளச்‌ 
சஞ்‌ செய்த தாமோதரனைத்‌, தூயோமாய்‌ வந்து காம்‌ தூமலர்‌ தாவிச்‌ தொழுது, 
வாயினால்‌ பாடி. மனத்தினால்‌ எச்‌.இச்சப்‌, போய பிழையும்‌ பகுதருவான்‌ 
நின்றனவும்‌, தீயினில்‌ சாகும்‌ ?? என்ற திருப்பாவை ஒப்பு ரோச்சல்‌ தீறும்‌, 


106 திருவாய்மொழி மு தற்பத்‌த 


படியே அவனுடைய எல்லாப்‌ பாபங்களும்‌ நாசத்தை அடை 
இன்றன ; ஆச்சரியம்‌” என்றும்‌, ! “ பரபத்தின்‌ உருவமான 
கர்மங்களின்‌ கூட்டம்‌, மேருமலை மந்தரமலை இவற்றின்‌ 
அளவாக இருந்தாலும்‌, கேசவனாஇிய மருத்துவனைக்‌ இட்டின 
அளவில்‌, கெட்ட கோய்கள்‌ போன்று நாசத்தை அடை 
இன்றன” என்றும்‌ வருனெற பிரமாணங்களை அறிக, 

ஓர்‌ குறைவு இல்லை - மேல்‌ ஒரு குறையும்‌ வராது. இனி, 
விரும்பியவை அனைத்தும்‌ எய்‌ அம்‌ எனலும்‌ ஆம்‌. ? “£ அருச்சுனா! 
இவ்‌ அர்த்தத்தில்‌ ஈம்மை நம்பிச்‌ சூளுறவு செய்வாய்‌ ; நம்மைப்‌ 
பற்றினவர்களுக்குக்‌ கேடு வாராதுகாண்‌ ; பகவானை அடைவ 
தற்கும்‌ வினை இடக்கைக்கும்‌ * தீயால்‌ ஈனைப்பது? போன்று, 
என்ன சேர்த்தி உண்டு? அது பொருத்தம்‌ ௮ற்றத'' என்பது 
பகவான்‌ திருவாக்கு. £ * தீய ஒழுக்கமுடைமை, உண்ணத்‌ தகா 
தனவற்றை உண்டல்‌, நன்‌ றி செய்தவனுக்குத்‌ தீமை செய்தல்‌, 
வேதநெறியினை இல்லை என்றல்‌ ஆயெ இவற்றைப்‌ பலகாலம்‌ 
செய்து போந்தவனான ஒருவன்‌ * இவன்‌ அறுகூலன்‌ ஆவ 
எப்போதோ? என்று காலம்‌ பார்த்திருக்கும்‌ இறைவனைச்‌ 
சென்று பற்றுவானாயின்‌, பற்றிய அவனை, பின்னர்க்‌ குற்றம்‌ 
அற்றவனாக நினைத்தல்‌ வேண்டும்‌; எதற்காக என்னில்‌, 
இவனைக்‌ குறைய நினைக்கையாவது - பகவானுடைய பெருமை 
யைக்‌ குறைய நினைக்கையே யாம்‌”? என்றும்‌, * £ வாசுதேவ 
னுடைய அடியார்களுக்கு ஒருபொழுதும்‌ கேடுகள்‌ இல்லை ” 
என்னும்‌ கூறும்‌ பாரதத்தையும்‌ இங்கு உணர்க. 

ஆதலால்‌, இனி, நீங்கள்‌ செய்யவேண்டுவது ஒன்‌ று உண்டு; 
மனன்‌ அகம்‌ மலம்‌ அறக்‌ கழுவி-சர்வேங்வரன்‌,பிரமன்‌ வென்‌ 
இவர்களுக்கு ஈடுவில்‌ கலந்து நின்றால்‌, ₹ இவனோ கடவான்‌ ? 
மற்றையவர்களோ ? என்று ஜயப்படுமது தவிர்க்‌, சர்வேஸ்‌ 
வநனேகடவான்‌” என்கிற மனத்தின்‌ தாய்மை உண்டாகவேண்‌ 
டும்‌. ஆயின்‌, ஏனைய தேவர்களை இறையவர்களாக எண்ணுதல்‌ 
கூடாதோ? எனின்‌, £  திருவடிதன்‌ காமம்‌ மறந்தும்‌ புறம்‌ 
தொழா மாக்தர்‌”என்கையாலே அவ்வாறு எண்ணல்‌ பழுதாம்‌. 

1. விஷ்ணுதர்மம்‌. 18, 

2, ஸீ தை, 9: 81, 


3. “பாரதம்‌ சார்‌ பர்வம்‌, 


கீ, பாதம்‌ அ௮அசாசனபர்வம்‌, 

5.  இறம்பேன்மின்‌ சண்டீர்‌ இிருவடிதன்‌ காமம்‌, மறக்தும்‌ புறக்தொழா 
மாக்தர்‌ உ. இறைஞ்‌சயும்‌, ஏாதவராம்ப்‌ போதுமின்கள்‌ என்றான்‌ ஈமனுர்தன்‌, 
அவரைச்‌ கூலிச்‌ செவிக்கு, என்பத, சான்முசன்‌ இருவம்தாதி, 68, 


௮ 


மூன்றாந்‌ தருவாய்மொதி--பா. 8, 9 167 


காளும்‌ - பருவம்‌ அல்லாத காலங்களில்‌ கடல்‌ தீண்டலாகா அ 
என்னுமாறு போன்று ஒரு கியதியில்லை. ஈம்‌ திருவுடை அடி 
கள்‌ தம்‌ - திருமகள்‌ கேள்வனன சுவாமியினுடைய. இதனால்‌, 
நித்திய்யோகத்தை அருளிச்செய்றொர்‌. * சர்வேஸ்வரனை 
அடைக்தானாகில்‌ அவன்‌ பலனைக்‌ கொடுக்கிறான்‌ ; பிராட்டி 
யைத்‌ துணையாகப்‌ பற்றவேண்டுகிறது என்‌? என்று நஞ்‌ 
சியம்‌ பாட்டரைக்‌ கேட்க, £ அவனை அடையும்‌ இடத்தில்‌, இவன்‌ 
குற்றம்‌ பாராதே தன்‌ மிழலிலே இவனை வைத்து, அவன்‌ பக்‌ 
கல்‌ முகம்‌ பெற்றவாறே குற்றத்தைப்‌ பொறுப்பிக்கும்‌ அவள்‌ 
முன்னாகப்‌ பற்றல்‌ வேண்டும்‌ என்று கூறி, நாளும்‌ ஈம்‌ திரு 
வுடை அடிகள்‌ தம்‌ நலம்‌ கழல்‌ வணங்கி"! என்னாகின்‌;ற.த . 

£ கண்டீரே? என்று அருளிச்செய்தார்‌ பட்டம்‌. 

நலம்‌ கழல்‌ - அவள்‌ முன்னாகப்‌ பற்றின।ருடைய குற்றங்க 
னைப்‌ பாராதே கைக்கொள்ளும்‌ திருவடிகள்‌. வணங்கு-வணங்க. 
வணங்க, நாளும்‌ கின்று அடும்‌ ஈம பழமை அம்‌ கொடு வினை 
உடனே மாளும்‌, ஓர்‌ குறைவு இல்லை என முடிக்க. “ஆயினும்‌, 
இறைவனைப்‌ பற்றுதற்குக்‌ காலம்‌ தப்பி நின்றதே ?' என்ன, 
மாளும்‌ ஓரிடத்திலும்‌ - முடி.ன்ற ஒரு கணத்திலும்‌. வணக்‌ 
கொடு மாள்வது வலம்‌ - 1: இரண்டு துண்டுகளாக வெட்டப்‌ 
படக்‌ கடவேன்‌ ; அப்பொழுதும்‌ வணங்கேன்‌ ” என்னாது 
இடக்கிற ? சீரைப்பாயைக்‌ கவ்விக்‌ கவிழ்ந்து இடந்து சாவவும்‌ 
அமையும்‌. இறைவனையும்‌ பற்றி வேறு சிலர்‌ பக்கலிலும்‌ தலை 
சாய்க்க இராமல்‌, முடிறெ சமயத்திலே அடையவே பின்னைப்‌ 
பேற்றோடே தலைக்கட்டும்‌ ஆதலின்‌, “மாளும்‌ ஓமிடத்திலும்‌ 
வணக்கொடு மான்வதூ வலம்‌ £ என்‌ இருர்‌, இதனால்‌, பிறந்தது 
முதலாக அடைந்தாலும்‌ பலன்‌ இல்லை, இறைவனுக்கு வேறு 
பட்ட தேவர்கள்‌ பக்கல்‌; இறைவன்‌ விஷயத்தில்‌ அடைவ 
திலே தொடங்கி உடனே முடிந்தாலும்‌ பலன்‌ தப்பாது என்‌ 
ஜருர்‌. வலம்‌ - சிறப்பு; வரம்‌ என்ற சொல்லின்‌ திரிபு. இனி, 
வலம்‌ - Sr ஆம்‌. (8} 

81, 
வலத்தனன்‌ திரிபுரம்‌ எரித்தவன்‌ 
இடம்பெறத்‌ அந்தித்‌ 
தலத்‌.துஎழு திசைமுகன்‌ படைத்த நல்‌ 
உலகமுற்‌ தானும்‌ 
1. ஸ்ரீ ராமா, யுத்‌. 36: 11. 
2, ரைப்பாய்‌ - ரையையும்‌ பாயையும்‌, 


108 இருவாய்மொழி--முதற்பத்‌து 
புலப்படப்‌ பின்‌ அம்தன்‌ உலகத்தில்‌ 
அகத்தனன்‌ தானே 
சொலப்புகில்‌ இவைபின்னும்‌ வயிற்றுள 
இவை அவன்‌ அயக்கே. 


பெர - ரை 5 எழுர்சனையுடைய பிரமன்‌, படைத்த நல்‌ உலகங்‌ 
களோடு தானும்‌ உந்தித்தாமரையில்‌ இடம்பெற்றிருக்க, முப்புரங்களை 
யும்‌ எரித்த சிவபெருமான்‌ வலப்பாகத்தில்‌ இருக்கின்றான்‌ ; (தன்னைக்‌ 
காணவேண்டும்‌ என்று விரும்பும்‌ அடியார்கள்‌) கா ணுமாறு தன்‌ 
னுடைய உலகத்தில்‌ கானாகவே வந்து அவதரிக்கன்றான்‌ ; இவனுடைய 
குணங்களைக்‌ கூறப்புகுந்‌ தால்‌, மேலும்‌ உள்ளே உள்ளேயாம்‌ ; (சொல்லி 
முடியா என்றபடி.) இவை எல்லாம்‌ அவ்‌ இறைவன்‌ உங்களை மயங்கச்‌ 
செய்யும்படி. 

வி - கு 3 நினிற உருவின்‌ நெடியோன்‌ சொப்பூம்‌, நான்முக 
ஒருவத்‌ பயக்க பல்‌இதழ்க்‌, காமரை ?' (பெரும்பாண்‌.) £6 பெரியவனை 
மாயவனைப்‌ பேருலகம்‌ எல்லாம்‌, விரிகமல உந்தியுடை விண்ணவனை ?? 
(சிலப்‌. அய்ச்‌,) என்பனவற்றை முகல்‌ இரண்டு அடிகளோடும்‌, “பிற 
வாப்‌ பிறப்பிலை பிறப்பிக்தோ ரிலையே ” (பரிபா. 9 : 18,) என்பதனைச்‌ 
கானே” என்பதனோடு ஒப்பு நோக்கல்‌ தகும்‌. 

ஈடு :--ஒன்ப தாம்‌ பாட்டு. மேல்‌, ஆறு ஏழாம்‌ பாசுரங்‌ 
களால்‌ பிரமன்‌ சிவன்‌ இவர்களுடைய தலைமை இன்மையினை 
யும்‌, இறைவனுடைய தலைமையினையும்‌ அருளிச்செய்தார்‌ ; இப்‌ 
பாசுரத்தில்‌ அவர்கள்‌ இருவரும்‌ இறைவனைப்‌ பற்றிச்‌ சொரூ 
பத்தை அடைக்தவர்களாய்‌ இருக்றெபடியை அருளிச்‌ செய்‌ 
கருர்‌. ஆயின்‌, பிரமன்‌ முதலியோர்கட்கும்‌ காரணனாய்‌ 
அவர்களுக்கு இரக்ஷகனான சர்வேஸ்வரன்‌, அவர்களும்‌ காலிட 
மாட்டாத பூமியிலே வந்து அவதரிக்கைக்குக்‌ காரணம்‌ யாது? 
எனின்‌, * “பற்றுஇன்றவர்கட்கு விரைவு உண்டாவதற்காக 
வும்‌, ருசியைக்‌ தோற்றுவிப்பவன்‌ ஆசைக்காகவும்‌ வந்‌ து 


1. ஸீதை. 4: 8. *பற்றுகன்றவர்கட்கு விரைவு உண்டாவதற்காக? 
என்றது; ““ ஈல்லார்கள்‌ தம்மை ஈலம்புரிக்து காத்தல்‌ ? என்றதன்‌ பொருள்‌. 
ருசியைத்‌ தோற்றுவிப்பவன்‌ ஆகைக்காக? என்றது; “எல்லாம்‌ முர்தை அறம்‌ 
காட்டம்‌உய்த்தற்கு ?? என்றதன்‌ பொருள்‌, ஆயின்‌, ££ பொல்லாரைப்‌ போச்‌ 
கல்‌?? என்றது என்னை ? எனின்‌, * பொல்லாரைப்‌ பொன்று ரெறி போக்கல்‌ 
அதனுடைய பலமாய்‌ வருமதுவே? என்ற வாக்யெத்தால்‌ ௮௮ அமுக்யெம்‌ என்‌ 
இருர்‌. ௮௮, சங்கல்ப மாத்‌திரத்தாலே செய்யலாம்‌ ஆகையாலே பிரதானம்‌ 
அன்று என்றபடி, விரைவும்‌ ௬௫யும்‌ சேரிற்‌ கண்டால்‌ அல்லது உண்டாகா ; 
ஆதலால்‌, அவற்திற்கே பிராதாம்யம்‌, 


மூன்றா நீ திருவாய்மொழி-பா, 0 100 


மிறப்பன்‌?' என்று அவன்‌ தான்‌ ௮ருளிச்செய்து வைத்ததுவே 
காரணம்‌. ஆயின்‌, பொல்லாரைப்‌ பொன்றுகெறி போக்கல்‌ 
யாது பற்றி? எனின்‌, * பொல்லாரைப்‌ பொன்றுரெறி போக்‌ 
கல்‌ அதனுடைய பலமாய்‌ வருமதுவே ! என்று அவன்தானே 
அருளிச்செய்தான்‌ ; அதனை ஓர்க. 

வலத்தனன்‌ திரிபுரம்‌ எரித்தவன்‌ - ஆணு ஏழாம்‌ பாசுரங்‌ 
களில்‌ கூறிய பொருளைத்‌ தொடர்க்து பேசுகிருர்‌. முப்‌ புரங்‌ 
களையும்‌ எரித்ததால்‌ ௮பிமானங்‌ கொண்டுள்ள சிவன்‌, திரு 
மேனியில்‌ வலப்பாகத்தைப்‌ பெற்றுச்‌ சொரூபத்தை அடைந்த 
வனாய்‌ இருப்பன்‌. ! “ ஏன அ வலப்பாகத்தில்‌ தங்கி இருக்னெற 
உருத்திரர்‌ பதினொருவரையும்‌ பார்ப்பாய்‌ ? என்பது மோக்ஷ 
தர்மம்‌, எழு திசைமுகன்‌ படைத்த மல்‌ உலகமும்‌ தானும்‌ 
இடம்பெறத்‌ அந்தித்தலத்து - எழுச்சியையுடைய திசைமுகன்‌, 
படைத்த உலகமும்‌ தானும்‌ இடத்தாற்‌ குறைவு இன்றித்‌ திரு 
நாடீ கமலத்தில்‌ இருப்பான்‌. * உக்தி? என்னும்‌, : அந்தி? என்‌ 
அம்‌ திருகாபிக்குப்‌ பெயர்‌. * * கமலமாகிய ஆசனத்தில்‌ தங்கி 
யிருக்கின்ற தலைவனாயெ பிரமனையும்‌ பார்க்கிறேன்‌ ” என்பது 
ஸ்ரீ கதையில்‌ அருச்சுனன்‌ கூற்று, இங்குக்‌ கூறிய இவை, 
இவர்களுடைய எல்லாவகையான: காத்தலுக்கும்‌ உபலக்ஷ 
ணம்‌. எழுச்சியாவது--பதினான்கு உலகங்கட்கும்‌ தலைவனாக 
இருக்கிற செல்வம்‌. இறைவன்‌ விரும்பி வரது அவதரிக்கை 
யாலே * நல்‌ உலகம்‌ ? என்றொர்‌. £ * ஏறாளும்‌ இறையோனும்‌ 
இசைமுகனும்‌ திருமகளும்‌, கூரறாளும்‌ தனி உடம்பன்‌?' என்கிற 
படியே, பிராட்டிக்கும்‌ பிரமன்‌ முதலியோர்க்கும்‌ சமமாகத்‌ 
இருமேனியில்‌ இடங்‌ கொடுத்து வைத்தால்‌, அந்தப்புரத்தில்‌ 
உள்ளவர்கள்‌ என்று அவர்கள்‌ இருப்பிடத்தில்‌ இவர்களுக்கு 
நலியஒண்ணாதபடி. கூறாகக்‌ கொடுத்து வைத்தானாதலின்‌ 
£ இடம்பெற ? என்றொர்‌. ஆயின்‌, இவர்கட்குத்‌ திருமேனியைக்‌ 
கூறாகக்‌ கொடுப்பான்‌ என்‌ ? என்னில்‌, இறைவனுடைய திரு 
மேனி - எல்லார்க்கும்‌ பற்றுக்கோடாக இருத்தலால்‌ என்க. 
பால்‌ குடிக்குங்‌ குழந்தைகள்‌, தாயின்‌ மார்பினை அகலில்‌ நாக்கு 
வறளுமாற'போன்னறு; பிரமனும்‌ திருகாபிக்‌ கமலத்தை விடின்‌ 
தன்‌ சத்தை இல்லையாம்படி இருப்பான்‌ ஆதலின்‌; * உந்தித்‌ 


ரூ. 


1. மோக்ஷதர்மம்‌, 96 : 11. 

9. ரீ தை, 11: 15. 

3. திருவாய்மொழி, 4, 8: 1, 
22 


170 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


நலத்தணனண்‌ ? என்றொர்‌. ஆயின்‌, இவர்கள்‌ எஞ்ஞான்றும்‌ திரு 
மேனியில்‌ இருப்பார்களோ? என்னில்‌, ஆபத்துக்களிலே இரு 
மேனியில்‌ இடங்கொடுப்பான்‌ இறைவன்‌ ; அது மகாகுணம்‌ 
ஆகையாலே; ஆழ்வார்கள்‌ எப்பொழுதும்‌ அருஸிச்செய்து 
கொண்டு செல்வார்கள்‌. மற்றும்‌, * சாமந்தர்கட்குப்‌ புறம்பே. 
நாடுகள்‌ மிகுதியாக இருந்தாலும்‌, மாளிகைக்குள்ளே செம்‌ 
பாலே நாழி அரிசியைத்‌ தங்களுக்கு மேன்மையாக நினைத்‌ 
இருப்பார்கள்‌ அன்றோ ? அங்ஙனமே, இவர்களும்‌ திருமேனி 
யில்‌ பண்ணிவைக்கும்‌ “பிராப்தி விடார்கள்‌. எங்ஙனம்‌? எனின்‌, 
வேற்று அரசர்களால்‌ கலகங்கள்‌ உண்டான காலங்களில்‌ 
்‌ அடைய வளைந்தானுக்குள்ளே குடிவரங்கியிருந்து, கலகம்‌ நீங்‌ 
யெ வாறே புறம்பே புறப்பட்டாலும்‌ * இவ்விடம்‌ இன்னார்‌ 
பற்று? என்று; பின்னும்‌ தம்‌ இடத்தைச்‌ சொல்லிவைக்கு 
மாறு போன்று என்க. 
பின்னும்‌-பிரமன்‌ முதலியோர்க்குத்‌ திருமேனியிலே இடங்‌ 
கொடுத்ததற்கு மேலே. கன்‌ உலகத்தில்‌ அகத்தனன்‌ - தான்‌ 
உண்டாக்‌ னெ பி. ரமனு2ல உண்டாக்கப்பட்ட உலகங்களிலே 
வந்து அவதரிப்பான்‌. ஆயின்‌, பிரமனும்‌ சிவனும்‌ தன்‌ திரு 
மேனியில்‌ ஒவ்வோரிடத்தைப்‌ பற்றிப்‌ பெற்ற சொரூபத்தினை 
யுடையவர்கள்‌ ஆகும்படி இருக்கிறவன்‌, அவர்களுங்‌ கூட 
காலிட அருவருக்கிற சம்சாரத்திலே வக்து அவதரிக்கைக்குக்‌ 
காரணம்‌ என்‌? என்னில்‌, புலப்பட - * 4 கரணவாராய்‌ என்று 
என்னு கண்ணும்‌ வாயும்‌ துவர்க்து ?? இருப்பவர்களுக்குத்‌ தன்‌ 
கினைவினாலே அவர்கள்‌ விரும்பியவற்றைக்‌ கெரடுத்தல்‌. 
கூடாது ஆதலின்‌; அவர்கள்‌ கண்‌ முதலிய கரணங்களுக்குப்‌ 
புலப்படவேண்டும்‌ என்று. ஏன்‌ ? தன்‌ கினைவினாலே அவர்கள்‌ 
விரும்பியவற்றைக்‌ கொடுப்பின்‌ என்‌ செய்யும்‌? என்னில்‌, 
₹ 4 மழுங்காத ஞானமே படையாக மலர்‌ உலகில்‌, தொழும்‌ 
பாயார்க்கு அளித்தால்‌ உன்‌ சடர்ச்சோதி மறையும்‌ ” என்பர்‌ 


1. சாமக்தர்கள்‌ .. ற்றரசர்கள்‌. அமைச்சரும்‌ ஆம்‌, £மாளிகைக்குள்ளே? 
என்றது - அரசனுடைய மாளனிகையினைச்‌ குறித்தது. செம்பாலே உழி 
௮கிசியை - செம்புகாழியாலே நாழியரிசையை, காழி - காற்படி. 

2. பிராப்‌தி- அடைதல்டி 

3. அடைய வளைக்தான்‌ - திருவரங்கத்‌ இலுள்ள அ ஒரு வீ தியின்‌ பெயர்‌ 
பற்று - இடம்‌. 

4. திருவாய்‌. 8. 5: 2, 

5, தருவாய்‌, 8.1: 9, த்‌ 


ஓ 


மூன்றாந்‌ திருவாய்மொழி பா. 9, 10 171 


கள்‌. இப்படிப்‌ பிறப்பது கர்மத்தாலேயோ ? எனின்‌, தானே- 
என்னுடைய இச்சையே !' என்றெபடியே, ஒரு கர்மத்தால்‌ 
அன்ற ; இச்சையேயாம்‌. 

சொலப்புகில்‌ இவை பின்னும்‌ வயிற்று உள - அவன்‌ 
இப்படி. அவதரித்துச்‌ செய்யும்‌ காத்தல்களில்‌ ஒரு சிறிது 
சொல்லில்‌ சொல்லும்‌ அத்தனை; எல்லாம்‌ சொல்லித்‌ தலைக்‌ 
கட்டப்‌ போகாது : சொலப்‌ புகல்‌ உள்ளே உள்ளேயாம்‌ இத்‌ 
தனை. இனி, இதற்குத்‌ தன்னாலே படைக்கப்‌ பட்டவர்களாக 
உள்ளவர்கட்கு £ என்‌ மகன்‌ ? என்று விரும்பும்படி. யாக வந்து 
பிறந்து, * உனக்கு அரசைத்‌ தந்தேன்‌ ; அது தன்னை வாங்கி 
னேன்‌; போ? என்றும்‌, கையிலே கோலைக்கொடுத்துப்‌ (பசுக்‌ 
களின்‌ பின்னே போ”? என்றும்‌ சொல்லலாம்படி எளியனாய்‌ 
இருக்றெ தான்‌ இவர்களுக்கு ஓர்‌ ஆபத்து வந்தால்‌ இவர்களை 
வயிற்றிலே வைத்து ரோக்கும்படியை அருளிச்செய்கிறூர்‌ 
என்னு கூறலும்‌ ஆம்‌. கன்னு; * இப்படி இதுவே பொருள்‌ 
என்பது நீர்‌ அருளிச்செய்யும்போ அ தெரிகின்றது ; அல்லாத 
போது தெரியாதபடி இரா கின்றதே !? என்ன, இவை அவன்‌ 
அயக்கே - * “என்னுடைய மாயையினை ஒருவராலும்‌ தாண்ட 
முடியாது ?? என்றெபடியே அவன்தானே மாயையாகிற 
விலங்கை இட்ட புண்ணியம்‌ இல்லாதவர்கள்‌ தன்பக்கல்‌ அணு 
காதபடி செய்து, அவர்கள்‌ அகலப்புக்கால்‌ அவன்‌; தான்‌ ௮௮ 
மதி கொடுத்து, உதாசீநனாய்‌ இருக்கையாலே தெரியாது ஒழி 
கிறது என்ூருர்‌. அயக்கு - ஐயம்‌. (9) 


82. 


அயக்கறு மதியில்நன்‌ ஞானத்துள்‌ அமரரைத்‌ அயக்கும்‌ 
மயக்குடை மாயைகள்‌ வானிலும்‌ பெரியன வல்லன்‌ 
புயற்கரு நிறத்தனன்‌ பெருநிலங்‌ கடந்த நல்‌ அடி.ப்போது 
அயர்ப்பிலன்‌ அலற்றுவன்‌ தழுவுவன்‌ வணங்குவன்‌ அமர்ந்தே. 
பெ - ரை 3—ஜயம்‌ திரிபுகளாயெ மயக்கம்‌ அற்ற மனத்திலே 
தோன்றுகிற சிறந்த ஞான த்தையுடைய மேலான தேவர்களையும்‌ மயங்‌ 
கச்‌ செய்கன்‌.ற குணங்களையும்‌ செயல்களையுமுடைய அவதாரங்கள்‌, 
ஆகாயத்தைக்‌ காட்டிலும்‌ பெரியனவாக எடுக்க வல்லவனாய்‌,; மேகம்‌ 
பேன்ற கரிய நிறத்தையுடையவனாய்‌ இருக்கன்ற இறைவனுடைய 


1, ஸ்ரீ சை, 
2 தீ ஒதை, 7: 14, 


172 திருவாய்மொ!றநி- முதற்‌ பத்து 


பெரிய இக்‌ நிலவுலகத்தை எல்லாம்‌ அளந்த சிறந்த திருவடித்‌ தாமரை 
களை மனத்தால்‌ மறப்பு இல்லாதவனா நாவால்‌ அலற்றுனெறவனாகி 
உடலால்‌ தழுவுனெறவனாடிப்‌ பொருந்தி வணங்குவேன்‌. 
வி - கு :—மயக்கு - குணங்களும்‌ செயல்களும்‌ ; அவை, மயங்கச்‌ 
செய்வன ஆதலின்‌, * மயக்கு! எனப்பட்டன. மாயை - அவதாரம்‌, 
அயர்ப்பிலன்‌ முதலிய மூன்றும்‌ முற்றெச்சங்கள்‌. அமர்க்து வணங்கு 
வன்‌ என மாற்றுக, 6 திருமால்நின்‌, செங்கமல இரண்டு அடியால்‌ 
மு உலகும்‌ இருள்‌நிர நடந்தனையே ” (லப்‌. ஆய்ச்சி. தாழி,) எனப்‌ 
படும்‌ அடிகளாதலின்‌ ₹ நல்லடிப்போதஅ ' என்கிறார்‌. ல்‌ 
ஈடு:--பத்தாம்பாட்டு, இறைவன்‌ 'விமுகர்‌ பக்கல்‌ பண்ணு 
மவை நிற்க; அவன்‌ காட்டின வழியே காணப்புக்க காம்‌ மனம்‌, 
வாக்குக்‌ காயங்களால்‌ ஈம்‌ விடாய்‌ கெடத்‌ திருவுலகு அளந்த 
திருவடிகளை ௮.நுபவிப்போம்‌ என்று பாரிக்கிருர்‌. 
துயக்கு அணு மதியில்‌ - ஐயம்‌ திரிபுகள்‌ இல்லாத மதியை 
யுடையவர்‌ ஆகையாலே, கன்‌ ஞானத்து உள்‌ அமரர்‌-மேலான 
அமரர்‌. உள்‌ என்பது மனம்‌, இடம்‌, மேல்‌ என்னும்‌ பல 
பொருளைக்‌ காட்டும்‌ ஒரு சொல்‌; ௮௮ இங்கு, மேல்‌ என்னும்‌ 
பொருளில்‌ வந்தது. நன்றான ஞான த்தையுடையரான! அம 
ரரையும்‌ கூட என்றபடி. அயக்கும்‌ மயக்குடை மாயைகள்‌ - 
அறிவு கெடும்படி தெரியாமையைப்‌ பண்ணுகின்ற குணங்க 
ளோடும்‌ செயல்களோடும்‌ கூடின அவதாரங்கள்‌. வானிலும்‌ 
பெரியன வல்லன்‌ - ஆகாயத்தை அளவிட்டு அறியிலும்‌ ௮ள 
விட்டு அறியப்‌ போகாது. துயக்கு - மனந்திரிவு. அமரர்‌-இம்‌ 
திரன்‌ முதலிய தேவர்கள்‌. இராஜச௪ தாமத குணங்கள்‌ மிக்‌ _ 
இருக்கும்‌ தேவர்களை *நன்‌' ஞானத்தூன்‌ அமரர்‌? என்ன 
லாமோ? எனின்‌; இரஜோகுண தமோகுணங்கள்‌ மிக்‌இருச்‌ . 
தாலும்‌, சத்துவகுணம்‌ தலை எடுத்தாலும்‌ அப்படியே அதற்‌ 
குரிய குணங்கள்‌ மிக்கிருக்குமே அவர்கள்‌ தங்களுக்கு; அதை 
கோக்க அருளிச்செய்கருர்‌. சத்துவகுணம்‌ தலை எடுத்தபோ௮, 
₹ நம்‌ காரியம்‌ மம்மாற்‌ செய்யப்போகாஅ ; அவனே ௩ம்‌ காரியத்‌ 
திற்குக்‌ கடவன்‌ ? என்ற இருப்பர்‌; அடுத்த கணத்திலேயே 
எதிரிடா நிற்பர்‌. அப்படி எதிர்த்த இடம்‌ உண்டோ? எனின்‌, 
தங்கள்‌ இருப்பிடமும்‌ இழக்து, பெண்களும்‌ பிடி உண்டு, எளி 
மைப்‌ பட்ட அளவிலே அதனைப்‌ போக்கித்‌ தர வேண்டும்‌ 
என்று இரக்க, பின்னை இவனும்‌ சென்று, சரகனைக்கொன்று 
சிறைூடந்த பெண்களையும்‌ மீட்டுக்‌ கொடுத்துக்‌ காத்த காலத்‌ 


3. விழுகர்‌எ முசம்மாறி நிற்பவர்சள்‌. ப 


மூன்றாந்‌ திருவாப்மொரறி— பா. 10 17 8 


தில்‌, புழைக்கடைக்கே நின்றது ஒரு பூண்டைப்‌ பிடுங்கிக்‌ 
கொண்டுவர, இந்திரன்‌ வச்சிரப்படையைக்கொண்டு தொடர்ச்‌ 
கோன்‌ அன்றோ! ௮ச்‌ சரிதம்‌ இங்கு நினைவு கூர்க. இனி, ஒரு 
கால விசேடத்தில்‌, ஞானத்தால்‌ மேம்பட்ட பெரிய திருவடியும்‌, 
சமீ தேவரிரையும்‌ நாய்ச்சிமாரையும்‌ தாங்கனேன்‌ நான்‌ 
அன்றோ ?' என்பது போன்று, ”சிவிகையார்‌ சொல்லும்‌ வார்த்‌ 
'தையைச்‌ சொன்னான்‌ ஆதலின்‌, “ஈன்‌ ஞானத்துள்‌ அமரர்‌? 
என்‌ றதற்கு, நித்தியசூமிகணை என்று பொருள்கோடலும்‌_ அமை 
யும்‌. 2 தலால்‌, அவனுடைய ஆச்சரியங்கள்‌ ஈம்மால்‌ அளவிட்டு 

அறியப்போமோ ? அது நிற்க ; அவன்‌ திருவருளால்‌ காட்டின 
வடிவழகை அஅபவிப்போம்‌ நாம்‌ என்றார்‌: புயல்‌ கரு மிறத்த 
னன்‌ - மழை பெய்யும்‌ நீனிற முலைப்‌ போன்ற திருமேனியை 
யுடையவன்‌. பெருகிலம்‌ கடக்க நல்‌ அடி.ப்போது அயர்ப்பிலன்‌ 
அலற்றுவன்‌ தழுவுவன்‌ வணங்குவன்‌ அமர்ந்தே - இதற்கு 
“ மனம்‌ வாக்குக்‌ காயங்களால்‌ அஅபவிக்கப்‌ பெற்றேன்‌?” 
என்று திருக்‌ குருகைப்பிரான்‌ பின்னான்‌ பணிப்பர்‌. “(இவற்றால்‌ 
அஅபிவிக்கப்‌ பாரிக்றொர்‌”' என்‌ அ நஞ்சியம்‌ அருளிச்செய்வார்‌. 
பரப்பை யுடைத்தான பூமியை அளக்கிற இடத்தில்‌ வசிஷ்டர்‌ 
என்னும்‌, சண்டாளர்‌ என்றும்‌ சொல்லுகிற வேற்றுமை அற 
எல்லார்‌ தலைகளிலும்‌ ஒக்கத்‌ திருவடிகளை வைத்தான்‌. இவர்கள்‌ 


1. ££ ஆயிர வணர்தலை ய.ரவுவாய்ச்‌ கொண்ட 
சேவல்‌ ஊர்தியுஞ்‌ செங்கண்‌ மாஅல்‌ 
ஓ எனக்‌ இளக்குவ்‌ கால முதல்வனை ?? (பரி. 8 ; 59-61.) 
என்ற பரிபாடற்‌ பகுதியும்‌, * ஆயிரமாயெ இளர்ச்‌ த தலையையுடைய ௮.ரவை 
வாய்க்கட்‌ கொண்ட நின்‌ ஊர்தியாகிய சேவலும்‌ கொக்‌, செய்கண்மாலே | 
ள்‌ த! என அலறும்‌ காலமுதல்வன்‌ நீ. என்றது, நீ இர்திரற்கு இளையோனாய்‌ 
அசுரரை வெல்கின்ற காலத்து £ இவ்‌ வெற்றி எல்லாம்‌ இவணினாய அல்ல 3 
்‌ இவனைத்‌ தாங்க்‌ செல்கின்ற என்னினாய ? என்று கருடன்‌ தன்னை வியர்‌ 
இருப்ப, அக்‌ கருத்தை ஒழித்தற்‌ பொருட்டு * நீ என்‌ மெய்ம்‌ முழுதும்‌ தாங்க 
வேண்டா; ஒரு கையில்‌ ஜு வி.ரற்றுணை தரங்கை எனின்‌ நீ கூறியவாறே 
“யாகும்‌” என்று அத்துணை அவன்மேல்‌ வைப்ப அவ்விரற்கு ஆற்றாது பாதலத்து 
" வீழ்ர்து நெடுங்காலம்‌ டெர்து அதித்தான்‌ ; அத்தன்மைத்தாய வலி தாழச்‌ 
கொண்ட மெய்களினு முடையை என்றவாறு? என்ற பரிமேலழகருமையும்‌ 
. ஈண்டு ஒப்பு சோக்கத்தகும்‌. 
2, சிவிகையார்‌ - சுமர்து செல்கன்றவர்‌ ; விலை பன்னு 


8, ஈஞ்யெர்‌ ௪ பட்டருடைய மாணாச்கர்‌ ; ட்‌ கு ஒன்ப தி 
ஞயிரப்படி வியாச்சயொனம்‌ அருளிச்செய்தவர்‌, 


174 திறாவாய்மொ।!நி முதற்‌ பத்து 


நன்மை இமை பாராமல்‌ தன்னுடைய தூய்மையே இவர்களுக்‌ 
ரும்‌ ஆகும்படி. செய்தான்‌ என்றபடி. * (படிக்கு அளவாக 
நிமிர்த்த மின்பாத பங்கயமே தலைக்கு அணியாய்‌ ” என்று 
ஆசைப்பட வேண்டும்படி இருத்தலின்‌ “நல்‌ அடிப்போது ” 
என்றோர்‌. ? * திரிவிக்கரமனே, உத்தம ரேகைகள்‌ பொரும்‌ 
திய தாமரை போன்ற உனது இரண்டு திருவடிகள்‌ என்‌ தலை 
யினை அலங்காரம்‌ செய்வது எப்போதோ? என்றார்‌ ஸ்ரீ ஆன 
வந்தாரும்‌. செவ்விப்‌ பூச்சூட ஆசைப்படுன்றவர்களைப்‌ 
போன்ற ஆசைப்‌ படுறோர்‌ என்க. அயர்ப்பிலன்‌ - மறவன்‌. 
அலற்றுவன்‌ - முறை இன்றிப்‌ பேசுவேன்‌. தழுவுவன்‌ - 
* “ மிகவும்‌ கெட்டியாக ஆலிங்கனம்‌ செய்துகொண்டார்‌? என்‌: 
பது போன்று, தழுவுவேன்‌. வணங்குவன்‌.- செருக்கு அற்றுத்‌ 
இருவடி.களிலே விழுவேன்‌. அமர்ந்து - வேறு ஒரு பயனையும்‌ 
கருதாது இப்படிச்‌ செய்வேன்‌. (10) 
88. 
அமரர்கள்‌ தொழுதுஎழ அலைகடல்‌ 
கடைந்தவன்‌ தன்னை ப 
அமர்பொழில்‌ வளங்குரு கூர்ச்சட 
கோபன்குற்‌ றேவல்கள்‌ 
ுமர்சுவை ஆயிரத்து அவற்றினுள்‌ 
இவைபத்தும்‌ வல்லார்‌ 
அமரரோடு உயர்விற்சென்று அறுவர்தம்‌ 
பிறவி௮ஞ்‌ றையே. 
பொ -ரை2--இக்திரன்‌ முதலான தேவர்கள்‌ வணங்‌? எழ, அலை 
களையுடைய கடலைக்‌ கடைந்தவனை, பொருந்திய சோலைகள்‌ சூழ்ந்த 
ஞான வளப்பத்தையுடைய தஇிருக்குருகூரில்‌ அவதரித்த ஈம்மாழ்வார்‌, 
அண்மையிலிருக்‌து செய்த சொல்‌ தொண்டாயெ, பொருந்திய சுவையை 
யுடைய ஆயிரம்‌ திருப்பாசுரங்களுள்‌ இப்பத்‌ அத்‌ இருப்பாசுரங்களைப்‌ 
பொருள்‌ அணுக்கங்களோடு கற்று வல்லவர்கள்‌, நித்தியசூரிகளைப்‌ 


போன்௮ உயர்விலே சென்று தமது பிறவியாகற கொடிய சிறை நீங்கப்‌ 
பெறுவர்‌, ப்‌ 


ப 99 திருவாய்‌, 9, 2: 2, 
2. ஸ்தோத்திர ரத்தினம்‌. 91, 
8. ஸீ லிஷ்ணுபுரா, 5௦18: 2, i 


மூன்றாந்‌ இருவாய்மொழி--பா. 11 176 


வி - ரூ:--தொழுது எழக்‌ கடைக்கவன்‌ என முடிக்க, (அம்‌ இறை! 
என்பதில்‌ £ அம்‌? பிறவியின்‌ கொடுமையினை விளக்க வந்தது; “நல்ல 
பாம்பு 3 என்பது போன்ற, (6 ௮ம்‌ கொடுவினை ?' என்றார்‌ முன்னும்‌, 
ஈடு :—முடிவில்‌, இத்‌ இருவாய்மொழியைக்‌ கற்க வல்லவர்‌ 
கள்‌, முற்பட நித்தியசூரிகள்‌ வரிசையைப்‌ பெற்று, பின்னை 
சம்சார மாறெ * அறவைச்‌ சிறை வெட்டிவிடப்‌ பெறுவர்கள்‌ 
என்றோர்‌. 
அமரர்கள்‌ தொழுது எழ அலைகடல்‌ கடைந்தவன்‌ தன்னை- 
கவிழ்க்து * உப்புச்சாறு இளருவது எப்போதோ?” என்று 
இடக்கற தேவஜாதியான து எழுத்து வரங்கும்படியாக ஆயிற்று 
தோளும்‌ தோள்மாலையுமாய்‌ ஒருகடல்‌ ஒரு கடலை கின்று கடை 
யுமானு போன்று கடைந்தபடி. குணங்களுக்குத்‌ தோற்றுத்‌ 
* “தொழுது எழு” என்றெ தம்‌ பாசுரமே யாய்‌ விட்டது அழ 
குக்குத்‌ தோற்ற அவர்களுக்கும்‌ ஆதலின்‌, * அமரர்கள்‌ 
தொழுது எழ ' என்றோர்‌. அமர்‌ பொழில்‌ - சேர்ந்த பொழில்‌. 
வளங்‌ குருகூர்‌ - வளப்பத்தையுடைத்தான திருககறி. சடகோ 
பன்‌ குற்றேவல்கள்‌ - இத்‌ திருககரிக்குத்‌ தலைவரான ஆழ்வார்‌, 
சொற்களைக்‌ கொண்டு அடிமைசெய்தபடியாயிற்று இவைதாம்‌, 
ஆயின்‌; சொல்‌அடிமை மாத்திரம்‌ போதியதாமோ ? எனின்‌, 
எல்லாம்‌ நிறைந்த இறைவன்‌ விஷயத்தில்‌ சொற்களைச்‌ 
கொண்டு செய்யும்‌ அடிமைக்கு மேற்படச்‌ செய்யலாவன 
இல்லையே! “அப்‌ பரமபதத்தில்‌ இருக்கற கித்தியசூரிகளும்‌ 
அதி செய்துகொண்டே இருக்கெறார்கள்‌ ” என்றெபடியே, 
கித்தியசூரிகளுக்கும்‌ தொழில்‌ இதவே அன்றோ. 
அமர்‌ சுவை ஆயிரம்‌ - சுவை நிறைந்தனவாய்‌ இருக்கற 
ஆயிரம்‌, * இதனால்‌, சொற்களைக்‌ கொண்டு செய்யும்‌ அடிமை 
“ முறை ” என்று காரிய புத்தியாகச்‌ செய்யவேண்டாம்‌ என்ற 
படி, அவற்றினுள்‌ இவை பத்தும்‌ - விண்ணவர்‌ அமுதுஉண 
அமுதில்‌ வரும்‌ பெண்ணமுது உண்ட ” என்னுமாறுபோன்று, 
அவ்‌ ஆயிரத்துள்‌ இத்‌ திருவாய்மொழி சுவை நிறைந்ததாயிருக்‌ 
கும்‌. வல்லார்‌ ௮மரரோடு உயர்விற்‌ சென்று தம்‌ பி றவி அம்‌ 


1. அறவைச்‌ றை - தயநீயமான சிறை ; அச்சமே உருவமான சிறை 
என்றுமாம்‌. என்பர்‌ அரும்பத உரைகாரர்‌. 

2. திருவாய்‌, 1. 1: 1, 

3. இருக்கு வேதம்‌, 

4, இதனால்‌ - சுவை நிறைர்தனவாய்‌ இருப்பதால்‌, 

5, பெரிய இருமொழி. 6. 1; 3 


170 திருவாய்மொழி-- முதற்பத்து 


சிறை ௮னுவர்‌ - இவற்றைக்‌ கற்க வல்லவர்கள்‌ நித்தியசூரிக 
ளோடு ஒத்த உயர்வினையுடையராய்த்‌ தங்களுடைய பிறவி 
யாறெ விலங்கு அறப்பெறுவர்கள்‌. ஆயின்‌, “பிறவி அற்று 
அமரரோடு உயர்விற்‌ சென்று” என்ன வேண்டாவோ? எனின்‌ 
* இப்‌ பத்தைக்‌ கற்றபோகே இவனை நித்தியசூரிகளில்‌ ஒருவ 
கை நினைப்பன்‌ ; பின்னை, சரீரத்தின்‌ பிரிவு பிறந்தால்‌ போய்ப்‌ 
புகுவான்‌ இத்தனை. அதாவது - சிறையிலே இராஜகுமாரன்‌ 
தலையிலே முடியை வைத்துப்‌ பின்னைச்‌ இறையை வெட்டி. விடு 
வாரைப்‌ போன்று, நித்தியசூரிகள்‌ வரிசையைக்‌ கொடுத்துப்‌ 
பின்னைச்‌ சம்சாரமாகிற அஞ்சிறையைக்‌ கழிப்பான்‌ இறைவன்‌ 
என்‌.றபடி, ஏண்‌? சரீரத்தின்‌ பிரிவை உடனே உண்டாக்கா 
ஒண்ணாதோ? எனின்‌; ஒண்ணாது ; அரசன்‌ ஒருவனுக்கு நாடு 
கொடுத்தால்‌, முறைப்படி. சென்று அம்‌ காட்டை அவன்‌ அடை. 
வதுபோன்று, இவனும்‌ விதிப்படியே செல்லவேண்டும்‌. இனி, 
அமரரோடுஉயர்விற்‌ சென்று அறுவர்‌ தம்‌ பிறவி அம்‌ கறையே 
என்பதற்கு “ ஆதிவாஹிகரோடே விரஜையிலே சென்று 
*சூக்கும சரிரமும்‌ நீங்கப்பெறுவர்‌ என்று கூறலுமாம்‌. 
* 1 அருச்சுனா, என்னுடைய அவதாரத்தையும்‌ செயல்களையும்‌ 
தெய்வத்தன்மை பொருந்தியவை என்று எவன்‌ ஒருவன்‌ 


1. இவ்விடத்தில்‌, 

(வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வான்‌உறையுர்‌, தெய்வத்துள்‌ 
வைக்கப்‌ படும்‌?” என்ற திருக்குறளையும்‌, *(இல்லறத்தோடு கூடிவாழும்‌ இயல்‌ . 
பினால்‌ வையத்‌ இன்கண்‌ வாழ்பவன்‌ வையத்தானே எனினும்‌ வரனின்கண்‌ 
உறையும்‌ தேவருள்‌ ஒருவனாக வைத்து ஈன்கு மதிக்கப்படும்‌, பின்‌ தேவனாய்‌: 
அவ்‌அறப்பயன்‌ அகர்தல்‌ ஒருதலையாதலின்‌, தெய்வத்துள்‌ வைக்கப்படும்‌? 
என்றார்‌? என்ற அதனுமையும்‌ ஒப்புரோக்குக. 

2. ஆதிவாஹிகர்‌_—சமம்து செல்பவர்‌. விரஜை-—பமரமபதச்துக்கு இப்‌ 
பாலுள்ள ஓர்‌ ஆறு. 


8. குச்கும சரீரம்‌ - பத்துவகை இம்‌ இரிய உணர்வோடும்‌ ஐவகை வாயுச்‌ 
கனோடும்‌ காமவினை விளைவுகளோடும்‌ கூடிய மனம்‌. பத்துவகை இர்திரிய 
வுணர்வு - மெய்‌ வாய்‌ கண்‌ மூக்குச்‌ செவி என்னும்‌ ஞானேர்திரியம்‌ ஐக்‌.) 
வாக்கு பாணி பாதம்‌ பாயுர்‌ உபத்தம்‌ என்னும்‌ கர்மேந்இரியம்‌ ஐர்து என்னும்‌ 
இப்‌ பத்தின்‌ அறிவுகள்‌. ஐவகைவாயுச்கள்‌ - பிராணன்‌, அபானன்‌, வியானன்‌) 
உதானன்‌; சமானன்‌ என்பன, காமவினை விளைவுகள்‌ - ஆசையும்‌ கரும பலன்‌ 
களம அட்‌ ட ச 2 

க்‌, ஸ்ரீசை 4.9, ஆம்‌ ச ந்தம்‌ 


மூன்று ந்‌ தருவாய்மொழிபா. 11 171 


உண்மையாக அறிரெொனே, அவன்‌ இச்‌ சரிரத்தை விட்டால்‌ 
பின்‌ வேறு சரிரத்தை அடையான்‌ ; என்னையே யடைரொன்‌ ” 
என்று இறைவன்‌ ஸ்ரீ கிதையிற்‌ கூறியது போன்று, இவரும்‌ 
அவதாரத்தின்‌ என்ட்‌ கூறுகின்‌. றஇப்‌ பத்துப்‌ பாசுரங்‌ 
களையும்‌ கற்றவர்கள்‌ * அறுவர்‌ கம்‌. பிறவி அஞ்‌ சிறையே? 
என் கருர்‌. 


முதற்பாட்டில்‌, எளியவன்‌ என்றார்‌; இரண்டாம்பாட்டில்‌, 
சொன்ன அவ்‌ எளிமையை வகைப்படுத்தி அருளிச்செய்தார்‌ ; 
மூன்றாம்பாட்டில்‌, அவனுடைய அவதார ரஹஸ்யம்‌ ஒருவர்க்‌ 
கும்‌ அறிய நிலம்‌ அன்று என்றார்‌; ஈான்காம்‌ பாட்டில்‌, அத்‌ 
தன்மைகள்‌ தாம்‌ அடியார்க்கு அறியலாம்‌, அல்லாதார்க்கு 
அறியப்போகா என்றார்‌; ஜக்தாம்பாட்டில்‌, இப்படிப்பட்டவனை 
அவன்‌ அருளிச்செய்த பக்தி மார்க்கத்தாலே அடைமின்‌ 
என்றார்‌; ஆரும்‌ பாட்டில்‌, அடையத்தக்க பொருள்‌ இன்ன அ 
என்றும்‌, அடையும்‌ விதம்‌ இன்னது என்றும்‌ அருளிச்செய்‌ 
தார்‌;ஏழாம்பாட்டில்‌, நீங்கள்‌ சில்‌ வாழ்காள்‌ பல்பிணிச்‌ சிற்றறி 
வினோர்‌ ஆகையாலே விளம்பிக்க ஒண்ணாது ; கடுக அடையின்‌ 
என்றார்‌; எட்டாம்பாட்டில்‌, பற்றிய அளவில்விரோதிகள்‌ அடங்‌ 
கலும்‌ சிக்கும்‌ என்றார்‌: ஒன்பதாம்‌ பாட்டில்‌, பிரமன்‌ சிவன்‌ 
முதலியோர்கட்கும்‌ காரணமானவன்‌ வம்தஅு அவதறிக்கைக்குக்‌ 
காரணம்‌ அருளிச்செய்தார்‌; பத்தாம்பாட்டில்‌, இப்படி. எளிய 
வனானவனை முக்கரணங்களாலும்‌ அ.அபவிக்கப்‌ பாரித்தார்‌ ; 
, முடிவில்‌, இதனைக்‌ கற்றார்க்குப்‌ பலம்‌ அருளிச்செய்தார்‌. (11) 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
பத்‌ துடையோர்க்கு என்றும்‌ பரன்‌ எளியனாம்‌ பிறப்பால்‌ 
- முத்திதரும்‌ மாறிலத்தீர்‌ மூண்டுஅவன்பால்‌—பத்திசெயும்‌ 
என்றுரைத்த மாறன்றன்‌ இன்சொல்லாற்‌ போம்‌ நெடுகச்‌ 
சென்ற பிறப்பாம்‌ அஞ்சிறை. 


ஆழ்வார்‌ எம்பெருமானார்‌ சியர்‌ திருவடிகளே அரண்‌, 


ச 


23 


நான்காந்‌ திருவாய்மொழி - * அஞ்சிறைய ” 
முன்னுரை 


ஈடு --மேல்‌ மூன்று திருவாய்மொழிகளால்‌ இறைவ 
அடைய முதன்மையினையும்‌ அவனை வழிபடும்‌ தன்மையினையும்‌ 
அவனுடைய எளிமையினையும்‌அறுபவித்து மகிழ்நக்தவராய்த்‌ 
சாமான தன்மையில்‌ கின்று பேசினார்‌; இத்‌ திருவாய்மொழி, 
தாமான தன்மை அழிந்து ஒரு பிராட்டி நிலையை அடைந்தவ 
ராய்‌, மகிழ்ச்சியால்‌ கூறும்‌ பாசுரம்‌ போய்‌ * ஆற்றாமையாவே, 
கூறும்‌ பாசுரமாய்ச்‌ செல்லுகிறது. * “ இது மற்றொரு காரகம்‌ ” 
என்னுமாறு போன்று, மேல்‌ போந்த நெறி வேறு; இங்குச்‌ 
செல்லும்‌ செறி வேறு. முற்காலத்தில்‌ சிற்றறிஞன்‌ ஒருவன்‌; 
பற்று அற்ற பரமஞானிகளும்‌ போற்றத்‌ தக்கனவாக இருக்‌ 
இன்றன ; உண்மைப்‌ பொருளை உள்ளவாறு கூறுகன்‌ றன ' 


| என்று இத்‌ திருவாய்மொழி அளவும்‌ பாடங்கேட்டு, இந்தத்‌ 


திருவாய்மொழி வந்த அளவில்‌ * இது காமுகர்‌ வார்த்தையாக 
இருந்ததே!” என்று கைவிட்டுப்‌ போனானாம்‌;  “( இறைவன்‌ 
கேட்கத்‌ தக்கவன்‌, நினைக்கத்‌ தக்கவன்‌, தியானம்‌ செய்யத 
தக்கவன்‌, பார்க்கத்‌ தக்கவன்‌?” என்னு விதிக்கிற பகவதீ காமம்‌ 
என்னு அறிந்திலன்‌, நல்வினை அற்றவன்‌ ஆதலாலே. 
மேல்‌, * “அயர்ப்பிலன்‌ அலற்றுவன்‌ தழுவுவன்‌ வணங்குவன்‌ 
அமர்ந்தே ” என்பதற்கு, £ மனம்‌ வாக்குக்‌ காயங்களால்‌ ௮அப 
1. ஆற்றாமை - பிரிவுத்துன்பத்தைப்‌ பொறுத்துக்கொள்ள இயலாமை, 
: ஆற்றாமையாவ து - பிறிது எவ்வுணர்வும்‌ இன்றி அவ்‌ ஆற்றாமை தானே 
யாவது ?? என்பர்‌ களவியல்‌ உரைகாரர்‌. 
9. இத * மகாபாஷிய வாக்கியம்‌ ? என்பர்‌ அரும்பதவுரைகாரர்‌. வேற்று 
மைகள்‌ வினைகொண்டு முடியின்‌ அதனைக்‌ காரகம்‌ என்பர்‌, இங்கு, 
விளிகுறை இரண்டையும்‌ வீட்ட வேற்றுமைகள்‌ 
வினையான்‌ முடியின்‌ காரகம்‌ எனப்பெறும்‌. 
குறையும்‌ வினைகொளின்‌ ஒரோவழிக்‌ கூடும்‌. (சூ. 14.) 
என்ற இலக்கணக்‌ கொத்து நினைவிற்கு வருன்றது. இந்த வாக்யம்‌ மேற்‌ 
கூறிய மூன்று இருப்ப தகங்கட்கு, இத்‌ திருப்ப இகம்‌ நெறியால்‌ வேறுபட்டது 
என்பதற்கு மேற்கோள்‌. இதத்கு எடுத்துக்காட்டும்‌ ஐதிஹ்யம்‌ * முற்காலத்‌ 
இல்‌ சிற்றறிஞன்‌ ஒருவன்‌ ” என்று தொடங்கும்‌ வாக்கியம்‌. 
3. பிரஹதாரண்யம்‌. 6. 5: 6. ச 
4, தருவாய்‌, 1. 9: 10, 


நான்காந்‌ திருவாய்மொழி--முன்‌னுரை 170 


விக்கப்‌ பாரிக்றொர்‌ ' என்‌.று நஞ்சியர்‌ அருளிச்செய்த பொருள்‌ 
அதற்கு அடுத்த இத்‌ தருவாய்மொழிக்கு மிகப்‌ பொரும்தும்‌: 
“அறுபவிக்றொர்‌' என்று திருக்‌ குருகைப்பிரான்‌ பின்ணான்‌ 
அருளிச்செய்த பொருள்‌, இவ்‌ ஆழ்வாருக்கு ! “£ முனியே நான்‌ 
முகனே? என்னும்‌ திருவாய்மொழி முடிய உள்ளது மானச ' 
அஅபவ மாகையாலே அதற்குப்‌ பொருக்துவதாம்‌. ஆயின்‌, 
£ ஆற்றாமையாலே கூறும்‌ பாசுரமாகச்‌ செல்லுவதற்குக்‌ கார 
ணம்‌ யாது? எனின்‌, மேல்‌, திரு உலகு அளந்தவனுடைய திரு 
வடிகளை அஅறுபவிப்பதாக ஒருப்பட்டுக்‌ கட்டிக்கொண்டார்‌; 
௮௮ ஒருகால விசேடத்திலேயாய்‌, தாம்‌ பிற்பாடராய்த்‌ 
தோற்றுகையாலே, துணுக்கு என்று தாமான தன்மை 
அழிக்து ஒரு பிராட்டி. நிலையை அ௮டைந்தவராய்‌, மகழ்ச்சி 
யினால்‌ சொல்லும்‌ பாசுரம்‌ போய்‌, ஆற்றாமையால்‌ சொல்லும்‌ 
பாச. ரமாய்விட்டது. 

ஆயின்‌,  “ சரணம்‌ அடைந்த பகைவன்‌ ஆர்த்தனாமினும்‌, 
சரி, திருப்தனாயினும்‌ சரி, அவன்‌ இரக்ஷிக்கத்‌ தக்கவன்‌ ?? 
என்ற கூறிய இறைவனை அ.நுபவித்‌த இவர்க்குப்‌ பிரிவாலாய 
துன்பம்‌ வருகைக்குக்‌ காரணம்‌ என்‌? என்னில்‌, (பசி இல்லாத 
காலத்தில்‌ உணவு மோயினைத்‌ தருவதாம்‌ ' எனப்படுதலால்‌, 
கோயின்‌ மூலத்தை அறியும்‌ மருத்துவர்கள்‌ £ உணவு உண்ண 
லாகாது? என்று விலக்குவது போன்று, மேல்‌ வரும்‌ அறு 
பவங்களை இவர்‌ பொறுப்பதற்காக, இப்பொழுது நுகரும்‌ இன்‌ 
பம்‌ நீங்கும்படி. காலடி. பெயர கின்றான்‌; பெயர நிற்கவே, இவர்‌ 
கல்ங்கனார்‌. ஆயின்‌, இறைவன்‌ மருத்துவனோ? எனின்‌, 

% 4 மருத்துவனாய்‌ நின்‌ ற மாமணி வண்ணன்‌ ” எனப்படுதலால்‌ 
மருத்துவனேயாம்‌. ஈன்று; ஞான தேசிகரான இவர்‌ கலங்க 
லாமோ? எனின்‌, ஞானத்தை மட்டும்‌ உடையவராக இருப்பின்‌ 
கலங்கார்‌; “மயர்வற மதிஈலம்‌ அருளப்‌” பெற்றவர்‌ ஆகையாலே 
கலங்குதறார்‌. மற்றும்‌, அவன்‌ தானே கொடுத்த அறிவும்‌ பிரி 
வில்‌ * அசிஞ்சித்கர மாம்படி அன்றோ அவனுடைய வைல 
க்ஷண்யம்‌ இருப்பது ? £ 4 அவர்‌ வந்து என்னை மீட்டுச்‌ செல்வ 

1. திருவாய்‌, 10. 10: 1. - 

2. ஸ்ரீராமா, யுத்‌, 18: 23, ஆர்த்தன்‌- பேறு பெறுவதற்கு விரை 
இன்றவன்‌. இிருப்தன்‌ - பெறுகின்ற காலத்தில்‌ பெறுவோம்‌ என்ன இகுப்ப 
வன்‌. ஆர்த்தல்‌ - ௮மிதவாதி. தஇிராப்தன்‌ - மிதவாதி,. 

8. பெரியாழ்வார்‌ திருமொழி, 5. 8: 6, 

4, அடுஞ்சித்கரம்‌ - பயனற்றுப்‌ போதல்‌. 

5, ஸ்ரீராமா, சர்‌, 9; 80, 


வண்டு, 


180 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


ராகில்‌, செல்லும்‌ அச்‌ செயல்‌ அவ்‌ இராமனுக்குத்‌ தக்கதாம்‌ ?? 
என்ற கூறிய பிராட்டியே பிரிவுத்‌ அன்பத்தைப்‌ பொறுக்கி 
ளாடுத்‌ தன்‌ சடையினைக்கொண்டு தூக்கிட்டு இறப்பதற்கு 
நினைந்தமையும்‌ ஈண்டு கினைத்தல்தகும்‌. ஆயின்‌, பறவைமுதலா 
னவைகளைக்‌ தூதுவிடல்‌ பண்டைய மரபு ஆமோ? எனின்‌, 
14 அன்னங்களும்‌ நீர்க்காகங்களும்‌ நிறைந்திருக்கின்ற கோதா 
விரி கதியே! உன்னை வணங்குகிறேன்‌ ; சதையை இராவணன்‌ 
தேரில்‌ ஏற்றிக்கொண்டு செல்கின்றான்‌ என்று நீ இராமனிடம்‌ 
சென்று விரைவிற்‌ கூறு” என்று பிராட்டியும்‌, * “சோகத்‌ 
இனை நீக்குதலையே இயல்பாக வுடைய ௮சோக மரமே! கலங்க 
இருக்கும்‌ எனக்குப்‌ பிராட்டி இருக்கும்‌ இடத்தினைத்‌ தெரி, 
வித்து, என்னையும்‌ விரைவில்‌ உன்‌ பெயரைப்‌ போலவே செய்‌”? 


என்று பெருமாளும்‌ கூறுதலால்‌ தூதுவிடல்‌ பண்டைய மரபே 
யாம்‌, 


ஆயின்‌, பிராட்டியின்‌ கிலை உண்டாெபடி எங்கனே ? 
என்னில்‌, * அஈந்யார்ஹற சேஷத்வம்‌, அந்ய சரணத்வம்‌, கூடி 
இருக்கும்‌ போது தரிக்கை, பிரிந்திருக்கும்‌ போது தரியா 
தொழிகை, அவனுக்கே இன்பத்தை அளிக்கை, அவன்‌ காப்‌ 
பாற்றுகன்‌ றவனாகது தாம்‌ காப்பாற்றப்படும்‌ பொருளாக 
இருக்கை ஆயெ இவ்‌ ஆறு குணங்களும்‌ ஆழ்வார்க்கும்‌ உள 
ஆதலின்‌, பிராட்டியின்‌ நிலை உண்டாகத்‌ தட்டு இல்லை. 
ஆயின்‌, பிராட்டி தானாகப்‌ பேசுவான்‌ என்‌? என்னில்‌, தாமரை 
திருவடிகளுக்குப்‌ போலியாக இருக்க, * £ வையங்கொண்ட 


| தடம்‌ தாமரை? என்று தாமரையாகவே திருவடிகளைப்‌ பேசு உ 
ட வது போன்று, இங்குப்‌ பிராட்டியாகவே பேசப்படுகிறது ; 


* முற்றுவமை இருக்கறெபடி.. ஆயினும்‌, இவர்‌ ஆடவர்‌ ஆகை 
யாலே ஆண்‌ தன்மை பின்‌ காடாதோ? எனின்‌, இராஜ இருடி 
பிரம இருடியான பின்னர்‌ அரசருடைய தன்மை பின்காட்டிற்‌ 


1. ஸ்ரீராமா. ஆரண்‌. 49: 83, 

2. ஸ்ரீராமா, ஆண்‌. 6: 17, 

3. அசக்யார்ஹ சேஷத்வம்‌ - வேறு ஒருவர்க்கு மன்றி இறைவ்னுக்சே 
அடிமைப்‌ பட்டிருக்கும்‌ தன்மை. அகச்ய சரணத்வம்‌ - இறைவனையே பற்றுச்‌ 
கோடாகப்‌ பற்றியிருக்ரும்‌ தன்மை. 


4, திருவாய்‌. 6. 9: 9. 
5, இதனை, பிற்சாலத்தார்‌ உருவகம்‌ என்பர்‌... 


நான்காந்‌ இருவாய்மொழி--முன்‌.னுரை 181 


றில்லை அன்றே ? எதிர்த்தலையில்‌ * ஆண்‌ தன்மையை அழித்‌ 
அப்‌ பெண்ணுடை உடுத்தும்படி யன்றோ அவனுடைய புரு 
ஷோத்தமனாம்‌ தன்மை இருப்பது; ஆதலால்‌, காடாது, 
நன்று; அந்தப்புரத்தில்‌ வசிக்கும்‌ இப்‌ பெண்ணிற்குத்‌ 
தூது விடுகைக்குப்‌ பறவைகள்‌ உளவோ? எனின்‌; கூடும்‌ 
இடம்‌ -குறிஞ்சி, அதற்குப்‌ பூதம்‌ - ஆகாயம்‌; பிரியும்‌ இடம்‌ - 
பாலை, அதற்குப்‌ பூதம்‌ - நெருப்பு; ஊடும்‌ இடம்‌-மருதம்‌, அதற்‌ 
குப்‌ பூதம்‌- வாயு; இரங்கும்‌ இடம்‌ - செய்தல்‌, அதற்குப்‌ பூதம்‌- 
தண்ணீர்‌. “இவ்‌ வகையில்‌, பிரிக்தார்‌ இரங்குவது நெய்தல்‌ 
ஆகையாலே, பிராட்டி, தானும்‌ தன்‌ தோழிகளுமாக விளை 
யாடும்‌ பூஞ்சோலைக்குப்‌ புறப்பட்டுச்‌ செல்ல, சென்றதும்‌, 
கேோோழிமார்‌ பூக்‌ கொய்கையில்‌ கருத்தூன்‌ ஜினவர்களாய்த்‌ 
தனித்தனியே (ரிய, தலைவனும்‌ தன்‌ கேராயிரம்‌ பிள்ளைகளும்‌ 
தானுமாக வேட்டைக்குப்‌ புறப்பட்டு வர, £ ஏவுண்ட விலங்கு 
இவனை இப்‌ பூஞ்சோலையில்‌ தனியே கொண்டு வந்து மூட்டி 
மறைய, முற்பி றவியிற்‌ செய்த ஈல்வினைப்‌ பயனால்‌ இருவருக்கும்‌ 
புணர்ச்சி உண்டாக, பின்னர்‌, கூட்டின தெய்வம்‌ பிரிக்கப்‌ 
பிரிநிஐ, * இனி, இரண்டு தலையையும்‌ அமித்தாகிலும்‌ இட்ட 
வேண்டும்‌ ? என்னும்‌ ஆற்றாமை பிறந்து, தன்‌ அருகிலுள்ள 
தோழிகள்‌ *“எம்மின்முன்‌ அவனுக்கு மாய்வர்‌” என்கிறபடியே 
தளர்க்தவர்கள்‌ ஆதலின்‌,கால்நடை தருவார்‌ இல்லாமையாலே, 
அப்பக்கத்தில்‌ வசிக்கின்ற விலங்குகள்‌ சிலவற்றைப்பார்த்து, 
“ இவை வார்த்தை சொல்ல மாட்டா என்னுமது அறியாதே, 
இவற்றுக்குப்‌ £ பக்ஷபாதம்‌ உண்டாய்‌ இருக்கது ஆகையாலே, 
1. £ ஆடவர்‌ பெண்மையை அவாவும்‌ தோளினாய்‌, தாடகை என்பது 
அச்‌ சழக்க நாமமே ? என்னும்‌ கம்பராமாயணச்‌ செய்யுள்‌ ஈண்டு நினைத்தல்‌ 
த்கும்‌: 
2, போக்கெல்லாம்‌ பாலை புணர்தல்‌ ஈறுங்குறிஞ் 
ஆக்கஞ்சேர்‌ ஊடல்‌ அ௮ணிமருதம்‌ - நோக்குங்கால்‌ 
இல்‌இருக்கை முல்லை இரங்கல்‌ ஈறுசெய்தல்‌ 
சொல்லிருக்கும்‌ ஐம்பால்‌ தொகை, 
என்னும்‌ செய்யுளை ஈண்டு. ஒப்பு ரோக்குகஃ 
3, ஏவுண்ட - அம்பு தைத்த, எய்யப்பட்ட எனலுமாம்‌, 
4, தருவாய்‌. 9.93 5. ௦ 
5, பக்பாதம்‌ - சிலேடை: சிறகு அடித்துச்சேறல்‌ ; அன்பு விழுதல்‌, 
இங்கு, தன்‌.ஆற்றாமை ௮.றிவிக்கலாம்படி. தன்‌ பக்கத்தில்‌ சஞ்சரிச்ெ. சார 
ணத்தாலே' அன்புடையுன என்று கினைச்சிறாள்‌. 


182 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


இவை கடுகப்போய்‌ ஈங்காரியம்‌ செய்யவல்லன ' என்று பறப்‌ 
பதற்குச்‌ சாதனமான பக்ஷபாதமே பற்றாசாக, இராவண 
மாயையால்‌ வரும்‌ ஐயமும்‌ இல்லாமையாலே கண்ணாலே கண்ட 
வற்றை எல்லாம்‌ தாது விடுகிறாள்‌. இவ்விடத்தில்‌ “£ சக்கரவர்த்‌ 
இத்‌ திருமகன்‌ திருவவதரித்த பின்பு வானர சாதி வீறுபெற்‌ 
ரூம்‌ போலே காணும்‌, ஆழ்வார்கள்‌ திருவவதரித்துதி திரியக்‌ 
குச்‌ சாதி வீறு பெற்றபடி ” என்று பட்டம்‌ ரஸோக்தியாக 
அருளிச்‌ செய்வர்‌. 
பிரிந்தவன்‌ மீண்டு வருவான்‌ என்று நினைந்து தூது விடு 
* தற்குக்‌ காரணம்‌ யாது? எனின்‌, தன்‌ மேன்மையாலே இத்‌ 
தலையில்‌ தண்மை பாராதே வந்து கலந்தான்‌ ; கலந்த பின்னர்‌ 
இவளிடத்துள்ள குற்றங்களைக்‌ கண்டான்‌ ; கண்டு பிரிக்தான்‌ ; 
பிரிந்த அளவிலே * இது அன்றே இருந்தபடி ? என்று ௮கா 
தரித்தான்‌. கண்ட தலைவி, குற்றங்களைப்‌ பார்த்தல்‌ மட்டுமே 
அன்றிச்‌ செய்தார்‌ செய்த குற்றங்களைப்‌ பொறுத்துக்கோடல்‌ 
என்ற குணவிசேடம்‌ தம்‌ ஒருவருக்கே அடையாளமாக இருப்‌ 
பது ஒன்று உண்டு; அதனை அறிவிக்க வருவான்‌ என்று, 
அந்த அபராதஸஹத்துவத்தையே பற்றாசாகக்‌ கொண்டு ௮ 
விடுகிறாள்‌. 
1அகாதிகாலம்‌ இவ்‌ ஆழ்வாரைத்‌ தன்னோடே சேர விடு 
கைக்குக்‌ காலம்‌ பார்த்து இருந்த இறைவன்‌ இவர்பக்கல்‌ 
வெறுப்பின்மை உண்டான சமயம்‌ பார்த்து, இவருக்கு மயர்‌ 
வற மதிநலம்‌ அருளல்‌ ஈண்டுப்‌ புணர்ச்சி எனப்படும்‌. அவன்‌ 
கொடுத்த அந்த ஞானம்‌ பேற்றோடே தலைக்கட்டப்‌ பெறாமை 
பிரிவு எனப்படும்‌. 


64. 


அஞ்சிறைய மடதாராய்‌ ! அளியத்தாய்‌ நீயும்நின்‌ 
அஞ்சிறைய சேவலுமாய்‌ ஆஆஎன்‌ அ எனக்கு அருளி 
வெஞ்சிறைப்புள்‌ உயர்த்தார்க்கு என்‌ விடதூதாய்ச்‌ சேன்றக்கால்‌ - 
வன்சிறையில்‌ அவன்வைக்கில்‌ வைப்புண்டால்‌ என்சேயுமோ, 
பெரீ- ரை :-—அழய இறகுகளையும்‌ மடப்பத்தையு முடைய 
காரையே, அருளோடு கூடின நீயும்‌, அழயெ சிறகுகளையுடைய நின அ 


3. இங்குச்‌ கூறியுள்ள பொருள்‌ - இத்‌ திருவாய்மொழிக்கு உள்ளுறை, ்‌ 


நான்காந்‌ தருவாப்மொி--பா, 1 188 


சேவலுமாக, அந்தோ! என்று இரங்கி எனச்கு அருள்செய்‌; 
கொடிய சிறகுகளையுடைய புள்ளாயெ கருடனைக்‌ கொடியிலே உயர்த்‌ 
இய இறைவனிடத்தில்‌ யான்‌ விடுன்ற அதாகிச்‌ சென்றால்‌, உங்கள்‌ 
முகம்‌ பார்த்தக்‌ கேளாமையாகிற கொடிய சிறையிலே அவன்‌ வைத்‌ 
தால்‌, அவ்‌ இருப்புக்கு நீங்கள்‌ இசைக்திருப்பின்‌ உங்களுக்கு ௮அஎன்ன 
குற்றத்தைச்செய்யும்‌ ? என்கிறாள்‌. 

வி-கு 3 நின்‌ சேவலும்‌? என்று, பின்‌ ௮ண்பாலினைக்‌ கூறு 
இன்றா ளாதலின்‌ ₹ நாராய்‌? என்னும்‌ விளி பெண்பாலை யுணர்த்தும்‌. 
நாரை என்னும்‌ ஐ ஈறு ஆய்‌ ஈறாகத்‌ இரிந்தது.  அளியத்தாய்‌ ? என்னும்‌ 
இச்சொல்‌ :: அந்தமிலா அன்பு என்மேல்‌ வைத்தாய்‌ அளியத்தாய்‌ ?' 
” எனக்‌ கம்பரரலும்‌ ஆளப்பட்டதஅ. ஆய்‌ அருளி சென்றக்கால்‌ என எச்‌ 
சங்களை முடிக்க, சென்றக்கால்‌ வைப்பின்‌ என இயையும்‌, செயுமோ 
என்றதில்‌ ஓகாரம்‌ எதிர்மறை. 


இத்‌ இருவாய்மொழி, அள்ளல்‌ ஐசையில்‌ வழுவின்றி நாதர்‌ 


நாலடியாய்‌ வருதலின்‌ தரவு கொச்சகக்‌ கலிப்பா எனப்படும்‌, 


ஈடு :-முதற்பாட்டு. தன்‌ பக்கத்திலே தங்கி இருப்பது 
ஒரு”? நாரையைப்‌ பார்த்து * “என்றும்‌ சேவலைக்‌ காரியங்‌ 
கொள்ளுவார்‌ பேடையை முன்னாகக்‌ காரியங்‌ கொள்ளவேண்‌ 
டும்‌? என்று இருக்கும்‌ தம்‌ வாசனையாலே பேடையை முன்‌ 
னிட்டுச்‌ சேவலைப்‌ பற்றி, * நீ என்‌ நிலையை அறிவித்து என்னை 
யும்‌ அவனையும்‌ சேர்க்கவேண்டும்‌ ? என்‌ கிறாள்‌. 

அம்‌ சிறைய - குழக்தை தாயின்‌ உறுப்புக்கள்‌ எல்லாங்‌ 
டக்க, மார்பிலே வாய்‌ வைக்குமாறு போன்று, பறப்பதற்குச்‌ 
சாதனமான சிறகலே முற்படக்‌ கண்‌ வைக்கிறாள்‌. நீர்பாய்ந்த 
பயிர்போன்னு, ஒன்றற்கு ஒன்று கலவியால்‌ பிறந்த மகிழ்ச்சி 
வடிவிலே * தொடை கொள்ளலாம்படி. இருக்கன்‌ ற தாதலின்‌ 
£ அம்‌ சிறை? என்றள்‌. * ஆசாரியனுடைய ஞானத்தை உத்‌ 
தேசித்துச்‌ சிஷ்யன்‌ வணங்குவதஅபோன்‌ அ, இவளும்‌ றகலே 
கண்வைக்றொள்‌. மடம்‌-ஏவிக்‌ காரியங்கொள்ளலாம்படி. பணிவு 


1. ₹மடசாசாய்‌” என்று பேடையை முன்னர்‌ அழைப்பதற்குச்‌ கார 
ணம்‌, £ என்றும்‌ சேவலைக்‌ காரியல்கொள்ளுவார்‌ ? என்று தொடங்கும்‌ வாச்‌ 
இயம்‌. ஈண்டு, * நாளும்‌ ஈம்‌ திருவுடை அடிகள்‌ தம்‌ ஈலங்கழல்‌ வணங்‌ ? 
(1. 3: 8.) என்ற இடத்தில்‌ எழுதிய வியாக்‌யொனத்தை நினைவு கூர்க. 

2. தொடைகொள்ளலாம்படி - ௮.றியலாம்படி. 


8, "இ அ, அம்‌சிறைய மடராசாய்‌ ” என்பதற்கு உள்ளுமைப்பொருள்‌, 


௮ 


184 திருவாய்மொழி முதற்பத்து 


தோன்ற இருந்தது. இனி, புணர்ச்சியாலே துவண்டு அது 
போகைக்கு யோக்யமாம்படி. இருக்கை எனலுமாம்‌. இனி, 
நாணம்‌ மடம்‌ அச்சம்‌ பயிர்ப்பு என்னும்‌ மகளிர்க்குள்ள நான்கு 
குணங்களுள்‌ ஒன்றான மடப்பத்தையே கூறுகிறாள்‌ என்று 
கொண்டு பிரிவில்‌ அன்பத்தை அறியும்‌ தன்‌ இனமான பேடை 
யைப்‌ பார்த்துச்‌ சொல்லுரொள்‌ என்றலும்‌ ஒன்று. காராய்‌ - 
“ அம்மே।?? என்னுமாறுபோன்று இவளும்‌ “காராய்‌ என்‌ 
இருள்‌. அளியத்தாய்‌ - அவன்‌ போகட்டுப்‌ போன சமயத்திலே 
ஆற்றாமை அறிவிக்கலாம்படி. வந்து முகங்‌ காட்டின உன்‌ 
அருளின்‌ தன்மை இருந்தபடி. என்‌! அளி - அருள்‌; ! அருள்‌ 
பண்ணத்தக்காய்‌ என்றபடி,இச்‌ சமயத்தில்‌ இவள்‌ காளையைப்‌ 
பார்த்த.அ யாங்ஙனம்‌ இருந்தது? எனின்‌;பிராட்டியைப்‌ பிரிக்த 
ஸ்ரீராமன்‌ * * பம்பை நதிக்கரையில்‌ அ.நுமானைச்‌ சந்தித்தது 
போன்று இருந்தது ” என்பதாம்‌. ௮ச்‌ சந்திப்பு வழிபறிப்பார்‌ 
கையிலே அகப்பட்டு நிற்கத்‌ தாய்‌ முகத்திலே விழித்தாற்‌ 
போன்ற இருந்தது என்‌ றபடி. 

நீயும்‌ - * “ இளையபெருமாள்‌, தன்‌ கமையனுடைய இரண்டு 


' இருவடிகளையும்‌ இறுகப்‌ பிடித்தவராய்‌, பிராட்டியைமுன்னாகக்‌ 


கொண்டு பேசினர்‌ ” என்றெபடியே, என்றும்‌ சேவலைக்‌ காரி 
யங்கொள்ளுவார்‌ பேடையை முன்னிட்டுப்‌ போலே காணும்‌ 
காரியங்‌ கொள்ளுவது. கின்‌ ௮ம்‌ றைய சேவலுமாய்‌ - அது 
இட்ட வழக்கான நீயும்‌ மீ இட்ட வழக்கான சேவலுமா. 
“திருமகன்‌ கேள்வன்‌” என்பதுபோன்று, சேவலிடத்துத்‌ தான்‌ 
அன்பு செலுத்துவதற்குக்‌ காரணம்‌ பேடையே என்பாள்‌ 
நின்‌ சேவல்‌ ' என்றொள்‌. பெண்ணே அணைந்து பெற்ற அழகு 
வடிவிலே தோன்றுகன்‌. றதாதலின்‌ அதனை * அஞ்சிறை? என்‌ 
இறாள்‌. ஆஆ என்று - * ஐயோ, ஜயோ |! என்று. இரண்டும்‌ 
சேர்ந்திருப்பது தன்‌ துன்பம்‌ நீக்குகைக்கு என்று இருக்கிறாள்‌ 
ஆதலின்‌ : நீயம்‌ நின்‌ சேவலும்‌ * என்றொள்‌. எனக்கு-* 4 முனி 
வர்கள்‌ இராக்கதர்களால்‌ அன்புறுத்தப்பட்ட தங்களுடைய 

1. எனக்கு அருள்‌ செய்தற்குத்‌ தகுதியான தன்மையினையுடையை 
என்பதாம்‌, 

2. ஸ்ரீராமா. பால. 1: 57. 

வழிபறிப்பார்‌ கையில்‌ ௮கப்படுகையாவ து  பிராட்டியினுடைய கண்‌ 

ணிற்கும்‌ முகத்திற்கும்‌ போலியான நீலம்‌ தாமரை முதலானவற்றால்‌ செஞ்சு 
பதிபுண்சை. 

8. ஸ்ரீசாமா. அயோத்‌. 91: 19, 

க, ஸ்ரீராமா. ஆண்‌. 0: 16, 


9 


நான்காந்‌ திருவாய்மொழிஅபா, 1 188 


சரிரங்களை ஸ்ரீ ராமபிரானுக்குக்‌ காட்டியது ” 6 போன்‌ று, 
இவளும்‌ * எனக்கு ! என்‌ ற, விரகம்‌ இன்ற தன்‌ வடிவைக்‌ காட்டு 
இருள்‌. இனி, ௮வனோடே கலந்து பிரிக்‌, “கண்ணாலே காணப்‌ 
பெறுவது என்று காண்‌” என்னும்‌ விருப்பத்தோடே இருக்ற 


எனக்கு என்று பொருள்‌ கூறலுமாம்‌. அருளி - இரப்புக்குச்‌ 


செய்தது ஆகை அன்றிக்கே உங்கள்‌ பேறாக அருளி. அருள்‌ 
பண்ணுகைக்கு ! அத்தலை குறைவு அற்றாற்‌ போலே அன்றோ 
அருளுக்கு விஷயமான இத்தலை குறைவு அற்றபடி, இறைவன்‌ 
விஷயத்தில்‌ உதவி செய்கின்றவர்கள்‌ கைம்மாறு கருதியன்று 
உதவி செய்வது, தங்கள்‌ பேரருளாலேயாம்‌. என்னை? எனின்‌: 
ூ உபய விபூதியராளனை அவர்கள்‌ உபகரித்தால்‌ அவனுக்கு 
ஒப்பாகக்‌ கொடுக்கத்‌ தக்க பொருள்‌ இல்லையே இவனுக்கு? 
ஆதலால்‌, * அருணி ? என்றொள்‌. 

இவள்‌ காரையைப்‌ புகழ்ச்து கொண்டாடியது, ? 6 வாகர 
உத்தமனே ! நீ மிக்க பலமுடையவன்‌, நீ மிக்க ஆற்றல்‌ வாய்ந்த 
வன்‌, நீ மிக்க அறிவு நிறைந்தவன்‌ ”' என்று பிராட்டி புகழ்ச்‌ 
தது,போன்று இருந்தது. கேட்ட நாரை “எங்களை இங்கனம்‌ 
கொண்டாடுகிறது என்‌ ? உன்‌ மிலையைக்‌ கண்டு போகட்டுப்‌ 
போனவன்‌ எங்கள்‌ வார்த்தையைக்‌ கேட்கப்‌ போடின்றானே?! 
மேலும்‌, * பிரஇருதி சம்பந்தம்‌ இல்லாதவனாய்ப்‌ பரம சாம்‌ 
யத்தை யடைூருன்‌ ” என்றெபடியே, பரமபதத்தில்‌ இருப்ப 
வர்கள்‌ எல்லாவற்றுலும்‌ இறைவனை ஒத்தவர்களாய்‌ அன்றோ 
இருப்பார்கள்‌ ; காரங்கள்‌ அவனுக்கும்‌ அவர்களுக்கும்‌ வேற்‌ 
அமை அறிவது யாங்கனம்‌?” என்று அன்றோ நாங்கள்‌ இருக்‌ 
இரோம்‌ என்பது அவற்றுக்குக்‌ கருத்தாகக்‌ கொண்டு மேல்‌ 
வார்த்தை சொல்லுகிறாள்‌: வெம்‌ சிறைப்‌ புள்‌ உயர்த்தார்க்கு- 
அவர்கள்‌ எல்லாவற்றாலும்‌ தன்னை ஒத்தவர்களாக இருக்கை 
யாலே வேறுபாட்டினைக்‌ காட்டும்‌ ௮றிகுறியாகப்‌ பெரிய திரு 
வடியைக்‌ கொடியிலே உடையவனாக இருப்பான்‌. விரோதி 
யைப்‌ போக்கிக்‌ கொண்டு வருகைக்கு ஈமக்கு அங்கே ஆள்‌ 
உண்டு என்பாள்‌ “வெஞ்‌ சிறைப்‌ புன்‌? என்கிறாள்‌. அன்றி, 

1. அத்தலைகுறைவு அறுதல்‌-ஆணும்‌ பெண்ணும்‌ சேர்க்‌ இருத்தல்‌. இத்‌ 
தலை குறைவறுதல்‌ஃகைம்மு 2ல்‌ இல்லாமை, வேறுபற்றுக்கோடு இல்லாமைகளை 
உடைத்தா யிருத்தல்‌. ப்‌ 

2. உபய விபூதி யாளன்‌ - இரண்டு உலகங்கட்கு முரியவன்‌, 

9. ஸ்ரீராமா. சம்‌. 96: 7. 

4. முண்டக உபரிடசம்‌; 9, 15 9, 


24 


ர்‌ 


௫ 


180 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


தன்னை விட்டு அருள்‌ இன்றிப்‌ பிரித்துக்கொண்டு போகை 
யாலே, “தேரை மீக விரைவாக ஒட்டிக்கொண்டு செல்வதனால்‌, 
அக்குரூரர்‌ அருள்‌ அற்ற மனமுடையவர்‌” என்று ஆய்ப்‌ பெண்‌ 
கள்‌ கூறியது போன்று கூறுகிறாள்‌ என்றலும்‌ ஒன்று. புள்‌ 
உயர்த்தார்‌- புள்ளாலே தாங்கப்பட்டவர்‌ என்னுதல்‌ ; அன்றி, 
புள்ளைக்‌ கொடியிலே உயர்த்தியவர்‌ என்னுதல்‌. 


என்‌ விடு தூகாய்‌- அவன்‌ ஆள்‌ வரவிட இருக்கடவ எனக்‌ 
குத்‌ தூகாடு. இனி, பெருமிடுக்கரான பாண்டவர்களுக்குக்‌ 
கிருஷ்ணன்‌ தூது சென்றது போன்றது அன்று; அபலையாய்‌ 
மிக்க அன்பத்தையுடையளாய்‌ இருக்கிற எனக்குத்‌ தூதாகச்‌ _ 
செல்லுதல்‌ என்பாள்‌ என்‌ தாதாய்‌'என்‌இறுள்‌ எனினும்‌ அமை 
யும்‌“**இகனைச்‌ செய்‌ என்னு நியமிக்கவேண்டும்‌”என்‌ அ இளைய 
பெருமாள்‌ கூறியது போன்று; கான்‌ ஏவ அன்றே, நீங்கள்‌ 
போன்‌ நீர்கள்‌ என்பாள்‌ :விடு தூதாய்‌” என்றொள்‌. சென்‌ 
றக்கால்‌ - பிறருக்காகத்‌ தூது போகை இடைப்பது ஒன்றோ? 
சென்றால்‌, எனக்கு முன்னே உங்களுக்கு அன்றோ பலன்‌ 
சத்திக்கப்‌ புகுகிறது என்பாள்‌ £ சென்றக்கால்‌ ' என்றள்‌. 


இனி, பிறர்க்காகத்‌ தூது போதலால்‌ உங்கள்‌ போக்கு * க்‌ 
கழஞ்சு பெறாதோ? என்பாள்‌ அங்ஙனம்‌ கூறுகின்றாள்‌ எனலு 
மாம்‌. வன்சிறையில்‌ - காதலி பக்கல்‌ நின்றும்‌ வந்தவர்களைச்‌ 
சிறையிடுவான்‌ ஒரு மூர்க்கன்‌ உளனே 2 இரான்‌ ஆதலால்‌, 
ஈண்டுச்‌ சறையாவது - இவர்களுக்கு முகங்‌ கொடாதே வேறு 
ஒன்றிலே நோக்குடையவனாய்‌ இருத்தல்‌. ஆயின்‌, இவ்வாறு 
இருத்தலைச்‌ கறை என்னலாமோ? எனின்‌, ௮ ரசகுமாரர்கட்கு 
உரிய அவ்‌ அவ்‌ காலங்களில்‌ “வெள்ளிலை இடாதபோது அவர்‌ 
கள்‌ வருக்துவார்கள்‌; அதுபோன்று, இவைகட்கும்‌ முகங்‌ 
கொடுத்து அவன்‌ கேளாமையே தன்பத்தினை விளைப்பதாம்‌ ; 
அதனையே ஈண்டுச்‌ சிறை என்றொள்‌. அவன்‌ வைகஇல்‌-£ “ மணி 
தர்களுக்குத்‌ துன்பம்‌ வந்தபோது அவர்கள்‌ அடையும்‌ துன்‌ பத்‌ 


1. ஸ்ரீ விஷ்ணு புரா. 3. 18: 19. 

9. ஸ்ரீராமா. ஆரண்‌. 15: 7. 

3. “பலன்‌ த்திச்கப்‌ புகுறெது ? என்றது - இறைவனை ரேரிற்‌ கண்டு 

4. அடிச்சழஞ்சு: அடி -“ ஈண்டுப்‌ பாதத்தைப்‌ பெயர்த்து வைத்தல்‌ 5 
கழஞ்சு - பொன்‌ ; அதாவது - மேன்மைபெறுதல்‌ என்றபடி. 

5. வெள்ளிலையிடாதபோது - வெற்றிலை சொடாதபோது, . 

6. ஸ்ரீசாமா, அயோத்‌, 9; 42, 


நான்காந்‌ திருவாய்மொழி--பா. 1, 2 187 


தைக்காட்டிலும்‌ இரண்டு மடங்கு அதிகத்‌ துன்பத்தைக்‌ தான்‌ 
அடைகின்றவன்‌ ? சிறையில்‌ வைப்பானோ ? வையான்‌ என்‌ 
பாள்‌ * வைக்கில்‌' என்கிறாள்‌. தலைமேற்கொள்ளுவான்‌ என்‌ 
பது குறிப்பு. வைப்பு உண்டால்‌ என்‌ செயுமோ - இடைக்கு 
மாடல்‌ ௮து பொல்லாதோ? சிறை இருத்தல்‌ ஆன்பத்தைத்‌ 
தருவது ஒன்று அன்றோ எனின்‌  * பிறருக்காகச்‌ சிறை நிர 
இருக்கை கிடைப்பது ஒன்றோ ? ஆயின்‌, அவ்வாறு இருத்தல்‌ 
தனக்கு உத்தேங்யமாமோ ? எனின்‌; இராவணன்‌ தெய்வப்‌, 
பெண்களைச்‌ சிறையிட்டு வைக்க, தான்‌ அவர்கள்‌ காலில்‌ விலர்‌ 
கைத்‌ தன்‌ காலிலே கோத்துச்‌ சிறை மீட்டவள்‌ அன்றோ? 


இனி, என்‌ விடு தாதாய்ச்‌ சென்றக்கால்‌ வன்‌ சிறையில்‌ 
அவன்‌ வைக்கில்‌ என்பதற்கு, நீங்கள்‌ ஏதேனும்‌ அவனுக்குத்‌ 
தூது போகின்றீர்களோ ? * சிறைகட்டுதல்‌, சிங்கவிளக்கெரித்‌ 
தல்‌ செய்யில்‌ செய்வது என்‌? என்று கூசுகைக்கு ; எனக்கா, 
கத்‌ தூது போனாரை £ அறுமானுக்கு என்னாம்‌ செய்யப்படும்‌ 2 
இவ்‌ ஆலிங்கனமான து ” என்னுமாறு போன்று, மார்பிலே 2. 
அணைக்கும்‌ காணுங்கோள்‌. கான்‌ அணேய ஆசைப்படு 
மார்பு அன்றே உங்களுக்குப்‌ பரிசிலாகக்‌ இடைக்கப்‌ போடல்‌ 
றது? என்ற தொனிப்‌ பொருளும்‌ தோன்றும்‌. (1) 


85. 


என்செய்ய தாமரைக்கண்‌ பெருமானார்க்கு என்‌.காதாய்‌ 
என்செய்யும்‌ உரைத்தக்கால்‌ இனக்குயில்காள்‌! நீரலிரே 
முன்செய்த முழுவினையால்‌ திருவடிக்கழ்க்‌ குற்றேவல்‌ 
முன்செய்ய முயலாதேன்‌ அகல்வஅவோ விதியினமே ? 


1, விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ மஹாத்மா கார்‌தியடிகள்‌, பண்டித ஜவ 
ஹர்லால்‌ சேரு முதலானோர்‌ சிறையிருச் சமை இங்கு நினைவு கூர்க. 

9. றை கட்டுதல்‌ முதலியன - ௮.றுமானுக்கு அரகச்கர்சளால்‌ செய்யப்‌ 
பட்டவை ; சிறை சட்டுதல்‌- பிரமாஸ்‌ இரத்தால்‌ கட்டுதல்‌, சிங்கவிளக்கு எறித்‌ 
தல்‌ - இங்கே வாலிலே சீலையைக்கட்டி எரித்தல்‌, உலகத்தில்‌, சிம்ஹ 
ஆசாரப்‌ பிரதிமை செய்து அதனைத்‌ தலையிலே வைத்து எரித்தல்‌ என்பது 
தொனிப்‌ பொருள்‌; ௮வமதி பண்‌ அசை என்பது கருத்து. 


8: ஸ்ரீராமா, யுத்த. 1: 9, 


188 திருவாய்மொழி முதற்‌ பத்த 


பொ - ரை கூட்டமாக இருக்னெற குயில்காள்‌ | நீங்கள்‌ ௮ல்‌ 
லீரோ ? என்னுடைய, செந்காமரைமலர்‌ போன்ற திருக்கண்களை 
யுடைய பெருமானிடத்தில்‌ எனக்குத்‌ தூதாகச்‌ சென்று, கான்‌ கூறுவ 
களைக்‌ கூறின்‌ குற்றம்‌ யா.அஉண்டாம்‌? முற்பிறவிகளித்‌ செய்த நிறைந்த 
பாவங்களால்‌ இருவடிகளில்‌ அண்மையிலிருக்கு செய்யும்‌ கொண்டு 
களைச்‌ செய்வதற்கு முற்பிறவிலேயே முயலாத யான்‌ இன்னமும்‌ 
அகன்ற போமதுவோ முறை? 

வி-கு மேல்‌ திருப்பாட்டில்‌ * என்‌ ? என்பதற்கும்‌ இங்கு என்‌? 
என்பதற்கும்‌ உள்ள பொருள்‌ ஈயம்‌ உணர்தல்‌ தகும்‌, பெருமாஞார்க்கு- 
வேற்றுமை மயக்கம்‌, (£ஒலித்தக்கால்‌ என்னாம்‌ உவரி '? (திருக்குற. 768.) 
என்புழிப்‌ போன்று, ஈண்டு உரைத்தக்கால்‌ என்பது வினையெச்சம்‌. 
இருவடி.க்‌ கழ்‌ - என்பதில்‌ “ழ்‌? என்பத ஏழனுருபு, முயலாதேன்‌ : 
பெயர்‌, (காமரைக்கண்‌ பெருமான்‌? என்றவிடத்துத்‌ * தாமரைக்‌ கண்‌ 
ணான்‌ உலகு '? என்னுங்குறள்‌ நினைவு கூர்தல்‌ தகும்‌, 

ஈடு இரண்டாம்‌ பாட்டு. சல நாரைகளை த்‌ தூது போகல்‌ 
வேண்டும்‌ என்று இரந்தாள்‌ மேல்‌ ; அங்குப்‌ போனால்‌ சொல்‌ 
௮ம்‌ பாசுரத்தைக்‌ குயில்களுக்குச்‌ சொல்லுகின்றாள்‌ இங்கு; 
1 ஈதகொடங்யெது ஒன்று, முடிந்தது வேறு ஒன்று” என்றெ 
படியே, வந்து விழுந்தது. இப்படிக்‌ கலங்கலாமோ ? எனின்‌, 
இத்தனையும்‌ கலங்கிற்றிலளாகில்‌ இவள்‌ பிரிக்த பொருளுக்கும்‌ 
நாட்டார்‌ பிரிந்த பொருளுக்கும்‌ வேற்றுமையின்‌ றி ஒழியுமே, 
இப்படிக்‌ கலங்கப்‌ பண்ணாத அன்று குணங்களால்‌ மேம்பட்ட 
இறைவனுக்கு “ஈமஸ்காரமா மித்தனை அன்றோ. 

என்‌ பெருமான்‌ - பிரிந்த.சமயத்திலும்‌ என்‌ னுடையவன்‌” 
என்று கூறலாம்படி காணும்‌ கலக்கற சமயத்தில்‌ அவன்‌ 
இவள்‌ இட்ட வழக்காய்‌ இரும்தபடி, அன்றி, பிரிகிற காலத்தில்‌ 


1. “ உலகத்தில்‌ உன்‌ முகத்தைப்‌ போன்ற தொரு முகத்தை ஒரிடத்தி 
லும்‌ சான்‌ பார்த்ததில்லை என்று ஆசையால்‌ யான்‌ கூற, கேட்ட அவள்‌ அரி 
அரி என்று கூறிக்கொண்டு கோபித்தவள்‌ ஆனாள்‌ ; ஆதலால்‌, தொடல்கய து 
ஒன்று, முடிர்தது வேறு ஒன்று என்று தன்‌ ஈண்பனுக்குச்‌ சொன்னான்‌ ?? 
என்பத, சுலோகத்தின்‌ பொருள்‌. இவ்விடத்தில்‌, 

உ. யாரினுவ்‌ காதலம்‌ என்றேனா ஊடினாள்‌ 
யாரினும்‌ யாரினும்‌ என்று. (1814) 
என்ற குறள்‌ ஒப்பு ரோக்குக. 

2. கமஸ்சாரம்‌ ௪ பெருமைக்காக குறைவு 


நான்காந்‌ திருவாய்மொழி பா. 2 180 


தான்‌ வருமளவும்‌ இவள்‌ தரிக்கைக்காக “ இது எங்கே இருக்கில்‌ | 


என்‌ ? எங்கே போடல்‌ என்‌? உன்‌ பொருள்‌ அன்றோ ?? 
என்று கூறிப்‌ பிரிவானாகலின்‌, அதனை நோக்கி * என்பெரு 
மான்‌ ?*என்‌இரறுள்‌ ஆகவுமாம்‌. தாமரைக்‌ கண்‌ பெருமான்‌ - 
பிரிவில்‌ திருக்கண்கள்‌ சிவந்திருக்குமோ 2 எனின்‌, இயற்கை 
யான ஐஸ்வர்யத்தாலும்‌ சிவந்திருக்கும்‌; தனக்குரிய பொருள்‌ 
கள்‌ பக்கலுள்ள அன்பினாலும்‌ சிவந்திருக்கும்‌ ; கட்குடியர்‌ 
களைப்‌ போன்று இவளோடு கலந்த கலவியாலும்‌ சிவந்திருக்கும்‌; 
அன்‌ நி, பிரிவாலே "அரையானுபட்டுச்‌ சிவந்திருக்கும்‌. ஆயின்‌, 
இவற்றைஎல்லாம்‌ பிரிந்திருக்கும்‌ இவள்‌ கண்டாளோ? எனின்‌, 
இவற்றை எல்லாம்‌ இவள்‌ அஅபவித்தவள்‌ அன்றோ. எங்கே 
அஅபவித்தாள்‌ 2 எனின்‌, முதல்‌ திருவாய்மொழியிலே ஐஸ்‌ 
வரியம்‌, மூன்றாம்‌ தருவாய்மொழியிலே வாத்ஸல்யம்‌, * இத்‌ 
திருவாய்மொழியில்‌ கலவியும்‌ பிரிவும்‌. பெருமானார்க்கு- பிரிறெ 
போது கண்ணாலே நோக்கி இவளைத்‌ தனக்கே உரிமையாகப்‌ 


போனபடி. (இங்கே இச்‌ சொல்லுக்குத்‌ தலைவன்‌ என்பது : 


பொருள்‌.) அன்றி, தலைவன்‌ தனக்கு இயற்கையில்‌ அமைந்த 
ஐங்வீரியத்தோடு இவள்‌ இடத்துள்ள குணங்களாயெ செல்வத்‌ 
தையும்‌ உடன்கொண்டு சென்‌ றவனாதலின்‌, இரட்டித்த செல்‌ 
வத்தினை யுடையவன்‌ என்பாள்‌ * பெருமான்‌” என்றோள்‌ என 
லும்‌ அமையும்‌, (இங்கே பெருமான்‌ என்பதற்குச்‌ செல்வத்‌ 
தாலே பெரியவன்‌ என்பது பொருள்‌; அதாவது-இரட்டித்த 
செல்வத்தையுடையவன்‌ என்பதாம்‌.) 


என்‌ தூதாய்‌ - அவனோடே கலந்து பிரிந்து வெறுநக்தரை 
யாய்‌ இருக்கின்ற எனக்குத்‌ அதாய்‌. அதாவது - கடலேறி 
வடிர்தாற்போலே காணும்‌ டெக்கிறேன்‌ என்றபடி. உரைத்‌ 
தக்கால்‌ என்‌ செய்யும்‌ - உரைத்தால்‌ என்ன தீமை உண்டாம்‌. 


1. அரையாறு பட்டுச்‌ வெர்திராத்தல்‌ - பாதி சிவர்திருத்தல்‌, 


இத்‌ திருவாய்மொழியில்‌ கலவியும்‌ பிரிவும்‌? என்ற, புணர்ச்சி 
ல்‌ பிரிவு இன்றாதலின்‌, இச்‌ திருவாய்மொழியில்‌ பிரிவினைச்‌ கூறிய 
போதே புணர்ச்சியும்‌ போதரும்‌. ஆயின்‌, பிரிவில்‌ ௮ரையாறுபட்டுச்‌ சிவம்தி 
ருத்தலை இவள்‌ அஅபவித்தாளோ? எனின்‌, பெரிய திருவடி எடுத்‌ துக்கொண்டு 
செல்லும்போது பிரிவாற்றாமையாலே புரிந்து புரிச்து சோக்குமே அவன்‌, 
அப்போது கண்ணிற்‌ சிவப்பு அமையா றுபட்டிருக்கும்‌ ; அதனைச்‌ கண்டு அஅப 
வத்தாள்‌, ம 


Ta 


190 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


அவனைக்‌ கொடுவச்து சேர்க்கச்‌ சொல்‌லுழேனே ; ஒரு வார்த்‌ 
தையைக்‌ கூறின்‌ என்‌ செய்யும்‌? என்பாள்‌ ; ' உரைத்தக்கால்‌ 
என்‌ செய்யும்‌ என்கிறாள்‌. இத்‌ தொடரில்‌, சென்று கூறின்‌, 
அதற்குக்‌ கைம்மாராக அவன்‌ உபய விபூதிகளையும்‌ தரினும்‌ 
தருவான்‌ என்ற குறிப்புப்‌ பொருளும்‌ தோன்றும்‌. இனம்‌ 
குயில்காள்‌ - என்னைப்‌ பேோன்று தனித்திருக்க நீர்கள்‌ 
அன்றே. நீர்‌ அலிரே - நீர்மைக்கு நீங்கள்‌ அன்றோ 2 (இங்கு 
நீர்‌ என்பது, நீர்மை என்ற சொல்லின்‌ விகாரம்‌; நீர்மை - 
தன்மை.) அன்றி, இதற்கு, யானும்‌ தலைவனும்‌ சேர்ந்திருக்கும்‌ 
போது கேட்டவற்றிற்கு எல்லாம்‌ விடை பகர்ந்து வந்த நீங்கள்‌ 
அவன்‌ பிரிகச்தவாறே வேறு சிலர்‌ ஆனீர்களோ? என்று கூற 
அமாம்‌, இங்கு நீர்‌ என்பது, முன்னிலைப்‌ பெயர்‌.) முன்‌ - கான்‌ 
பாபம்‌ பண்ணிப்‌ போம்த காலம்‌ ஓர்‌ எல்லையுடன்‌ கூடியதோ ? 
அன்ற என்றபடி. இதனால்‌, சென்ற காலம்‌ அனைத்தையும்‌ 
குறிக்கிறாள்‌. செய்த - சங்கல்பித்து விட்ட அளவேயோ? 
அன்று; சரி ரத்தால்‌ செய்தது என்றபடி. முழுவினையால்‌ . 
அவற்றுள்‌ ஏதேனும்‌ 'அகஞ்சுரிப்பட்டது உண்டோ? இன்று 
என்றபடி. அதாவது, காலம்‌ ஒரு வரையறைக்குட்பட்டிருக்து, 
அல்‌ காலங்களில்‌ கான்‌ செய்து போந்த பாவங்களும்‌ ஒரு 
வரையறைக்குட்பட்டிருப்பின்‌ அன்றோ என்னால்‌ போக்கிக்‌ 
கொள்ள முடியும்‌ என்பதாம்‌. ஆயின்‌; அத்தகைய தீவினைகளை 
யுடைய நீர்‌ இறைவனைச்‌ சார்தல்‌ எவ்வாறு முடியும்‌? எனின்‌, 
இறைவனால்‌ அத்‌ தீவினைகளைப்‌ போக்க ஒண்ணாது ஒழியின்‌ 
அன்றோ கான்‌ இழக்க வேண்டுவது. இங்கே * “ஒரு முழுக்‌ 
காலும்‌ இரண்டு முழுக்கா னம்‌ போகாதுகாண்‌-”தெற்காழ்வார்‌ 
கையில்‌ திருவாழியாலே வினையை அறுத்துக்கொண்டு போடல்‌ 
அத்தனை ஒழிய, ஒன்‌ று இரண்டு முழுக்கால்‌ போகாது காண்‌ 


1. அகஞ்சுஙிப்பட்டது உண்டோ ஃ குறைச்தது உண்டோ. 


2. ஒரு முழுக்காலும்‌ ? என்று தொடங்கும்‌ வாக்யெம்‌ தீவினைகளை 
தம்மால்‌ போச்டிககொள்ள முடியரமைக்கும்‌, இறைவனால்‌ போச்ச முடியும்‌ 
என்பதற்கும்‌ சாட்டப்படும்‌ ஐதிஹ்யம்‌. இவ்‌ வைதிஹ்யம்‌-புண்ணிய இனத்தில்‌ 
பாபங்கள்‌ போகும்‌ பொருட்டுப்‌ புண்ணிய இரத்தத்தில்‌ நீராடல்‌ வேண்டாவோ 
என்று கேட்ட சே எரியாழ்வான்‌ என்ற ஒருவர்ச்குத்‌ தெற்காழ்வான்‌ என்ற 
ஒருவர்‌ கூலம்‌ விடை. 


8. தெற்காழ்வார்‌-திருக்கோட்டியூரில்‌ எழுக்தருளியிருக்கும்‌ இறைவன்‌ 
திருப்பேயர்‌. திருவாழி “ அவர்‌ கையிலுள்ள சச்சரம்‌, * 


நான்காந்‌ திருவாய்மொரதி-— பா. 8 191 


நான்‌ பண்ணின பாபம்‌ ” என்று திருக்கோட்டியூரிலே தெற்‌ 
காழ்வான்‌ கோளரியாழ்வானுக்குத்‌ தீர்தீதத்துறையில்‌ சொன்ன 
வார்த்தையை நினைவு கூர்வது, 
திருவடிக்‌ இழ்க்‌ குற்றேவல்‌ - திருவடிகளிலே இட்டி அந்த 
ரங்கத்‌ தொண்டுகளைச்‌ செய்வதற்கு. தலைவி பிரிக்து வரும்து 
இறவள்‌ ஆதலின்‌, * அவனைச்‌ சேர்வதற்கு” என்னாது திருவடிக்‌ 
கீழ்க்‌ குற்றேவல்‌! என்றெது க்‌ வில்‌ அச கித்‌ பிச்சு 
ஏ.றிஷலும்‌ ஒத்துச்‌ செ. சொல்லுமாறு போன்று, இவர்‌ ்‌ பிராட்டி 
யானாலும்‌ மா மார்பால்‌ ) அணைக்க நினையரம்‌; இருவ படிகளில்‌" . அனை 
யது. தேடும்‌ அத்தனை. முன்‌ செய்ய முயலாசேன்‌ - முற்பிறவி 
“களிலே கோலாக கான்‌, இனி, இதற்கு, '4 இச்தச்‌ காரியத்‌ 
தைச்‌ செய்‌ என்று என்னை நியமிக்கவேண்டும்‌'” என்று இனைய 
பெருமாள்‌ கூறியது போன்னு, * இன்னகைச்‌ செய்‌” என்று 
ஏவத்‌ திருமுன்பே அடிமை செய்ய முயலாத கான்‌ என்‌ று 
பொருள்‌ கூறலுமாம்‌. முன்‌ செய்ய முயலாதேன்‌ இனம்‌ அகல்‌ 
வதுவோ விதி - திருவடிகளில்‌ அடிமை செய்கைக்குத்‌ தக்கது 
ஒரு காதன த்தை என்‌ தலையால்‌ பண்ணாத நான்‌ அகன்றே 
போம்‌ இத்தனையோ ? இனம்‌ - இன்னம்‌ என்பதன்‌ விகாரம்‌. 
விதி. நியாயம்‌, * “எங்கள்‌ அபிமதம்‌ பெறுகைக்கு எங்கள்‌ 
பக்கல்‌ ஒரு ஈன்மை இல்லாத பின்பும்‌ தாழ்க்கும்‌ இத்தனையோ' 
என்கிறாள்‌ என்று பின்னை திருநறையும்‌ அரையர்‌ பணிப்பர்‌. 
இனி, அகல்வதுவோ விதியினமே என்பதனை, விதியினம்‌ 
அகல்வதுவோ என்று மாறிக்‌ கூட்டி, * முதல்‌ இல்லாதார்‌ 
* பலிசை இழக்கும்‌ அத்தனை அன்றோ என்ன, முதல்‌ இல்லா 
தார்‌ ௮ன்றோ பலிசைஇழப்பார்‌! அவன்‌ தானே முதலாக இருக்‌ 
கும்‌ கூட்டமன்றோ இவர்கள்‌ கூட்டம்‌ என்று பொருள்‌ கூறலு 
மாம்‌ ; விதியினம்‌ - புண்ணியத்தை யுடையோம்‌, *  கனாகண்‌ 
மற்று இலேன்‌ ?? என்றும்‌, * “ உன்‌ சரண்‌ அல்லால்‌ சரண்‌ 
இல்லை ” என்றும்‌, “மைத்து எழும்த மாமுகலே பார்த்திருக்கு 


1. ஸ்ரீராமா. ஆரண்‌. 15: 7. 

2. எங்கள்‌ அபிமதம்‌ - எங்கள்‌ விருப்பம்‌ ; விரும்பப்படும்‌ பொருள்‌. 

8. முதலில்லாதார்‌ பலிசையிழத்தல்‌ - பணம்‌ இல்லாதவர்கள்‌ தொழிலை 
இழத்தல்‌. பலிசை - இலாபமுமாம்‌. 

க, திருவாய்‌, 5. 8: 8, 

5. பெருமாள்‌ இருமொழி. 5: 1, 


6, மே 5: 7, 


192 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


மற்றவை ” என்றும்‌, * “ செறிவாசல்‌ தானேயாய்‌ கின்றானை ” 
என்றும்‌,  “£ விழிக்குங்‌ சண்ணிலேன்‌ நின்கண்‌ மற்றல்லால்‌ ?' 
என்றும்‌, ? £ வாழுஞ்‌ சோம்பர்‌” என்றும்‌ இப்‌ படிகளிலே 
அன்றோ இவர்கள்‌ கோஷ்டியில்‌ வார்த்தைகளும்‌ இருக்கும்படி... 
இனி, விதியினம்‌ என்பதனை விதியினன்‌ என்றதன்‌ திரிபாகக்‌ 
கொண்டு, அதற்கு, பாபத்தையுடையேனான நான்‌ என்று 
பொருள்‌ கூறி, கான்‌ அகல்வதுவோ - பாவத்தையுடைய நான்‌ 
அகன்றே போமதுவோ? என்று கூறலும்‌ ஒன்று, விதி. 
பாபம்‌, ஆயின்‌; மூன்றாமடியில்‌  முழுவினையேன்‌ ? எலிறவள்‌ 
ஈண்டும்‌ “பாவியேன்‌” என்னு கூறல்‌, கூறியது கூறலாகாதோ? 
எனின்‌) ஆகாது; தியவினைகளைச்‌ செய்த தீவினையேன்‌ என்‌ 
இருள்‌. * 6 பாவமே செய்து பாவியானேன்‌ ” என்றார்‌ மங்கை 
மன்னனும்‌. (8) 
86. 

விதியினால்பெடைமணக்கும்‌ மென்னடைய அன்னங்காள்‌ ! 
மதியினால்‌ குறள்மரணாய்‌ உலகு இரந்த கள்வர்க்கு , 
மதியிலேன்‌ வல்வினையே மாளாதோ என்ன ஒருத்தி 
மதிஎல்லாம்‌ உள்கலங்கி மயங்குமால்‌ என்னீரே, 

பொ - ரை 3-ஈல்வினையினால்‌ பெண்‌ அன்னங்களைச்‌ சேர்ந்திருக்‌ 
இன்ற மெல்லிய நடையினையுடைய அன்னங்காள்‌ | அறிவினால்‌ குறுகிய 
வடிவையுடைய பிரமசாரியாகி உலகத்தினை யாசித்த வஞ்சனையுடைய 
வருக்கு, ஒரு பெண்ணானவள்‌ அறிவில்லாக தன்னுடைய கொடிய த்‌ 
வினைகள்‌ தாம்‌ ௮ழியாகனவோ என்று கூறி, அறிவு எல்லாம்‌ அடி 
யோடு கலங்க மயங்காகின்றாள்‌ என்று கூறுங்கள்‌. 


1. முதல்‌ திருவந்தாதி. &. 

9. பெரியாழ்வார்‌ திருமொழி. 5. 1: 8, 

8. இருமாலை. 98. 

4. பெரிய இருமொழி. 1. 9: 9. 

இப்பாசுத்‌ தில்‌ “£ முன்செய்ய முயலாதேன்‌ ௮கல்வதவே வி தியினமே :? 
என்பதற்குக்‌ கூறிய பொருள்கள்‌ மூன்றனுள்‌, முதற்பொருனால்‌, இழந்தசால 
விஷய சோகமும்‌, பேற்றில்‌ விளைவும்‌ போ தரும்‌. இரண்டாவது பொருளால்‌, 
அவன்‌ ஒருவனே சக்கன்‌, அவனே பற்றுக்கோடு என்னும்‌ மனத்தின்‌ உறுதி 
போதரும்‌. மூன்றாவது பொருளால்‌, கைம்முதல்‌ இல்லாமை, பற்றுக்கோடு 
வறு இன்மை இவைகள்‌ போதரும்‌, 


ம 


நான்காந்‌ திருவாய்மொழிபா. 3 108 


வி - கு மாணி - பிரமசாரி ; இருமணம்‌ முடிக்சப்‌ பெரு தவன்‌, 
££ மாணியாம்‌ படிவம்‌ அன்ற மற்றிவன்‌ படிவம்‌ மைந்த ?? என்றார்‌ கம்ப 
நாடரும்‌, என்று கலங்கி மயங்கும்‌ என முடிக்க, மயங்கும்‌ - செய்யு 
மென்‌ முற்று, என்னீர்‌-ஒரு சொல்‌ : முன்னிலை ஏவல்‌, 

ஈட மூன்றாம்‌ பாட்டு, “அகல்வதுவோ?? என்பது 
போன்ற சொல்லுகிற பக்தி வாதங்கள்‌ ஈமக்குத்‌ தெரியாது ; 
* “ செய்த வினைகள்‌ அவசியம்‌ அஅபவித்தற்கு உரியது ” என்‌ 
இறபடியே, அறுபவித்தே அறவேண்டும்‌ என்று இறைவ 
னுடைய இருவுள்ளக்‌ கருத்தாகக்‌ கொண்டு, நான்செய்த பாப 
மேயோ அஅபவித்தாலும்‌ மாளாதத ! என்று சொல்லுங்கள்‌ 


சான்று சில ௮அன்னங்களை இரக்றொள்‌. 


விதியினால்‌ பெடை மணக்கும்‌ - நீங்கள்‌ நூல்கள்‌ சொல்லு 
இறபடியே கலக்கையாலே பிரிவின்றி இருந்தீர்கள்‌, இவன்‌ 
அடைவுகெடக்‌ கலக்கையாலே எனக்குப்‌ பிரிவு வந்தது என்‌ 
றாள்‌. இணி, விதி - புண்ணியம்‌; அதாவது - உங்களுடைய 
புண்ணியத்தால்‌ என்று கூறலுமாம்‌ ; காதலர்களோடு கலர்‌ 
திருத்தல்‌ புண்ணியத்தின்‌ பலன்‌, அவர்களைப்‌ பிரிம்திருத்தல்‌ 
பாவத்தின்‌ பலன்‌; ஆதலின்‌, * விதியினுல்‌ மணக்கும்‌? என்‌ 
இருள்‌. இனி; என்னுடைய புண்ணியத்தால்‌ என்றலும்‌ 
ஒன்‌.று. ஆயின்‌, இவளுடைய புண்ணியத்தால்‌ அவை மணத்‌ 
தலாமாறு யாங்கனம்‌ ? எனின்‌; பெருமாள்‌, பிராட்டியைப்‌ 
பிரிம்து கடலும்‌ மலையும்‌ தேடிக்கொண்டு வருகையில்‌, இராஜ்‌ 
யம்‌ மனைவி முதலியவைகளை இழந்த மகாராஜரைக்‌ கண்டு, 
அவர்‌ குறை தீர்த்தபின்பே யன்றோ தம்‌ இழவில்‌ பெஞ்சு 
சென்றது பெருமாளுக்கு. ஆதலின்‌, இவை குறைவற்று 
இருக்கற இதுதான்‌ இவள்‌ காரியமாக இருக்கும்‌ அன்றே. 
ஆயின்‌, மகாராஜர்‌ குறையை முற்படத்‌ தீர்ப்பான்‌ என்‌? டய 
னில்‌, “ நீர்மையுடையார்க்குத்‌ தத்தமது இழவிலும்‌ பிறருடைய 
இழவே கெஞ்சில்‌ முற்படப்படுவதாம்‌.பேடையினுடைய கருத்‌ 
அறிந்து அதனை உகப்பிக்னெ றது என்பாள்‌ £ பெடை, மணக்‌ 
கும்‌? என்கிறாள்‌. மென்‌ கடைய அன்னங்காள்‌ - இவ்‌ அன்ன 


1 
2. தங்குறை இர்வுள்ளார்‌ தளர்க்து பிறர்ச்குநூஉம்‌ 
வெங்குறை தர்க்கிற்பார்‌ விழுமியோர்‌ - தங்கள்‌ 
கறையிருளை நீக்கக்‌ கருதாது உலகில்‌ 
நிறையிருளை நீக்குமேல்‌ நின்று, 
என்ற செய்யுள்‌ இங்கு நினைவு கூர்க. 
25 


AS 


(4 


ஸ்ர. 


lw 


$ 


194 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


நடை கொண்டோ என்‌ காரியம்‌ செய்யப்போகிறது! என்ப 
காம்‌. இனி, இளையபெருமாளுடைய வில்லின்‌ நாண்‌ ஒலி 
செவிப்பட்டபின்னர்‌, மது அருந்தியகால்‌ உண்டான கலக்க 
மும்‌ தெளிம்கு, கழுத்தில்‌ மாலையையும்‌ அறுத்துப்‌ பொகட்டு 
“இச்‌ இற்றத்துக்கு நாம்‌ முன்னிற்க ஒண்ணாது? என்று 
காரையைப்‌ புறப்பட விட, அவள்‌, ! கலவியால்‌ உண்டான 
பரவசக்‌ தன்மையடங்கலும்‌ கடையிலே தோற்றப்‌ புறப்பட்‌ 
டாற்‌ போன்று இராகின்றது இவற்றின்‌ நடையழகும்‌ 
என்பாள்‌ * பெடை மணக்கும்‌ மென்‌ நடைய அன்ணங்கரன்‌ ? 
என்றொள்‌ எனினும்‌ அமையும்‌. ஆயின்‌, பட்டத்துத்‌ 
। தேவியை முன்னிடலாமோ 2 எனின்‌, * இளையபெருமாளுடைய, 
திருவுள்ளத்தில்‌ சிவிட்குத்‌ தாரையையிட்டு ஆற்றவேண்டிற்‌ 
அக்‌ காணும்‌ இருந்தது. 


மதியினால்‌ குறள்‌ மாணாய்‌ உலகு இரந்த கள்வர்க்கு-இராவ 
ணனைப்போலே தலை அறுத்து விட ஒண்ணாதபடி. கொடை 
என்ற ஒரு குணத்தை ஏறிட்டுக்கொண்டிருந்தான்‌ மாவலி, 
இம்திரன்‌ அரசை மிழந்து நின்றான்‌, இரண்டற்கும்‌ மாறு இல்‌ 
லாமல்‌ செய்யலாவது என்‌?” என்று, ? “ ஆயிரம்‌ பசுக்களைக்‌ 
கொடுத்த கைகள்‌! என்கிறபடியே, கொடுத்து வளர்ந்த 
கையைக்கொண்டு நீர்‌ ஏற்று அவனுக்குக்‌ கொடுத்த விரகர்க்கு. 
இதனால்‌, தலைவர்‌ *சால தூர தர்சி என்பதனைத்‌ தெரிவிக்கிறாள்‌. 
கோடியைக்‌ காணியாக்கினாற்‌ போன்று, பெரிய வடிவழகைக்‌ 
கண்ணாலே முகந்து அஅபவிக்கலாம்படி சிறுக்கனானாதலின்‌ 
ருறஸ்‌' என்றருள்‌. “£உண்டு ” என்று இட்டபோதெதொடு , 


1. ஸா - ஒரு கலவியும்‌ பிரிவும்‌ வேண்டாதபடியான ஈடையழகை 
யுடையவள்‌. ப்ரஸ்க்கலட்‌ தீ - புணர்ச்சியாலுண்டான துவட்சியால்‌ தடுமாறி, 
அடிமேல்‌ அடியாக இட்டுவக்தாள்‌. மதவிஹ்வலாக்ஷ£ - மதுபானம்‌ முதலியவை 
சளாவே தழுதழுத்த கோக்கை யுடையவளாக இருந்தாள்‌. ப்ரலம்ப காஞ்சீ 
குண ஹேம குத்ராஃஅரைதூல்வடம்‌ இழுப்புண்டு வரும்படி. படுச்கையிற்‌ 
டெர்தபடியே பேணாதே வர்தாள்‌. ஸலக்ஷணா - புணர்ச்சிச்‌ குறிகள்‌ காணலாம்‌ 
படி வந்தான்‌, லஷ்மண ஸக்கிதாகம்‌ ஐகாம - தாய்க்கு ஒளிப்பது உண்டோ 
என்று புறப்பட்டு வந்தான்‌, தாரா- தாரையானவள்‌. ஈமிதால்கயஷ்டி ₹-- 
உருகு பதத்தில்‌ வளைந்தவை நியிர்க்க ஒண்ணாதாப்போலே இத்‌ வட்டு நிரூப 
கம்‌ இவளுக்கு என்று சோற்றும்படி இருக்காள்‌. ஸ்ரீராமா. இஷ்‌. 83 : 87. அப்‌ 
படிப்பட்ட ஈடையழகாலே அவரைக்‌ அவக்கிச்‌ காரியங்கொள்ளவற்று இவை 
யும்‌ எஷ்று இருக்கிறாள்‌. 

2. இவ்‌ வாக்கியம்‌ ரசோக்தி, தாரை -, சிலேடை, 

9. ஸ்ரீராமா. யுத்‌. 21: 77. 


4. சாலரதர்சி - மிச்ச அ. ரத்திலுள்ளவற்றை எல்லாம்‌ அதிறெவர்‌, 


நான்கா நீ திருவாய்மொழி--பா. 8 106 


அற மூகமலர்க்து போம்படி EL தழும்பு ஏறின வடிவை 
யுடையனானான்‌ ஆதலின்‌, மாணுய்‌ என்றொள்‌. உலகு இரந்த : 
கள்வர்‌ என்பதற்கு, தன்‌ சங்கல்பத்தாலே உண்டாக்க உல 
கத்தைக்‌ ! * கொள்வன்‌ நான்‌ மாவலி மூவடி ? என்று இரந்த 
வஞ்சகர்‌ என்று பொருள்‌ அருளிச்செய்வர்‌ திருமாலை யாண்‌ 
டான்‌. எம்பெருமானார்‌, ஒன்றை நினைந்து ஒன்றைச்‌ செய்த 
வர்க்கு என்னு அருளிச்செய்வர்‌. அதாவது-மகாபலியை வஞ்‌ 
சித்ததும்‌ என்னை வ௫கரிக்கைக்காக என்றபடி. ஆயின்‌, இவள்‌ 
அச்‌ செயலுக்கு வசப்பட்டவளோ ? எனின்‌, மேல்‌, “பெரு 
ககிலம்‌ கடந்த நல்‌ அடிப்போது ?? என்று அன்றோ இவள்‌ 


6 “இல்லை""என்‌.று.கள்ளிக்கதவு அடைத்தபோதோடு வேற்றுமை “i 


ஆசைப்பட்டாள்‌; மேலும்‌, * “ உலகங்‌ கொண்ட, அடியன்‌ 
அறிவரு மேனி மாயத்த னாலும்‌, கொடிய என்‌ நெஞ்சம்‌ 
அவன்‌ என்றே கடக்கும்‌” என்றும்‌, ** அன்று ஒருகால்‌ 


வையம்‌ அளந்த பிரான்‌ வாரான்‌. என்று, ஒன்று ஒருகால்‌ 
சொல்லாது உலகு ” என்றும்‌ ௮ன்றோ இவள்‌ டெப்பது. திரு 
மங்கையாழ்வாரும்‌, * “ முன்னங்‌ குறளுருவாய்‌ மூவடி மண்‌ 
கொண்டு அளந்த, மன்னன்‌ சரிகைக்கே மாலாகிப்‌ பொன்‌ 
பயந்தேன்‌ ”' என்றார்‌. ஆக, இவர்கள்‌ எல்லாரும்‌ ஈடுபடுவது 
இச்‌ செயலுக்கேயாம்‌. 
மதியிலேன்‌ - பிரிகிற சமயத்திலே, ண போகாதேகொள்‌ ? 
என்றேனாலில்‌ இப்‌ பாடு படாது ஒழியலாம்‌ அன்றோ; அது 
செய்திலேன்‌; ஆதலால்‌, அ றிவுகேடியானேன்‌ என்‌ ருள்‌. வல்‌ 
வினையே மாளாதோ - இவள்‌ ஒரு தீர்க்கசிந்தயந்தி யாவள்‌. 
 மதியிலேன்‌ வல்வினையே மாளாதோ ” என்றதனால்‌, மதியினை 
யுடைய ஒருத்தியின்‌ வல்வினை மாண்டது என்பது உட்கோள்‌. 
அதாவது, சிந்தியந்தி என்பாள்‌ சதுரப்பாட்டினை யுடையளாய்‌ 
மாமியார்‌ முதலானாருடைய முன்னிலையிலேயே இருவினைகளை 
யும்‌ நீக்க மோக்ஷத்தினை அடைந்தாள்‌ என்னும்‌ சரிதம்‌ ஈண்டு 
நினைத்தல்‌ தகும்‌. ஆயின்‌; அவள்‌ இருவினைகளையும்‌ நீச்யெ 


1. திருவாய்‌, 8.8: 9. 


2 கை 1. 3: 10, 
8. கை 5. 8: 5. 
4. டே 5. 4: 10. 


5. பெரிய இருமொழி. 9. 4: 2. 
6. இச்தயர்‌,தி என்பவள்‌, ஓர்‌ ஆயர்‌ மடமகள்‌. அவளினின்று இவளை 
வேறுபடுத்திச்‌ சாட்டுகிறார்‌ £ இவள்‌ ஓழு திர்ச்ச சர்தயர்‌ இ ? என்று. 


100 இிருவாய்மொழி-முதற்‌ பத்த 


வாறு யாங்ஙனம்‌ ? எனின்‌; ! “ நருஷ்ணன்‌ பக்கலில்‌ பெஞ்சை 
வைக்கையாலே புண்ணியத்தின்‌ பலம்‌ அஅபவித்தாள்‌ ; ௮ம்‌ 
நினைவின்படி. அறுபவிக்கப்‌ பெறாமையால்‌ பாப பலம்‌ அஅப 
வித்தாள்‌ ; ஆகையாலே, நல்வினை தீவினைகள்‌ இரண்டனையும்‌ 
அரைக்கணத்தில்‌ அறுபவித்தாள்‌ ” என்று விஷ்ணுபுராணம்‌ 
கூறுகின்றது, ஒருதீதி- ஒருத்தி எனப்‌ பொதுவிற்‌ கூறின்‌, 
அறியுமாறு யாங்கனம்‌ 2 எனின்‌, எய்தவன்‌ கை உணராதோ? 
அதாவது -4 இன்ன காட்டிலே மான்‌ பேடை “ஏவுடனே 
டெம்து உழையாகின்ற.து ? என்று ஊரில்‌ வார்‌. த்தைமானால்‌ 
எய்தவன்‌ கை உணராதோ; நீ யன்றோ எய்தாய்‌? என்று 
சொல்லவேண்டா அன்றே 2 அவ்வாறே, ஒருத்தி என்ற அள ' 
வில்‌ பிரிக்க தலைவன்‌ உணர்வான்‌ என்பது. மேலும்‌, சம்சார 
விபூதியிலுள்ளாள்‌ இவள்‌ ஒருத்தியுமே யாவள்‌. ஏன்‌? அவ 
டணுடைய பிரிவால்‌ வருந்துமவர்‌ வேறு ஒருவர்‌ இலே ரா? 
எனின்‌, சம்சாரிகள்‌ புறப்பொருள்களில்‌ கோக்குள்ளவர்கள்‌ ; 
கித்தியசூரிகளுக்குப்‌ பிரிவு இல்லை; மற்றைய ஆழ்வார்கள்‌ 
இவளுக்கு உறுப்புக்களாக இருப்பவர்கள்‌. 

மதி எல்லாம்‌ உள்‌ கலங்க மயங்குமால்‌ என்னீரே - மதி 
கலங்கி-அ.றிவு அழிக்காள்‌ என்மின்‌. தன்‌ அறிவு அழிக்தாளாக 
அம்‌ நரம்‌ கொடுத்த அறிவு உண்டு என்று இருப்பர்‌; அதாவது, 
நாம்கொடுத்த அறிவுகொண்டு “என்னை அழைத்துக்கொண்டு 
செல்லும்‌ அச்செயல்‌ அவருக்குத்‌ தக்கதாம்‌” என்று பிராட்டி 
இருந்தது போன்று இருப்பள்‌ என்‌ றபடி. மதி எல்லாங்‌ கலங்கி- 
தாம்‌ மயர்வு அறுத்துத்‌ தந்த ஞானப்பரப்பெல்லாம்‌ கலங்கு 
கைக்கு உடலாயிற்று என்மின்‌; £ அறிவு தந்தார்‌ தாம்‌ அன்றோ 
என்னு அறிவிப்பீர்‌ என்றபடி, மேல்‌ எழச்‌ சிறிது கலங்கற்றா 
அம்‌ பின்பும்‌ காம்‌ கொடுத்த அறிவுஅன்றோ அப்படிக்‌ கலங்‌ 


1. ஸ்ரீவிஷ்ணுபுரா, 5. 18: 21, 23. 
2௨. எவுடனே - பாணத்தோடு. 


8. பூதத்தாழ்வாரைத்‌ தலையாகவும்‌, பொய்கையாழ்வார்‌ பேயாழ்வார்‌ 
சனைத்‌ திருச்சண்களாகவும்‌, பெரியாழ்வாரைத்‌ இருமுகமாகவும்‌, திருமழி 
சைப்பிரானைக்‌ கண்டமாகவும்‌, குலசேகராழ்வார்‌ திருப்பாணாழ்வர்களை த்‌ 
திருச்கரங்களாகவும்‌, £ தொண்டரடிப்பொடியாழ்வாமைத்‌ இருமார்பாகவும்‌, 
திருமங்சைமன்னனைச்‌ திறாசாபியாகவும்‌, மதுரகவிகளையும்‌ எம்பெருமானாரை 
யும்‌ இருவடிசளாகவும்‌ பெரியோர்‌ அருளிச்செய்வர்‌. 

4, ஸ்ரீராமா, சம்‌, 9: 30. 


5. “ அதிவுதச்தார்‌ தாமன்றோ ? என்றது, பச்திபின்‌ கிலையினையடைர்தீ 
ஞானத்தையன்றோ தர்தார்‌ என்றபடி, 


நான்காந்‌ இருவாய்மொதி--பா. 8, 4 197 


குமோ! என்பர்‌; மதி எல்லாம்‌ உள்கலங்‌-தாம்‌ தந்த மயர்வறு 
மதி நலம்‌ எல்லாம்‌ அடிமண்டியோடே கலங்க என்மின்‌ ; 
அத்தனையோ! காம்‌ இருந்தோமே ! பின்பு சாம்‌ போனவாறே | 
அறிவுகொடுத்துக்‌ கொள்ளுகிறோம்‌ என்னு இராமல்‌, மயங்கு 
மால்‌ முடியும்‌ தசையாயிற்று என்மின்‌. “மயங்கனொள்‌” என்னில்‌- 
* இனிப்‌ போனால்‌ செய்வது என்‌? என்ற இருப்பர்‌; ஆதலால்‌, 
 மயங்குமால்‌ ? என்மின்‌ என்கிறாள்‌. உங்கள்‌ தலையில்‌ பழியைத்‌ 
அடைக்கப்‌ பார்மின்‌; அறிவித்த பின்பு வாராது ஒமியின்‌ 
அவனீஅ அன்றோ பழிச்சொல்‌ ! என்பாள்‌ 6 என்னீரே என்‌ 
கறுள்‌. இனி, அன்பக்குரல்‌ கேட்பின்‌ பொறுக்கமாட்டான்‌, 
£அறிவிப்பீர்‌ என்பாள்‌ *என்னிம்‌? என்கிறாள்‌ எனலுமாம்‌. 
அருளாழி அம்மான்‌ ஆகையாலே வருவர்‌ என்றபடி. இனி, 
உங்களுக்குச்‌ சொரூபம்‌, அவனுக்குக்‌ குணம்‌, எனக்குச்‌ 
சத்தை, உங்களுக்கு ஒரு வார்த்தை என்பாள்‌, * என்னீறே! 
என்ூருள்‌ எனலும்‌ ஒன்று. (8) 
87 
என்‌ நீர்மை கண்டு இரங்கி இது தகா.து என்னாத 
என்‌ நீல மு௫ல்வண்ணர்க்கு என்சொல்லியான்‌ சோல்லுகேனோ 
நன்‌ நீர்மை இனியவர்கண்‌ தங்காதஎன்‌ நரொருவாய்ச்சொல்‌ 
நன்‌ நீல மகன்றில்காள்‌! நல்குதிரோ நல்கீரோ. 


பெர - றை3---ஈல்ல நில நிறத்தினையுடைய மகன்றில்‌ என்னும்‌ 
பறவைகளே! என தன்மையைக்‌ கண்டிருக்கும்‌, இரங்‌, பிரிந்து 
தங்‌ இருத்தல்‌ தகாதது என்று நினையாத, என்னுடைய நீல முகில்‌ 
போன்ற நிறத்தினையுடைய தலைவர்க்கு என்ன வார்த்தையினைச்‌ 
சொல்லி கான்‌ சொல்லப்‌ போகிறேன்‌ ; ஈல்ல உயிரானது இனி அத்‌ 
தலைவியின்‌ பொருட்டு அவளிடத்தில்‌ தங்யிரா த என்று ஒருவார்த்தை 
சொல்லுதலைச்‌ செய்வீர்களா ? மாட்டீர்களா ? என்கிறாள்‌. 


வீ -கு ௫ மூன்றாம்‌ அடியிலுள்ள நீர்மை என்பத; ஆகுபெயராய்‌ 
உயிரைக்‌ காட்டிற்று, அவர்‌ கண்‌ - அவர்‌ பொருட்டு; கான்காவதன்‌ 
சண்‌ ஏழாவது மயங்கிய உருபு மயக்கம்‌, இணி, அவரிடத்தில்‌ எனக்‌ 
கோடலுமாம்‌. வாய்‌ - சொல்‌. சொல்‌: முதனிலைத்‌ தொழிற்‌ பெயர்‌. 
சொல்லுதலை ஈல்குதிரோ, ஈல்ரோ எனக்‌ கூட்டுக, மகன்றில்‌ என்ப, 
நிர்வாழ்பறவை; இ௮ ஆணும்‌ பெண்ணும்‌ பிரிவின்‌ தி வாழுமியல்பின ௮, 
* பூவிடைப்‌ படினும்‌ யாண்டு கழிக்தென்ன, நீருறை மகன்றில்‌ புணர்ச்சி 
போல ” (குஅர்‌, 57) என்றார்‌ பிறரும்‌. 


198 திருவாய்மொநி முதற்‌ பத்த 


ஈடு :--நாலாம்பாட்டு, அஅபவித்தாலும்‌ மாளாதது நான்‌ 
பண்ணின பாபமேயோ! என்றாள்‌ மேல்‌; இவள்‌ அ௮.நுபவித்‌ 
காளோ பின்னை? எனில்‌, ஆம்‌, அதுபவித்தாள்‌ ; அவன்‌ 
அரைக்கணம்‌ தாழ்ம்‌.து முகம்‌ மாற வைத்தபோதே எல்லாம்‌ 
அநுபவித்தாள்‌ அன்றே, இவ்‌ வளவிலே சில மகன்‌ றில்கள்‌, 
காம்‌ உதவி சிறிதாயினும்‌ செய்வதற்கு நல்ல சமயம்‌? என்று 
நினைக்து (கரங்கள்‌ இவ்விடத்திற்குச்‌ செய்யவேண்டுவத என்ன” 
என்னு வந்து முகங்காட்டினவாகக்‌ கொண்டு, அவற்றைப்‌ 
பார்த்து, £ என்மிலையைக்‌ கண்டும்‌ இரங்காதே போனவனுக்கு 
நான்‌ எத்தைச்‌ சொல்லுவது ?' என்று ஆசையற்றவளாய்‌; 
பின்னரும்‌ ஆசைப்பெருக்காலே, பலகால்‌ சொல்‌ மறுத்தார்ச்‌ ' 
குச்‌ சொல்‌.லுவாரைப்‌ போன்று, இத்தனையுஞ்‌ சொல்லவல்லீர்‌ 
களோ? மாட்டீர்களோ? என்‌ ருள்‌. 


என்‌ நீர்மை கண்டு இரங்க இதுககாத என்னாத-என்‌ நீர்மை 
யுண்டு - என்‌ மென்மை இதனைக்‌ கண்டு அருள்‌ செய்து : நாம்‌ 
பிரியுமது தகாது? என்னாதே பொகட்டுப்‌ போனவர்க்கு. பட்‌, 
உரை ஒரு தமிழ்ப்‌ புலவர்‌ “கேட்டு இரங்கி என்னாது, “கண்‌ 
டி.ரங்க? என்னப்‌ பெறுமோ?” என்ன, “அணைத்த கை 
செ௫ழ்த்த அளவிலே வெளுத்தபடி கண்டால்‌ பிரியத்‌ தகாது 
என்னு இருக்க வேண்டாவோ ” என்ன அருளிச்செய்தார்‌. 
கேட்ட புலவர்‌, இவ்வாறு நிகழ்வதும்‌ உளதோ? என்ன, 
1 புல்லிக்‌ கடந்தேன்‌ புடைபெயர்ந்தேன்‌ அவ்வளவில்‌, 
அள்ளிக்‌ கொள்வற்றே பசப்பு”, *₹காதலர்‌ தொடுவுழி தொடு 
வுதிமீங்‌டி, விடுவுழி விடுவுழிப்‌ பரத்தலானே” என்பனபோன்‌ ற 
தமிழ்ப்பாக்களை நீ அறியாயோ? என்று அருளிச்செய்தார்‌, 
என்‌ நீல முதில்‌ வண்ணர்க்கு என்‌ சொல்லி யான்‌ சொல்லு 
கேனோ - இம்‌ நிலையிலும்‌ £ என்னுடையவன்‌ ?: என்னும்படி 
கலந்தபோது முகங்கொடுத்தவன்‌ ஆதலின்‌ ₹ என்‌ நீல முகில்‌ 
வண்ணர்க்கு  ஏன்றொள்‌. திருமுகம்‌ மறுத்துப்‌ போனவர்க்கு 
எத்தைச்‌ சொல்லுவது என்னும்‌ நினைவாலே, அவர்க்கு கான்‌ 
சொல்லி விடுவது எத்தை என்‌ இருள்‌. இங்ஙனம்‌ சொல்லுவான்‌ 
என்‌? என்னில்‌, கண்டு இரங்காதவரோ கேட்டு இரங்கப்‌ 
போன்றார்‌ என்னுமதனாலே. ஆயின்‌, கண்டானே? என்னில்‌, 
ஏன்‌ 2£ கண்டிலனோ? கலக்கிற சமயத்தில்‌ கை நெகிழ்த்த 
இடமெல்லாம்‌ வெளுத்தபடி. கண்டிருப்பானே. 


1. இருக்குறள்‌, 1187. 
2, குதச்தொசை, 899. 


நான்காந்‌ திருவாய்மொழிபா. 4 199 


இனி, என்நீர்மை கண்டு இரங்கி இது தகாது என்னாத 
என்‌ நீல முகில்‌ வண்ணர்‌ என்பதற்கு, இவ்‌ வளவிலே என்னை 
வந்து அணேர்தவராய்‌ என்‌ நிலையைக்‌ கண்டு இதற்கு ஒரு 
போக்கடி பாராமல்‌, உங்கள்‌ பக்கல்‌ கேட்டு அறிய இருக்கற 
வர்க்கு என்று உரைத்தலுமாம்‌. அவனை அறுபவிக்குமதிலும்‌, 
அவனைப்‌ பிரிங்து கோவுபடுகின்‌ உ தன்‌ தன்மையைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு டெத்தல்‌ அமைந்ததாக இருத்தலின்‌ * என்‌ நீர்மை * 
என்றொள்‌. தன்‌ நிலை தானும்‌ தனக்கும்‌ பேச்சுக்கு நிலம்‌ அல்‌ 
லாமல்‌ இருத்தலின்‌ “இது? என்‌ கருள்‌. முதன்முதலில்‌ வடிவைக்‌ 
காட்டியே என்னைத்‌ தனக்கே உரிமையாக்கினார்‌ ; அவ்‌ வடி.விழ்‌ 
புகர்‌ இப்பொழுது அகவாயிலும்‌ சிறிது உண்டாகப்‌ பெற்றது 
இல்லையே என்பாள்‌ *என்‌ நீல வண்ணம்க்கு? என்றோள்‌. 
ஆயின்‌, மனத்தில்‌ தண்ணளி இல்லையோ? எனின்‌, !“ யாமுடை 
ஆயன்தன்‌ மனங்‌ கல்லாலோ ” என்ற இவள்‌ கானே மேல்‌ 
கூறுவள்‌. என்ன பாசுரத்தை இட்டு எத்தை கான்‌ உங்களுக்‌ 
குச்‌ சொல்லி விடுவேன்‌ என்பாள்‌ * என்‌ சொல்லி யாணன்‌ சொல்லூ 
கேனோ? என்கிறாள்‌. ஆயினும்‌, நாங்கள்‌ சென்று கூறின்‌ 
வாராது இரான்‌ ; என்ன, நான்‌ சொல்லி விட இருக்றெவர்‌, 
நீங்கள்‌ சொல்லும்‌ அளவையோ பார்த்திருக்கிறார்‌; * திருமுகம்‌ 
மறுத்தவன்‌ கடையீட்டுக்குக்‌ கேட்கப்‌ போகின்றானே 2” கண்டு 
இரங்காதவர்க்கு கான்‌ எத்தைச்‌ சொல்லுவது என்று 
ஆசை அற்றவளாய்‌, பின்னையும்‌ ஆசையின்‌ மிகுதியினாலே, 
3: இச இருஷ்ணன்‌ பிதற்று ஒழிய வேறு ஒன்று இல்லையோ | 
என்று கூறிய ஆய்ப்பெண்கள்‌, கலந்த நம்மை அன்றோ 
வேண்டான்‌ அ௮வன்‌,பெற்ற தாயைக்காணவாடலும்‌ இங்ஙனே 
ஒருக்கால்‌ போதானேோ ” என்று கூறியது போன்று கூறு 
கின்றாள்‌ மேல்‌: 
நல்‌ நீர்மை - நல்‌உயிர்‌. இனி - ஆன அளவும்‌ * கால்கட்டிப்‌ 
பார்த்தாளாதலின்‌ இனி? என்கிறாள்‌. அவர்கண்‌ தங்காது - 
சேஷியான உம்முடைய பக்கலில்‌ தங்கில்‌ தங்கும்‌ அத்தனை. 


1. தருவாய்‌. 9. 9: 5. 

2. “திருமுகம்‌ மறுத்தவன்‌ கடையிீட்டுக்குக்‌ கேட்கப்‌ போகின்றானோ? 
என்றது, பிரதானனான அரசன்‌ ஓலையை மறுத்தவன்‌, கணக்கன்‌ க கேட்‌ 
கப்‌ போகின்றானோ ! என்றபடி. 

3. ஸ்ரீ விஷ்ணுபுமா. 5. 24: 15. 

4. தால்‌ கட்டிப்‌ பார்த்தல்‌ ஈ சிலேடை : போசன்‌ றவர்களை த்‌ சடுத்சல்‌; 
சாற்றினைக்‌ கட்டுதல்‌, 


200 திருவாய்மொழி-முதற்‌ பத்து 


அதாவது, பிராட்டி, பெருமாள்‌ பக்கல்‌ குறைமேயாய்‌, தன்‌ 
பக்கல்‌ குறை தோற்று தபடி வார்த்தை அருளிச்செய்கவாறே, 
“காமோதாம்‌ இங்கு ஈன்றாகச்‌ செய்தோம்‌, பெருமாளைப்‌ 
பிரிந்க பின்னர்‌ முடிக்தது என்னும்‌ வார்த்தை கேட்கப்‌ 
, பெற்றது இல்லையே” என்ன, 1 மாதா என்றும்‌ பிதா என்‌ 
அம்‌ பலர்‌ பக்கலிலும்‌ * பாலிபாயக்‌ கூடியதான அன்பை, 
பெருமாள்‌, என்‌ ஒருத்தி பக்கலிலும்‌ ஒரு மடைசெய்து போம்‌ 
| தார்‌; அவர்‌ இவ்‌ ஆற்றுமையாலே * உண்ணாது உறங்காது 
ஒலிகடலை ஊடு அஅத்துக்கொண்டு வர, விடாயன்‌ தண்ணீர்ப்‌ 
பந்தலில்‌ வந்ததும்‌ சால்‌ உருண்டு டெக்தது போன்று ஆக 
ஒண்ணாது என்று மோக்கியிட்டு வைத்தேன்‌ அத்தனை ; 
அவரைக்‌ கண்ட பிற்றை காள்‌ இருக்தேனாகில்‌ காண்‌ நீ இவ்‌ 
வார்த்தை சொல்லுவது ” என்று கூறியது போன்று; தலைவ 
ராகிய உம்‌ பொருட்டுத்‌ தங்கின்‌ தங்கலாம்‌ என்றபடி. ஒரு 
வாய்ச்‌ சொல்‌ - ஒரு சொல்‌ சொல்ல அமையும்‌. 
நன்நீலம்‌ மகன்றில்காள்‌ - அவர்‌ நீலமுகில்‌ வண்ணராய்‌ 
இருந்தார்‌, நீங்களும்‌ நீலமகன்‌ றில்களாய்‌ இருந்தீர்கள்‌; செய 
அம்‌ அவரைப்‌ போன்று இருப்பீர்களோ ? என்றபடி. * நல்‌ 
குதிரோ நல்‌€ரோ - செய்வீர்களோ? மாட்டீர்களோ ? முதல்‌ 
வார்த்தையிலேயே பதின்கால்‌ சொல்‌ மறுத்தாரைச்‌ சொல்லு 
மாறு போன்று, ஆற்றாமையின்‌ கனத்தாலே : நல்குதிரோ நல்‌ 
கரோ ' என்‌ ருள்‌. (4) 


88. 
தல்கத்‌ தான்‌ காத்தளிக்கும்‌ பெரரறில்‌ ஏழும்‌ வினையேற்கே 
நல்கத்தான்‌ ஆகாதோ நாரணனைக்‌ கண்டக்கால்‌ 
மல்குநீர்ப்‌ புனல்படப்பை இரைதேர்வண்‌ சிறுகுருகே ! 
மல்கு நீர்க்‌ கண்ணேற்கு ஓர்‌ வாசகங்கொண்‌ டருளாயே. 


1. ஸ்ரீராமா சும்‌ 36: 90. இங்கு, 
ஊணிலா யாக்கை பேணி உயர்புகழ்‌ குடாது உன்முன்‌ 
காணிலாது இருந்தேன்‌ அல்லேன்‌ ஈவையறு குணங்கள்‌ என்னும்‌ 
பூணெலாம்‌ பொறுத்த மேனிப்‌ புண்ணிய மூர்த்தி தன்னைக்‌ 
காணலாம்‌ இன்னும்‌ என்னும்‌ காதலால்‌ இருந்தேன்‌ கண்டாய்‌. 
என்ற அருமைச்‌ செய்யுள்‌ கினைவிற்கு வருன்றது. (கம்ப, யுத்‌. 1603.) 
2.” பாலிபாய்தல்‌ - பிரிர்துபோதல்‌, ஒருமடைசெய்து - ஒருமுசமாக்கி, 


3. “உண்ணாது உறங்காது ஒலிகடலை யூடுஅறுத்தப்‌ 
பெண்ணாக்கை யாப்புண்டு தாமுற்ற போது எல்லாம்‌ ?? 
ள்‌ 1 4 (காய்ச்‌. திரு. 11; 75 


நான்காந்‌ திருவாய்மொழி--பா. 5 201 


பெர & ரை 3--மிக்குப்‌ பெருகுர்‌ தன்மை வாய்ந்த தண்ணீரை 
யுடைய தோட்டங்களில்‌ இரையாகய மீன்களைத்‌ தேடுன்ற கொடை 
யமினையுடைய சிறிய குருகே! உலகங்கள்‌ ஏழனையும்‌ தானே விரும்பி 
அவற்றிற்கு வி நப்பமில்லாதனவற்றை நீக்கிக்‌ காப்பாற்றுனெற காரா 
யணனைக்‌ கண்டால்‌, எனக்குத்‌ இருவருள்புரிதல்தான்‌ தகாததோ ? 
என்று கூறி, அவர்‌ கூறுகன்றது ஒரு வார்த்தையைக்‌ கேட்டு வந்து, 
நிறைந்த நீர்‌ பொருந்திய கண்களையுடைய எனக்குச்‌ சொல்லியருளல்‌ 
வேண்டும்‌, 

வீ- கு ஈல்‌ - விரும்பி; “(ஈறுமலர்க்‌ கோதாய்‌ ஈல்கனை 
கேளாய்‌ ” (மணிமேக, 12: 56.) என்ற இடத்தும்‌ இப்‌ பொருள்படு 
தல்‌ காண்க. பொழில்‌ - உலகம்‌; “£ முன்னும்‌ ஒருவர்‌ இரும்பொழில்‌ 
மூன்றற்கும்‌? (திருக்கோ. 1380,) என்றார்‌ மணிவாசகரும்‌, “வாரி 
வளங்குன்றிக்‌ கால்‌ '? (திருக்குறள்‌) என்புழிப்போன்‌.று, கண்டக்கால்‌ 
என்பது வினையெச்சம்‌. படப்பை-தோட்டக்கூ.று ; “£ பூவிரி படப்பைப்‌ 
புகார்மருங்கு எய்தி? என்பது சிலப்பதிகாரம்‌, குருகு என்பத, ஒரு 
பறவை விசேடம்‌ ; இது நாரையின்‌ இனத்தைச்‌ சார்ந்தது. 


நடு 5 ஜந்தாம்‌ பாட்டு. முடிவார்க்கு வேண்டா அன்றே? 
ஆதலால்‌, எங்களை விடீர்‌ ; ஜிவிக்க நினையும்‌ தமக்குத்தாம்‌ 
வேண்டாவோ? என்கிறுள்‌. அதாவது, தம்முடைய மாரா 
யணன்‌ என்னும்‌ பெயர்‌ ! ஒறுவாய்ப்‌ போகாமல்‌ நோக்கிக்‌ 
கொள்ளச்‌ சொல்‌ என்‌ ருள்‌. 


நல்‌இத்‌ தான்‌ காத்து அளிக்கும்‌ பொழில்‌ எழும்‌ - உலகங்‌ 
களைக்‌ காப்பாற்றும்போது, செய்து தீரவேண்டுமே என்ற 
எண்ணத்தோடு அன்றிப்‌ பேறு தன்னதாகக்‌ காக்கன்றா 
தலின்‌ “ நல்கி” என்கிறாள்‌. அதாவது, எனக்குத்‌ தன்‌ பக்கல்‌ 
உண்டான காதல்‌, தனக்கு உலகத்திலே உண்டாய்க்‌ காக்கின்‌ 
ரான்‌ என்றபடி. விரும்புவார்‌ இல்லாதிருக்கவும்‌, தானே காக்‌ 
கின்று தலின்‌ * தமண்‌ ? என்கிறாள்‌. காத்தளித்தல்‌ என்பது - 
விருப்பமில்லாதன வற்றை நீக்கி விரும்பு ன்‌ றவற்றைக்‌ 
கொடுத்தல்‌. உலகம்‌ ஏழு தீவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டிருத்த 


1. ஒனுவாய்ப்‌ போதல்‌ - குறைந்து போதல்‌ 

2. ஏழுஇவுகள்‌- நாவல்‌, இறவி, ரவுஞ்சம்‌, குசை, இலவம்‌, தெங்கு, 
புட்கரம்‌ என்பன. உலகத்தின்‌ று பிரிவுகளாகயெ தீவுகளையும்‌ உலகம்‌ என்ற 
சொல்லால்‌ அருளிச்செய்றொர்‌ ; “மாயோன்‌ மேய காடுறை உலகமும்‌ ?? 
(பொ. அசம்‌, 54) என்ற சூத்திரத்தில்‌, ஆரியர்‌ தொல்காப்பியனார்‌. உலகச்‌ 
திற்கு உட்பட்ட சிறு சிறு பகுதிகளையும்‌ உலசம்‌ என்ற சொல்லாற்‌ குறித்தனர்‌. 
26 ்‌ ட 4 


i 


202 திருவாய்மொழி முதற்‌ பத்த 


லின்‌, * பொழிலேமும்‌ ? என்கிறாள்‌. அன்றி, இவ்‌ உலகம்‌, ஒழ்‌ 
உலகம்‌ என்னும்‌ இவ்‌ இரண்டனையும்‌ ஒன்றாகக்‌ கொண்டு, அத 
னோடு ! மேலே உள்ள ஆனு உலகங்களையும்‌ சேர்த்து ஏழாகக்‌ 
கோடலும்‌ அமையும்‌. ஆக, தன்‌ சரிரத்தைப்‌ பாதுகாத்துக்‌ 
கோடல்‌ அன்பினாலே ஆதலின்‌; * தான்‌ நல்கி கரத்து அளிக்‌ 
கும்‌ பொழிலேரும்‌ நாரணன்‌ ' என்றொள்‌. வினையேற்கே நல்கத்‌ 
தான்‌ ஆகாதோ - தம்‌ மக்களைப்‌ பாதுகாத்தல்‌ ஆகாதோ? 
நாட்டுக்கு இட்ட நினைப்பு அம்தப்புரத்துக்கு அரிதாக வேண்‌ 
டுமோ? என்றபடி. ” கடலிலே ஏற்றமிட்டுத்‌ தண்ணீர்‌ அரி 
தாம்படியான பாவத்தைப்‌ பண்ணுவேனே என்பாள்‌ “வினை 
யேன்‌ ? என்றொள்‌. இனி, நல்‌கத்‌ தான்‌ காத்து அளிக்கும்‌ 


 பொழிலேமும்‌ என்பதற்கு, பெயர்‌ வேறாகவும்‌ உருவம்‌ வேறாக 
| வும்‌ பிரிப்பதற்குத்‌ தகுதி இன்றிக்‌ டெந்த அன்று, யார்‌ 


இரும்து விரும்ப, இதனை உண்டாக்னொன்‌ ? நீறு பூத்த நெருப்‌ 
புப்‌ போன்று, தான்‌ என்ற சொல்லுக்குள்ளேயாய்‌, தன்னை 
இட்டுப்‌ பேச வேண்டி. இருந்த அன்று, தன்மேலே ஏறிட்டுக்‌ 
கொண்டு மோக்கி அளிப்பவன்‌ என்றும்‌, வினையேற்கே கல்கத்‌ 
தான்‌ ஆகாதோ என்பதற்கு, இல்லாத அன்று உண்டாக்கி 
னன்‌; உண்டாக்கியதற்குப்‌ பலன்‌ கருமத்தை ஏறிட்டுக்‌ 
கைவிடுகையோ | என்றும்‌ பொருள்‌ கூறலுமாம்‌. 


நா. ரணனக்‌ கண்டக்கால்‌ - உயிர்க்‌ கூட்டங்களினுடைய 
சொரூபம்‌ நிலைபேறு முதலியவைகள்‌ தனக்கு அதிகமாய்‌, 
இவை பிரகாரமாகத்‌ தான்‌ பிரகாரியாய்‌, இவற்றிலே ஒன்று . 
குறையிலும்‌ தன்‌ இழவாம்படி இருக்கையாலே நாராயணன்‌ 
என்று விருது ஊதிக்கொண்டு திரிறெவரைக்‌ கண்டால்‌. இங்கு, 


1. மேலே உள்ள ஆறு உலகங்கள்‌ - புவர்லோகம்‌, சுவர்லோகம்‌, மகர்‌ 
லோகம்‌, ஜனலோகம்‌, தபோலோகம்‌, சத்‌ இயலோகம்‌ என்பன. 


2. “கடலிலே ஏற்தமிட்டுத்‌ தண்ணீர்‌ அரிதாம்படியான பாவத்தை ? 
என்றது; கடவிலே ஏற்றமிட்டு இறைத்தும்‌ தண்ணீர்‌ பெறாத ஒருவனைப்‌ 
போன்று, சர்வ ரக்ஷகனைப்‌ பற்றிவைத்தும்‌ சான்‌ விரும்பிய பொருள்‌ இடை 
யாசபடியான பாவம்‌ என்பது பொருளாம்‌. இங்குத்‌ தண்ணீரைப்‌ போன்றது 5 
ஜீவனம்‌. 

8ஃ “யார்‌ இருந்து விரும்ப? என்றது, “ தரன்‌ ?? என்ற சொல்லின்‌ 
பொருள்‌. * இதனை உண்டாக்கனொன்‌ ? என்றது, ££ நல்‌ ? என்ற சொல்லின்‌ 
பொருள்‌. £ நீறுபூத்த செறுப்புப்போன்‌ று தன்‌ மேலே யேறிட்டுக்கொண்டு ? 
என்ற த; “காத்து?” என்ற சொல்லின்‌ பொருள்‌. “ரோக்‌ அளிப்பவன்‌ ? 
என்றது “ 6 அளிக்கும்‌ ? என்ற சொல்லின்‌ பொருள்‌, 


நான்காந்‌ திருவாய்மொழி பா. 5 203 


இப்‌ பெயர்‌ ! காரண இடுகுறியோ ! என்‌ றிரும்தோம்‌; கள்ளிச்‌ 
.. செடிக்கு மஹா விருக்ஷம்‌ என்னு பெயர்‌ இருப்பதைப்‌ போன்‌ 
றது ஒன்றோ ! என்று கேளுங்கள்‌ என்ற தொனிப்‌ பொருளும்‌ 
தோன்றும்‌. மல்கு நீர்ப்‌ புனல்‌ படப்பை இரை தேர்‌ வண்‌ சிறு 
குருகே - பெருகாகின்றுள்ள நீரையுடைத்தான கொடித்‌ 


தோட்டங்களிலே பேடையின்‌ வாய்க்கு அடங்குவது தடு ௮ல்‌ 
. ௪. » . ௬ பச ள்‌ 
கின்ற குருகே. கயல்‌ உகளாகிற்கவும்‌ பேடையின்‌ வாய்க்‌ 


அடங்குவது தேடுசன்றது ஆதலின்‌ இரை தேம்‌” என்கிறாள்‌. 
* “பஷ$்ளுப்‌ பிள்ளைக்கு இரை தேடும்‌ புள்ளம்பூதங்குடி.தானே”? 
என்றார்‌ திருமங்கைமன்ன னும்‌. இதனால்‌, அதன்செயல்‌ தனக்கு 
என வாழாமையாய்‌ நீதது என்கிறாள்‌. கைப்பட்ட இரை 

யினைத்‌ தன்‌ மிடற்றுக்குக்‌ ழே இழித்தாது ; ஆதலின்‌ வண்‌ நத 
குருகே” என்கிறாள்‌. வண்மை - கொடுத்தல்‌; அழகுமாம்‌. கான்‌ ன 
உண்ணாவிரதத்தோடு இங்கே தங்கியிருக்க, நினையாமல்‌ இருக்‌ 

கின்ற அவனைப்‌ போல்‌ அல்லை நீ என்பது குறிப்பு.காரியகாலத்‌, 

தில்‌ பூனையின்‌ தன்மையினை அடைதல்‌ வேண்டா; தூது 
போகையில்‌ பயின்‌.று இருப்பாரைப்‌ போன்று இருக்கின்றாய்‌ 
என்பாள்‌ “ சிறுகுருகே ' என்‌ இருள்‌. 


மல்கு நீர்க்‌ கண்ணேற்கு ஓர்‌ வாசகங்‌ கொண்டு அருளாய்‌- 


இணவ ருதம்‌ இருசகறபடி பாரான்‌ என்பான்‌ அன்று. 
நீர்க்‌ கண்ணேன்‌” என்‌ ஜறுள்‌. ஆயின்‌, குருகு இரைதேடுவதனை [| _— 
விட்டு இதனைப்‌ பார்க்குமோ ? எனின்‌, இங்கும்‌ £ சேலும்‌ கய id 
அம்‌ உண்டாகையாலே பார்க்கும்‌. இனி, தன்னை, கண்ண 

நீரைக்‌ கொண்டே நிரூபிக்க வேண்டியிருத்தலின்‌ : மல்கு நீர்க்‌ 
கண்ணேன்‌”' என்றொள்‌ எனினும்‌ அமையும்‌, ஆயின்‌, கிரூபிப்‌ 
பதற்குக்‌ கண்ணீர்‌ எப்பொழுதும்‌ இருக்குமோ? எனின்‌, கல 

வியில்‌ ஆனந்தக்கண்ணீரும்‌, பிரிவில்‌ சோகக்கண்ணீரும்‌ 

மாறி மாறி இருக்கும்‌. * மறுப்பரோ ” என்னும்‌ அச்சத்தால்‌, 

மேரே உடம்பைத்‌ தரவேண்டும்‌ என்று சொல்லாளாகி “வாச 

கங்‌ கொண்டு ' என்கிறாள்‌, மறுக்கும்‌ வார்த்தையும்‌ அமையும்‌; 


1. காரண இடுகுறிப்‌ பெயராவது - அவயவப்பொருள்‌ நிறைர்ததாய்‌ 
அச்‌ சொல்லே அதற்கு அசாதாரணமான பெயராக இருத்தல்‌. கள்ளிக்கு, 
மஹாவிருக்ஷம்‌ என்ற பெயர்‌ இடுகுறி. 

2. பெரிய திருமொழி. 5. 1: 2. 

்‌ 8. சேலும்‌ கயலும்‌. என்பன “ மீன்‌ விசேடங்கள்‌, இங்குச்‌ கண்களைக்‌ 
குறிக்றொள்‌; '£ சேலேய்‌ கண்ணியறாம்‌ ??, (£ சயலோ அமகண்கள்‌ ?? என 
வருதல்‌ சாண்ச, 


/ 


904 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


அவர்‌ பக்கல்‌ உள்ளது ஒன்றே வேண்டுவது என்னும்‌ நினை 
வினள்‌ ஆதலின்‌ * ஓம்‌ வாசகம்‌ £ என்கிறாள்‌. ஆயின்‌; மறுக்‌ 
கும்‌ வார்த்தை இவளுக்கு உத்தேஸ்யம்‌ ஆமோ? எனின்‌; 
1 “தாரான்‌ தரும்‌ என்ற இரண்டத்தில்‌ ஒன்‌ றதனை, ஆரானும்‌ 
ஒன்னாதார்‌ கேளாமே சொன்னக்கால்‌ ” என்றார்‌ பரகால 
காயயொர்‌. ? 4 செம்மையுடைய திருமார்வில்‌ சேர்த்தானேலும்‌ 
ஒரு ஞான்று, மெய்ம்மை சொல்லி முகம்‌ கோக்க விடைதான்‌ 
தருமேல்‌ மிக ஈன்றே” என்றார்‌ சூடிக்கொடுத்த சுடர்க்கொடி 
யார்‌. £ கூவிக்‌ கூவி ரெஞ்சருகிக்‌ கண்பனி சோரமின்றால்‌, 
பாவி நீ என்று ஒன்று சொல்லாய்‌ பாவியேன்‌ காண வந்தே? 
என்றார்‌ இவ்‌ ஆழ்வார்‌ நாயகியும்‌. தான்‌ *ஜனக குல சந்தரியா 
யிருக்தும்‌, பறவைகளைப்‌ பார்த்து * அருனாய்‌? என்கிறாள்‌ ; 
அப்‌ பறவைகளால்‌ தனக்குக்‌ கஇடைப்பது பகவத்‌ விஷயம்‌ 
அகையாலே. “ நம்பியேறு திருவுடையான்‌ தாசர்‌ திருநாட்‌ 
டுக்கு நடந்தார்‌” என்ன பட்டர்க்கு விண்ணப்பஞ்‌ செய்ய, 
பட்டர்‌ துணுக்கு என்‌ று எழுந்து கின்ற, “அவர்‌ ஸ்ரீவைஷ்ண 
வர்களுடன்‌ பரிமாறும்படிக்குத்‌ இருசாட்டுக்கு எழுர்தருளினர்‌ 
என்ன _வேண்டுங்காண்‌ ?? என்று அருளிச்செய்தார்‌ என்ற 


ஐதிஹ்யம்‌ இங்கு ஓர்தல்‌ தகும்‌. (5) 
89. 


அருளாத நீர்‌ அருளி அவர்‌ ஆவி அவராமுன்‌ 
அருள்‌ ஆழிப்‌ புட்கடவீர்‌ அவர்வீதி ஒருநாள்‌ என்று 
அருள்‌ ஆழி அம்மானைக்‌ கண்டக்கால்‌ இதுசொல்லி 
யருள்‌ஆழி வரிவண்டே ! யாமும்‌ என்‌ பிழைத்தோமே. 
பொ - ரை3_வட்ட மான வரிகளையுடைய வண்டே | அருட்கட 
லான எம்பெருமானைக்‌ கண்டால்‌, அருள்‌ செய்யாத நீர்‌ திருவருள்‌ 
புரிந்‌ த, தலைவீயினுடைய உயிர்‌ உலர்வதற்கு முன்னர்‌, ௮ருட்கடலான 
கருடப்‌ பறவையினை அவர்வீதியில்‌ ஒருகாள்‌ மட்டும்‌ செலு த்துவீர்‌ 
என்று இவ்‌ வார்த்தைகளைச்‌ சொல்லியருள்‌ ழ வாராத தாமே யன்றி 
யாமும்‌ எக்குற்றத்தைச்‌ செய்தோம்‌ ? 


il சிறிய திருமடல்‌, 
2, சாய்ச்சியார்‌ இருமொழி, 18: 9. 
௨ இருகால்‌; & 7: 8. 


4, ஜனசஞுலசுர்தரி - தரபிராட்டி, இப்பதிகத்தின்‌ முன்னுரையைச்‌ 
சாண்ச, 


» 


நரன்கா நீ திருவாய்மொழி பா. 6 205 


வி - கு: அரறாளி என்பதனைக்‌ கடவீர்‌ என்பதுடன்‌ முடிக்க. 
கண்டக்கால்‌ - வினையெச்சம்‌. யாம்‌ என்பஅ, தனித்தன்மைப்‌ பன்மை, 
உம்மை - எச்ச உம்மை, வண்டு ? அம்பியின்‌ இனத்தைச்‌ சார்ந்தது ; 
நன்மணத்தேமட்டும்‌ செல்லும்‌ இயல்பின அ என்பர்‌ ஈச்னார்க்கினியர்‌, 
(சிந்தாமணி. 893. செய்‌. உமை,) 
ஈடு:--ஆரும்பாட்டு, எங்கள்‌ ஆற்றாமை நீக்லெராயினும்‌ 
தம்முடைய நாராயணன்‌ என்ற பெயர்‌்குறைக்துபோகாதபடி., 
நோக்கிக்கொள்ளச்‌ சொல்லுங்கள்‌ என்றாள்‌ முன்‌. * தாம்‌ 
அல்லீரதாருடன்‌ கலந்து வரும்‌ தாழ்வினைக்‌ காட்டிலும்‌ சம்மு 
டைய நாராயணன்‌ என்ற பெயர்‌ அழியினும்‌ அமையும்‌ ? என்‌ 
*பதனை இறைவன்‌ திருவுள்ளமாகக்‌ கொண்டு, மேல்‌ செய்யத்‌ 
தக்க செயலைக்‌ கூறுகிறாள்‌ இப்‌ பாசுரத்தில்‌. அதாவது, தமக்‌ 
கும்‌ தாழ்வு வாராமல்‌, எங்கள்‌ சத்தையும்‌ இடக்கைக்கு ஒருவழி 
உண்டு. தாம்‌ * அழகு செண்டு ஏறப்‌ புறப்படுதல்‌, யானைக்கு 
அருள்‌ செய்யப்‌ புறப்படுதல்‌ செய்வன போல்வன சில உளவே 
அன்றே; அப்போது எங்கள்‌ தெருவே போனால்‌ தமக்கும்‌ ஒரு 
தாழ்வு வாராது; நரங்களும்‌ சாளரத்தின்‌ வழியரல்‌ கண்டு 
பிழைத்துக்‌ கெப்போம்‌ ; இப்படி மாறுபாடு இல்லாதனவாகச்‌ 
செய்யலான பின்பு, அதனைச்‌ செய்யச்‌ சொல்‌ என்று ஒரு 
வண்டை இரக்ொள்‌. 
அருளாத நீர்‌ -* “ என்னை வணங்குகின்‌. றவனை மான்‌ பாது 
காக்கிறேன்‌ ; இது எனக்கு மோன்பு ” என்று திருவருள்‌ புரிவ 
_ தற்குச்‌ சங்கல்பித்திருக்குமாறு போன்‌ று, அருளாமைக்குச்‌ 
உ. சங்கல்பித்திருக்றெ நீர்‌. * மயர்வற மதிகலம்‌ அருளினன்‌ ” 
என்று நெஞ்சுருகிக்‌ கடக்குமவர்‌ “அருனாத நீம்‌? என்‌ 
றது என்ன நிலை விசேடம்‌ என்று அறிகிலோம்‌ ; “அருளாத 
மீர்‌” என்னு ஒரு திருப்பெயர்‌ சாற்றுகிறாள்‌. இனி, “£அருளாத 
நீர்‌ அருளி? என்பதற்கு, திருவருள்‌ செய்வதற்குப்‌ பரிபக்குவ 


1. அழகு செண்டேறப்‌ புறப்படுகை - அழகு ' காட்டப்‌ புறப்படுதல்‌, 
அதாவது தான்‌ அலங்கரித்‌துக்கொண்டு புறப்பட்டால்‌, அர்த அழகு அடி 
யார்கள்‌ நெஞ்சிலே படும்படி. புறப்படுகை, அன்றி, விளையாட்டுச்‌ சாறிகைப்‌ 
புறப்படுகையுமாம்‌. ட்‌ 


2, ஸ்ரீராமா. யுத்த. 18: 98, 


8, ,வியாக்யொதாவின்‌ ஈடுபாடு 24 மயர்வற * என்று தொடங்கும்‌ வாச்‌ 
இயம்‌, தருவாய்‌, 1: 1; 1 


206 திருவர்ப்மொரநி முந்த ற்‌ பத்து 


முள்ள உயிர்கள்‌ இடைக்காமையாலே அருள்‌ ' குமரியிருக்து 
அருள்‌ செய்யாதிருக்றெ நீர்‌, அருள்‌ செய்தற்குச்‌ சமயம்‌ வரு 
மிடத்தில்‌ அருள்‌ செய்து என்று உரைத்தலுமாம்‌. அருளைக்‌ 
கொண்டே நிரூபிக்க வேண்டும்‌ தன்மை உம்மத ; அருள்‌ இல்‌ 
லாதவர்க்கும்‌ ௫ அய்யோ? என்னவேண்டும்‌ நிலை இவளது; அங்‌ 
நனம்‌ இருக்க; அருளாது ஒழிவது எங்ஙனே ! என்பாள்‌ ' நீர்‌ 
அருளி ? என்றாள்‌. 
அவர்‌ ஆவி துவார முன்‌ - அவளுடைய உயிர்‌ பசை அற 
உலர்வதற்கு முன்‌ அருளப்‌ பாரும்‌. இனி, “பின்னையும்‌ 
அருள்‌ செய்தற்குத்‌ தவிரீர்‌ அன்றே! ஆதலால்‌, அவள்‌) உயிர்‌ 
அற்ற பொருளுக்குச்‌ சமம்‌ ஆவதற்கு முன்னர்‌ அருளப்‌ பாரும்‌ - 
என்னு பொருள்‌ கூறலுமாம்‌. £4 இர்‌ த்தியையுடைய இராமன்‌ 
என்னைப்‌ பிழைத்து இருப்பவளாக எப்படி கெளரவிப்பாரோ 
அப்படி உம்மால்‌ வார்த்தை சொல்லத்தக்கது” என்றாள்‌ 
பிராட்டியும்‌. நாங்கள்‌ சொல்லும்‌ அத்தனேையேயோ வேண்டு 
வது? அவன்‌ அருள்‌ செய்யப்‌ போகின்றானே? என்ன, நீங்கள்‌ 
ர அறிவிக்கும்‌ ௮ தீதனையே வேண்டுவது ; கொடுவருவாரும்‌ 
(இன்‌ உண்டு என்கிறாள்‌. அருள்‌ ஆழிப்புள்‌-அருட்கடலான 
(பறவை. *'வெஞ்சிறைப்புள்‌ ”' என்றாள்‌ முன்னர்க்‌ கொண்டு 
1 போனபடியாலே ; இப்போது வரவுக்குக்‌ காரணமாகையாலே 
% அருனாழிப்புன்‌”' என்‌ இருள்‌. கடவீர்‌-அன்புள்ளவர்கள்‌ கண்டு 
| வாழுகைக்கும்‌ தான்‌ ஊற்றின்பம்‌ உறுகைக்குமாகப்‌ 
போகாதே * பிசுசெ சுழியாகிற்கும்‌ ஆதலின்‌, அஃறிணைப்‌ 
பொருளான ப்‌ போன்ற; வடிம்பாலே தாக்கி கடத்த 
வேண்டும்‌ என்பாள்‌ : கடவீம்‌ ? என்கிறாள்‌. எங்கே என்னில்‌ 2 
அவர்வீதி - அவள்‌ தெருவிலே. அங்கம்‌ ஒண்ணுமோ? ஒரு 
தெருவில்‌ பலகால்‌ போகப்‌ புக்கவாறே * இவ்‌ வரவு ஒரு காரண 
மூடைத்து' என்று கூறார்களோ? என்னில்‌, ஒரு காள்‌-சாங்கள்‌ 
பிழைத்துக்‌ டெப்பதற்கு ஒரு காள்‌ போக அமையும்‌, 


1. குமரியிருத்தல்‌ - ௮றுபவயோக்கயமின்றி இருத்தல்‌, 

2. * அவராவி துவராமுன்‌ அருளி? என்று கூட்டி, ₹ அருளாத்‌ நீர்‌? 
என்றதனுஉடய முன்னைய பொருளுக்குச்‌ சேர அருளிச்செய்றொர்‌ “பின்‌ 
னையும்‌ ? என்று தொடங்கும்‌ வாக்யெத்தால்‌. 

3.5 ஸ்ரீராமா. சம்‌, 99: 10. இது, முன்னே அருளவேண்டும்‌ என்ப 
தற்கு மேற்கோள்‌. 

4, தருவாய்‌, 1, &: 1. 

5. பிசுச்சுழித்தல்‌மர்தமாக வனையவருதல்‌, வடிம்பர்லே தாக்ெகெணி 
மரத்தாலை குத்தி, 


நான்காந்‌ திருவாய்மொழி. பர, 6 207 


அருள்‌ ஆழி அம்மானை - ! 6 தாமரையாள்‌ ஆகிலும்‌ தகு 
உரைக்குமேல்‌ என்‌ அடியார்‌ ௮.து செய்யார்‌ என்னும்படி. 
அருட்கடலானவன்‌. இதனால்‌, பெரிய திருவடியும்‌ மிகை என்‌ 
கிறாள்‌. இனி, அருளை இறைவனுக்கு அடைமொழியாக்காது, 
ஆமிக்கு அடைமொழியாக்‌க,; ஆழி என்பதற்குச்‌ சக்கரம்‌ 
என்று கொண்டு, அருளை கிரூபகமாகவுடைய திருவாழியைக்‌ 
கையிலே யுடையவன்‌ என்ற பொருள்‌ கூறலுமாம்‌. ஆயின்‌, 
ஆழி அருளை கிரூபகமாகவுடையதாய்‌ இருக்குமோ? எனின்‌, 
ட அருளார்‌ திருச்சக்கரம்‌ ” என்ப ஆதலின்‌; சர்வேங்வரனுச்‌ 
கும்‌ £ கைக்குறியாப்பை வாங்குவது இவன்‌ மரம்‌ சர்வேய்‌ 
வரன்பக்கல்‌ அருள்மறுத்தாலும்‌ அருள்‌ * கூடு கட்டி நிற்கும்‌ 
இடமன்றோ இது? இப்‌ பொருளால்‌ பெரியதிருவடி ஒருவனு 
மேயோ ! அங்குக்‌ கையாளாக உள்ளார்‌ அடைய தம்‌ பரிகரம்‌ 
அன்றோ என்று தெரிவிக்கிறாள்‌. 


இது சொல்லி யருள்‌-இத்தனையும்‌ சொல்லியருளல்‌ வேண்‌ 
டும்‌. எது? என்னில்‌, * அருள்‌ ஆழிப்‌ புட்கடவீர்‌ அவர்வீதி ஒரு 
நாள்‌? என்றெ வார்த்தையைச்‌ சொல்லியருளல்‌ வேண்டும்‌. 
ஆமி வரி வண்டே-வருத்தத்தை நீக்கக்‌ கூடியதாய்‌ அழயெதாய்‌ 
இருக்றெ வண்டே. இனி, இதற்கு, வடிவு சிறுத்திருக்கவும்‌ 
காம்பீர்யம்‌ பெருத்திருக்கிற வண்டே என்றும்‌, சுழலப்பறக்இ ற 
வண்டே என்றும்‌ பொருள்‌ கூறலுமாம்‌, £ இதனால்‌, இறைவ 


1. பெரியாழ்வார்‌ திருமொழி. 4, 9: 2. 

2. திருவிருத்தம்‌. 35. 

8. சைச்குறியாப்பை வாங்குவது - அகப்பையாலே கடன்‌ வாங்குதல்‌. 
*கைக்குறி, அகப்பைக்குறி ? என்பன உலசவழக்கு, அதாவது, ஒரு பொரு 
ளைச்‌ கடன்‌ வாங்குறெவர்கள்‌ * கைக்குறியாகத்‌ ,தாறாங்கள்‌, அசப்பைச்‌ குறி 
யாகத்‌ தாறாங்கள்‌ ? என்று சொல்லுவார்கள்‌. குறி“ அளவை. ₹₹ வறியார்ச்‌ 
கொன்று ஈவதே ஈகை மற்று எவ்‌ குறியெதர்ப்பை நீர துடைத்து ?? 
(221) என்னும்‌ திருக்குறளையும்‌, * குறியெதிர்ப்பையாவ அ - அளவு குறித்து 
வால்‌ அவ்‌ வாங்யெவாறே எதிர்கொடுப்பது ? என்னும்‌ அதன்‌ உரையையும்‌ 
கோக்குக. « 


4, கூகெட்டியிருத்தல்‌ - தங்கியிருத்தல்‌, ௫ 
5. இதனால்‌ - ₹ த ? என்ற இதனால்‌. * வண்டே” என்‌ 
பது - ஆசாரியனைக்‌ குறித்தது. “ஆழி? என்பது - ஆத்ம குணத்தையும்‌, 


£ வரி? என்பது - உருவத்தின்‌ அழகையும்‌ சாட்டுன்றன. இவ்‌ வரச்சியுழ்‌ 
உள்ளுறைப்பொருள்‌, 


208 இருவாப்மொழி முதற்‌ பத்து 


போடு சேர்க்ன்ற ஆசாரியனுடைய ஆத்மகுணத்தைப்‌ 
போன்றே, உருவத்தின்‌ குணமும்‌ உட்கோள்‌ என்கை. யாமும்‌ 
என்‌ பிழைத்தோம்‌ - ஈாங்கள்‌ என்ன தப்புச்‌ செய்தோம்‌. தாம்‌ 
பிரிக்து துவளவிட்டு வைத்தது போன்று, ! கரங்களும்‌ ரெமத்‌ 
திலே பெறுகிறோம்‌ என்று ஆறியிருக் தோமோ ? 2 விலங்கின்‌ 
காலில்‌ விழுவாரும்‌, தூது விடுவாரும்‌ தாமாக இருக்க, * அத்‌ 
தலைஇத்தலையாயெும்வாராஅஇருக்நெ தம்மதோ?எங்களதோ 
குற்றம்‌? என்பாள்‌ யாமும்‌ என்பிழைத்தோம்‌? என்றொள்‌. (6) 
40. 
என்பு இழை கோப்பது போலப்‌ பனிவாடை ஈர்கன்ற 
என்பிழையே தினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு 
என்பிழைத்தாள்‌ திருவடியின்‌ தகஙினக்‌ கென்று ஒருவாய்ச்சோல்‌ 
என்பிழைக்கும்‌ இளங்கிளியே! யான்வளர்த்த நீயலையே. 


பொ-ரை 2--எலும்பினைச்‌ செஅக்குகன்ற இளமை பொருந்திய 
களியே | எலும்பினைக்‌ தொளைக்து அத்‌ தொளையில்‌ நாலினிழையைக்‌ 
கோத்தலைப்‌ போன்று, குளிர்க்த வாடைக்காற்று ௮றுக்கற அ ; ' என்‌ 
குற்றங்களையே நினைந்து அருள்செய்யாத திருமகள்‌ கேள்வனிடத்தில்‌ 
சென்று, சுவாமியான உம்முடைய பொறுமைக்கு என்ன குற்றத்தைச்‌ 
செய்தாள்‌ என்ற ஒரு வார்‌,த்தை சொல்லல்‌ வேண்டும்‌ ; கான்‌ வளர்த்த 
நீ அல்லையோ ? 

வி - ஞூ:--வாடை ஈர்கன்ற - ஒருமை பன்மை மயக்கம்‌. நினைக்‌ 
தருளி - ஒரு சொல்‌, திருவடி, - கடவுள்‌ ; கடவுளையும்‌ பெரியோர்களை 
யும்‌ அடிகள்‌ என்று கூறுவது இருவழக்கிலும்‌ உண்டு. £6 திருவடியை 
நாரணனைப்‌ பரஞ்சுடரை ?? என்பர்‌ மேலும்‌. வாய்‌ - வார்த்தை. 
சொல்‌: முன்னிலை ஏவல்‌, வாடை ஈர்கின்ற? என்னுமிடத்தில்‌, 
66 தண்‌ என்று, இன்னாது எறிதரும்‌ வாடையொடு, என்னாயினள்‌ கொல்‌ 
என்னாதோரே?! என்ற குறுக்தொகைச்‌ செய்யுள்‌ நினைவு கூர்க, 
செய்‌. 110. 


ஈடு :-ஏழாம்பாட்டு. தத்தமுடைய குற்றங்களைப்‌ பாராமல்‌, 


₹ அருள்‌ ஆழிப்‌ புட்கடவீர்‌ அவர்‌ விதி ” என்று சொல்லும்‌ இத்‌ 
தனையோ வேண்டுவது என்னு அவர்க்குக்‌ கருத்தாக, “எங்கள்‌ : 


1. காதவன்‌ பிரிச்த காலத்தில்‌ ஆறியிருத்தல்‌ காதவிக்குக்‌ குற்றம்‌. 
2. விலங்கு - சுக்கிரீவன்‌. 


8. அத்தலை - தலைவன்‌. இத்தலை - தலைவி, அதாவது - தலைவனுச்‌ 
குரிய தன்மைகளைச்‌ தலைவி அடைத்தும்‌ என்பது பொருள்‌. 


நான்காந்‌ திருவாப்மொழி--பர, 7 209 


குற்றம்‌ ஒன்றுமேயோ பார்ப்பது? தம்முடைய அபராத 
ஸஹக்வம்‌ பார்த்தல்‌ வேண்டாவோ” என்னு சொல்‌ என்று 
தன்‌ இளியை இரக்கிருள்‌. 
என்பு இழை கோப்பது போல பனி வாடை ஈர்னெற - 
எலும்பினைத்‌் தொளைத் அ, அதிலே கடினமான து ஒரு கயிற்றி 
னைக்‌ கோத்கது போன்று, ஈஞ்சு ஊட்டின வாடையானது 
அறுக்கின்றது. எலும்பும்‌ நரம்புமேயாம்படி உடல்தான்‌ 
மிகவும்‌ இனைத்கனு அவின்‌, உடல்‌ என்னாது என்பு” என்‌ 
இருள்‌. ! “பம்பா நதிக்‌ கரையின்‌ சோலையில்‌ இருக்து வருங்‌ 
காற்று”. நாயகனுக்கு இருந்தது போன்று, இருக்கிறது 
காணும்‌ இவ்‌ வாடை இவளுக்கு. ஈரயக நாயகிகள்‌ ஒருவரை 
ஒருவர்‌ பிரிக்தவாறே, * அந்தர ஜாதி காலிலே அகை உண்‌ 
பதே இப்படி, * மனைவியானவள்‌ இப்படி வாடைக்கு இடைந்து 
நோவு படாகிற்க, இதனை நீக்குதற்கு, அவர்‌ கடல்‌ அடைத்தல்‌; 
படைதிரட்டல்‌ ஆறெபடி என்‌? என்னில்‌, என்‌: பிழையே 
நினைந்தருளி - நான்‌ படுகிற அன்பம்‌ போராது என்று 
* ழாண்டைச்சிை ச்சிகை வாசியாகின்றார்‌. அதாவது, அடியார்க 
ளுடைய குற்றங்களை அறியாதவராய்‌ இருச்தமை தவிர்த்து 
5: கணக்கு அற்ற ஞானங்களையுடையவர்‌” என்றெபடியே, 
இப்போது குற்றங்களை அறிவதில்‌ முற்றறிவினராய்‌ இருக்‌ 
இறுர்‌ என்றபடி. அருளாத திருமாலார்க்கு - இதற்கு, “குற்றம்‌ 
செய்யாதவர்கள்‌ ஒருவரும்‌ இலர்‌ '? என்பாரும்‌ அருகே இருக்க, 
எங்கள்‌ குற்றம்‌ பார்த்து அவள்‌ பக்கல்‌ முகம்‌ பெற இருக்‌ 
ரொரோ |!” என்று நஞ்சியர்‌ அருஸிச்செய்வர்‌. “கான்‌ இப்படி 
கோவுபடுதற்குக்‌ காரணம்‌, அவனுக்கு அவள்‌ முகங்கொடுத்து 


1. ஸ்ரீராமா. இஷ்டர்‌. 1: 105. 


2. அந்தர ஜாதி காலிலே - ஆகாயத்தில்‌ உண்டா காற்றாலே. 
தாழ்த்த சாதியின்‌ கால்களிலே என்பது தொனிப்பொருள்‌. 


3. மனைவியானவள்‌ இப்படி? ஏன்று தொடங்கும்‌ வாக்கியம்‌, மேலே 
கூறப்புகும்‌ பொருளுக்கு அவதாரிகை. இவ்‌ வாக்கியம்‌ எதிர்மறை இலக்கணை 


4. மோண்டைச்சிகை - பழங்‌ கணக்குகளிலே நிற்றெ நிலுவை, 
உ 
5. ஸஹஸ்ரநாமம்‌ 
6. ஸ்ரீராமா, யுத்த, 116: 45, 
27 


210 ்‌ திருவாய்மொழி--முதற்‌ பத்து 


அங்கே துவக்குகையால்‌ அன்றோ என்று இன்னாதாூருள்‌ ” 
என்று 'திறாக்‌ குருகைப்பிரான்‌ பிஸ்ணான்‌ பணிப்பர்‌. ஆயின்‌, 
பிராட்டியின்மேல்‌ வெறுப்பாக, பிள்ளான்‌ இங்ஙனம்‌ பணித்‌ 
தல்‌ தகுமோ? எனின்‌, உறவு உள்ள இடத்திலேயன்றோ 
வெறுப்பும்‌ உண்டாகும்‌ ; ஆதலால்‌ தகும்‌. 

என்‌ பிழைத்தாள்‌ திருவடியின்‌ தகவினுக்கு - தத்தம்‌ குற்‌ 
றம்‌ பாராமல்‌ அருளச்‌ சொல்லும்‌ இத்தனையோ வேண்டுவது? 
என்று சொல்ல மினைந்தாராகில்‌, சுவாமியினுடைய திருவரு 
ளுக்கு என்ன குற்றத்தைச்‌ செய்தாள்‌ என்று நீங்கள்‌சொல்‌ 
அங்கள்‌. இனி, இதற்கு, என்‌ குற்றத்தைப்‌ பார்த்துத்‌  தமிக்க 
நினைந்தாராகில்‌, கம்‌ பொறையாகற கேர்தரவைச்‌ காட்டுங்கள்‌ 
என்னுதல்‌. அதாவது - சுவாமியான தம்‌ பொறைவயிறு 
நிறைய எங்களால்‌ குற்றஞ்‌ செய்யப்‌ போமோ? என்று 
சொல்லுங்கள்‌ என்றபடி. ஏன்‌ செய்யப்‌ போகாதோ ? என்‌ 
னில்‌, ஆஸ்‌ ரயத்துக்குத்‌ தக்கபடி அன்றோ எல்லாம்‌ ; காரங்கள்‌ 
குற்றம்‌ செய்வதும்‌ எங்கள்‌ அளவிலே; தாம்‌ பொறுப்பதும்‌ 
தம்‌ அளவிலே யன்றோ ? ஆதலால்‌, செய்யப்‌ போகாது. இனி, 
இதற்கு, தேவரிர்‌ திருவருளுக்குதி * தண்ணீர்துரும்பாகீ வலம்‌ 
வருதல்‌, வணங்குதல்‌ முதலியன எவையேனும்‌ செய்தன 
உளவோ? என்று கூறலுமாம்‌. £ “ பிறருடைய குற்றத்தைப்‌ 
பொறுத்திருத்தலாகிய பெரிய தர்மமானது தேவரீரிட 
மிருந்தே என்னால்‌ கேட்கப்பட்டது?” என்று சொல்லும்படி. 
இருக்கும்‌ நிலைக்கு என்‌ பிழைத்தாள்‌ என்பாள்‌ * திருவடியின்‌ 
தகவினுக்கு என்‌ பிழைத்தான்‌? என்றொள்‌. £ 6கோபத்திற்குக்‌ ட 

1. “£ இருமாலார்‌ ?? என்ற சொல்லுக்கு கஞ்£யர்‌ சிர்வாகத்‌.இல்‌, இருவி 
னிடத்தில்‌ மாலார்‌ என்பது பொருள்‌. பிள்ளான்‌ கிர்வாகத்தில்‌, இருவின்‌ 
மாலுக்கு விஷயமாக இருப்பவர்‌ என்பது பொருள்‌. 

2. தமிக்க- தண்டிக்க, ேர்தரவு - குற்றம்பொறுத்தோம்‌ என்று 
சேரில்‌ கூறும்‌ ஆணை. 

£ ஆங்ரயத்துக்குத்‌ தக்கபடியன்றோ எல்லாம்‌? என்றது - விபுத்துவ 

அணுத்துவ ரூப ஆஸ்‌.ரயத்துக்குத்‌ தக்கவாறு என்பது பொருள்‌. 

4. தண்ணீர்துரும்பு - தடை. 

5. ஸ்ரீராமா. சம்‌. 4&0: 41. 

6. ஸ்ரீராமா. ஷ்‌. 88: 40. 

“ம நுஜேர்த்ரபுத்ர - அறுப இனாயிரம்‌ ஆண்டு செய்தார்‌ செய்த குற்றங்‌ 

களைப்‌ பொறுத்துச்‌ சேரவிட்டு ஆண்டுகொண்டு போர்தார்‌ உங்கள்‌ தமப்‌ 
பனார்‌; அவர்‌ வயிற்றிலே பிறந்‌, குற்றம்‌ செய்தோம்‌ என்று. தலையறுச்ச 


நான்காந்‌ திருவாய்மொழி-பா. 7, 8 211 


காரணம்‌ யாது? என்றொள்‌ தாரை; அதாவது, இராஜபுத்திரர்‌ 
களை நான்கு மாதம்‌ மின்னுக்கும்‌ இடிக்கும்‌ இரையாக்கி, தாங்‌ 
கள்‌ இன்பத்திலே கருத்து ஊன்‌ றினவர்களாய்‌ இருக்கும்‌, 
இருக்தனவற்றுள்‌ ஒன்றையும்‌ நினையாத, அவர்கள்‌ 
பொறையை கினைந்திருந்த கன த்தாலே உம்முடைய கோபத்‌ 
திற்கு அடி என்‌? என்றொள்‌. இதனை இங்கு நினைவு கூர்க. 
ஒரு வாய்‌ சொல்‌ - ஒரு வார்த்தை சொல்லு, என்பு இழைக்‌ 
கும்‌ இளங்கிளியே - இளமையாலும்‌, அன்புடன்‌ கூடிய சொற்‌ 
களாலும்‌, வடிவில்‌ பசுமையா லும்‌, வாயில்‌ பழுப்பா லும்‌ தலைவ 
, அடைய நினைவை உண்டுபண்ணுவதனால்‌, எலும்பைச்‌ இதைக்‌ 
கின்ற கிளியே! இனி, “என்பு இழைக்கும்‌? என்‌ அ பிரிக்காமல்‌, 
என்‌ பிழைக்கும்‌ என்று கொண்டு, என்‌ கிலையை அறிவித்தால்‌ 
என்ன தவறு உண்டாம்‌ என்று கோடலுமாம்‌, யான்‌ வளர்த்த 
நீ அலையே - திருமகள்‌ கேள்வனாய்த்‌ தான்தோன்‌ ஜியாய்‌ இருப்‌ 
பார்‌ செய்வனவற்றை வயிற்றில்‌ பிறச்தாரும்‌ செய்வரோ? 
இனி; இதற்கு, கலந்து பிரிந்தார்‌ செய்வனவற்றை வளர்த்த 
வர்களும்‌ செய்வர்களோ ? எனலுமாம்‌. இனி, அவன்‌ தான்‌ 
இப்படிச்‌ செய்யவேண்டும்‌ என்று செய்தானோ? என்னுடைய 
சம்பந்தம்‌ அன்றோ அவன்‌ இப்படிச்‌ செய்தான்‌ ? அப்படி, 
என்னுடைய சம்பந்தம்‌ உனக்கும்‌ உண்டான பின்பு, நீ கலியச்‌ 
சொல்லவேண்டுமோ ? என்பாள்‌ * யாணன்‌ வளர்த்த நீயாலையோ ? 
என்றொள்‌ என்று கூறலுமாம்‌. இனி, எனக்குத்‌ தகுந்தாற்‌ 
போலே அன்றோ நீயும்‌ இருப்பாய்‌; உன்மேல்‌ குறை 
உ யுண்டோ? என்பாள்‌ அங்ஙனம்‌ கூறுகின்றாள்‌ என்றலும்‌ 
ஒன்று. (7) 
Al. 


நீ அலையே சிஅபூவாய்‌ ! நெடுமாலார்க்கு என்‌ .அூதாய்‌ 
நோய்‌என அ நூவல்‌என்ன நூவலாதே இருந்தொழிந்தாய்‌ 
சாயலொடு மணிமாமை தளர்ந்தேன்நான்‌ இனி உனது 
வாய்‌ அலகில்‌ இன்‌அடிசில்‌ வைப்பாரை நாடாயே. 


AE be nT Es posit ein ர ட ட்டம்‌ 
வந்து நின்றீர்‌ நீர்‌; அழதொயிருர்தது உம்முடை। போக்கு! கஸ்தேச ஸச்‌ 
திஷ்ட்ட இவாங்நிதேபெ - சாஸ்‌திரவங்யமன்றிக்கே சண்டதிலே ககிகச்‌ 
சாபலத்தைப்‌ பண்ணி மீளமாட்டாத விலங்குகளை நீரே இழந்த போகங்களை 
புஜிப்பது? என்று சேர்த்துவிட்டு, நீர்‌ சொன்னவற்றைச்‌ செய்தன்‌ என்னு 
தலையறுக்க வந்து நின்றீர்‌ ; இப்படிச்‌ சொல்லலாம்படியன்றே இவர்‌ பொறை 
யிருப்பது ?? என்பது அச்‌ சுலோகத்திற்கு வியாக்யொதா அருளிச்செய்த 
பொருள்‌ 


ie 


N\A 


219 திருவாய்மொழி முத ற்‌ பத்து 


பெ - ரைர3-ரறிய காகணவாய்ப்‌ பறவையே! அடிய சானார்க்கு 
இரங்கும்‌ பெரும்‌ பித்தரான தலைவர்க்கு என்‌ தாதாகச்‌ சென்று, என்‌ 
நொயினைச்‌ சொல்வாய்‌ என்று யான்கூறவும்‌, கூறாமல்‌ இருக்தவிட்டாய்‌; 
அதனால்‌, காரியத்தைக்‌ கெடுத்தது நீ அன்றோ ? இப்பொழுது, யான்‌ 
சாயலும்‌ அழயெ மாமை நிறமும்‌ நீங்கப்‌ பெற்றேன்‌ ; இனிமேல்‌, 
உனது வாயலகில்‌ இனிய உணவினை ஊட்ட வல்லவர்களைத்‌ தேடிக்‌ 
கொள்வாய்‌ என்றவாறு. 

வி - கு பூவை வெறு, இளி வேறு; ** பூவையும்‌ கிளியும்‌ கேட்‌ 
டுப்‌ புழைமுகம்‌ வைத்து நோக்‌? என்றார்‌ தேவரும்‌, (9௩. 8510.) 
பவை என்னும்‌ ஐமீற்றுப்‌ பெயர்‌, விளி ஏற்றலின்‌ ஆய்‌ ஈறாகத்‌ இரிந்‌ 
க. சாயல்‌ - மென்மை, “சாயல்‌ மென்மை?) என்பது தொல்‌ ௯ 
காப்பியம்‌, மாமை - அழகு; இதன்‌ நிறம்‌ - மாந்தளிர்‌, (குஅந்‌. 331.) 
அசோகந்தளிர்‌, (கலித்‌. 15.) ஆம்பலின்‌ கார்‌ உரித்த மெல்லியதண்டு, 
(கத்‌. 6.) இவற்றின்‌ நிறத்தைப்‌ போன்ற அ என்னு கூறுவர்‌, “உள்‌ 
ஊரும்‌ பசலைகோய்‌ எனக்கே தந்து என்‌, ஒளிவளையும்‌ மாநிறமும்‌ 
கொண்டார்‌ இங்கே?” என்றார்‌ திருமங்கை மன்னனும்‌. அடிசில்‌ என்ப அ, 
உண்பன தின்பன ஈக்குவன பருகுவனவற்றிற்கு எல்லாம்‌ பொதுப்‌ 
பெயர்‌, - 

ஈடு :--எட்டாம்பாட்டு, முன்பு இவள்‌ வார்த்தை சொல்லிக்‌ 
கொண்டாடுகையாலே தரித்திருக் த பூவையான து இவள்‌ உரு 
வப்‌ புக்கவாறே தானும்‌ உருவப்புக்கது; அத்தைப்‌ பார்த்து, 
* முன்னரே என்‌ நிலையை அறிவி என்னச்‌ செருக்கு அடித்‌ 
திருந்தாய்‌; நானோ முடியாகின்றேன்‌ ; இனி, உன்னைக்‌ காப்‌ 
பாரைத்‌ தேடப்‌ பாராய்‌ என்றொள்‌. 

நீ அலையே - என்‌ நிலையை அறிவிக்கவேண்டும்‌ என்ன, 
அறிவியாதே இருந்த உன்னாலே வந்தது அன்றோ இது! என்‌ 
ஓலே என்கிறது என்‌? வாராது இருந்த குற்றம்‌ அவனது 
அன்றோ? என்ன; அறிவித்தால்‌ வாராதிருந்தானாடில்‌ அன்றோ 
அவனுக்குக்‌ குறையாம்‌ ? மேரே சம்பந்தம்‌ எம்பெருமானோடே 
யாய்‌ இருக்கவும்‌, * “ஞானத்தை எந்த ஆசாரியனிடமிரும்து 
பெறுரொனே, அவனை முதலில்‌ வணங்கக்‌ கடவன்‌ ?? என்றெ 
படியே, செய்த உபகாரத்தை நினைக்து ஆசாரியனை விரும்பு 
வது போன்று, இவளும்‌ பூவையைப்‌ பார்த்து * நீ அலையோ? 

1. **நுவலென்ன அவலாதே இருர்தொழிக்தாய்‌?? என்று இப்பொழுது 
சொல்லுகசையாலே, “ என்‌ நிலையை அறிவி? என்று முன்னர்ச்‌ கூறியது 
த்‌ 


நான்காந்‌ திருவாய்மொழி பா. 8 218 


என்றாள்‌. இதனால்‌, பகவல்‌ லாபம்‌ சேர்ப்பாராலே என்று 
இருக்கிறுள்‌ என்பது போதரும்‌, சிறு பூவாய்‌- உன்‌ பருவம்‌ 
நிரம்பாமை அன்றோ ஈம்‌ காரியத்தைக்‌ கெடுத்தது. நெடு மா 
லார்க்கு- அவர்க்குக்‌ காதலை உண்டாக்கக்‌ கொடு வரவேண்டும்‌ 
என்ற இருந்தாய்‌ அல்லையே? என்‌ தூதாரய்‌ - எனக்கு அவர்‌ 
பக்கல்‌ காதல்‌ இல்லாமை இருக்தாயும்‌ அன்றே ! கோய்‌ எனது 
அவல்‌ என்ன அவலாதே இருக்தொழிந்தாய்‌ - என கிலையை 
அங்கே சென்று சொல்‌ என்ன, சொல்லாதே இருக்தொழிக்‌ 
தாய்‌? : ஸ்ரீபரதாழ்வான்‌ கோய்‌, என்றால்‌ 1 சாதுர்த்திகமாய்‌ 
இராதது போன்று, இவளும்‌ உலகத்தார்‌ கோயிணின்றும்‌ 

தனது நோயை வேறுபடுத்திக்‌ காட்டுவாள்‌ £ எணது நோம்‌? 
என்றொோள்‌. * வக்தொழிக்தான்‌, போயொழிச்தான்‌ ? என்பன 
போன்று, £இரும்தொழிக்தாய்‌' என்பதும்‌ ஒரு சொல்‌. தானும்‌ 
நாயகனும்‌ சேர இருத்தலை ஒரு வார்த்தையினாலே கோக்கலாய்‌ 
இருக்கவும்‌, ௮து செய்யாது ஆறியிருக்தது ஆதலின்‌ “இருந்‌ 
தொழிந்தாய்‌ ' என்‌ இருள்‌. 


1. சாதுர்த்திகம்‌ - இது ஒரு முறை ஜுரம்‌; நான்கு நாட்களுக்கு ஒரு 
முறை வருவது; உடலிலுள்ள நீர்‌ இரத்தம்‌ சதை எலும்பு இவற்றைப்பற்றி 
வருவது. “சாதர்த்திகமாயிராதது போன்று? என்றது - ஸ்ரீராமபிரானைப்‌ 
பிறிக்ததால்‌ உளதாய வி.ரஹதாபமாகிய கோய்‌ விட்டு நீங்குதல்‌ இன்றி, என்றும்‌ 
நிலைபெற்று நின்று ஸ்ரீப.ரதாழ்வானை வருத்தியதாதலின்‌, உலகமக்கட்கு 
விட்டுவிட்டு வருன்ற முறை ஜாமம்‌ முதலிய கோய்களைப்‌ போன்ற த அன்று; 
ஸ்ரீபரதாழ்வானுடைய நோய்‌ என்றபடி. 


வெயர்த்த மேனியன்‌ விழிபொழி மழையன்மூ வினையைச்‌ 

செயிர்த்த சந்தையன்‌ தெருமரல்‌ உழர்துழர்து அழிவான்‌ 

அயிர்த்து ரோக்கினும்‌ தென்றிசை அன்றி வேறு அறியான்‌ 

பயத்த துன்பமே உருவுகொண்டு என்னலாம்‌ படியான்‌. 
என்ற சம்ப. ராமாயணச்‌ செய்யுள்‌ ஈண்டு நினைவு கூர்க. 


££ ஜடிலம்‌--ஈல்ல மாலை வந்தால்‌ * பிள்ளை பரதன்‌ மயிருச்காயிருக்த.து ? 
என்றாயிற்றுச்‌ சச்ச.ரவர்த்‌தகூறுவது; அவனாயிற்றுச்‌ சடை புனைம்‌ இருக்கிறான்‌. 
ரவஸஈம்‌ஃ-ல்லவஸ்‌ திரம்‌ கண்டால்‌ * இத பிள்ளைக்கு ஆம்‌? என்று கூறுவர்‌ $ 
அவனன்றேோ மரவுரி உடுத்திருக்கிறான்‌. ப்‌.ராஞ்ஜலிம்‌- அவர்கள்‌ இரர்தகொடுக்‌ 
கப்‌ பெறுமவன்‌, தன்‌ விருப்பத்துக்குத்‌ தான்‌ இரப்பாளனாயிருக்தான்‌. பதிதம்‌ 
புவி-£ படுச்கையுறுத்‌ தும்‌”? என்று மடியிலே கண்வளருமவனாயிற்று தமைக்கடை 
இடக்கிறான்‌. ததர்ச ராமோ துர்த்தர்சம்‌- வைத்த கண்‌ வாங்கா தே கண்டுகொண்‌ 
டிருக்கும்‌ பெருமாளுக்கும்‌ கண்வைக்க ஒண்ணாதபடி இருக்றெவனை? யுகார்‌ 
தேபாஸ்கரம்யதா - பெருமாள்‌ ஒருவர்ச்கும்‌ சண்வைசக்ச ஒண்ணாமையேயன்றி 
உலகமே அழியப்புகுன்றதேோ ? என்னும்படியிருர்தான்‌. 7? (ஸ்ரீராமா. 
அயோத்‌. 100; 1.) என்பது பரதனுடைய இன்பத்தைச்‌ கூறும்‌ சுலோசத்‌ 
திற்கு வியாச்யொதா அறுளிச்செய்த பொருள்‌, ்‌ 


214 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


£அ தற்கு இப்பொழுது வந்தது என்‌? என்ன, சாயலொடு 
மணி மாமை தளர்ந்தேன்‌ நான்‌-சமுதாய சோடையோடு நிறத்‌ 
தில்‌ நிறைவையும்‌ இழந்தேன்‌. “இனிச்‌ சென்று அறிவிக்‌ 
இறேன்‌ ' என்று விரைந்தது; தண்ணீர்‌ சென்ற பின்‌ அணை 
கட்டுவாரைப்‌ போன்‌ று, இனி அறிவித்தால்‌ என்ன இலாபம்‌ 
உண்டு? இனி உனத வாய்‌ அலகில்‌ இன்‌ அடிசில்‌ வைப்பாரை 
நாடாயே- இனி, உன்னைக்‌ காப்பாற்றுன்‌.றவர்களைத்‌ தேடப்‌ 
பாராய்‌ என்றொள்‌. இதனால்‌, அவன்‌ வந்தாலும்‌ போன 
நிறத்தை மீட்கப்‌ போகாது என்று இருக்கிறாள்‌. பெரி திரு 
மலை நம்பி, தம்முடைய இறுதிக்‌ காலத்திலே, தமக்கு ஒரு 
வெண்ணெய்க்காடம்‌ பிள்ளையாயிற்றுத்‌ திருவாராதனம்‌; அவர்‌* 
இருமுன்பில்‌ திருத்‌ தரையை வாங்கச்‌ சொல்லி, “£ சரயலொடு 
மணி மாமை தளர்ந்தேன்‌ சான்‌ இனி உனத, வாய்‌ அலகில்‌ 
இன்‌ அடிசில்‌ வைப்பாரை நாடாயே” என்றாராம்‌, (8) 

42, 

நாடாத மலர்நாடி நாடோறும்‌ நாரணன்தன்‌ 
வாடாத மலரடிக்கழ்‌ வைக்கவே வகுக்கின்‌.நு 
வீடாடி. வீற்றிருத்தல்‌ வியைற்ற து என்‌ செய்வதோ 
ஊடாடு பனிவாடாய்‌ ! உரைத்து ஈராய்‌ எனது உடலே. 

பெர - ரை :-ஈடுவே திரிகிற குளிர்ந்த வாடைக்‌ காற்றே! தேடு 
தற்கு அரிய பூக்களைத்‌ தேடிக்‌ கொணர்ந்து, ஈாடோறும்‌ நாராயண 
னுடைய வாடுதல்‌ இல்லாத மலர்போன்ற திருவடிகளில்‌ வைத்‌ அ 
வணங்குவதற்காகவே அவன்‌ இவ்‌ உயிர்களைப்‌ படைத்தான்‌; அவ்வாறு! 
இருக்க, பிரிவிலே நிலைத்‌ தத்‌ தனியே தங்கியிருத்தலாறெ கல்வினையற்ற 
காரியம்‌ என்ன பயனைச்‌ செய்வதோ ? என்று அவனுக்குக்‌ கூறி, தக்க 
மறுமொழி இல்லையால்‌ மீண்டுவக்து எனது உடலை அ௮றுக்கக்கடவாய்‌ 
என்கிறாள்‌. 

வி - சூ:--காடி. வைக்க வகுக்கன்று என முடிக்க, * மலரடிக்ழ்‌* 
ஒழ்‌ - ஏழனுருபு, (பொற்றொடி. அரிவை பொழு அகண்டு இரங்கன்று ?? 
(புற. வெ, 314.) என்புழிப்போன்று,  வகுக்ன்று ? என்பதும்‌ ஒரு 
சொல்‌ ; வகுத்தது என்பது பொருள்‌, வீடு : முதனிலை திரிர்த தொழிற்‌ 
பெயர்‌, வாடை, விளி எந்றலின்‌ * வாடாய்‌ ? என நீண்டது, 

ஈடு ஒன்‌ பதாம்‌ பாட்டு. ££ சாயலொடு மணிமாமை தளர்ம்‌ 
தேன்‌” என்று இருக்கற சமயத்தில்‌ வாடைக்காற்று வந்து 
உடம்பிலே பட்டது; அதனுடைய தோற்றரவைச்‌ கண்ட 


நான்காந்‌ இருவாய்மொழி--பா; 9 215 


தலைவி, மகாராஜருடைய மிடற்று ஓசையில்‌ தெளிவைக்‌ கேட்‌ 
டுத்‌ தாரை, “சிறிது கேரத்திற்கு முன்‌ வாலி கையில்‌ செருக்‌ 
குண்டு போனவர்‌ இப்போது இப்படித்‌ தெளிம்தஅவந்து 
! அறைகூவுறெ இது வெறுமன்‌ அன்ன; இதற்கு ஓர்‌ அடி 
உண்டு? என்றது போல, இவ்‌ வாடைக்கு ஓர்‌ அடி. உண்டாக 
வேண்டும்‌ என்னு நினைந்தாள்‌ ; நினைக்‌ ௪, இராஜாக்கள்‌ இரா 
ஜக்‌ துரோகம்‌ செய்தவர்களை ஈலிகைக்கு வேற்காரரை வரவிடு 
மாறு போன்னு, நம்மை நலிகைக்காகச்‌ சர்வேஸ்வரன்‌ இவ்‌ 
வாடையை வரவிட்டானாகவேண்டும்‌ என்று பார்த்து, வேற்‌ 
காரர்‌ கொடுபோய்‌ ஈலியப்புக்கவாறே ? “(நிதி உண்டு? என்பா 
ரைப்‌ போன்று, கரன்‌ சொல்லுகிற வார்த்தையை நீ அங்கே 
சென்று அறிவித்தால்‌ *அத்தலையால்‌ வரும்‌ சன்மையும்‌ 
வேண்டா? என்ற இருக்தானாகில்‌, அவசியம்‌ வந்து என்னை 
முடிக்கவேண்டும்‌ என்று அவ்‌ வாடையை இரக்றோள்‌. 
நாடாத மலர்‌ காடி - * ஆத்ம புஷ்பத்தைச்‌ சொல்‌்லுறெது 
என்பாரும்‌ உளர்‌. நஞ்சீயர்‌, எண்‌ திசையும்‌ உள்ள பூக்‌ 
கொண்டு? என்றெபடியே, “தேட அரிய மலர்கள்‌ எல்லரம்‌ 
தேடி? என்று அருளிச்‌ செய்வர்‌. நாடோறும்‌ - இதுதான்‌ ஒரு 
நாள்‌ தேடி விடுதல்‌ அன்‌ றி இடைவிடாமல்‌ என்றபடி, இஞ்‌ 
கரித்துச்‌ சொருபத்தைப்‌ பெறுகின்ற இவ்‌ ஆத்மாவிற்கு; 
இடைவிடுதல்‌ சொருபத்திற்கு இழுக்கு ஆதலின்‌ “நாடோறும்‌? 
என்கிறுள்‌. காரணன்‌ தன்‌ - இடைவிடாமல்‌ தொண்டுகளாச்‌ 
செய்யத்‌ தக்கவாறு எல்லாப்பொருள்கட்கும்‌ சுவாமியானவன்‌. 
வாடாத மலர்‌ அடிக்‌ கீழ்‌ - செவ்வி மாறாத பூப்போன்னு இருக்‌ 
இற திருவடிகளின்‌ கீழே. *சொரூபத்திற்கு இழுக்கு ஆனாலும்‌ 
விட ஒண்ணா தபடி எல்லையற்ற இனிய பொருளாகவு மிருக்றெ 
திருவடிகள்‌ ஆதலின்‌ “ வாடாத மலரடி? என்கிறாள்‌. வைக்‌ 
கவே - சேர்ப்பதற்காகவே. வகுக்கன்று - உண்டாக்கிற்று, 


1. அறை கூவுதல்‌ “போருக்கு அழைத்தல்‌, ஓர்‌ அடியுண்டாக 
வேண்டும்‌ - ஈய்வரன்‌ அடியாக இருத்தல்‌ வேண்டும்‌. 

2. *கிதியுண்டு என்பாரைப்போன்று ? என்றது, பாசுரத்தில்‌ (6 வைச்‌ 
கவே வகுக்கன் று 2? என்றதனை ரோகி, 

8. இறுவாய்‌, &, 7: 8. 


க்‌, *சொருபத்திற்கு இழுக்கு ஆனாலும்‌ ? என்றதுஃ இவ்‌ உயிர்கள்‌ கார 
யணனுக்கு உரிமைப்பட்டவை அல்லவாயினும்‌ என்பது கருத்து, i 


216 திருவாய்மொ।தநி முதற்‌ பத்து 


14 நி காட்டில்‌ வசிப்பதற்காகவே படைக்கப்பட்டாய்‌ '” என்று 
இளையபெருமாளைப்‌ பார்த்துச்‌ சுமித்திராதேவி கூறியது 
போன்று, இவளும்‌ “வைக்கவே வகுக்கின்று' என்றொள்‌. ஆக, 
இப்படி வகுத்த.துமாய்‌, சுலபமுமாய்‌, எல்லை இல்லாத இனிய 
பொருளுமாய்‌ உள்ள திருவடிகளிலை எல்லாவகைத்‌ தொண்டு 
களையும்‌ செய்யவாயிற்று இதனை உண்டாக்கினான்‌ என்றபடி, 
ஆயின்‌, தொண்டுசெய்வதால்‌ உயிர்களுக்குச்‌ சொரூபலாபம்‌ 
ஒழிய இறைவனுக்கு இத்‌ தொண்டுகளால்‌ பயன்‌ இல்லையாத 
லின்‌, ௮அவதாரிகையில்‌ ££ நிதி உண்டு? என்ற எடுத்துக்காடட்டுச்‌ 
சேராதே? எனின்‌, அடியார்கட்குக்‌ கஞ்சி த்கரித்துச்‌ சொரூப 
சித்தியாயினற்போன்‌ அ; இறைவனுக்கும்‌ கிஞ்சி த்கரிப்பி த்துக்‌ 
கொண்டு அன்றே சொரூபசி த்தி. 

இப்படியிருக்க, வீடு ஆடி வீற்றிருத்தல்‌ வினை அற்றது 
என்‌ செய்வதோ - நல்வினை இல்லாத காரணத்தால்‌ பிரிவிலே 
மூழ்தெ தம்மைப்‌ பிரிர்திருக்கிற இப்‌ பொல்லாத இருப்பு 
உண்டு, இது * என்‌ செய்யக்‌ கடவதோ. வீடு- விடுகை; அதா 
வது, பிரிதல்‌. ஆடுகை - மூழ்மெிருத்தல்‌. வீற்றிருக்கையாவ த - 
பிரிவிலே முடிசூடியிருத்தல்‌. வினையறுகை - ஈல்வினை அறுகை. 
இனி, இத்‌ தொடர்மொழிக்கு, * தம்மையும்‌ பிரிக்‌. து, தம்மோடு 
ஒரு சம்பந்தத்தை இட்டுச்‌ சுற்றத்தார்களும்‌ கைவிட, அவர்‌ 
களையும்‌ விட்டு, வேறுபட்டிருக்கறற இவ்‌ உயிர்‌ என்‌ செய்யக்‌ 
கடவதோ என்ற பொருள்‌ கூறலுமாம்‌. * “எமராலும்‌ பழிப்‌ 
புண்டு இங்கு என்‌? தம்மால்‌ இழிப்புண்டு, தமரோடு அங்கு 
உறைவார்க்குத்‌ தக்லெமே கேளீரே ” என்பர்‌ மேல்‌. ஊடு ஆடு 


1.. ஸ்ரீராமா. அயோத்‌. 40: 5. 

2, என்‌ செய்யக்கடவதோ-பிரிவை முடிவாகக்‌ கொண்டதோ? அல்லது, 
இறத்தலை முடிவாகக்‌ கொண்டதோ ? என்றபடி, 

8. “வீடு ஆடி வீற்றிருத்தல்‌ வினை அற்ற து?? என்பதற்கு, இரு பொருள்‌ 
அருளிச்‌ செய்றொர்‌. முதற்‌ பொருளுக்கு, வினையற்ற காரணத்தால்‌ வீடாடி. 
வீற்றிருத்தல்‌ என்று கூட்டுக, இரண்டாம்‌ பொருளுக்கு, வீடாடி இருப்ப 
தாய்‌, வீற்றிருத்தலையுடையதாய்‌ இருக்ற வினையற்ற அ என்று கூட்டுக. இங்கு 
வீற்றிருத்தல்‌ - வேறுபடவிருத்தல்‌. வீடாடி என்றதற்கு - உறவினர்‌ பிரிவை 
யும்‌ உபலக்ஷணத்தாற்‌ கோடல்‌ வேண்டும்‌. வினையற்ற.து - ஈல்வினையற்ற 
உயிர்ப்பொருள்‌. 

4. தருவாய்‌, 9. 7: 2. இத, அவனைப்‌ பிரிக்திருக்கும்‌ நிலையில்‌ 
அவனுடைய சம்பந்தமே காரணமாக உறவினர்களும்‌ கைவிடுகைக்கு 


மேற்கோள்‌. 


நான்காத்‌ திருவாய்மொழி-பா. 9, 10 217 


பனி வாடாய்‌- வேற்காரர்‌ 1 அங்குத்தை வார்த்கையை இங்கே 
சொல்லி இங்குத்தை வார்த்தையை அங்கே சொல்லித்‌ திரியு 
மாறுபோன்‌ அ, அங்கோடு இங்கோடாய்த திரிின்றதாயிற்று, 
இனி, ஊடு என்பதற்கு உள்‌ என்றும்‌, ஆடுகை என்பதற்குச்‌ 
சஞ்சரிக்கை என்றும்‌ பொருள்கொண்டு, அங்கே அந்தரங்க 
மாகச்‌ சஞ்சரிக்கனெ்ற நீ என்றும்‌, புணர்ச்சக்காலத்தில்‌ என்‌ 
பால்‌ கட்டிச்‌ சஞ்சரித்துப்‌ போந்த நீ என்றும்‌ பொருள்‌ கோட 
அமாம்‌ உரைத்து ஈராய்‌ எனது உடலே-நித்தயமான தொண்‌ 
டினைச்‌ட செய்வதற்கு இட்டுப்‌ பிறக்க இவ்‌ ஆத்மா இப்படி 
இருக்கக்கடவதோ 2 என்று அறிவித்தால்‌, * அத்‌ தலையால்‌ 
வருங்‌ கைங்கறியமும்‌ ஈமக்கு வேண்டா” என்‌ அ இருக்‌ தானாகில்‌, 
*அவசியம்வந்து அவனுடைய பிரிவிற்குச்‌? சையாக என்‌ உடலை 
முடித்து விடவேண்டும்‌ என்ற காலைப்‌ பிடித்து வேண்டிக்‌ 
கொள்ளுரரோள்‌. (9) 
43. 
உடல்‌ஆழிப்‌ பிறப்புவீடு உயிர்முதலா முற்றுமாய்க்‌ 
கடல்‌ஆழி நீர்தோற்றி அதனுள்ளே கண்வளரும்‌ 
அடல்‌ ஆழி அம்மானைக்‌ கண்டக்கால்‌ இதுசொல்லி 
விடல்‌ஆழி மடநெஞ்சே ! வினையோம்‌ஒன்‌ ருமளவே. 


பொ - ரை 3—அஆழ்ந்ததாய்‌, சுவாதீனமாக உள்ள மனமே! உடலி 
அடைய வட்டமான பிறப்பு, ௮வ்‌௮வ்‌ உடல்களில்‌ தங்கியிருக்கின்‌ ற 
உயிர்கள்‌ முதலாகவுள்ள எல்லாவற்றையும்‌ உண்டாக்குவதற்காக, 
ஆம்க்துள்ளதான நீரையுடைய கடலை உண்டாக்‌, அக்‌ கடல்‌ நடுவண்‌ 
யோகநித்திரைசெய்கற, பகைவரைக்‌ கொல்லுறெ சக்கரத்தையுடைய 
இறைவனைக்‌ கண்டால்‌ இதனைச்‌ சொல்லி, வினையினையுடைய நாம்‌ 
அவனோடு சேருமளவும்‌ அவனை விடாதேகொள்‌ என்றொள்‌. 
வி - கு உயிர்‌ தங்குகற்கு இடமாக இருத்தலின்‌ உடலை “வீடு! 
என்றொள்‌ ; விடுதல்‌ - தங்குதல்‌, ஆய்‌ என்னும்‌ எச்சத்தைக்‌ * கண்வள 
ரும்‌? என்பதனுடன்‌ முடிக்க, கண்டக்கால்‌ : வினையெச்சம்‌. ££ பயனில்‌ 
சொல்‌ பாராட்டுவானை மகனெனல்‌ ” (குறள்‌, 196.) என்புழிப்‌ 
போன்று, ஈண்டு ₹ விடல்‌? என்பது எதிர்மறை வியங்கோள்‌. ₹ வினை 
யோம்‌? என்றது, மனத்தை உளப்படுத்திய பன்மை, 


1. அங்குத்தை - அவ்விடம்‌. 
2. சளையாத - சலியாத, * சாலைப்பிடித்து ? என்றது - சிலேடை; 
தால்‌ - பாதமும்‌, காற்றும்‌, p 


218 இருவாய்மொழி--முதற்‌ பத்து 


ஈடு பத்தாம்‌ பாட்டு, *௫ அல்லாதவற்றை எல்லாம்‌ விட்டு, 
முடிவில்‌ கெஞ்சினைத்‌ தாது விடுருள்‌ ? என்பாரும்‌ உளர்‌. 
அப்போது “விடல்‌” என்பதற்கு, அவனை விடாதேகொள்‌ 
என்பத பொருளாம்‌. அன்றி, மேல்‌ பாசுரத்தில்‌ * வைக்கவே 
வகுக்கின்று”' என்று தொண்டினைப்‌ பற்றிய வார்த்தை வந்த 
வாறே, தாய்முலையை நினைந்த. கன்று போன்று, திருவுள்ளம்‌ 
பதறிச்‌ சரிரத்தை விட்டுப்‌ போகப்‌ புக்கது; ஈம்‌ காரியம்‌ ஓர்‌ 
அறுதி பிறக்குமளவும்‌ நீ என்னை விடாதேகொள்‌ என்றொள்‌ 
என்னு தல்‌. ட்‌ 
உயிர்‌ உடல்‌ ஆழிப்‌ பிறப்பு வீடு முதலா முற்றும்‌ ஆய்‌ - 
உயிரான த, சரீரத்தினுடைய வட்டமான பிறப்பினஅ வீடு 
உண்டு மோக்ஷம்‌; ௮௮ முதலான உறுதிப்பொருள்களைப்‌ 
பெறுகைக்காக. அன்றி; * ஆழிப்பிறப்பு ' என்பதற்கு, ஆழி 
என்ற கடலாய்‌, அத்தால்‌-கர்ம்பீர்யமாய்‌, எல்லை அற்ற பிறப்பு 
என்று பொருள்‌ கூறலும்‌ ஒன்று. ஆயின்‌, அறம்‌ பொருள்‌ 
இன்பம்‌ வீடு என்னும்‌ நான்கனுள்‌; வீட்டினை முன்னர்க்‌ கூறு 
வான்‌ என்‌? எனின்‌, படைத்தலுக்குப்‌ பயன்‌ மோக்ஷம்‌ ஆகை 
யாலே அதனை முன்னர்ச்‌ கூறுஇன்றாள்‌. இனி, உடல்‌ ஆழிப்‌ 
பிறப்பு வீடு உயிர்‌ முதலா முற்றுமாய்‌ என்பதற்கு, உடலி 
னுடைய எல்லைஇல்லாத பிறப்புக்கள்தோறும்‌ உண்டாகின்ற 
தேவர்கள்‌ முதலான சரீரங்களில்‌ தங்கி இருக்கின்‌ ற உயிர்கள்‌ 
முதலான காரியக்‌ கூட்டத்தை உண்டாக்குகைக்காக என்று 
பொருள்‌ கூறலும்‌ ஆம்‌. “எல்லாப்‌ பொருளுமாக விரிசன்‌ 
றேன்‌ ?! என்றெபடியே, தன்‌ திருமேனியின்‌ மலர்த்தியே 
உலகம்‌ ஆதலின்‌: * ஆக்க? என்னாது * ஆய்‌? என்‌ ருள்‌. . 
ஆமி நீர்‌ கடல்‌ தோற்றி - “6 அப்‌ பரம்பொருள்‌ முதன்‌ 
முதலில்‌ தண்ணீரையே படைத்தார்‌? என்றபடியே, மிக்க: 
தண்ணீரையுடைய ஏகார்ணவத்தை உண்டாக்‌. அத 
னுள்ளே கண்வளரும்‌ - இவ்‌ வருத உண்டான படைத்தல்‌ 
முதலியவற்றிற்காக அங்கே வந்து கண்வளர்ந்தருளும்‌. அடல்‌ 
ஆழி அம்மானை- படைத்த உயிர்களுக்கு விரோதிகளாய்‌ இருப்‌ 
பாரை அழியச்‌ செய்கைக்காக “ஆ௫லே வைத்த கையும்‌ தானு 
மாக ஆயிற்று கண்வளர்ந்தருளுவஅ. கண்டக்கால்‌-என்னிலும்‌ 
உனக்கு அன்றோ பேறு முற்பட்டு இருக்கிறது. * “சீதா 
1. தைத்‌, ஆனம்‌. 0: 91. 
2. மனுஸ்மிருதி. 1: 8. 
8. ஆசு - அயுதத்தின்பிடி, ¥ 
4. ஸ்ரீராமா, யுத்‌, 5: 9, 


நான்காந்‌ இிருவாய்மொழி--பா. 10, 11 219 


பிராட்டியால்‌ பார்க்கப்பட்ட சந்திரனை கான்‌ பார்க்கிறேன்‌ ; 
ஆதலால்‌, கண்ணின்‌ கலவிஉண்டாயிற்று” என்பது போன்று, 
கண்டாரைக்‌ காணும்‌ இத்தனை அன்றோ தனக்கு, இது 
சொல்லி-** வைக்கவே வகுக்கன் அ ?: என்கிற வார்த்தையைச்‌ 
சொல்லி. இனி, ! £ இறைவனை நிவேதிக்கும்பொருட்டே கை 
கால்‌ முதலிய உறுப்புக்களையுடைய விசித்திரமான இச்‌ சரீர 
மானது முற்காலத்தில்‌ உண்டாக்கப்பட்டது ” என்‌ கறெபடியே, 
தேவர்‌ திருவடிகளிலே எல்லாத்‌ தொண்டுகளையும்‌ செய்வதற்‌ 
காக அன்றோ இதனை உண்டாக்னொய்‌ என்னும்‌ இதனைச்‌ 
சொல்லி என்று கூறலும்‌ ஆம்‌. ஆழி மடம்‌ நெஞ்சே - ஞானத்‌ 
சதனையுடையையாய்‌ எனக்கு உசிமைப்பட்டிருக்கற மனமே! 
அன்றி, இதற்கு, சுழன்று வருறெ பேதை நெஞ்சே என்று 
பொருள்கூறலும்‌ ஒன்று. வினையோம்‌ ஒன்றாம்‌ அளவும்‌ விடல்‌- 
படைப்பிற்குப்‌ பயன்‌ - அங்கே அவரைக்‌ இட்டி அடிமை 
செய்கையாய்‌ இருக்க, பிரிகைக்கு ஈடான பாபத்தைப்‌ பண்‌ 
ணின காம்‌ அவரோடே சேருமளவும்‌ நீ அவரை விடாதே 
ஒழியவேண்டும்‌. (10) 
44, 

அளவியன்ற ஏழ்‌உலகத்‌ தவர்பெருமான்‌ கண்ணனை 
வளவயல்கசூழ்‌ வண்குருகூர்ச்‌ சடகோபன்‌ வாய்ந்துரைத்த 
அளவியன்ற அந்தாதி ஆயிரத்துள்‌ இப்பத்தின்‌ 
வளவுசையால்‌ பெறலாகும்‌ வானோங்கு பெருவளமே. 

பொர - ரை :-அளவினைக்‌ கடந்த ஏழுவகையான உலகத்தில்‌ உள்ள 
வர்கட்குப்‌ பெருமானாகிய கண்ணபிரானை, வளப்பம்‌ பொருந்திய வயல்‌ 
களாத்‌ சூழப்பட்ட அழயெ திருக்குருகூரில்‌ அவதரித்த ஸ்ரீ சட 
கோபர்‌ மனம்‌ பொருந்தி அருளிச்செய்த, பெருமையின்‌ எல்லையைக்‌ 
கடந்த அந்தாதியான ஆயிரம்‌ இருப்பாசுரங்களுள்‌ இப்‌ பத்துப்‌ பாசு 
ரங்களின்‌ வளப்பம்‌ பொருந்திய சொற்களால்‌ அந்தமில்‌ இன்பத்து 
அழிவில்‌ விட்டில்‌ சென்று செய்யப்படும்‌ மிக உயர்ந்த தொண்டினைப்‌ 
பெறலாகும்‌. 

வீ- கு :௫-—அளவியன்ற பெருமான்‌; ஏழுலகத்தவர்‌ பெருமான்‌ 
எனக்‌ கூட்டுக, அந்தாதி - ஒரு செய்யுளில்‌ அந்தமாய்‌ நிற்கும்‌ 
எழுத்து அசை சீர்முதலியன அடுத்த செய்யுளின்‌ ஆதியிலே நிற்பது ; 
அந்தம்‌ - முடிவு. ஆதி - முதல்‌, 
rrr 


1. ஸ்ரீ விஷ்ணு தச்த்லம்‌. ்‌ 


290 திருவாய்மொழி முதற்‌ பத்து 
ஈட௫3-முடி.வில்‌, இத்‌ தருவாய்மொழியில்‌ சொற்களை மாத்‌ 
இரம்‌ கற்றலே அமையும்‌, திருநாட்டினைப்‌ பெறுகைக்கு என்‌ 
ரர்‌. 

அளவியன்ற - அளவைக்‌ கடந்திருக்கன் ற ; அளவுஅற்ற 
பெருமையினையுடையவன்‌ என்றபடி, இத்தால்‌, இம்‌ நிலையிலே 
முகங்காட்டுகைக்கு ஈடான ஞானம்‌ முதலிய குணங்கள்‌ மிறைம்‌ 
தவன்‌ என்கை. வியந்த என்பது *வியன்ற? என விகாரப்‌ 
பட்டது. வியத்தல்‌ - கடத்தல்‌. ஏழ்‌ உலகத்தவர்‌ பெருமான்‌ - 
ஈாராயணன்‌ என்ற இருப்‌ பெயர்க்குக்‌ குறைவு வ 
ஸர்வேங்வரன்‌ ஆனான்‌. ஆயின்‌; * ஏழ்‌ உலகத்தவர்‌ என்றால்‌, 
தம்மைச்‌ சொல்லியது ஆகுமோ? எனின்‌, ஏழ்‌ உலகத்தவர்‌” 
எனவே, தாமும்‌ அதில்‌ அடங்யெவரே யாவர்‌. ” கண்ணனை - 
இவ்வளவிலே வந்து முகங்காட்டிற்றிலன்‌ என்றெ குற்றம்‌ தீர 
வந்து முகங்‌ காட்டுகையாலே அடியார்க்கு எளியவன்‌ ஆனான்‌. 
இனி, “£ பத்துடை அடியவர்க்கு ? என்றெ திருவாய்மொழியில்‌ 
இருஷ்ணாவதாரத்தை அஅபவிக்கப்‌ பாரித்து, அது மைக்கா 
மையாலே தூது விட்டவர்‌ ஆகையாலே, இங்கு முகங்‌ காட்டி 
னான்‌ இருஷ்ணன்‌ என்னவும்‌ ஆம்‌, * இத்தால்‌, அவனுடைய 
மேன்மையோடு செளலப்யமும்‌ நிலைகின்‌றது இவர்க்கு முகங்‌ 
காட்டின பின்பு ஆயிற்று என்றபடி. 


வளம்வயல்‌ - * “ மரங்கள்‌ காலம்‌ ௮ல்லாத காலங்களிலும்‌ 
பலத்தையுடையனவாய்‌ இருந்தன '? என்றெபடியே, திருககரி 
யும்‌ தளிரும்‌ மொட்டுமாகவே எப்பொழுதும்‌ இருக்குமாயிற்று. 


1, “சொற்களை மாத்திரம்‌ கற்றலே அமையும்‌ ? என்றது-*₹ இப்பத்‌ இன்‌ 
வளஉசையால்‌ பெறலாகும்‌ வானோங்கு பெருவளமே ?? என்றதனை நோச்‌ 
இயத. 

2. கண்ணன்‌ என்பதற்கு-இரண்டு பொருள்‌ அருளிச்செய்ரோர்‌. முதற்‌ 
பொருள்‌-கண்ணுக்கு விஷயமானான்‌ என்பத இப்பொருளில்‌, குறிப்பு வினை 
யாலணையும்‌ பெயர்‌. இரண்டாவது பொருளில்‌ - பெயர்ச்சொல்‌, 

வீதிவாய்ச்‌ செல்ன்றான்போல்‌ விழித்து இமையாதுநின்ற 

மாதரார்‌ கண்க ளூடே வாவுமான்‌ தேரிற்‌ செல்வான்‌ 

யாதினும்‌ உயர்ந்தோர்‌ தன்னை யாவர்க்குங்‌ கண்ணன்‌ என்றே 

ஒதிய பெயர்க்குத்‌ தானே உறுபொருள்‌ உணர்த்தி விட்டான்‌. 
என்ற கம்பராமாயணச்‌ செய்யுள்‌ சண்ணன்‌ என்பதற்குக்‌ கூறிய முதற்பொரு 
சோடு ஒரு சார்‌ ஓப்புமையுடையத. 


8. இத்தால்‌ - ( அளவியன்ற ஏழுலகத்தவர்‌ பெருமான்‌ கண்ணனை ?) 
என்ற இதனால்‌, * அளவியன்ற ஏழுல ஃத்தவர்‌ பெருமான்‌ ? என்றதனால்‌ 
மேன்மையும, ** கண்ணனை ?? என்றதனால்‌ எளிமையும்‌ பெறப்படும்‌, 


4... ஸ்ரீராமா, யுத்‌, 127: 17. 


நான்காந்‌ திருவாய்மொழி--பா. 11 221 


வாய்ந்து உரைத்த - நெஞ்சு பிணிப்புண்டு சொன்னவையாய்‌ 
இருக்கை ; வாய்கை - இட்டுகை. அதாவது - பாவபந்தத்தை 
யுடையராகை.௮அளவியன்‌ ற அற்தாதி ஆயிரத்துள்‌ இப்‌' பத்தின்‌ 
வள உரையால்‌ - எல்லைஅற்ற பெருமையையுடைய பரம்பொரு 
ளுக்கு வாசகமாகையாலே தாமும்‌ எல்லையற்ற பெருமையை 
யுடையனவாய்‌, ஒருவராலும்‌ சலிப்பிக்க ஒண்ணாதனவாய்‌ 
இருக்கிற ஆயிரத்துள்‌ இப்‌ பத்தினுடைய நன்றான உரை 
யாலே. வான்‌ ஓங்கு பெரு வளம்‌ பெறலாகும்‌ - பால்‌ குடிக்க 
கோயீ தீருமான போன்று, இத்‌ திருவாய்மொழியில்‌ இனிய 
சொல்லாலே பெறலாம்‌. அதாவது - தானே பிரயோஜனமா 
யிருக்கிற இத்தால்‌, சம்சாரத்தில்‌ குறைவான நிலை போய்‌, 
பரமபதத்தில்‌ சென்று, தன்‌ சொரூபத்தைப்‌ பெற்று விரிவை 
யடைந்தவன்‌. ஆகையாறெ எல்லைஇல்லாத செல்வத்தைப்‌ 
பெறலாம்‌ என்றபடி. 


முதற்‌ பாட்டில்‌, ஒரு காரையைக்‌ தூதுவிட்டாள்‌ ; இரண்‌ 
டாம்‌ பாட்டில்‌, அங்குப்‌ போனால்‌ சொல்லும்‌ வார்த்தைகளைச்‌ 
சில குயில்களுக்குச்‌ சொன்னாள்‌; மூன்றாம்‌ பாட்டில்‌, கான்‌ 
செய்த பாபமேயோ மாளாதது என்று சொல்லுங்கள்‌ என்று 
சில அன்னங்களை இரக்தாள்‌ ; நாலாம்‌ பாட்டில்‌, சல மகன்‌ நில்‌ 
களைப்‌ பார்த்து, என்‌ நிலையை அங்கே சென்று சொல்லுவீர்‌ 
களோ? மாட்டீர்களோ ? என்றாள்‌ ; ஜக்தாம்‌ பாட்டில்‌, சில 
குயில்களைப்‌ பார்த்து, தன்னுடைய காராயணன்‌ என்ற பெயர்‌ 
ஒறஙாய்ப்‌ போகாமே மோக்கிக்‌ கொள்ளச்‌ சொல்லுங்கோள்‌ 
என்றாள்‌ ; ஆரும்‌ பாட்டில்‌, ஒரு வண்டைக்‌ குறித்து, தம்‌ 
முடைய நாராயணன்‌ என்ற பெயருக்கு ஒரு குறைவு வாராமே 
எங்கள்‌ சத்தையும்‌ டெக்கும்படி இத்‌ தெருவே எழுந்தருளச்‌ 
சொல்‌ என்றாள்‌ ; ஏழாம்பாட்டில்‌, ஒரு கிளியைக்‌ குறித்து, இத்‌ 
தலையில்‌ குற்றங்களைப்‌ பார்க்கும்‌ அத்தனையோ ? தம்முடைய 
குற்றங்களைப்‌ பொறுக்கும்‌ தன்மையையும்‌ ஒருகால்‌ பார்க்கச்‌ 
சொல்‌ என்றாள்‌; எட்டாம்‌ பாட்டில்‌, தான்‌ உருவினவாறே 
முன்‌ கையிலிருந்த பூவையும்‌ உறுவ; நானே முடியாகின்றேன்‌, 
நீ உன்னைக்‌ காக்கின்‌. றவரைக்‌ தேடிக்கொள்‌ என்றாள்‌ ; ; ஒன்‌ 
பதாம்‌ பாட்டில்‌, ஒரு வாடையைக்‌ குறித்து, என்‌ நிலையை 
அங்கே சென்று அறிவித்தால்‌; அவன்‌ “அவள்‌ ஈமக்கு 
வேண்டா ? என்றானாகில்‌ வந்து என்னை முடிக்கவேண்டும்‌ 
என்று இரம்‌,நாள்‌ ; பத்தாம்பாட்டில்‌, தன்‌ மெஞ்சைக்‌ குறித்து 
நம்‌ காரியம்‌ ஓர்‌ அறுதி பி.றக்குமளவும்‌ ரீ அவனை விடாதே 


229 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


கொள்‌ என்று போகவிட்டாள்‌ ; முடிவில்‌, இத்‌ திருவாய்மொழி 
யைக்‌ கற்றார்க்குப்‌ பலம்‌ சொல்லித்‌ தலைக்கட்டினாள்‌. 
முதற்பாட்டில்‌, ஆசாரிய னுடைய ஞான த்தின்‌ பெருமையை 
அருளிச்செய்தார்‌; இரண்டாம்‌ பாட்டில்‌, இனிமையாகப்‌ பேசு 
இன்‌ றவனாக இருப்பான்‌ என்றார்‌; மூன்றாம்பாட்டில்‌, ஸாரா ஸா 
ரங்களைப்‌ பகுத்து ௮ றின்‌ றவன்‌ என்றார்‌; கான்காம்பாட்டில்‌, 
திருமேனியின்‌ பேரழனெ அருளிச்செய்தார்‌; ஐக்தாம்பாட்டில்‌, 
நினைத்தது இட்டும்‌ அளவும்‌ சலியாத தூய தன்மையுடையான்‌ 
என்றார்‌. ஆறாம்பாட்டில்‌, பகவானையே அ௮நுபவிக்இன்‌ றவனாய்‌ 
இருக்கும்‌ அழகனுமாய்ப்‌ பேரருள்‌ வாய்க்தவனுமாய்ப்‌ பெரு 
மித முடையவனுமாய்‌ இருப்பான்‌ என்றார்‌; ஏழாம்‌ பாட்டில்‌, * 
தான்‌ முற்றறிவினன்‌ ஆகிலும்‌ ஆசாரியர்கள்‌ பக்கல்‌ கேட்ட 
வார்த்தை அல்லது அருளிச்செய்யான்‌ என்று அவனுடைய 
ஆப்தியை அருளிச்செய்தார்‌ ; எட்டாம்‌ பாட்டில்‌, ஆசாரிய 
னுடைய தேக யாத்திரையே இவனுக்கு ஆத்ம யாத்திரை என்‌ 
றார்‌; ஒன்பதாம்‌ பாட்டில்‌, ஆசாரியனுடைய சம்பந்தமா தீதிரமே 
இருப்புக்குத்‌ தாரகம்‌, மற்றையோருடைய உறவு இருப்புக்குப்‌ 


1. பத்துப்‌ பாசுரங்கட்கும்‌ உள்ளுறைப்பொருள்‌ அறுளிச்செய்றார்‌ : 
£ ஞானத்தின்‌ பெருமையை அருளிச்செய்தார்‌ ? என்றது, 4: அஞ்சிறைய 
மடமாராய்‌ ? என்றதில்‌ ரோக்கு ; இரண்டு நெகுகஞூம்‌ ஞான ௮.றுஷ்டானவ்‌ 
களாகச்‌ கூறப்படும்‌, ! இனிமையாகப்‌ பேசுனெறவன்‌ ? என்றது - குயிலின்‌ 
ஒலி இனியதாக விருத்தல்‌ சோக, * சாராசாரங்களைப்‌ பகுத்தறின்றவன்‌ ” 
என்றது * 4 மென்னடைய அன்னங்காள்‌ ?? என்றதனை ரோக்‌. 8 திருமேனி 
யின்‌ பேரழஜனை ? என்றது - ££ நன்னீல மகன்றில்காள்‌ ?? என்றதனை நோக்க. 
நினைத்தது டெமெளவும்‌ சலியாத நகிலையினன்‌ ? என்றது - (£ இரைதேர்‌ ?? 
என்றதனை ரோக்‌, * பகவானையே ௮ அபவிக்‌ன்றவனாய்‌ இருக்கும்‌ அழகனு 
மாய்ப்‌ பேரருள்‌ வாய்ர்தவனுமாய்ப்‌ பெருமிதமுடையவனுமாய்‌ ? என்றது - 
முறையே : வண்டு என்றதனையும்‌, ( வரி ?? என்றதனையும்‌, ££ ஆழி ?? என்ற 
தனையும்‌ கோக்‌, வண்டு ஏகபோகமோ ? எனின்‌, வண்டு தேனையன்றி 
உண்ணாத; மதுகரம்‌ என்ற பெயரின்‌ பொருளையும்‌ நோக்குக, “தான்‌ 
முற்தறிவினனாலும்‌ ஆசாரியர்கள்‌ பக்கல்‌ கேட்டவார்த்தை யல்லது அருளிச்‌ 
செய்யான்‌ என்ற துஃ'(இளங்‌ளியே? என்றதனை நேரக்‌, * ஆசாரியனுடைய 
தேக யாத்‌ திசையே இவனுக்கு ஆத்ம யாத்திரை? என்றது - **இன்னடி9ல்‌ 
வைப்பாரை காடாயே?? என்றதனை கோக்க. ஆசாரியனுடைய சம்பர்த மாத்தி 
ரமே சத்தாதாரகம்‌, மற்றையோருடைய உறவு சத்தா பாதகம்‌? என்ற துஃகாற்‌ 
நின்‌ பரிசம்‌ பாதகம்‌ என்றதனால்‌, எதிர்மறைப்பொருளில்‌ ஆசாரிய சம்பந்தமே 
தாரகம்‌ என்பது போதரும்‌. 

இத்‌ இருப்பதிகத்தில்‌ ஏழாம்‌ பாசுரம்‌ முடிய, ஆசாரியனுடைய இலச்ச 
ஊம்‌ ) மேல்‌ மூன்று பாசசங்சள்‌ மானாச்சலுடைய இலச்சணம்‌ 


நான்காந்‌ திருவாய்மெொழிபா. 11 298 


பாதகம்‌ என்றார்‌; பத்தாம்‌ பாட்டில்‌, ஆக, இப்படி ஞான த்தை 
யுடையவனுமாய்‌, இனிமையாகப்‌ பேசுகன்றவனுமாய்‌, ஸாரா 
ஸாரங்களைப்‌ பகுத்து அறினெறவனுமாய்‌, காட்சிக்கு இனிய 
அமாய்‌, சுத்த சுபாவனுமாய்‌, பேரருள்‌ பெருமிதங்களை யுடை 
யனுமாய்‌, பலகாலம்‌ வழிபாடு புரிந்து வரும்‌ பெரியோர்களால்‌ 
சேவிக்கப்படுனெறவர்களால்‌ சேவிக்கப்படுனெறவனுமாய்‌, 
உத்தம மாணாக்கன்‌ ஆகையாலே, இத்தகைய ஆசாரிய 
அடைய தேக யாத்திரையே தனக்கு ஆத்ம யாத்திரையாய்‌, 
மற்றையாருடைய உறவு தனக்குப்‌ பாதகமாய்‌, இப்படி 
உண்மை அறிந்த ஆசாரியனுக்குத்‌ தொண்டு செய்கையாலே 
இறைவனுக்குச்‌ செய்யும்‌ தொண்டில்‌ அன்புள்ளதாய்‌, * நின்‌ 
இடையேன்‌ அல்லேன்‌ என்று நீங்கி ஒர்‌ கோலம்‌ நீலம்‌ ஈன்‌ 
நெடுங்‌ குன்றம்‌ வருவது ஒப்பான்‌ காண்மலர்ப்பாதம்‌ அடைக்‌ 
தது தம்‌ திருவுள்ளம்‌ என்று தலைக்கட்டினார்‌. 


திருவரய்மொழி நூற்றந்தாதி 
அஞ்சிறைய புட்கள்‌ தமை ஆழியா அக்கு நீர்‌ 
எஞ்செயலைச்‌ சொல்லும்‌ என இரந்து விஞ்ச 
நலங்கியதும்‌ மாறன்‌ இங்கே நாயகனைக்‌ தேடி. 
மலவ்கயெதும்‌ பத்தி வளம்‌. (ஐ 


ஆழ்வார்‌ எம்பெருமானார்‌ சீயர்‌ திருவடிகளே அரண்‌. 


1. என்னுடை ஈன்னுசல்‌ ஈங்கை மீர்காள்‌ 
யான்‌இனிச்‌ செய்வதென்‌ என்கெஞ்‌ சென்னை 
நின்னிடையேன்‌ அல்லே னென்று நீங்கி J 
கேமியும்‌ சக்கு மிருகைக்‌ கொண்டு ல 
பன்கெடுஞ்‌ சூழ்சுடர்‌ ஞாயிற்‌ ரே 
பால்மதி யேச்தி ஒர்கோல நீல 
ட்‌ சன்னெடுய்‌ குன்றம்‌ வருவ தொப்பான்‌ 
ராண்மலர்ப்‌ பாதம்‌ அடைச்ததுவே, (8, 2; 10) 


ப 


ஐந்தாந்‌ திருவாய்மொழி வளவேழுல்கு ” 
முன்னுரை 


முதல்‌ திருவாய்மொழியால்‌, சர்வேஸ்வரன்‌ எல்லாரைக்‌ 
காட்டிலும்‌ உயர்ந்தவன்‌ ஆகையாலே அவனைப்‌ பற்றுவார்க்கு 
ஒரு குறை இல்லை என்றார்‌; இரண்டாம்‌ திருவாய்மொழியால்‌, 
அப்‌ பற்றுதல்தான்‌ புருடோத்தமனைப்‌ பற்றுறெது ஆகை 
யாலே பலத்தோடே கூடி அல்லது இராது என்றார்‌ ; மூன்றாம்‌ 
இருவாய்மொழியால்‌, வழிபடுவார்க்காகத்‌ தான்‌ அவதரித்து 
எளியவனாய்‌ இருக்கையாலே வழிபடத்‌ தட்டு இல்லை என்றார்‌ ; 
நான்காம்‌ இருவாய்மொழியால்‌, எளியவன்‌ ஆனவன்‌ தான்‌ குற்‌ 
றங்களைப்‌ பொறுப்பவன்‌ ஆதலின்‌ பலத்தோடே கூடியே 
இருப்பான்‌ என்றார்‌; தம்‌ தாழ்வினை நினைந்து அக.லுவாரையும்‌ 
தன்‌ செல்லாமையைக்‌ காட்டிப்‌ பொருந்தவிட்டுக்கொள்ளும்‌ 
£லவான்‌ என்றொர்‌ இத்‌ திருவாய்மொழியில்‌. ஆயின்‌, காதல்‌ 
விஞ்சிச்‌ கலங்‌ இ, மேல்‌ திருவாய்மொழியில்‌ அஅுவிட்டவர்‌ 
இங்கு அக வான்‌ என்‌? என்னில்‌, கலங்கித்‌ தூதுவிட்ட இடம்‌ 
அன்பின்‌ காரியம்‌ ; இங்கு அகலப்‌ பார்க்றெ இடம்‌ ஞானகாரி 
யம்‌. ஆயின்‌; இவ்‌ இரண்டும்‌ இவர்க்கு உண்டோ? எனின்‌, 
இவர்க்கு இறைவன்‌ திருவருள்‌ புரிந்தது பக்தியின்‌ நிலையினை 
அடைந்த ஞானத்தை ஆதலின்‌ இரண்டும்‌ உண்டு ; 4 மயர்வற 
மதிநலம்‌ அருளினன்‌ ”” என்பது இவருடைய திருவாக்கு, 
இத்‌ திருவாய்மொழியில்‌ இறைவனுடைய சீலத்தை அரு 
ளிச்‌ செய்தவாறு யாங்கனம்‌? எனின்‌, மேல்‌ திருவாய்மொழியில்‌ 
ததுவிடுன்ற வியாஜத்தால்‌ தம்முடைய ஆற்றாமையை அறி 
வித்த பின்னர்‌, £ இவரை இங்கனம்‌ கோவுபட விட்டோமே !' 
என்று பிற்பாட்டுக்கு கொக்து யானைக்கு உதவ வர்து தோன்றி ' 
யதுபோன்னு, அரைகுலையத்‌ தலைகுலைய வந்து தோன்றினன்‌; 
அவனுடைய வேறுபட்ட சிறப்பினையும்‌ தம்முடைய தன்மை 


1. ₹ ஒரு குறையில்லை? என்றது, “தொழு த எழு?? என்றதன்‌ கருத்து. 
£ புருடோத்தமன்‌ ? என்றது, ““பற்றிலன்‌ ஈசனும்‌ முற்றவும்‌ நின்றனன்‌ ?? 
என்றதன்‌ கருத்து. £ பலத்தோடே கூடியல்லது ? என்றது, ( ஆக்கை விடும்‌ 
பொழு ண்ணே?? என்றதன்‌ கருத்து. சான்காச்‌ திருவாய்மொழியில்‌ “பலத்‌ 
தோடே கூடியே இருப்பான்‌” என்றது, “ஏழுலகத்தவர்‌'பெருமான்‌?? என்றதன்‌ 
கருத்து. * லவான்‌ ? என்றது; *: இருவடியால்‌ தாயோன்‌ ?? என்றதனை 
சோக்‌. லெத்தையுடையவன்‌ லவான்‌, £லமாவஅ எ மச்சர்சளோடே 
பூசையறச்‌ கல்ச்கைு 


ஐந்தாந்‌ திருவாய்மொழி முன்‌ அரை 298 


யினையுங்‌ கண்டார்‌; £ தார்மிசன்‌ வைத்த தண்ணீர்ப்‌ பந்தலை 
அழிப்பாரைப்‌ போன்று, நித்தியசூரிகளுக்கு அகரப்படும்‌ 
பொருளாக உள்ள இறைவனை நாம்‌ இட்டிக்‌ கெடுக்கப்‌ பார்ப்‌ 
போம்‌ அல்லோம்‌, ௮கலும்‌ இத்தனை ' என்று நினைந்தார்‌. 
அகன்றால்‌, பிழைக்கவல்லரோ? என்னில்‌, பிழையார்‌; முடியும்‌ 
இத்தனையே. ஆயின்‌, அகலுவான்‌ என்‌? என்னில்‌, தலைவ 
ணுக்கு அதிசயத்தைக்‌ தேடுமவர்கள்‌ தத்தம்‌ அழிவினைப்‌ 
பாரார்கள்‌ அன்றே 2 ! பெருமாளும்‌ தேவ தூதனும்‌ ஆலோ 
சனை தொடங்கும்‌ சமயத்தில்‌, துர்வாசர்‌ (என்னை உள்ளே புக 
விடவேண்டும்‌' என்ன; 'இவனைத்‌ தகைக்து பெருமாளுக்கு ஒரு 
தாழ்வினை விளைப்பதில்‌ நாம்‌ அகன்று முடிய அமையும்‌” என்று 
நினைந்து அவனைப்‌ புகவிட்டு, * “£ ௮ரசர்க்கு௮ரசனே! உமக்கு 
என்னிடத்தில்‌ அன்பு இருக்குமாகில்‌, என்னிடத்து அருள்‌ 
புரியவேணும்‌ என்னும்‌ கருத்து இருக்குமாகில்‌, யாதொரு ஐய 
மும்‌ இன்றி என்னை விட்டுவிடும்‌; உம்முடைய சூளுூறவைக்‌ 
காப்பாற்றும்‌ ” என்று விடைகொண்டார்‌ அன்றே இளைய 
பெருமாள்‌? மேலும்‌, £ * இலக்குமணரேோ, என்‌ காயகரான 
இராகவருடைய வம்சத்தில்‌ சந்தாமம்‌ இல்லாமல்‌ இருக்க ஒண்‌ 
ணாது என்று என்‌ உயிரை இப்பொழுதே இக்‌ கங்கையில்‌ 
விடாமல்‌ இருக்கிறேன்‌ ” என்று விடைகொண்டாள்‌ அன்றே 
* பிராட்டி. ? அப்படியே, இவரும்‌. £ *ஊருணியிலே கள்ளியை 
வெட்டி எறிவாரைப்‌ போலவும்‌; அமிருதத்திலே விஷத்தைக்‌ 
கலப்பாரைப்‌ போலவும்‌, நித்திய சூரிகள்‌ அஅபவிக்கும்‌ 
பொருளை நாம்‌ புக்கு அழிக்கையாவது என்‌?” என்று இவர்‌ 
அகலப்புக்கார்‌. 

அதனைக்‌ கண்ட இறைவன்‌ (இவரை இழம்தோமே என்று 
நினைந்து  ஆழ்வீர்‌! அகலப்‌ பார்த்திரோ ?' என்ன, “அடியேன்‌ 
அகலப்பார்த்தேன்‌ ” என்ன; “நீர்‌, எனக்குத்‌ தாழ்வு வரும்‌ 


1, பெருமாள்‌ - ஸ்ரீராமபிரான்‌. தேவதூதன்‌ - பிரமன்‌ ஏவலால்‌ வந்த 
இயமன்‌. 

2. ஸ்ரீராமா. உத்தர, 106 : 4. 

8. ஸ்ரீராமா, உத்தர. 48: &. 

4. சான்‌ உயிரை விட்டால்‌ பெருமாளை உலகம்‌ பழிக்கும்‌ ; பெருமா 
ளுக்குப்‌ பழியினை உண்டுபண்ணலாகா அ என்று கான்‌ பிழைத்‌ தருகிறேன்‌ 
என்பது கருத்து, இங்குப்‌ பிழைத்திருத்தலே பிராட்டிச்கு அழிவு. 

5. ஊருணி- குளம்‌. ஊரிலுள்ள மக்களால்‌ தண்ணீர்‌ உண்ணப்படுவ அ 
என்பது பொருள்‌. 4 

29 


226 திருவாய்மொழி முதற்‌ பதீத 


என்னு அன்றே அகலப்பார்த்தீர்‌? நீர்‌ அகலவே, ஞானம்‌ 
அ.நுட்டானம்‌ இவை நன்றா கவேயுடைய பெரியவர்களாலேயே 
அடையத்‌ தக்கவன்‌ நான்‌ என்று நினைந்து என்னை ஒருவரும்‌ 
சாரார்‌; இப்படித்‌ தண்ணியராக நினைந்திருக்றெ நீர்‌ ஒருவரும்‌ 
என்னைக்‌ ட்டவே, நான்‌, இன்னார்‌ இனியார்‌ என்னும்‌ வேறு 
பாடு இன்றி எல்லாரும்‌ வந்து சேரத்தக்கவன்‌ ” என்று தோம்‌ 
அம்‌ ; ஆனபின்னர்‌, மீர்‌ அகலமதுவே எனக்குத்‌ தாழ்வு ; மற்‌ 
அம்‌, (எனக்கு ஆகாதார்‌ இலர்‌ என்னுமிடம்‌ பண்டே * அடி. 
பட்டுக்‌ காணுங்‌ டெப்பது, நான்‌, ஈல்லார்‌ தீயார்‌ என்னு நகிரூப 
ணம்‌ பண்ணாதே எல்லார்‌ தலையிலும்‌ என்‌ காலை வைத்ததைக்‌ 
கண்டீரே” எனத்‌ தான்‌ திருவுலகு அளந்தருளின எளிமையை& 
காட்ட, 6 ஆகில்‌ இட்டுவோம்‌ ? என்று நினைந்தார்‌ ; உடனே; 
* நம்மால்‌ வரும்‌ மேன்மையும்‌ இவனுக்கு வேண்டா? என்று 
பின்னையும்‌ அகலப்புக, *உம்மால்‌ வரும்‌ மேன்மையே 
யன்றோ நீர்‌ வேண்டாதது 2 உம்மால்‌ வரும்‌ கான்தான்‌ வேண்‌ 
டுமோ? வேண்டாவோ? நீர்‌ தாழ்ந்தவர்‌ என்று அகலுமதிலும்‌ 
சேர்றெஅு, இருவாய்ப்பாடியில்‌ வெண்ணெயினைப்‌ போன்று 
எனக்குத்‌ தாரகங்‌ காணும்‌; இனி, நீர்‌ அகலில்‌, திருவாய்ப்பாடி 
யில்‌ வெண்ணெய்‌ விலக்கினார்‌ புக்க உலகம்‌ புகுதல்‌ தண்ணம்‌; 
நீர்‌ ௮அகலுமது என்னுடைய இருப்புக்குக்‌ கேடு ? என்று கூறி, 
பின்னர்‌ £::நட்பு உணர்ச்சியோடு வந்து சேர்ந்த இந்த விபி 
டணன்‌ வஞ்சனையுள்ளவன்‌ ஆகவுமாம்‌, கான்‌ அவனை விடில்‌ 
உளேன்‌ ஆகேன்‌ ” என்று சேர்த்துக்கொண்டாற்போலவும்‌, 
“உற்றாரை எல்லாம்‌ உடன்கொன்‌் அ அரசாளப்‌ பெற்றாலும்‌ , 
வேண்டேன்‌ பெருஞ்செல்வம்‌? என்ற அருச்சுனனை, 
* “ இருஷ்ணா, உனது அருளால்‌ உண்மை ஞானத்தை அடைக்‌ 
தேன்‌; திரிபு உணர்ச்சியானது என்னைவிட்டு நீங்கிற்று, ஜய 
உணர்வும்‌ நீங்னெவன்‌ ஆனேன்‌; ஆதலால்‌, இப்பொழுதே 
போரினைச்‌ செய்‌ என்று நீ கூறுன்ற இச்‌ செயலை நான்‌ 
செய்கிறேன்‌ ” என்று சொல்லப்‌ பண்ணினாற்‌ போலவும்‌, 
வருந்தித்‌ தம்மை இசைவிதது, சேர்தற்கு அவன்‌ தான்‌ விரும்‌ 
1. அடிபட்டுக்‌ இடத்தல்‌-லேடை : எல்லாராலும்‌ அறியப்பட்டுக்‌ டெத்‌ 
தல்‌ ; திருவடிகளில்‌ பட்டுக்‌ கடத்தல்‌. 
இ, * பின்னையும்‌ அகலப்புச ? என்றது, இத்‌ இருவாய்மொழியில்‌ 6 அடி. 
யேன்‌ எறிய ஞானத்தன்‌ அறிதல்‌ ஆர்க்கும்‌ அரியானை?? என்றதனை கோக்க, 
8. ஸ்ரீராமா.யுத்‌, 18: 3. 
க, ஸ்ரீதேைை. 18; 73. 


௪ 


ஐந்தாந்‌ திருவாய்மொழி--பா. 1 297 


பியவாறே  * சேர்ந்து தலைக்கட்டினான்‌ என்றோர்‌. ஆதலின்‌, 
சீல குணத்தை அருளிச்செய்தவாறு காணல்‌ தகும்‌. 


4b. 
வளவேழ்‌ உலகன்‌ முதலாய 
வானோர்‌ இறையை அருவினையேன்‌ 
களவேழ்‌ வெண்ணெய்‌ தொடுஉண்ட 
, கள்வா ! என்பன்‌ பின்னையும்‌ 
தளவேழ்‌ முறுவல்‌ பின்னைக்காய்‌ 
த்‌ வல்லான்‌ ஆயர்‌ தலைவனாய்‌ 
இளவேு ஏழும்‌ தழுவிய 
எந்தாய்‌ ! என்பன்‌ நினைந்து நைந்தே, 
பொ - ரை? வளப்பம்‌ பொருந்திய ஏழ்‌ உலகங்கட்கும்‌ காரண 
னாய நித்தியசூரிகள்‌ தலைவனை, போக்கற்கு அரிய இவினையினையுடைய 
யான்‌ மனத்தால்‌ நினைந்து நினைப்பின்மேலீட்டால்‌ உடல்கரைர்‌ ௮, 
களவு பிரசித்தமாம்படி வெண்ணெயைக்‌ களவு செய்து உண்ட கள்‌ 
வனே! என்று அழைப்பேன்‌ ; அதற்கு மேல்‌, முல்லை அரும்புகள்‌ 
போன்று தோன்றிய பற்களையுடைய நப்பின்னைப்பிராட்டியாருக்காகப்‌ 
பசுக்களையுடைய வலிய ஆயர்கட்குத்‌ தலைவனாக, இளமை பொருந்திய 
எருஅகள்‌ ஏழனையும்‌ தழுவிக்‌ கொன்ற எந்தையே! என்று அழைப்பன்‌. 
வீ - ரூ:--தொடு - வஞ்சனை ; ஈண்டுக்‌ களவிற்கு ஆயிற்று * கள 
வேழ்‌ முறுவல்‌? என்ற இடத்து “மாதரார்‌ முறுவல்போல்‌ மணமெளவல்‌ 
ஈமுகையூழ்ப்ப ? (கலித்‌. 27.) என்பது நினைவு கூர்க, * பின்னைக்காய்‌ 2 
என்பதில்‌ ஆய்‌ என்பத, செயவென்‌எச்சத்திரிபு, அவ்‌ எச்சத்தைத்‌ 
“தழுவிய? என்னும்‌ எச்சத்துடன்‌ முடிக்க. 
' இத்‌ திருவாய்மொழி ௮.றுசர்க்‌ கழிநெடிலடி, ஆசிரிய விருத்தம்‌, 
ஈடு --முதற்பாட்டு. நித்தியசூரிகட்கு அ.நுபவிக்கப்படும்‌ 
பொருளானவனை, 2 மனம்‌ வாக்குக்‌ காயங்களால்‌ கிக்தனை 
செய்தேன்‌ என்‌ கருர்‌. 
வளம்‌ ஏழ்‌ உலகின்‌ முதலாய வானோர்‌ இழையை அரு 
வினையேன்‌ களவேழ்‌ வெண்ணெய்‌ தொடு உண்ட கள்வா என்‌ 
1. *சேர்க்து தலைச்சட்டினான்‌ ? என்ற- **சார்ச்‌த இருவல்வினைகளும்‌ 
சரித்து மாயப்பற்று அறுத்து ?? என்ற பாசுரத்தை நோக்கி. 
2. “என்பன்‌ நினைந்து கைர்தே” என்று. பிரித்து * மனம்‌ வாக்குச்‌ 
சாயங்களால்‌ என்று அருளிச்‌ செய்றார்‌. என்பன்‌-வாக்கு ; நினைதல்‌ - மனச்‌ 
தின்‌ தொழில்‌ ; சைதல்‌-உடலின்‌ தொழில்‌, 


228 இருவாய்மொழி--முத்‌ ற்‌ பத்து 


பன்‌ -* வளவிதான ஏழுலகு? என்று லீலாவிபூதியைச்‌ சொல்‌ 
லிற்றாய்‌, * வானோர்‌ இறை” என்கையாலே நித்யவிபூதியைச்‌ 
சொல்லிற்றாய்‌, இப்படி. இரண்டு உலகங்கட்கும்‌ காகனாக இருக்‌ 
இன்‌ றவனை யன்றோ கான்‌ அழிக்கப்‌ பார்த்தேன்‌ | என்றோர்‌. 
வளம்‌ ஏழ்‌ உலூன்‌' முதலாய வானோர்‌ இறையை-வளவியனாய்‌, 
ஏழ்‌ உலகுக்கும்‌ முதலாய்‌, வானோர்‌ இறையாய்‌ இருக்குமவனை. 
இனி, வளம்‌ ஏழ்‌ உலகின்‌ முதலாய என்பதனை, வளவியராய்‌, 
ஏழுலகுக்கும்‌ முதலாய்‌ இருக்கிற வானோர்‌ என்று, வானோ 
ருக்கு அடைமொழி ஆக்குதலும்‌ ஒன்று. வானோர்‌ வளவிய 
ராகையாவது - பகவானுடைய அநுபவத்தில்‌ ஆற்றலுடைய 
ராக இருத்தல்‌. * ஏழ்‌ உலகுக்கும்‌ முதலாய வானோர்‌ ' எனின்‌ 
நித்தியசூரிகள்‌ உல நிற்குக்‌ காரணர்‌ ஆகவேண்டுமே அங்ஙனம்‌ 
ஆவரோ? எனின்‌, இறைவன்‌, ' ்ரீகெளஸ்அபத்தால்‌ உயிர்‌ 
களின்‌ கூட்டத்தைத்‌ தரிக்கன்றான்‌ என்றும்‌, ்ரீவதஸத்தால்‌ 
மூலப்பி ரகருதியினையும்‌ அதனின்றும்‌ உண்டான ஏனைய 
பொருள்களையும்‌ தரிக்கன்றான்‌ என்னும்‌ ஸ்ரீ விஷ்ணுபுராணத்‌ 
தில்‌ ௮ஸ்திரபூஷண அத்தியாயத்தில்‌ கூறப்பட்டுள்ள தனால்‌, 
அவர்களும்‌ உலதிற்குக்‌ காரணர்‌ ஆவர்‌ என்க. “கிதீதியசூரிகள்‌ 
தேசிகர்‌ ஆகையாலே துறை அறிந்தே இழிவர்கள்‌ ஆதலின்‌; 
£ வானோருக்கு இறையை? என்கிறார்‌. “ஸ்வாமி” என்றே 
ஆயிற்று அவர்களுக்கு நினைவு. வானோர்‌ இறையைக்‌ கள்வா 
என்பன்‌” என்று கூற நினைம்தவர்‌, தொடங்கின வாக்கியம்‌ 
முடிப்பதற்கு முன்னே தம்மை நினைந்து, * அருவினை போண்‌ ? 
என்றொர்‌. தார்மிகனாய்‌ இருப்பான்‌ ஒருவன்‌, இராசத தாமத 
குணங்களால்‌ மேலிடப்பட்டவனாய்‌ வீட்டில்‌ தீயினைவைத்து, 
சத்துவம்‌ தலைஎடுத்தவாறே வருந்துமாறு போன்று வருந்து 
கிறார்‌. இப்போது * அருவினை? என்றெது - “கள்வா? என்‌ 
1, புருடன்மணி வரமாகப்‌ பொன்றா மூலப்‌ 
பிரஏருதி மறுவாக மான்‌ தண்‌ டாகத்‌ 
தெருள்‌ மருள்வாள்‌ உறையாக ங்கா ரங்கள்‌ 
சார்வ்சஞ்‌ சல்‌ காகமனம்‌ இஜிரி யாக 
இருடிகங்க ளீரைந்‌அஞ்‌ சரங்க ளாக 
இருபூ,த மாலைவன மாலை யாகக்‌ 
கருடனுரு வாமறையின்‌ பொருளால்‌ கண்ணன்‌ 
கரிரிமே னின்றனைத்துல்‌ காக்கின்‌ ரானே. 
என்ற இருப்பாகரத்தின்‌ பொருளை ஈண்டுச்‌ சிர்தித்தல்‌ தகும்‌. ஸ்ரீதேசி 
கப்‌ பிரபச்தம்‌ - ௮இகா.ர சல்‌, 41. 
2. “இவ்‌ உலகத்திற்குக்‌ காரணனாய்‌ இருக்கிறான்‌? என்னு கூறி, “நித்திய 
குரிகளுக்குத்‌ தலைவனாகச்‌' சொன்னதற்கு, பா வம்‌ அருளிச்செய்ஒருர்‌, 
*தித்தியகூரிகள்‌ தேசெர்‌ ஆசையாலே ? என்று தொடங்கும்‌ வாச்யெச்சால்‌, 


3 


ஐந்தாந்‌ திருவாய்மொழி பா. 1 920 


கைக்கு அடியான அன்பினை. ஆயின்‌, அன்பினை * அருவினை * 
என்னலாமோ ? எனின்‌, (பாபம்‌ என்ப. - தமக்கு விருப்பம்‌ 
இல்லாததைக்‌ கொடுப்பது? என்று இருக்குமவர்‌ ஆகையாலே, 
இறைவனைவிட்டு அகன்‌ று நீங்கியிருத்தல்‌ தமக்கு விருப்பமாயி 
னும்‌ அதனைச்‌ செய்ய ஒட்டாது தடுக்கன்றமையின்‌ அன்பினை 
“ அருவிணை ? என்றோர்‌. 


களவு ஏழ்‌ வெண்ணெய்‌ தொடு உண்ட கள்வா என்பன்‌ - 
களவு எல்லாரும்‌ அறியும்படி, வெண்ணெமைக்‌ களவு கண்டு 
அமுது செய்த வஞ்சகனே என்பன்‌. எழுதல்‌-எல்லாரும்‌ அறி 
,யும்படி. . வெளிப்படல்‌. இனி, * களவேம்‌ ' என்பதற்குக்‌ கள 
விலே வேட்கையுடையனாய்‌-ஊற்றமுடையனாய்‌ என்று கூறலும்‌ 
ஆம்‌. இத்தால்‌, பரிவுடைய யசோதைப்பிராட்டி சொல்லும்‌ 
பாசுரத்தை அன்றோ சொன்னேன்‌ என்றோர்‌. பின்னையும்‌ - 
அதற்குமேல்‌. தளவு ஏழ்‌ முறுவல்‌ பின்னைக்காய்‌ வல்லான்‌ 
ஆயர்‌ தலைவனாய்‌ இள ஏறு ஏழும்‌ தழுவிய எந்தாய்‌ என்பன்‌- 
பரிவுடைய யசோதைப்பிராட்டிக்கு  மறைத்தவ ற்றையும்‌ 
வெளியிடும்படி. அன்‌ பிற்கு உரியவளான ஈப்பின்னைப்பிராட்டி 
பாசுரத்தையுஞ்‌ சொன்னேன்‌ என்கிறார்‌. தளவு ஏழ்‌ முறுவல்‌- 
காட்டுப்‌ பசுவினைக்‌ கண்டவாறே வீட்டிலுள்ள பசு நினைவிற்கு 
வருதல்‌ போன்று, நப்பின்னைப்‌ பிராட்டியினுடைய பற்களின்‌ 
வரிசையைக்‌ கண்டவாறே முல்லை அரும்பு நினைவிற்கு வருத 
லின்‌; * தனவேழ்‌ முறுவல்‌ என்கிறார்‌. இணி, தளவு எழும்படி 
யான முறுவல்‌ என்னவும்‌ ஆம்‌. அதாவது - எழுகை-போகை 
உ யாய்‌, தோற்றுப்‌ போகும்படியான முறுவல்‌. * “ பல்லுக்குத்‌ 
தோற்ற பனிமுல்லை ? என்றார்‌ பிறரும்‌. பின்னைக்காய்‌ - நப்‌ 
பின்னைப்‌ பிராட்டியினுடைய புன்சிரிப்பிலே தோற்று அவள்‌ 
விருப்பின்படி செய்து கோடற்குத்‌ தன்னை அவளுக்கு உரிமை 
யாக்னொன்‌. வல்‌ ஆன்‌ ஆயர்‌ தலைவனாய்‌ - * * பாண்டவர்கள்‌ 
ஸ்ரீ ருஷ்ணனுடைய திருவடிகளையே பற்றுக்கோடாக 
அடைந்தவர்கள்‌; அவனையே வலிமையாக உடையவர்கள்‌, அவ 
னையே தலைவனாக உடையவர்கள்‌ ?' என்பது பேரன்று, 
நருஷ்ணனை த்‌ அணேயாகக்கொண்டு காட்டினை அழித்துத்‌ திரி 
யும்‌ மிடுக்கைப்பற்ற (வல்‌ ஆன்‌ ஆயம்‌” என்றோர்‌. இணி, ஆன்‌ 
ஆயர்‌ வலிய தலைவனாய்‌ என்னு, ,வன்மையைக்‌ தலைவனுக்கு 


3, ,யாப்பறாங்கல விருத்தி மேற்கோள்‌. 
2. பாரதம்‌ துசோணப்ருவம்‌, 189 ; 24, 


280 திருவாய்மொழி முத ற்‌ பத்து 


அடைமொழியாக்கலும்‌ ஆம்‌. அவ்‌ வன்மையாவது-தலையிருக்க 
உடம்பு குளித்‌.தும்‌, 'உடம்பு இருக்கத்‌ தலை குளித்தும்‌ அன்றே 
அவர்கள்‌ திரிவார்கள்‌ ? எல்லாரும்‌ கார்த்திகை புதியதற்குக்‌ 
குளித்தார்களாகில்‌ இவன்‌ அ அவும்‌ செய்யாதே இடைத்தனத்‌ 
தில்‌ ஊன்றி இருத்தல்‌. இவன்‌ இவ்வாறு இருத்தற்குப்‌ பயன்‌ 
யாது? எனின்‌, இப்படி இருக்கில்‌ அல்லது அவ்‌ ஆயர்கள்‌ 
பெண்‌ கொடார்கள்‌ அன்றே? ஆதலால்‌, பெண்‌ கோடலே 
பயன்‌.  “வாரிர்‌ அழகே, உம்முடைய இருஷ்ணவைதாரத்தில்‌ 
இரண்டு தாய்மாரையும்‌ இரண்டு தமப்பன்மாரையும்‌ இரண்டு 
குலத்தையும்‌ ஒரு கணத்தில்‌ ஏற்றுக்கொண்ட உமக்குப்‌ பலன்‌- 
குலத்தோடு ஒத்திருக்றெ ஈப்பின்னைப்‌ பிராட்டியும்‌ உருக்கு 
மிணிப்‌ பிராட்டியும்‌? என்றார்‌ கூரத்தாழ்வானும்‌. இத்தால்‌” 
ஆயர்குலத்தினன்‌ ஆகையாலே நப்பின்னைப்‌ பிராட்டியை ஏழ்‌ 
ராய்‌; அரசகுலதீதினன்‌ ஆகையாலே உருக்குமிணிப்‌ பிராட்‌ 
டியை ஏற்றாய்‌ என்‌ றபடி., இனி, “தக்க வயதினையும்‌ ஒழுக்கச்‌ 
இனையும்‌ குலத்தினையும்‌ உடைய பிராட்டிக்குத்‌ தக்கவர்‌ அந்த 
ஸ்ரீராமபிரான்‌ ; கறுத்த கண்களையுடைய பிராட்டியும்‌ அந்த 
ஸ்ரீராமனுக்குத்‌ தக்கவள்‌ '? என்றெபடியே, ஈண்டும்‌, ருஷ்ண 
னும்‌ நப்பின்னைப்‌ பிராட்டியும்‌ ஒத்தவர்களாக இருந்தும்‌, 
எருதுகளை முன்னிட்டு அவற்றைத்‌ தழுவச்செய்தனர்‌ ஆத 
லின்‌, * வல்‌ ஆன்‌ ஆயம்‌ என்கிறார்‌ எனலும்‌ ஒன்று, 
இளஏறு ஏழும்‌ தழுவிய-பமனுக்கு ஒத்ததாக இருக்துள்ள 
இடபங்கள்‌ ஏழனையும்‌ * ஊட்டியாக ஒருக்காலே தழுவினான்‌ 


1. நீராடும்‌ போழ்‌ தில்‌ ரெறிப்பட்டார்‌ எஞ்ஞான்றும்‌ 
நீக்தார்‌ உமியார்‌ இளையார்‌ விளையாடார்‌ 
காய்க்தது எனினுர்‌ தலையொழிர்‌ ௮ ஆடாரே 
ஆய்ர்த அறிவி னவர்‌. (ஆசாரக்‌ கோவை,) 
என்பதனால்‌, தலை இருக்க உடம்பு குளித்தல்‌ முதலிய வழக்கங்கள்‌ பெறப்படும்‌, 
்‌ சார்த்திகை பு.தியதற்குச்‌ குளித்தார்கள்‌ ஆதில்‌ ? என்ற த - எல்லாரும்‌ கார்த்தி 
கைக்ஞாச்‌ குளிப்பார்கள்‌; புதுசெல்‌ வரும்போது மங்கள ஸ்கானம்‌ செய்து 
இஷ்ட தெய்வங்கட்குப்‌ பொங்கலிட்டு உறவினரும்‌ தாங்களும்‌ உண்ணு 
லார்கள்‌ ; அவற்றைத்‌ தெரிவித்தபடி. இதனைப்‌ £ புதிர்‌ சமைத்தல்‌ ? என்று 
வழங்குவர்‌. * புனத்தினை கள்ளிப்‌ புது அவி காட்டி உன்‌ பொன்‌ அடி வாழ்க 
என்று, இனக்குறவர்‌ புதியது உண்ணும்‌ எழில்‌ மாலிருஞ்சோலை எர்தாய்‌ ?? 
என்ற பெரியாழ்வார்‌ இருமொழி இக்கு சோச்கல்‌ தகும்‌, 
9. £சர்தரபாஹு ஸ்தவம்‌, 7, 


3. ஸ்ரீராமா. சுக. 16: 6. 


க, ஊாட்டிஈ குரல்வளை; அதாவது - கழுத்து, எழ்‌ எருஅகள்‌ த ச்‌ 
தீயும்‌ ஒன்றாசச்‌ கூட்டித்‌ சமுவினான்‌ என்றபடி, ப்ர 


௦ 


ஐந்தாந்‌ திருவாய்மொழி--பர, 1, 2 281 


பின்னர்‌ அவளை அடைதலால்‌, அவளை அணைந்தது போன்று 
இருக்கையாலே “ தழுவிய? என்‌ கருர்‌. எந்தாய்‌ என்பன்‌-ஏழ்‌ 
எருதுகளையும்‌ அடர்த்த செயலுக்குத்‌ தோற்று, ஈப்பின்னைப்‌ 
பிராட்டி சொல்லும்‌ பாசுரத்தையும்‌ சொன்னேன்‌. நினைந்து - 
சொன்ன அளவேயோ ! கெஞ்சாலும்‌ நிக்தித்தேன்‌. கைந்தே - 
அவ்வளவேயோ! பிறர்‌ அறியும்படி சதிலனாய்‌ உடலாலும்‌ 
நிந்தித்கேன்‌. 
இனி, இத்‌ திருப்பாசுரத்திற்கு * * அயர்வறும்‌ அமரர்கள்‌ 
அதிபதி” என்றேன்‌, “£எத்திறம்‌?' என்றேன்‌, பிராட்டிமார்‌ 
நிலையை அடைம்து தூது விட்டேன்‌ என்று; அவற்றுக்கு 
வருந்துஇருர்‌ என்று பொருள்‌ கூறலும்‌ ஒன்று. (1) 
46. 
* நினைந்து நைந்து உள்‌ கரைந்து உருக 
இமையோர்‌ பலரும்‌ முனிவரும்‌ 
புனைந்த கண்ணி நீர்‌ சாந்தம்‌ 
புகையோடு எத்தி வணங்கல்‌ 
நினைந்த எல்லாப்‌ பொருள்கட்கும்‌ 
வித்தாய்‌ முதலிற்‌ சதையாமே 
மனஞ்செய்‌ ஞானத்‌அ உன்பெருமை 
மாசூ ணாதொ மாயோனே. 


பெ - ரை ஆச்சரியமான குணங்களையும்‌ செயல்களையு முடை 
யவனே! தேவர்கள்‌ பலரும்‌ முனிவர்கள்‌ பலரும்‌ மனத்தால்‌ நினைந்து, 
அந்‌ நினைவினால்‌ நிலை குலைந்த உடல்களையுடையவர்களாய்‌, பின்னர்‌ 
மனமும்‌ கட்டுக்‌ குலைக்து தண்ணீரைப்‌ போன்று உருக, அவ்‌ உருக்கத்‌ 
தோடு தொடுத்த மாலைகளையும்‌ தண்ணீரையும்‌ சந்தனத்தையும்‌ ஈறு 
மணமிக்க புகையோடு ஏந்தி வந்து வணங்கினால்‌, நினைக்கப்பட்ட எல்‌ 
லாப்‌ பொருள்கட்கும்‌ காரணமாய்‌, காரியமாக மாறும்போது தானான 
தன்மையில்‌ நின்று சிறிதும்‌ வேறுபடாததாய்‌ இருக்கணனெற, மனத்‌ 


1. ““அயர்வறும்‌ அமரர்கள்‌ ௮அதிபதி?? என்றேன்‌” என்றது, (வளவேழ்‌ 
உலூன்‌ முதலாய வானோ ரிறையை?? என்றதனை கோக்க, ₹ 6 எத்‌.இறம்‌ 2? 
என்றேன்‌ ? என்றது, “£ களவேழ்‌ வெண்ணெய்‌ தொடுவுண்ட கள்வா]? என்ற 
தனை நோக. : பிராட்டிமார்‌ நிலையையடைக்து அதுவிட்டேன்‌ ? என்றது, 
££ இளவேழேமும்‌ தழுவிய எந்தாய்‌?” என்றதனை நோக்க. £ வரும்‌, அறும்‌ ? 
என்றது - ££ கைவன்‌ ?? என்றதனை கோக்க. 


அ “ இனைந்து? என்று பிரித்தல்‌ தகும்‌ ; * இமையோர்‌? என்பதிலுள்ள 
மோனையைச்‌ காண்க. mg ET i 


989 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


தால்‌ நினைக்றெ : நினைவின்‌ வடிவமான ஞானத்தையுடைய உனது 
பெருமை மானை அடையாதோ ? 

வி - ரூ$--௨௬௫ ஏந்தி வணங்கினால்‌ மாளுணாதோ என்னும்‌, 
ஆய்‌ சிதையாமே மனம்செய்‌ ஞானம்‌ என்றும்‌ முடிக்க, 

ஈடு :--இரண்டாம்பாட்டு. நெஞ்சால்‌ நினைந்தும்‌, வாயால்‌ 
பேசியும்‌, உடலால்‌ கைந்தும்‌, தவறுசெய்தேன்‌ என்றார்‌ மேல்‌ 
பாசுரத்தில்‌ ; தவறு செய்தேன்‌ என்ற இடம்‌ தவறு என்கிறார்‌ 
இப்‌ பாசுரத்தில்‌, யாங்கனம்‌? எனின்‌, சண்டானன்‌ * வேதம்‌ 
போகாது? என்று தான்‌ சொல்லப்‌ பெறுவனே 2 அவ்வாறே 
அன்றோ கான்‌ அயோக்கியன்‌ என்ற அகலுகையும்‌ £? அன்பி 
பினால்‌ நனைந்த மன த்தையுடைய பிரமன்‌ முதலியவர்கள்‌" 
அன்றோ அதுதான்‌ சொல்லப்‌ பெறுவர்‌! * கான்‌ தவறு செய்‌ 
தேன்‌! என்று அகலுமதில்‌, இட்டி நின்று.பரிமாறுதல்‌ ஈன்று 
அன்றோ? என்ற, மேல்‌ நின்ற நிலையையும்‌ நிந்தித்துக்‌ 
கொண்டு அகலுறோர்‌. 

நினைம்‌துறைந்‌ து-வணங்கினால்‌-பி ரமன்‌ முதலிய தேவர்கள்‌, 
தருவாராதன த்திற்கு ஒருப்படும்போது திருமாலை தொடக்க 
மான உபகரணங்களைச்‌ சமைத்துக்கொண்டாயிற்று இழிவது. 
நாம்‌ இவற்றைக்கொண்டு சென்றால்‌ ஈம்மைக்‌ குளிர கோக்கு 
வனே ; ! “ஸ்ரீ இருஷ்ணன்‌ என்னைப்‌ பார்க்கக்‌ குற்றம்‌ அற்ற 
அக்குரூரனே என்று அழைத்துப்‌ பேசுவார்‌? என்று, கம்சன்‌ 
ஏவலால்‌ இருஷ்ணனை அழைக்கச்‌ சென்ற அக்குரூரன்‌ நினைத்‌ 
துச்‌ சென்றது போன்று, கம்மை வினவக்கடவனே என்று 
இங்கனே முந்துற நினைப்பார்கள்‌ ; பின்னர்‌, தரித்திருக்க மாட்‌ 
டாதே கட்டுக்‌ குலைக்க மனமுடையவர்கள்‌ ஆவர்கள்‌. உள்‌ 
கரைந்து உருக-கையுமது தூலம்‌ என்னும்படி, உள்கரைவர்கள்‌; 
பின்னர்‌, ஓர்‌ அவயவியாக்‌கி எடுக்கஒண்ணாதபடி. மங்குவர்கள்‌. 
இப்படிப்‌ படுனெறவர்கள்‌ தாம்‌ யார்‌? என்றால்‌, இமையோர்‌ 
பலரும்‌ முனிவரும்‌ - பிரமன்‌ முதலான தேவர்களும்‌, சனகன்‌ 
முதலான முனிவர்களும்‌. ஆயின்‌, இச்செயல்‌ முனிவர்களுக்குப்‌ 
பொருந்தும்‌ ; செருக்னெக்கொண்ட ே தவர்களுக்குப்‌ பொரும்‌ 
தமோ? எனின்‌) இராசத தாமத குணங்களால்‌ மேலிடப்‌ 
பட்டபோது செருக்குக்‌ கனத்து இருக்குமாறு போன்றே, 
சத்துவம்‌ தலைஎடுத்தபோது பகவானுடைய குணங்களை ௮௮ 
பவித்துக்‌ கட்டுக்‌ குலைந்து உருகுகிறபடியும்‌ கனத்திருக்கும்‌. 
புனைந்த கண்ணி நீர்‌ சாக்தம்‌ புகையோடு ஏந்தி வணங்கினால்‌ - 


ஸீ விஷ்ணு புசா. 5, 17; 12, 


ஐந்தாந்‌ திருவாப்மொழி--பா. 8 908 


இப்படி. அவர்கள்‌ அன்பே மிக்கு இருப்பவர்கள்‌ ஆசையாலே 
தொடுக்கும்போது தொடங்க : அவன்‌ இதனைக்‌ கண்டருளச்‌ 
கடவனே, சாத்தியருளச்‌ கடவனே ' என்னு அன்போடு 
தொடுத்த மாலை, ஆராதனஞ்‌ செய்யும்போது தம்மை கோக்கு 
கையால்‌ உண்டாகும்‌ சிரமம்‌ ஆறுகைக்கு * அர்க்யெம்‌ கொடுக்‌ 
கைக்காகஉண்டாக்னெ தண்ணீர்‌, பிறகு சாத்தியருளுவதாகச்‌ 
சமைத்த சந்தனம்‌ முதலியவைகள்‌, தாபங்‌ காட்டுவதற்கு உண்‌ 
டாக்கெ ௮டற்புகை இவை தொடக்கமானவற்றைத்‌ தரித்துக்‌ 
கொண்டுவந்து, செருக்கு அற்றுத்‌ திருவடிகளிலே விழுவர்கள்‌, 
அவன்‌ இவைகொண்டு காரியங்‌ கொள்ளுமதிலும்‌ ** சூட்டு ஈன்‌ 
மாலைகள்‌ தாயன ஏந்தி என்னுமாறு போன்று * அவனுக்கு 
என்ற தறிக்குமதுவே? இவர்களுக்குப்‌ பேறாக இருக்குமாத 
லானும்‌, பாவபந்தம்‌ இரண்டுதலைக்கும்‌ உண்டு ஆதலின்‌? 
அவன்‌ தானும்‌ இவை கொண்டு காரியங்‌ கொள்ளுமதிலும்‌ 
இவர்கள்‌ தரித்துக்கொண்டு நிற்கக்‌ காணுமதனையே பேராக 
நினைத்திருப்பனாதலானும்‌ £ ஏந்தி வணங்கினால்‌” என்றொர்‌. 

கினைந்த எல்லாப்‌ பொருள்கட்கும்‌ வித்தாய்‌ - தன்‌ திருவுள்‌ 
ளத்தால்‌ விஷயீகரிக்கப்பட்ட எல்லாப்‌ பொருள் கட்கும்‌ காரண 
மாய்‌, மேல்‌ 'மனஞ்செய்‌ ஞானம்‌? என்று * சங்கல்ப ரூப 
ஞானத்தை அருளிச்செய்வதனால்‌, ஈண்டு, நினைந்த ? என்பதற்‌ 
குக்‌ கருத்து என்‌ 2 என்னில்‌, காரியமாக வேறுபட்டு விரிந்த 
தேவர்கள்‌ முதலான எல்லாப்‌ பொருள்களும்‌ அழிந்து 
* “ஹூதவ ?): என்று கூறும்படி இருக்க அன்ற, புத்திரர்‌ 
பெளத்திரர்‌ முதலானவர்களோடு வாழ்க்தவன்‌ அவர்களை 
இழந்து தனியன்‌ ஆயின்‌ தன்‌ தனிமையை நினைந்து வெறுக்கு 
மாறு போலவும்‌, வேறு தேசத்தை அடைந்திருக்க புத்திர 
னைத்‌ தாய்தந்தையர்கள்‌ நினைக்குமானு போலவும்‌, இவற்றி 
னுடைய இழவை கினைப்பதொரு கினைவு உண்டு; அதனை 
அருளிச்செய்கிருர்‌. . இனி, நினைத்தல்‌ - கலத்தலும்‌, கூடலும்‌ 
ஆதலால்‌, கினைந்த எல்லாப்‌ பொருள்கட்கும்‌ வித்தாய்‌ என்ப 
தற்கு, **௪த்‌' என்ற மிலையுள்ளதாய்த்‌ தன்னுடனே கூடிக்‌ 
_ இடக்றெ எல்லாப்‌ பொருள்கட்கும்‌ காரணமாய்‌” என்று 

1. அர்சியெம்‌ - தண்ணிரைக்சொண்டு தேவர்கட்கும்‌ ௮ இஇசட்கும்‌ 
செய்யப்படும்‌ ஒருவகை உபசாரம்‌, 

2. திருவிருத்தம்‌. 21. ம்‌ » 

£8, சங்கல்ப ரூப ஞானம்‌ எ நினைவின்‌ வடிவமான ஞானம்‌; 

4, சதேவ - ஒருவனே; ம்‌ 

90, 


284 திருவாய்மொழி முதற்‌ பத்த 


பொருள்‌ அருளிச்செய்வர்‌ பின்ளையாமுதனம்‌, முதலில்‌ சிதை 
யாமே - அவற்றை உண்டாக்கு மிடத்துத்‌ தானான தன்மையில்‌ 
குறை வாராதபடி. இருப்பன்‌. * அதாவது-விசேடணங்களான 
சேதன ௮அசே தனங்களினுடைய சொரூப சுபாவ விகாரங்கள்‌ 
விசேடியமான பரம்பொருள்‌ உருவத்தில்‌ இல்லை 2 என்றபடி, 
ஆமின்‌, அப்படி உளகாமோ? எனின்‌, மட்பிண்டமான து 
பானை, அகல்‌ முதலிய பொருள்களாக மாறியவுடனே அம்‌ மண்‌ 
உருண்டையான உருவம்‌ அழிந்துவிடும்‌ ; இங்குஅ௮த இல்லை. 
நாட்டில்‌ காரியங்களை உண்டாக்குகிற காரணத்தின்படி அன்று 
இவன்படி. என்றோர்‌. மனம்‌ செய்‌ ஞானத்து உன்‌ பெருமை- 
இப்படி இருக்றெ சங்கல்ப ரூப ஞானத்தையுடைய உண்‌ 
பெருமை யுண்டு - உன்‌ வேறுபட்ட தன்மை; £ அது. ஆயின்‌, 
உலகஒற்குக்காரணம்‌, சங்கல்பரூப ஞானமோ? எனின்‌, அன்ற; 
“சூக்கும சித்து அசித்துக்களுடன்‌ கூடின இறைவனே உலூழ்‌ 
குக்‌ காரணம்‌ ; ஆயினும்‌, அவ்‌ இறைவன்‌ காரணமாகும்போது 
சங்கல்பம்‌ முன்னாக ஆதல்‌ வேண்டும்‌. ஆயின்‌, சங்கல்பத்தை 
யுடைய அவ்‌ இறைவன்‌ காரணமாதல்‌ வேண்டும்‌, சங்கல்பம்‌ 
காரணமாகாதே? எனின்‌, * “கரன்‌ பலவகைப்‌ பொருள்களாக 
விரிிழறேன்‌ ? என்றெ சங்கல்பத்தின்‌ முக்யெத்தவத்தாலே 
£மனஞ்செய்‌ ஞானத்தைக்‌ ? காரணமாக அருளிச்செய்றோர்‌. 
மாசுஉணாதோ-இவர்கள்‌ வணங்கினால்‌ மாசு உணதோ? “தன்‌ 
சங்கல்பத்தாலே எல்லாப்‌ பொருள்களையும்‌ உண்டாக்குகிறவ 
னுக்கு, அவனாலே படைக்கப்பட்ட நாம்‌ தீண்டிய பொருள்‌ அன்‌ 
குத்தைக்குத்தக்கதாமோ?” என்று தம்‌ தாமுடைய தாழ்மையை , 


1. விசேடணம்‌ “ அடுத்திருப்பது. விசேடியம்‌ - அடைகொளி. 


2. *சன்னூல்‌ பலபல வாயால்‌ இழைத்துச்‌ லெம்பி பின்னும்‌, அர்நூல்‌ 
அருந்தி விடுவது போல அரங்க ரண்டம்‌, பன்னூறு கோடி படைத்தவை 
யாவும்‌ பழம்படியே, .மன்னூழி தன்னில்‌ விழுங்குவர்‌ போத மனமஉழ்ந்தே ? 
என்றார்‌ பிள்ளைப்பெருமாளய்யங்கார்‌. சொரூப விகா.ரமில்லாமவிருக்‌, தூ 
கொண்டே லெவற்றை உண்டாக்குதலும்‌, அங்வனம்‌ உண்டாக்னெவற்றை 
உட்கொள்ளுதலும்‌ அ௮ல்பசக்‌ இயையுடைய இலக்‌ இப்பூச்சிக்கு இயல்பாகும்‌ 
போத; சொருபத்திற்கு விகாரயில்லாம லிருக்தகொண்டே அண்டங்களைப்‌ 
படைத்தலும்‌ விழுங்குதலுமாயெ இயல்பு சர்வசக்‌திகனான இறைவனுக்குச்‌ 
கூடுதல்‌ அரிதன்று என்பதாம்‌. ** ஒரு லெச்‌திக்கு உண்டான ஸ்வபாவம்‌ சர்வ 
சக்‌இிக்குக்‌ கூடாதொழியாதிறே? என்‌ ற தத்துவத்திரயமும்‌ ஈண்டுச்‌ 
கருதுதல்‌ தகும்‌. 

3. ₹அது? என்னும்‌ இதனை, பின்‌ வருனெற £ இவர்கள்‌ வணயங்ஜனால்‌ 
மாகுனாதோ? என்பதுடன்‌ முடிக்க. 

4. தைத்திரீய. ஆனம்‌. 6: 91, 


— 


ஐந்தாந்‌ இருவாய்மொழி--பா. 2, 8 286 


நினைக்‌ அ, அகலுகைக்கு அதிகாரமுள்ளது அவர்களுக்கே 
அன்றோ ? அதற்கு கான்‌ யார்‌? மாயோனே-பிரமன்‌ முதலிய 
தேவர்களையும்‌ அல்பகிலையுள்ள மனிதர்கள்‌ நிலையிலே ஆக்க 
வல்ல உன்னுடைய ஆச்சரியமான வேறுபட்டதன்மை இருந்த 
படி என்‌ ! 

மாயோனே! நினைந்த எல்லாப்‌ பொருள்களுக்கும்‌ வித்தாய்‌ 
முதலிற்‌ சிதையாமே மனஞ்செய்‌ ஞானத்து உன்பெருமை; 
இமையோர்‌ பலரும்‌ முனிவரும்‌ நினைந்து நைந்து உள்கரைந்து 
உருகிப்‌ புனைந்த கண்ணி நீர்‌ சாந்தம்‌ புகையோடு ஏந்தி வணங்‌ 
இனால்‌ மாசூணாதோ என்று கூட்டி முடிக்க. (2) 

47, 


மாயோ னிகளாய்‌ நடைகற்ற 
வானோர்‌ பலரும்‌ முனிவரும்‌ 
நீயோ னிகளைப்‌ படைஎன்று 
நீறைநான்‌ முகனைப்‌ படைத்தவன்‌ 
சேயோன்‌ எல்லா அறிவுக்கும்‌ 
திசைகள்‌ எல்லாம்‌ திருவடியால்‌ 
தாயோன்‌ எல்லா எவ்‌ உயிர்க்கும்‌ 
காயோன்‌ தானோர்‌ உருவனே. 


பெர - ரை உயர்ந்த பிறவிகளையுடையவர்களாய்‌ த்‌ தத்தம்‌ 
தொழில்களை ஈன்கு அறிந்த தேவர்கள்‌ பலரும்‌, முனிவர்களும்‌ ஆயே 
பொருள்களை நீ படைப்பாய்‌ என்னு ஞானம்‌ நிறைந்த பிரமனைப்‌ 
படைத்தவன்‌ ; அப்‌ பிரமன்‌ முதலான தேவர்களுடைய அறிவிற்கும்‌ 
அப்பாற்பட்டவன்‌ ; திசைகளையுடைய பூமிமுழுதையும்‌ தன்‌ திருவடி 
களால்‌ அளந்தவன்‌ ; எல்லா உயிர்கட்கும்‌ தாயைப்‌ போன்றவன்‌ ; இப்‌ 
படி.ப்பட்ட இவனும்‌ ஒரு தன்மையினைபுடையவனாக இருக்கிறானே | 
மேன்மைக்கு எல்லை இல்லா ததனைப்போன்னு, நீர்மைக்கும்‌ எல்லையின்‌ நி 
இறுக்குக்தன்மை என்னே | என்று ஆச்சரியப்படுகறார்‌. 

வி-கு 2“ அடியளந்தான்‌, தாஅயஅ எல்லாம்‌ ஒருங்கு ?? (குறள்‌. 
610.), ££ மூவுலகும்‌ ஈரடியால்‌ முறைநிரம்பா வகைமுடியத்‌, தாவிய 
சேவடி ?? (சிலப்‌: ஆய்ச்‌.) என்பன ஈண்டு நினைத்தல்தனாம்‌. கான்கரமடி, 
யில்‌ முதலிலுள்ள £ தாயோன்‌ ? என்ப, தாய்‌ என்னும்‌ வினையடியாகப்‌ 
பிறந்த தொழிற்பெயர்‌ ; தாய்‌ - தாவி என்பது பெருள்‌. இரண்டாவ 
( தூயோன்‌ *என்பஅ தாய்‌ என்னும்‌ பெயரடியாகப்‌ பிறந்த முறைப்‌ 
பெயர்‌, தாய்‌ - பெற்ற தாய்‌, 


280 நிருவாய்மொ முதற்‌ பத்து 


ஈடு :--மூன்றாம்பாட்டு. நினைந்தும்‌ பேசியும்‌ நைந்தும்‌ 
தவறு செய்தேன்‌ என்றார்‌ முதற்பாட்டில்‌ ; தவறுசெய்தேன்‌ 
என்ற இடம்‌ தவறு என்றார்‌ இரண்டாம்பாட்டில்‌; “நீர்‌ ஈம்‌ 
முடைய மேன்மையைப்‌ பார்த்து அங்கன்‌ கெடுழப்போகாதே, 
நாம்‌ தாழ கின்று எல்லாரோடும்‌ பொரும்தும்‌ சீலகுணத்தை 
யும்‌ ஒருகால்‌ பாரீர்‌? என்று திரு உலகு அளந்தருளின சீல 
குணத்தைக்‌ காட்டிக்கொடுக்க, அதனை நினைந்து அகலமாட்‌ 
டாதே, அணுகவுமாட்டாதே, நடுவே கின்று * அணாவாய்த்துக்‌ 
காலம்‌ கழிக்கிறார்‌. அவனை ஒழிய அப்படிக்‌ காலம்‌ கழிக்க வல்‌ 
லரோ ? என்னில்‌, * சர்கலந்த சொல்‌ கினைந்து போக்கும்‌ 
போது போக்கவல்லசே ; சீலகுண அ௮றுசக்தானத்தால்‌ போம்‌ 
கலாமன்றே. 


மா யோனிகளாய்‌ - வேறுபட்ட பி.றவிகளையுடையராய்‌- 
நடை கற்ற வானோர்‌ பலரும்‌ முனிவரும்‌ யோனிகளை-தத்தமது 
அதிகாரத்துக்குத்‌ தக்கனவான மரியாதைகள்‌ உண்டு, படைத்‌ 
தல்‌ முதலியவைகள்‌ ; அவற்றில்‌ வந்தால்‌ அறிவித்த சர்வேங்‌ 
வரன்‌ பக்கல்‌ இருகால்மட்டுச்‌ சென்று கேள்வி கொள்ள 
வேண்டாதபடி கற்று இருப்பவரான வானோர்‌ பலரும்‌ முனி 
வரும்‌ ஆன பிறவிகளையுடையவர்களை. அவர்கள்‌ ஆவார்‌:-முனி ' 
வர்‌ எழுவர்‌, பிரமர்‌ பதின்மர்‌, உருத்திரர்‌ பதினொருவர்‌, சூரியர்‌ 
பன்னிருவர்‌, வசுக்கள்‌ எண்மர்‌ என்ன இப்படிக்‌ கூறப்படு 


1. அணாவாய்த்து “ விரோதம்‌ செய்துகொண்டு, ஐயம்‌ கொண்டு 
என்றுமாம்‌. ன்‌ 
2. கார்கலர்த மேனியான்‌ சைகலந்த ஆழியான்‌ 

பார்கலந்த வல்வயிற்றான்‌ பாம்பணையான்‌-சர்கலக்தீ 

சொல்கினைந்து போக்காபேல்‌ குழ்வினையின்‌ ஆழ்‌ தயை 

என்றினைர்‌து போக்குவர்‌இப்‌ போது, (பெரிய இருவர்‌, 86). 
8. இருமால்வர்‌ ஈரைக்தின்‌ மேலொருவர்‌ எட்டோடு 

ஒருகால்வர்‌ ஓரிருவர்‌ ௮ல்லால்‌--இருமாற்கு 

யாமார்‌ வணக்சமார்‌ ஏபாவம்‌ ஈசன்னெஞ்சே 

சாமா மிகவுடையோம்‌ நாழ்‌. (பெரிய இருவர்‌, 10), 

டீ இஇமின்‌ ஜொரும்‌ விதியின்‌ மக்களும்‌ 

மாசில்‌ எண்மரும்‌ பதினொரு கபிலரும்‌ 

தாமா இருவரும்‌ தருமனும்‌ மடங்கலும்‌ 

மூவேழ்‌ உலகமும்‌ உலகினுள்‌ மன்பதும்‌ 


மாயோய்‌ நின்வமிற்‌ பரக்தவை யுசைத்தேம்‌ 22, EES 8: 6-10). 
என்பன ஈண்டு நினைத்தல்‌ தரும்‌. 


ஐந்தாந்‌ திருவாய்மொழி. பா. 8 987 


இன்றவர்கள்‌. நீ படை என்று நிறை நான்முகனைப்‌ படைத்த 
வன்‌ - நீ படை என்னு முந்துற நான்கு முகங்களையுடைய பிர 
மனைப்‌ படைத்தவன்‌. ! “முன்னர்ப்‌ பிரமனை எவன்‌ உண்‌ 
டாக்னொனே ” என்றெபடியே, பிரமனைப்‌ படைத்து, * இவ்‌ 
வருகு உண்டான காரிய வர்க்கத்தை உண்டாக்கு” என்னு 
விட்டால்‌, சர்வேங்வரனைக்‌ கேள்விகொள்ள வேண்டாதபடி. 
துப்புரவு உடையவன்‌ ஆகையாலே * நிறை நான்முகணை' என்‌ 
கிறார்‌. 

“சேயோன்‌ எல்லா அறிவுக்கும்‌-நேரே தன்‌ பக்கல்‌ 
பிறந்து, தான்‌ ஓதவிக்க ஓதி, அவற்றாலே ஞான த்தில்‌ குறைவு 
அற்று இருக்கற பிரமன்‌ முதலானவர்களுடைய ஞானத்துக்‌ 
கும்‌ அப்பாற்பட்டவனாய்‌ இருப்பான்‌. திசைகள்‌ எல்லாம்‌ திரு 
வடியால்‌ தாயோன்‌ - திக்குக்களோடே கூட பூமிப்பரப்பு முழு 
வதையும்‌ தாவி அளந்து கொண்டவன்‌. இதனால்‌, எத்துணை 
வியக்கத்தக்க ஞான த்தையுடையவர்களுடைய ஞானத்துக்கும்‌ 
அப்பாற்பட்டவஞய்‌ இருந்தும்‌, தானே தன்னைக்‌ கொடு வந்து 
காட்டுமன்னறு வருத்தம்‌ அறக்‌ கொடு வந்து காட்டுவான்‌ என்ப 
தனைத்‌ தெரிவித்தபடி, தாய்ச்சிமார்‌ தொடும்போதும்‌ பூத்‌ 
தொடுமாறு போன்று கூடத்‌ தொடும்‌ இருவடிகளை க்கொண்டு 
அன்றே காடும்‌ ஓடையும்‌ அளந்துகொண்டான்‌ | என்று ஆச்‌ 
சரியப்‌ படுகிறார்‌. ஈன்மை தீமை பாராதே எல்லார்‌ தலைகளிலும்‌ 
திருவடிகளைக்‌ கொடு வந்து வைக்கைக்குக்‌ காரணம்‌ என்‌? என்‌ 
னில்‌, எல்லா எவ்‌ உயிர்க்கும்‌ தாயோன்‌ - எல்லா உயிர்‌கட்கும்‌ 
£தாயினைப்‌ போன்‌ அ அன்புடையனாகை. ஈண்டு, எல்லா எவ்‌ 
உயிர்‌ என்றது - உயர்வு தாழ்வுகள்‌ பொருந்திய பிறவிகளை 
யுடைய எல்லா உயிர்களையும்‌. தான்‌.ஓர்‌ உருவனே - ஒருவர்க்‌ 
கும்‌ நிலம்‌ அல்லாத மேன்மையினையும்‌ கினைக்தார்‌ ; அப்படிப்‌ 
பட்டவனுடைய நீர்மையினையும்‌ நினைக்தார்‌; இவனும்‌ ஒரு 
படியை யுடையவனாய்‌ இருக்கிறானே! என்ன ஈடுபாடு உடை 
யவர்‌ ஆரொர்‌. *கடுநடையிட்டு ஓடு றவர்‌ இவன்‌ சல 


குணத்தை நினைந்து கால்‌ தாழ்க்கிறுர்‌. (8) 
1. 
2. துப்புரவு“ படைக்கும்‌ ஆற்றல்‌, o 


8. “தாய்‌ ஒக்கும்‌ அன்பின்‌ தவம்‌ ஓக்கும்‌ ஈலம்‌ பயப்பின்‌ 7? (சம்ப; 
அரசி. 4.) என்பது ஈண்டு ஒப்பு மோக்குக, 


4 '₹கடு ஈடையிட்டு ஒ௫ூறவர்‌ ! என்று தொடம்கும்‌ வக்கம்‌ இப்பர 
ஈரத்தின்‌ முன்னுரைச்றாச்‌ தச்ச பாவம்‌, ' 


238 திருவாய்மொழி முத ற்பத்து 
48 


கானோர்‌ உருவே தனிவித்தாய்த்‌ 
தன்னின்‌ மூவர்‌ முதலாய 
வானோர்‌ பலரும்‌ முனிவரும்‌ 
மற்றும்‌ மற்றும்‌ முற்றுமாய்த்‌ 
தானோர்‌ பெருநீர்‌ தன்னுள்ளே 
தோற்றி அதனுள்‌ கண்வளரும்‌ 
வானோர்‌ பெருமான்‌ மாமாயன்‌ 
வைகுற்‌ தன்‌எம்‌ பெருமானே. 


பெர -ரை2--கானே காரணன்‌, ஒரு காரணன்‌, தனித்த காரண 
னாகி, தன்‌ சங்கல்பத்தால்‌ தோன்றின பிரமன்‌ சிவன்‌ இந்திரன்‌ மூவ 
ரும்‌, அம்‌ மூவர்‌ முதலாக எண்ணப்படுனெற தேவர்கள்‌ பலரும்‌, 
முனிவர்களும்‌, மனிதர்களும்‌) விலங்குகளும்‌, ஏனைய நிலையியற்‌ 
பொருள்கள்‌ முதலான எல்லாப்‌ பொருள்களும்‌ உண்டாவதற்காகத்‌ 
தானே தன்பக்கல்‌ நின்றும்‌ ஒப்பு அற்ற பெரிய வெள்ளத்தினை உண்‌ 
டாக்கி, அதன்கண்‌ அறிஅயில்‌ செய்கின்ற, நித்தியசூரிகள்‌ தலைவன்‌ ; 
மிகப்பெரிய ஆச்சரியமான செயல்களையும்‌ குணங்களையுமுடையவன்‌ ; 
அந்தமில்‌ இன்பத்து அழிவில்‌ வீட்டில்‌ இருப்பவன்‌ ; அவன்‌ எனக்கு 
உபகாரத்கைச்‌ செய்த தலைவனாவான்‌. 


வி-ரூ$--வித்து ௮௫), முற்றும்‌ ஆவதற்காக, தோற்றி, அதனுள்‌ 
கண்வளரும்‌ பெருமான்‌ எனக்‌ கூட்டுக, ₹* முற்றும்‌ ஆய்‌? என்பதில்‌ 
“ஆய்‌? என்பது செயவென்‌ எச்சத்திரிபு. இனி, பெருமான்‌ கண்‌ 
வளரும்‌ எனக்‌ கூட்டி, சண்வளரும்‌ என்பதனை மு.ற்று.ஐக்கினும்‌ அமை 
யும்‌, *தானோர்‌ பெருநீர்‌ தன்னுள்ளே தோற்றி அதனுள்‌ கண்வளரும்‌? 
என்றது - அண்டத்தை உண்டாக்க, அதற்குள்ளே பெருவெள்ள த்தை 
உண்டாக்கிக்‌ கண்வளருறெபடியைச்‌ சொல்லியவாறாம்‌. இது ! சமஷ்டி 
சிருஷ்டி, முன்னிரண்டு அடி.களித்‌ கூறியது வியஷ்டி சிருஷ்டி, 


ஈடு -நான்காம்பாட்டு. 6 அவன்‌ படி. இதுவாய்‌ இரும்த த; 
இனி நீர்‌ செய்யப்‌ பார்த்தது என்‌?” என்ன; *நாம்‌ அகலப்‌ 
பார்த்தால்‌ உடையவர்கள்‌ விடுவர்களோ ?? என்‌ றார்‌. வேண்டு 
தல்‌ என்பது மிகச்‌ சிறிதும்‌ இல்லாதவனாக இருக்தும்‌, படைத்‌ 
தல்‌ முதலிய அமேக முயற்சிகளைச்‌ செய்து என்னைத்‌ தனக்கு 
ஆக்‌க்கொண்ட குணங்களாலே என்னை அடிமைகொண்ட. 


3, சமஷ்டி. தொகுதி, வியஷ்டி உ வே.றுவே௮. 


- 


ஐந்தாந்‌ இறாவாய்மொழிஅபா, 4 280 


வன்‌, இனி கான்‌ அல்லேன்‌” என்னிலும்‌, தன்னு டைய 
! செளசல்ய குணத்தால்‌ என்னை விடான்‌ என்று சமா 
தானத்தை அடைம்தவர்‌ ஆரொர்‌. 

தான்‌ ஓர்‌ உருவே தனி வித்தாய்‌ - “சோமபானம்‌ செய்‌ 
தற்குரிய சுவேத கேதுவே! காணப்படுகிற இவ்‌ உலகமானது 
படைப்பதற்கு முன்னே *௪த்‌? என்று சொல்லக்கூடியதாய்‌, 
நாம ரூபங்கள்‌ இன்மையின்‌: ஒன்றாய்‌, அடையத்தக்க இரண்‌ 
டாவது பொருள்‌ வேறு இல்லாததாய்‌ இருந்தது ? என்றெ 
படியே,” இங்கும்‌, இரண்டு இன்மையைக்‌ காட்டுற “தான்‌ ஓம்‌ 
தணி? என்னும்‌ பதங்கள்‌ மூன்று உண்டாய்‌ இருந்தன; இச்‌ 
சொற்களுக்குப்‌ பயன்‌ யாது ? எனின்‌, படைத்தலை; அருளிச்‌ 
செய்வதனால்‌ காரண விஷயமாகக்‌ இடக்கின்றன. மூன்று கார 
ணங்களும்‌ தானே என்கை. “தான்‌? என்றெ இதனால்‌, முதற்‌ 
காரணம்‌ வேறு இல்லை என்கை. “ஓம்‌? என்றெ இதனால்‌, 
துணைக்காரணம்‌ வேறு இல்லை என்கை. “தணி? என்றெ இத 
னால்‌, நிமித்தகா ரணம்‌ வேறு இல்லை என்கை. உரு - அழகு, 
ஆக, அழயெ “மூன்று காரணமும்‌ தானேயாூ என்றபடி. 

தன்னின்‌ மூவர்‌ முதலாய - விஷ்ணுவாகிற தன்னோடு 
கூடின மூவர்‌ தொடக்கமான ஆயின்‌ , இறைவனாகிய தான்‌, பிர 


1, செளூல்யம்‌ & லத்தின்‌ தன்மை ; லெமாவது - மர்தர்களோடே 
புரை அறக்‌ கலத்தல்‌; அதனைத்‌ தன்பேறாக நினைத்திருக்க - செளூல்யம்‌. 

2, சாந்தோக்கிய உபநிட, 6, 2: 1. 

8. “இயங்கும்‌? என்றது - உபரிடதத்தைப்போன்று இத்‌ இருப்பாசுமத்‌ 
இலும்‌ என்பது பொருள்‌, உபநிடத வாக்கியம்‌ ஃ ££ சதேவ ?? 16 ஏகமேவ ?? 
“அத்விதியம்‌ ?? என்பன. இவை முறையே, தணைக்காரணம்‌, முதற்காரணம்‌, 
நிமித்த காரணம்‌ வேறு இன்மையைக்‌ காட்டுன்றன, £ படைத்தலை அருளிச்‌ 
செய்வதனால்‌ ? என்றது - பாசுரத்தில்‌ “£ மற்றும்‌ மற்றும்‌ முற்றுமாய்‌?? என்ற 
தனை ரோக்‌, :* உற்று ஒரு தணியே தானே தன்கணே உலகம்‌ எல்லாம்‌, 
பெற்றவன்‌ ?? (சம்ப. வருண. 63.) என்ற செய்யுள்‌ இங்கு நினைவிற்கு வர்து 
பேருவகை தருன்ற த. இதனால்‌, முன்னோர்‌ மொழிபொருளே அன்றி அவர்‌ 
மொழியும்‌, பொன்னே போற்‌ போற்றி மொழியும்‌ கம்பருடைய மேன்மை 
புலனாம்‌. 

4, சூக்கும சத்து அத்தோடு கூடி இருக்னெற தன்மையால்‌ முதற்‌ 
காரணமும்‌, சங்கல்பத்தோடு கூடி இருக்கின்ற தன்மையால்‌ கிமித்த சாரண 
மும்‌, ஞானம்‌ சச்‌இ முதலிய குணங்களோடு கூடி இருக்‌ன்ற தன்மையால்‌ 
துணைச்சாரணமும்‌, ஆக, மூன்று காரணங்களும்‌ இறைவனேயாவான்‌ என்பு 


சாம்‌, 


540 திறாவாய்மொழி--முதற்‌ பதீத 


மன்‌ சிவன்‌ இவர்களோடு கூடி இருப்பின்‌ தனக்கும்‌ அவர்‌ 
கட்கும்‌ வேற்றுமை இன்றித்‌ கனத உயர்விற்குக்‌ குறைவு 
வாராதோ ? என்னில்‌, இக்ஷ்வாகு குலத்தினர்‌ நடுவே வந்து 
அவதரித்து அவர்களோடே எண்ணலாம்படி இருக்குமாறு 
போன்றும்‌, யாதவர்கள்‌ நடுவே வந்து அவதரித்து அவர்‌ 
களோடு ஒக்க எண்ணலாம்படி இருக்குமாறு போன்றும்‌, 
பிரமன்‌ சிவன்‌ இவர்கள்‌ நடுவே அவர்களோடு ஒக்கச்‌ சொல்ல 
லாம்படி அவதரித்து, ! தன அ உருவமாக நின்று அளித்தலைச்‌ 
செய்து, அவர்களுக்கு அக்தராத்மாவாக கின்று படைத்தல்‌ 
அழித்தல்களைச்செய்துபோதலால்‌ உயர்விற்குக்‌ குறை வாராது 
என்க. இனி, தன்னின்‌ மூவர்‌ முகலாய என்பதற்கு, தன்‌ 
னின்‌ - தன்பக்கலிலே என்றபடியாய்‌, தன்னுடைய சங்கல்ப 
ரூப ஞான த்திலே தோன்‌ றிய, மூவர்‌ முதலாய - பிரமன்‌ சிவன்‌ 
இந்திரன்‌ ஆயெ மூவர்‌ முதலாய என்று கூறலும்‌ ஆம்‌. 2 ₹ இந்‌ 
இரனோடு கூட” என்று புகலும்‌ உபநிட, தரும்‌. 


வானோர்‌ பலரும்‌ - தேவர்கள்‌ பலரையும்‌. முனிவரும்‌ - சன 
கன்‌ முதலானவர்களையும்‌. மற்றும்‌ - நிலையியற்பொருள்களை 
யும்‌. மற்றும்‌ - இயங்யெற்பொருள்களையும்‌. முற்றும்‌ ஆய்‌ - 
ஆகச்‌ சொல்லப்படாத எல்லாப்‌ பொருள்களையும்‌ உண்டாக்கு . 
கைக்காக. கானோர்‌ பெருநீர்‌ தன்னுள்ளே தோற்றி அதனுள்‌ 
கண்வளரும்‌ - இப்படிப்‌ படைத்தலில்‌ கோக்கமுடைய தான்‌, 
தனக்குக்‌ கண்வளர்ம்தருளுகைக்குத்‌ தகுதியாகப்‌ பரப்பை 
யுடைத்தான ஒரு சமுத்திரத்தைத்‌ தன்பக்கல்‌ நின்றும்‌ உண்‌ 
டாக்கி அதனுட்‌ கண்வளரும்‌. இப்படிச்‌ சமுத்திரத்தில்‌ தனியே 
சாய்க்தருளுறெவன்‌ தான்‌ யார்‌? என்னில்‌, வானோர்‌ பெரு 
மான்‌ - நித்தியசூரிகட்கு நாதன்‌ ஆனவன்‌. மாமாயன்‌ -ஆச்சரி 
யங்களான குணங்களையும்‌ செயல்களையுமுடையவன்‌. வைகும்‌ 
தன்‌ - ்ரீவைகுண்டத்தைக்‌ கொலுவிற்றிருக்கும்‌ இடமாக 


1. முன்னுரு வாயினை நின்‌இரு காபியின்‌ முளறியின்‌ வாழ்மூனிவன்‌ 
தன்னுரு வாக இருந்து படைத்தனை பலசக தண்டமுநீ 
நின்னுரு வா யளித்திடு இன்றனை நித்த விபூதியினால்‌ 
என்னுரு வாக யழிஃகவும்‌ நின்றனை ஏதமில்‌ மாதவனே, 

என்று வெபிரான்‌, கண்ணபிரானை நோகச்‌ கூற்று ஈண்டு 
தினைக்கத்தகும்‌. வில்லி பா. 13-ஆம்‌ போர்‌. 220, 


ம்‌ 


ல 


2. காராயண அஅவாகம்‌, 


ஐந்தாந்‌ திருவாய்மொழி--பா. 4, 5 941 


வுடையவன்‌. எம்பெருமானே - அவன்‌ என்‌ கரயனேன. 
'உடைமை தப்பிப்‌ போகப்‌ புக்கால்‌ உடையவர்கள்‌ ஆறியிருப்‌ 
பர்களோ? பெறுகைக்கு ஈடாக முன்னரே நோன்பு நோற்று 
வருந்திப்‌ புத்திரனைப்‌ பெற்ற தாயானவள்‌ அவன்‌ ஈடக்க வல்ல 
னான சமயத்திலே, (வேறு தேசம்‌ போவேன்‌ ” என்றால்‌ விட்டு 
ஆறியிராள்‌ அன்றே? அப்படியே, நெடுநாள்‌ தன்‌ வாசி அறி 
யாதே போந்த எனக்கு அறிவைத்‌ தந்து தன்னை உள்ளபடி 
அறிவித்தவன்‌,தான்‌ தந்த அறிவைக்கொண்டு நான்‌ அகன்ற 
போகப்‌ புக்கால்‌, அவன்‌ விட்டு ஆறியிருப்பனோ என்பார்‌ 
டனன்‌ நாயானே ? என்றோர்‌. (4) 


49, 


மானேய்‌ நோக்கி மடவாளை 

மார்பிற்‌ கொண்டாய்‌ மாதவா ! 
கூனே சிதைய உண்டைவில்‌ 

நிறத்தில்‌ தெறித்தாய்‌ கோவிந்தா ! 
வானார்‌ சோதி மணிவண்ணா ! 

மதுளூ தா! நீ அருளாய்‌ உன்‌ 
தேனே மலரும்‌ திருப்பாதம்‌ 

சேரு மாறு வினையேனே. 


பெர - ரை மானின்‌ பார்வை போன்ற பார்வையினையுடைய 
ளாகிய திருமகளை மார்பில்‌ தரித்தாய்‌ ஆதலின்‌ மாதவன்‌ என்னும்‌ 
இருப்பெயசையுடையவனே ! மந்தரையினுடைய முகன்‌ வளைவுமட்‌ 
டும்‌ போகும்படி சுண்டுவில்லால்‌ மார்பில்‌ அடித்தவனான கோவிந்தனே] 
மோச௯ூத உலகம்‌ முழுவ அம்‌ நிறைந்த ஒளியினையுடைய நீலமணிபோன்ற 
நிறத்தையுடையவனே ! மது என்னும்‌ அரக்கனைக்‌ கொன்றவனே | 
உன்னுடைய தேன்‌ மலர்கின்ற திருவடித்தாமரைகளை வினையேன்‌ 
சேரும்படி. திருவருள்‌ புரிவாய்‌. 

ஷீ -கு:- கோக்க என்பத, இகரவித்றுப்‌ பெண்பாற்‌ பெயர்‌, 
கூனே என்பதில்‌ ஏகாரம்‌ பிரிநிலை, கோவிந்தன்‌ - ஸ்ரீராமன்‌ ; பூமியைக்‌ 
காப்பவன்‌ என்பது பொருள்‌ ; கோ பூமி, (கொண்டை கொண்ட 
கோதைமீஅ தேனுலாவு கூனி கூன்‌, உண்டை கொண்டு அரங்க ஓட்டி 
உள்மஇழ்ந்த நாதன்‌”? (திருச்சந்‌. 49.) என்பர்‌ திருமழிசை மன்னனும்‌. 
இருப்பாதம்‌ வினையேன்‌ சேருமாறு நீ அருளாய்‌ எனக்‌ கூட்டுக 

1. இப்‌ பாசுரத்தின்‌ முன்னுரைக்குச்‌ சேரச்‌ கருத்தை அருளிச்செய்‌ 
இறார்‌, * உடைமை தப்பிப்போகப்‌ புக்கால்‌? என்று தொடங்கும்‌ வாச்யெத்தால்‌ 


ol 


242 திருவாய்மொழி முதற்பத்து 

ஈடு --ஐந்தாம்பாட்டு. ! விரும்பி அநுகூலரானபின்னர்‌, 
2 4 இவ்விடத்தில்‌ பர்ணசாலையைக்‌ கட்டு என்ற எனக்குக்‌ கட்‌ 
டனையிடல்‌ வேண்டும்‌ ” என்று இனையபெருமாள்‌ பிரார்த்தித்‌ 
குது போன்ற, ஏவி அடிமை கொள்ளவேண்டும்‌ என்னு 
பிரார்த்திக்றொர்‌. அன்‌ றி, இவர்‌ அஅுகூலரானபின்பும்‌ அவன்‌ 
முகங்காட்டாமல்‌ சிறிது நேரம்‌ தாழ்க்க, அது பற்றாமல்‌ * ௮௬ 
ளாய்‌ என்றோர்‌ எனலுமாம்‌. 


மான்ஏய்‌ மோக்கி- மானேடு ஒத்த கண்களையுடையளாய்‌. 
இனி,  காரியப்பாடு ௮றக்‌ கண்ணாலே அவனை ஒருக்கால்‌ 
மோக்கினால்‌, ஒரு பாட்டம்‌ மழை விழுந்தாம்‌ போலே குளிரச்‌ 
செய்கின்ற கண்கள்‌ என்று கூறலுமாம்‌, மடவாளை - ஆத்ம 
குணங்களையுடைய பெரியபிராட்டியாரை. இனி, மடப்பமாவது 
அவட்சியாய்‌, அவன்தான்‌ கண்ணாலே இவளை கோக்இஞல்‌, 
* தெய்வ வண்டு துதைந்த எம்‌ பெண்மை ௮ம்‌ பூ” என்றெ 
படியே, எடுக்கப்பட்ட சா.ரத்தையுடைய பூப்‌ போன்று இருக்‌ 
இன்ற மென்மையினையுடையவள்‌ என்‌ அ கூறலுமாம்‌. மார்பிற்‌ 
கொண்டாய்‌ மாதவா -  “ விஷ்ணுவினுடைய திருமார்பில்‌ 
எழும்‌ தருளியிருக்கன் ற பெரிய பிராட்டியார்‌ ” என்கிறபடியே, 
அவள்‌; திருமார்பில்‌ கித்தியவாசம்‌ செய்கையாலே “மாதவன்‌ ? 
என்னும்‌ திருகாமத்தை யுடையவனே. மாம்பழத்தோடு ஒருவிக 
சம்பந்தம்‌ இல்லாதிருக்கவும்‌ ஒரு வகை வண்டு *மஈஸ் யாழ 
உண்ணி? என்ற பெயரை அடைவது போன்று, : ஸ்ரீ'யோடு 


1, மேல்‌ இரண்டு பாசுரங்களில்‌ சமாதானத்தை அடைந்தவர்‌ இப்‌ பாசு 
மத்தில்‌ “சேருமாறு அருளாய்‌ ?? என்பதற்குக்‌ காரணம்‌ யாது? எனின்‌, 
அதற்கு இரண்டுவகையாக விடையருளிச்செய்றொர்‌ “விரும்பி ௮றுகூல.ரான 
பின்னர்‌? என்று தொடங்கி. முதல்‌ விடையில்‌, * அருளாய்‌ ?? என்று கைவ்‌ 
கரியப்‌ பிரார்த்தனை. இரண்டாவது விடையில்‌, புருஷார்‌த்தமாகைக்காக 
இறைவன்‌ சிறித போழ்து தாழ்க்க, பிரார்த்‌இக்கன்றார்‌ என்றபடி, 

2. ஸ்ரீராமா. ஆரண்‌. 15: 7, 

3. “கொக்கி?” என்பதற்கு இருபொருள்‌: ஒன்று - கண்களையுடையவள்‌. 
மற்றொன்‌ ற-சண்‌. காரியப்பாடற - வேறு பயனின்றி ; ௮அதாவது-அன்புடன்‌ 
என்பதாம்‌. 

4. திருவாய்‌, 9. 9: 4. 

6, ஸ்ரீ விஷ்ணுபுரா, 1, 9: 104, 


ஐந்தாந்‌ தருவாய்மொழி--பா. 5 243 


சம்பந்தம்‌ இல்லாதிருக்கவும்‌ ஸ்ரீமான்‌ என்று பெயரைத்‌ தரித்‌ 
தருக்கின்ற பிறரைப்‌ போல்‌ அல்லன்‌ இறைவன்‌ என்பார்‌ 
மார்பிற்‌ கொண்டாய்‌ மாதவா? என்றோர்‌. மடவாளை மார்பிற்‌ 
கொண்டவனா யிருப்பதனால்‌, அருளுவிப்பாரும்‌ ௮ருகே இருக்க 
“எனக்கு அருளாய்‌? என்று வேண்டுவது என்‌ ? என்றபடி. 
கூனே சிதைய உண்டை வில்‌ நிறத்தில்‌ தெறித்தாய்‌ 
கோவிந்தா - வனவாசத்திற்குக்‌ காரணமான குப்ஜையைச்‌ 
சொல்லிற்றாய்‌, இளமையில்‌ சுண்டுவில்‌ கொண்டு திரிறெ காலத்‌ 
தில்‌ பெருமாள்‌ லீலாரசம்‌ அ௮நுபவித்தரர்‌ என்பது ஒன்று 
உண்டு; அதனை நோக்கிச்‌ சொல்லுறொர்‌. அப்போது 
* கோவிந்தா? என்றதற்கு, பூமியைக்‌ காப்பவன்‌ என்பது 
பொருள்‌. அவளுடைய மற்றை உறுப்புக்கட்கு ஒரு வாட்டம்‌ 
வாராதபடி நிமிர்த்தானாகலின்‌ *கூனே சிதைய? என்றோர்‌. 
அன்றி,” தீம்பு சேர்வது கஇருஷ்ணனுக்கே ஆகையாலே, *போம்‌ 
பழி எல்லாம்‌ அமணன்‌ தலையோடே என்னுமாறு போன்று, 


1. கூன்‌ சிதைய உண்டை வில்லால்‌ நிறத்தில்‌ தெறித்தது ஸ்ரீராமனா 
யினும்‌, அச்செயலை அவன்மேல்‌ ஏற்றுதற்கு மனமின்றிச்‌ (கோவிக்தா? என்று 
இருஷ்ணன்மேல்‌ ஏற்றுகிறார்‌ என்பது கருத்து. 

2. “போம்பழிஎல்லாம்‌ அமணன்‌ தலையோடே? என்றது-ஒரு கள்ளன்‌ 
ஒரு பிராமணன்‌ வீட்டில்‌ கன்னம்‌ இட, ௮௮ ஈரச்சுவராகையாலே இருத்திக்‌ 
கொண்டு இறக்க, அவ்வளவில்‌ அவன்‌ உறவினர்‌ வந்து பிராமணனைப்‌ பழிதர 
வேண்டும்‌ என்ன, இரண்டு திறத்தாரும்‌ ௮அரசன்பக்கல்‌ போக, அவ்‌ அரசனும்‌ 
அறிவற்றவனாய்‌ மூர்க்கனுமாகையாலே “பிராமணா, நீ ஈரச்சுவர்‌ வைச்கையால்‌ 
அன்றோ அவன்‌ இறர்தான்‌ ; ஆகையால்‌, நீ பழிகொடுக்கவேண்டும்‌ ? என்ன, 
“எனக்குத்‌ தெரியாது ; சுவர்வைத்த கூலியாளைச்‌ கேட்கவேண்டும்‌ ? என்ன, 
அவனை அழைத்து £ நீயன்றோ ஈரச்சுவர்‌ வைத்தாய்‌; நீ பழிகசொடுக்க 
வேண்டும்‌ ? என்ன; அவனும்‌ * தண்ணீர்‌ விடுறெவன்‌ போரவிட்டான்‌ ; என்‌ 
னாற்‌ செய்யலாவது என்‌ ?? என்ன, அவனை யழைத்துச்‌ கேட்க, அவனும்‌ குச 
வன்‌ பெரும்பானையைத்‌ தந்தான்‌ ; அதனாலே நீர்‌ ஏறிற்று ? என்ன, அவனை 
யழைத்துக்‌ கேட்க, அவனும்‌ £ என்னால்‌ வந்ததன்று ; ஒரு வேசி போகவரத்‌ 
திரிக்தாள்‌ ; அவளைப்‌ பார்க்கிற பராக்கிலே பானை பெருத்தது? என்ன, அவளை 
யழைத்துச்‌ கேட்க, அவளும்‌ * என்னால்‌ அன்று ; வண்ணான்‌ புடவை தாரா 
மையாலே போகவரத்‌ திரிர்தேன்‌ ? என்ன, அவனை யழைத்துக்‌ கேட்ச, அவ 
னும்‌ “என்னால்‌ அன்று; அறையில்‌ கல்லில்‌ ஓர்‌ அமணன்‌ வர்திருந்தான்‌ அவன்‌ 
போகவிட்டுத்‌ தப்பவேண்டியதாயிற்று 2 என்ன; அச்த அமணனைத்‌ தேடிப்‌ 
பிடித்துச்‌ கொண்டுவர்து “நீ யன்றோ இத்தனையும்‌ செய்தாய்‌? நீ பழி கொடுக்க 
வேண்டும்‌ என்ன, அவன்‌ மெளணி ஆகையாலே பேசா திருக்க, £உண்மைக்கு 
உத்தரம்‌ இல்லை என்று இருக்கிறான்‌ ; இவனே எல்லாம்‌ செய்தான்‌ ? எனறு, 
அரசன்‌ அவன்‌ தலையை அரிந்தான்‌ என்பது கதை, . 


244 திருவாப்மொழி-முதற்‌ பத்த 


இருஷ்ணன்‌ தலையிலே ஏறிட்டுச்‌ சொல்லுகிறுர்‌ என்றலுமாம்‌, 
இனி, "சாந்து கொடுத்த கூனிதன்னையே சொல்லிற்றாய்‌, 
வருத்தம்‌ அறச்‌ சுண்டுவில்‌ கிமிர்க்குமாறு போன்று கூனை 
நிமிர்த்தவன்‌ என்றலும்‌ ஒன்று. தெறித்தாய்‌ - நிமிர்த்தாய்‌ 
என்றபடி. ஆயின்‌, கிருஷ்ணனுக்கு வில்‌ உண்டோ? என்னில்‌; 
* வேலிக்கோல்‌ வெட்டி விளையாடு வில்‌ ஏற்றித்‌ திரியுமவன்‌ 
அன்றோ கிருஷ்ண ன்‌? * தருமம்‌ அறியாக்‌ குறும்பனைத்‌ தன்‌ 
கைச்‌ சார்ங்கமதுவே போல்‌ ” என்று வில்‌ உண்டாகவே ௮௬ 
ளிச்செய்து வைத்தாள்‌ அன்றே ஸ்ரீ ஆண்டாள்‌ ? அவள்‌ 
அருகில்‌ இல்லாது ஒழியினும்‌ உன்னைக்‌ டெடினர்க்குத்‌ தாழ்வு 
வருமோ என்றொர்‌ இதனால்‌. கோவிந்தரா - விலங்குகளோடும்‌ 
பொருக்துமவன்‌ அல்லையோ நீ. 


வான்‌ஆர்‌ சோதி மணி வண்ணா - குப்பியில்‌ மாணிக்கம்‌ 
போன்று * இரிபாத்விபூதியிலும்‌ அடங்காதே விம்மும்படி 
யான புகர்படைத்த வடிவையுடையவனே! இதனால்‌, “(அடியார்‌ 
களுக்காகவே” வடிவு படைத்தவன்‌ அல்லையோ நீ? என்றோர்‌. 
மதுசூதர - மதுவாஜறெ அசுரனைப்‌ போக்கியது போன்று என்‌ 
விசோதியைப்‌ போக்னெவனே ! இதனால்‌, அவ்‌ வடிவை அது 
பவிப்பார்க்கு வரும்‌ விரோதியைப்‌ போக்குவாயும்‌ 8 யன்றோ 2 
என்றொர்‌. உன்‌ தேனே மலரும்‌ திருப்பாதம்‌ - இவை ஒன்னும்‌ 
இல்லையாயினும்‌ அடியில்‌ உன்‌ இனிமையைப்‌ பார்த்தால்தான்‌ 
விடப்‌ போமோ? என்றோர்‌. தேன்போலே இனிமையான 
திருவடிகள்‌ என்றபடி. இணி, இவர்‌ பெருநிலம்‌ கடந்த நல்‌ £ 


1. கூனி சக்தனம்‌ கொடுத்த து£ருஷ்ணாவதாரத் தில்‌. சாக்து கொடுத்த 
கூணியின்‌ வளைவை நிமிர்த்த சரிதத்தைப்‌ பாகவதத்தால்‌ உணர்க, 


2. பெரியாழ்வார்‌ இருமொழி. 2. 6: 1. 
8, சாய்ச்யொர்‌ இருமொழி. 14: 6. 


4. இரிபாத்‌ விபூதி-பாமபதம்‌. இவ்‌ உலகங்கள்‌ எல்லாம்‌ காற்பங்காக 
வம்‌ அவ்‌ உலகம்‌ முக்காற்‌ பங்காகவும்‌ இருப்பதனால்‌ பரமபதத்தைத்‌ “ திரிபாத்‌ 
விபூதி ? என்றொர்‌. 


5, ஜிதர்தா ஸ்தோத்திரம்‌. 5, 
6. திருவாய்‌, 3, 8: 10, 


ஐந்தாந்‌ திருவாய்மொழி பா. 5, 6 245 


அடிப்‌ போதை யன்றோ ஆசைப்பட்டார்‌ ; இவர்‌ ஆசைப்பட்ட 
படியே, * “திசைகள்‌ எல்லாம்‌ திருவடியால்‌ காயோன்‌” என்று 
அத்‌ திருவடிகளையே காட்டிச்‌ சேரவிட்டான்‌ ; ‘உன்‌ தேனே 
மலரும்‌ திருப்பாதம்‌ என்று அதனையே விரும்புகிறார்‌ என்று 
கோடலுமாம்‌. அங்ஙனம்‌ கொள்ளுங்கால்‌, தேனே மலரும்‌ 
திருப்பாதம்‌ என்பதற்கு, * “ திரிவிக்சிரமாவதாரத்தை எடுத்த 
இறைவனுடைய திருவடிகளினின்று அமிர்தவெள்ளம்‌ உண்‌ 
டாகிறது ? என்கிறபடியே, தேன்போன்று இனிய கங்கை 
யானது தோன்றுகின்ற திருவடிகள்‌ என்று பொருள்‌ கொள்க. 
அருளாய்‌ சேருமாறு வினையேன்‌ - கலத்தில்‌ இட்ட சோற்றை 
விலக்குவாரைப்‌ போன்று, நீ வந்து இட்ட க்கொள்ள அகலு 
கைக்கு அடியான பாவத்தைப்‌ பண்ணின நான்‌ சேருமாறு 
அருளவேண்டும்‌. தாம்‌ இசைந்த பின்பும்‌ டையாமையாலே 
 விணை யோன்‌ ? என்றோர்‌. (5) 
50. 
வினையேன்‌ வினை £ர்‌ மருந்தானாய்‌ ! 
விண்ணோர்‌ தலைவா ! கேசவா ! 
மனைசேர்‌ஆயர்‌ குலமுதலே ! 
மா மாயவனே ! மாதவா ! 
சினைஎய்‌ தழைய மராமரங்கள்‌ 
ஏழும்‌ எய்தாய்‌! சிரீதரா ! 
இனையாய்‌ ! இனைய பெயரினாய்‌ ! 
என்று நைவன்‌ அடியேனே. 


பெர - ரை 3 திவினைகள்‌ வாய்ந்த என்னுடைய தியவினைகளைப்‌ 
போக்கும்‌ மருந்தானவனே, நிதயசூரிகள்‌ தலைவனே, பிரமனையும்‌ சீவனை 
யும்‌ உனஅ திருமேனியில்‌ வைகத்திருப்பவனே, மனைகளோடு மனைகள்‌ 
சேர்ந்திருக்கன்ற ஆயர்பாடிக்குத்‌ தலைவனே, மிக்க ஆச்சரியமான 
குணங்களையும்‌ செயல்களையு முடையவனே, திருமகள்‌ நாதனே, ளை 
களையுடைய தழைகள்‌ பொருந்திய ஆச்சாமரங்கள்‌ ஏழனையும்‌ ஒர்‌ அம்பி 
னால்‌ தொளைத்தவனே, வீரலக்தமியைத்‌ தரித்திருப்பவனே, இத்‌ 
தன்மைகளையுடையவனே, இவற்றிற்குத்‌ , தக்க பெயர்களையுடைய 
வனே என்று கூறிக்கொண்டே உருகுவன்‌ அடியேன்‌. 

வி - குதிர்‌ மருந்து-இறந்தகால வினைத்தொகை, ஆயர்குலம்‌ - 
ஆயர்பாடி. 

1. . இருவாய்‌,:1, 5; 8. 

2, விஷ்ணு குச்தீம்‌ஃ - 


246 இருவாய்மொ ழி முதற்‌ பத்தூ 


ஈடு: ஆரும்பாட்டு. இவர்‌ எதிர்முகம்‌ செய்தவாறே, இறை 
வன்‌ சிறிது தாழ்த்தான்‌; இவர்‌ என்னை ! இழந்‌ காயே ஆனாய்‌! 
த்த 
* உன்னைப்‌ பார்த்தல்‌, என்னைப்‌ பார்த்தல்‌ செய்யவேண்‌ 
டாவோ? என்றோர்‌. வினையேன்‌ வினை தீர்‌ மருக்து ஆனாய்‌ - 
மற்றை மக்கள்‌ எல்லார்க்கும்‌ உள்ள வினைகள்‌ போல்‌ அல்ல 
வாயிற்று இவருடைய வினை; அவர்கள்‌ அனைவரும்‌ “பகவா 
ணச்‌ சேரவேண்டும்‌? என்று அன்றே இருப்பத; அகல நினைக்‌ 
றெ இது உள்ளது இவர்‌ ஒருவர்க்குமே யாதலின்‌ * வினையேன்‌ ? 
என்றோர்‌. (கான்‌ இட்டுகை அத்‌ தலைக்குத்‌ தாழ்வு என்று 
அகலுகைக்கு அடியான வினையைப்‌ போக்கும்‌ மருக்தான 
வனே ! எங்கு நின்று வந்து வினையைப்‌ போக்கினான்‌ ? என்‌ 
னில்‌, விண்ணோர்‌ தலைவா - நித்திய அநுபவம்‌ பண்ணும்போது 
“நான்‌ அயோக்கியன்‌? என்று அகல வேண்டாதார்க்கு ஏவு 
இன்‌ றவனாய்‌ இருக்கும்‌ இருப்பில்‌ கின்று வந்து போக்கினான்‌. 
கேசவா - £ “க என்னும்‌ இத பிரமனுக்குப்‌ பெயராம்‌, எல்லா 
ரையும்‌ ஏவுன்றவன்‌ நான்‌ ஆதலின்‌ எனக்கு ஈசன்‌ என்று 
பெயராம்‌, காரங்கள்‌ இருவரும்‌ தேவரீருடைய திருமேனியில்‌ 
உண்டானலேம்‌ ; ஆதலால்‌, * கேசவன்‌ ? என்ற பெயரை அடைக்‌ 
தீர்‌” என்றபடியே, *அதற்கு இவ்வருகே ஒரு பயணம்‌ 
எடுத்துவிட்டபடி. மனை சேர்‌ ஆயர்‌ குல முதலே - ஐந்து லக்ஷம்‌ 
குடி ஆகையாலே மனையோடு மனை சேர்ந்த ஆயர்பாடிக்குதீ 
தலைவனே ! இனி, இதற்கு, £ ஆயர்மனைகளிலே வந்த சேர்ந்து, 
அவர்கள்‌ குலத்துக்கு மூதலானவனே என்று உரைத்தலு 
மாம்‌. இணி, மனை சேர்‌ ஆயர்‌ என்பதற்கு, நான்கு மூங்கில்‌ 
களைக்‌ கொண்டுபோய்‌, தங்கும்‌ இடத்தில்‌ வளைத்துத்‌ தங்குகிற 
ஆயர்‌ என்று பொருள்‌ கூறலும்‌ ஒன்று. மனை சேர்‌ ஆயர்‌ குல 


1. *இழந்தாயே யானாய்‌ என்கிறார்‌ ? என்றது- ** நைவன்‌?? என்றதனை 
கோக்க. 

9. “உன்னைப்‌ பார்த்தல்‌ செய்யவேண்டாவோ? என்றத-'மருக்தானாய்‌?? 
என்பது. முதல்‌ “இனைய பெயரினாய்‌ ?? என்ப முடிய, பாவம்‌. * என்னைப்‌ 
பார்த்தல்‌ செய்ய வேண்டாவோ? என்றது -!* அடியேன்‌ ? என்றதனை 
கோக்‌; வேறு புகலிடம்‌ இல்லாதவன்‌ என்றபடி. 

8. கேசவா என்று - பிரம ருத்திரர்களுக்கு உத்பாத்கனான பிரத்யும்ச 
னைச்‌ தகரும்‌ 

&. ஒரு பயணம்‌ எடுத்து விட்டபடி? என்றது -படைத்தலில கோக்க 
முள்ளவனாய்த்‌ திருப்பாற்கடலில்‌ தங்கியிருக்கும்‌ நிலையை, 

5. இங்குக்‌ கூறும்‌ பொருளுக்கு ! அவன்கண்‌ 3 என்று 
சொற்களைச்‌ கூட்டு௪, 


[o} 


ஐந்தாந்‌ திருவாய்மொழி பா. 0, 7 24/7 


மூதலே என்றதனால்‌, திருப்பாற்கடலினின் றும்‌ இவ்வருகே 
போக்து ட்டின படியை அருளிச்செய்தாராவர்‌. 
மா மாயவனே-ஆய்க்குலத்திலே வந்து பிறந்து, அவர்கள்‌ 
தொட்ட பொருளே தாரகமாய்‌, அதுதான்‌ களவு கண்டு உண்‌ 
ணும்படியாய்‌, அதுதான்‌ தலைக்கட்டமாட்டாதே வாயது 
கையஅவாக அகப்பட்டுக்‌ கட்டுண்டுஅடியுண்டு நிற்கும்கிலை. இவ்‌ 
எளிமைக்கு அடி. சொல்லுகிறார்‌ மேல்‌ : மாதவா - அவளுடைய 
சேர்த்தி. சனை ஏய்‌ தழைய மராமரங்கள்‌ ஏழும்‌ எய்தாய்‌- னெ 
களோடு கொகள்‌ நெருங்கிச்‌ தழைத்து நினைத்தபடி இலக்குக்‌ 
குறிக்க ஒண்ணாதவாறு மின்ற மராமரங்கள்‌ ஏழையும்‌ எய்த 
"வனே! இது; மகாராஜரை ஈம்பச்செய்து காரியஞ்செய்தபடி, 
இதனால்‌,அடியார்கள்‌ தன்னுடைய காத்தலில்‌ ஐயங்கொள்வார்‌ 
களாயின்‌ அவ்‌ ஐயத்தை நீக்கிக்‌ காக்கின்றவன்‌ என்பதனைத்‌ 
மெரிவித்தவாறு. சிரிதரா-மராமரங்கள்‌ எய்கைக்கு இலக்குக்‌ 
குறித்து நின்றபோதைய வீரலட்சுமியைக்‌ குறிக்கிறார்‌. இனை 
யாய்‌- இவ்விதமானகுணங்களையும்‌ செயல்களையுமுடையவனே. 
இனையபெயரினாய்‌-அவற்றி, ற்குவாசகங்களான திருப்பெயர்களை 
யுடையவனே. என்ற நைவன்‌ -'காணவேண்டும்‌, கேட்கவேண்‌ 
டும்‌? என்னாதே உருகுகின்றேன்‌. அடியேனே-யார்‌ உடைமை 
அமிறெது ? இவ்‌ உயிர்‌ ஏதேனும்‌ தனக்குத்‌ தானே உரியதா 
அமிறெதோ ! பிறர்க்கு உரிமைப்பட்டு அழிிறதோ ? உடைய 
வர்கள்‌ வேண்டுமாகில்‌ தங்கள்‌ பொருளை மோக்கிக்‌ கொள்ளு 
இறார்கள்‌ என்பார்‌ “‘அடியேணனே? என்றோர்‌. உன்னால்‌ 
இரக்ஷிக்க ஒண்ணாமல்‌ அழிஏறதோ? என்னால்‌ இரக்ஷிக்க 
லாய்‌ அழிறெதோ 2? , (6) 
51. 
அடியேன்‌ சிறிய ஞானத்தன்‌ 
அறிதல்‌ ஆர்க்கும்‌ அரியானைக்‌ 
கடி.சேர்‌ தண்ணம்‌ துழாய்க்கண்ணி 
புனைந்தான்‌ தன்னைக்‌ கண்ணனைச்‌ 
செடியார்‌ ஆக்கை அடியாரைச்‌ 
சேர்தல்‌ தீர்க்கும்‌ திருமாலை 
அடியேன்‌ காண்பான்‌ அலற்றுவன்‌ 
இதனின்‌ மிக்கோர்‌ அயர்வுண்டே, 
1. “உன்னால்‌ இரக்ஷிக்ச ஒண்ணாமல்‌ அழிறெதோ ?? என்பது - மேல்‌ 
6 உன்னைப்‌ பார்த்தல்‌, என்னைப்‌ பார்த்தல்‌ செய்யவேண்டாவோ ?? என்றதன்‌ 
கமத, s 


248 திருவாய்மொ।்தநி முதற்‌ பத்து 


பெ .. ரை 3 எற்துணை மேம்பட்ட ஞானமுடையவர்களும்‌ 
தமது முயற்சியால்‌ காணும்‌ அன்ற அறிதற்கு அரியவனும்‌, வாசனை 
பொருந்திய குளிர்ந்த அழயெ திருத்‌ துழாய்மாலையை அணிந்கவனும்‌, 
கண்ணபிரானும்‌, தன்னையடைக்க அடியார்கட்கு கோய்‌ பொருந்திய 
சரிர சம்பந்தத்தை நீக்குன்ற இருமகள்கெள்வனும்‌ ஆன எம்பெரு 
மானை நினைந்து, மிகச்‌ சிறிய அறிவினையுடைய யான்‌, அடியேன்‌ என்று 
அலற்றுவன்‌ ; காண்பதற்கு அலற்றுவன்‌ ; இதைக்‌ காட்டிலும்‌ மேம்‌ 
பட்ட அறிவின்மை ஒன்று உளதோ ? என்இஞுர்‌. 

வீ - கு செடி - இிவினைகள்‌; ஈண்டு, ௮வற்றுன்‌ ஆய கோம்கட்கு 
ஆயிற்று. ஆக்கை - எழுவகைத்‌ தாதுக்களால்‌ கட்டப்பட்டது; உடல்‌: 
அடியாரை என்பஅ உருபுமயக்கம்‌. மிக்க ஓர்‌ என்பது - மிக்கோர்‌ எனி 
வந்தது, விகாரம்‌, 

ஈடு -ஏழாம்பாட்டு." சைவன்‌? என்றார்‌; இவரை நைவிக்க 
மனம்‌ இல்லாமையாலே வந்து முகங்‌ காட்டினான்‌; அவனைப்‌ 
பார்த்து, * நம்மால்‌ வருங்‌ குணத்தின்‌ மேன்மையும்‌ இவனுக்கு 
வேண்டா * என்று அகலு௫ருர்‌. 

அடியேன்‌ சிறிய ஞானத்தன்‌-சம்சாரிகளில்‌ அறிவுகேடர்‌ 
(முற்றறிவினர்‌ ' என்னும்படியன்றோ என்‌ அறிவுகேடு! “அல்‌ 
லேன்‌? என்று அகலும்‌ இவர்‌ *அடியோன்‌?? ஏஎன்றெது - 
வாசனையாலே. அன்‌ றி, * அடியேன்‌ ?? என்கிறத-அடிமைக்கு 
இசைந்து அன்று; ஆத்மாவிற்கு ஞான ஆனம்தங்களைப்‌ 
போன்று அடிமையையும்‌ கிரூபமாக கினைந்திருக்கையாலே, 
நான்‌? என்பது போன்று :: அடியேன்‌ ” என்ருர்‌ எனலு 
மாம்‌. சிறிய ஞானத்தன்‌ - மிகச்‌ றிய அறிவினையுடையவன்‌. " 
அறிதல்‌ ஆர்க்கும்‌ அரியானை - எத்துணை வியக்கத்தக்க 
அறிவினையுடையராய்‌ இருப்பார்க்கும்‌ அறியப்போகாதவன்‌ . 
இயற்கையிலேயே முற்றறிவினையுடைய தனக்கும்‌ அறியப்‌ 
போகாதவன்‌ ; ? “6 தனக்கும்‌ தன்‌ தன்மை அறிவு அரியான்‌ ?? 


1. “£ இதனின்‌ மிக்கோர்‌ அயர்வுண்டே ?? என்றதனை ரோக்‌ ௮வதா 
திச... ( அடியேன்‌ சிறிய ஞானத்தன்‌ ?? என்று தாழ்வினை நினைந்து ௮கலு 
சையாலே முகங்காட்டினமை த்தம்‌, “ சம்மால்‌ வரும்‌ குணத்தின்‌ மேன்மை 
யும்‌ இவனுக்கு வேண்டா? என்றது - தாழ்ந்தவனான என்னை ௮வ்கேரிக்கை 
யால்‌ வரும்‌ சர்வாதிகாசத்துவ ரூபமான குணத்தின்‌ மேன்மையும்‌ இறைவ 
னுக்கு வேண்டாம்‌ என்றபடி. 

2, திருவாய்‌. 8. 4: 6. 

எ என்னைநீ இகழ்க்தது என்றது எங்லனே ! ஈச னாய 
உன்னை? உணசாய்‌; சாயேன்‌ எங்வனம்‌ உணர்வேன்‌ உன்னை ?? 


என்ற செய்யுள்‌ ஒப்பு சோக்கல்‌ தகும்‌. (கம்ப, யுத்‌. 606.) 


ஐந்தாந்‌ திருவாய்மொழி--பா. 7 949 


அன்றோ? தாம்‌ இறைவனைச்‌ சேர்தல்‌, இருளுக்கும்‌ ஒளிக்கும்‌ 
உள்ள சேர்த்தியைப்‌ போன்றது என்பார்‌, தம்மைச்‌ “ சிறிய 
ஞாணத்தன்‌ ? என்றும்‌, இறைவனை “அறிதல்‌ ஆர்க்கும்‌ அரி 
யாணை? என்னும்‌ அருளிச்செய்ரோர்‌, கடி சேர்‌ தண்‌ அம்‌ 
அழாய்க்‌ கண்ணி புனைந்தான்‌ தன்னை-காட்செல்ல காட்செல்ல 
வாசனை ஏறி வருகின்ற திருத்தழாய்மாலை புனைக்தவனை. அறிய 
அரிய பொருளுக்கு அடையாளம்‌ திருத்துழாய்மாலை, 
கண்ணனை - அறிய அறியனாயிருக்தும்‌ ஆயர்கட்கும்‌ ஆய்ச்சிகட்‌ 
கும்‌ கன்னை எளியன்‌ ஆக்கி வைத்தவனை. 


செடி ஆர்‌ ஆக்கை அடியாரைச்‌ சேர்தல்‌ தீர்க்கும்‌ திருமாலை- 
16 முதுமை மரணம்‌ இவற்றினின்‌ அ விடுபடும்பொருட்டு என்னை 
அடைந்து வழிபடுதின்றார்கள்‌ ”' என்றெபடியே, அனனையே 
உபாயமாகப்‌ பற்றித்‌ தாறு மண்டின சரீரத்தை அறுத்துக்‌ 
கொள்ளும்‌ அடியார்‌ உண்டு கேவலர்‌ ; அவர்களுக்கு அதனைத்‌ 
தவிர்த்‌தக்கொடுக்கும்‌ தருமகள்கேள்வனை. ஆயின்‌, அவர்கள்‌ 
அடி.யாரோ? என்னில்‌, தலைவனுக்கு அதிசயத்தை விளைக்கு 
மவர்களே அடியார்‌ ஆவர்‌; தம்மைப்போன்று ஒட்டித்‌ தலைவ 
னுக்குத்‌ தாழ்வினை வினைக்கப்‌ பாராமல்‌, பிறவியாறெ தளையை 
அறுத்துக்கொண்டு கடக்க நிற்கன்றவர்கள்‌ அவர்கள்‌ ஆத 
லின்‌ £ அவர்களையே அடியவர்கள்‌ ? என்று இருக்கிறார்‌. இனி, 
செடி ஆர்‌ ஆக்கை என்பதற்கு, ” “நோய்‌ எலாம்‌ பெய்தது 
ஓர்‌ஆக்கை ” என்றெபடிமே, பாபம்‌ மிக்கு இருக்கற சரீரம்‌ 
என்று கூறலுமாம்‌. சன்று; உமக்கு இப்போது வந்தது என்‌ 
என்ன, அடியேன்‌ காண்பான்‌ அலற்னறுவன்‌ - * அடியேன்‌ 
என்று அலற்றவன்‌, காணவேண்டும்‌ ? என்று அலற்றுவன்‌, 
இதனின்‌ மிக்க ஓர்‌ அயர்வு உண்டே - உண்டியே உடையே 
என உகந்து ஓடும்‌ இம்‌ மண்டலத்தாரோடு சேர்ந்து திரிந்த 
நாளில்‌ அறிவே நன்றாக இருந்தது அன்றே! ௮௮ நன்றாயின 
வாறு என்‌? என்னில்‌, அப்போது கடக்க நின்று பகவத்‌ தத்து 
வத்தைக்‌ குறி அழியாமை வைத்தேன்‌ ; இப்போது அன்றோ 
நான்‌ ட்டி அழிக்கப்‌ பார்த்தது | இதனைக்‌ காட்டிலும்‌ அறிவு 
கேடு உண்டோ? ப) 


த 


1, ஸீதை. 7: 29. 


2. பெரிய திருமொழி, 9. 7: 1, 
92 ்‌ 


250 திருவாய்மொழி--முதற்‌ பத்து 


52. 
உண்டாய்‌ உலகு ஏழ்‌ முன்னமே 
உமிழ்ந்து மாயை யால்புக்கு 
உண்டாய்‌ வெண்ணெய்‌ சிறுமனிசர்‌ 
உவலை யாக்கை நிலைஎய்தி 
மண்டான்‌ சோர்ந்தது உண்டேலும்‌ 
மனிசர்க்கு ஆகும்‌ பீர்சிறி.தும்‌ 
அண்டா வண்ணம்‌ மண்கரைய 6 
நெய்ஊண்‌ மருந்தோ மாயோனே ? 
பொ - ரை ஆச்சரியமான குணங்களையும்‌ செயல்களையுமுடை 
யவனே! முற்காலத்தில்‌ உலகங்கள்‌ ஏழனையும்‌ உண்டாய்‌ ; வெள்ளம்‌ 
நிங்யெ அக்காலத்திலேயே அதனை உமிழ்ந்து, (பிற்காலத்தில்‌) சிறிய 
மனிதர்களுடைய தாழ்ந்த உடலை மேற்கொண்டு (ஆயர்பாடியில்‌ ஒவ்‌ 
வொரு வீடுகளிலும்‌) அழைந்து ஆசையால்‌ வெண்ணெயினை உண்‌ 
டாய்‌ ; (முன்னர்‌ நீ உண்டு, மீண்டு உமிழ்னெற காலத்தில்‌) அம்‌ மண்‌ 
இருவயிற்றில்‌ சிறி தங்யிருக்குமேயாயி னும்‌ (மண்ணைஉண்ணுகன்ற 
குழந்தைகட்கு வருனெற) சோகை என்னும்‌ கோயானது சிறிஅம்‌ 
வாராதபடி, அம்‌ மண்‌ கரைவதத்குப்‌ (பிற்காலத்தில்‌ மனித சரீ ரத்கோடு 
உண்ட) நெய்‌ மருந்காகுமோ ? ஆகாத என்றபடி, 
வி - கு ௨ 4 உண்ணாமை உள்ளத உயிர்நிலை ஊன்‌ உண்ண, 
அண்ணாத்தல்‌ செய்யா அ அளறு ?? என்புழி (ஊன்‌? என்னுஞ்‌ சொல்லை 
முன்னும்‌ பின்னும்‌ கூட்டிப்‌ பொருள்‌ கொள்வஅபோன்ற, ஈண்டு 
£ முன்னம்‌ ” என்பதனை முன்னும்‌ பின்னும்‌ கூட்டிப்‌ பொருள்‌ கொள்க, 
“பிச்சன்‌ பிறப்பிலி பேர்௩ந்தி உக்தியின்‌ மேலசைத்த, கச்சன்‌ ?? (அப்பர்‌ 
தேவா.) என்புழிப்போன் ௮ * மனிசர்‌” என்புழித்‌ தகரத்திற்குச்‌ சகரம்‌ 
போலி, ( ஊண்‌? ப்‌ முதனிலை திரிக்த தொழிற்பெயர்‌, ந 
என்பதனைப்‌ ' புக்கு? என்பஅடன்‌ முடிக்க, 
ஈடு :--எட்டாம்பாட்டு. * இவர்‌ இப்படி அகலப்புக்கவாறே, 
£ இவர்‌ துணிவு பொல்லாததாய்‌ இருந்த அ; இவரைப்‌ பொருந்த 
விடவேண்டும்‌? என்னு பார்த்து, * வாரீர்‌ ஆழ்வீர்‌! இருவாய்ப்‌ 
பாடியில்‌ நிகழ்ச்சிகளைக்‌ கேட்டு அறியீரோ:? என்ன, கேட்‌ 
கையில்‌ ஊன்றிய கருத்தாலும்‌ அவன்தான்‌ அருளிச்செய்யம்‌ 
கேட்கவேண்டும்‌ என்னும்‌ மனஎழுச்சியாலும்‌ “அடியேன்‌ அறி 
யேன்‌ ' என்றார்‌. “ முன்பு ஒருகாலத்தில்‌ பூமியை எடுத்து வயிற்‌ 
1. “ செய்யூண்‌ மருந்தோ ?? என்கையாலே, இறைவன்‌ “மெய்ய 


மருர்து? என்றான்‌ என்பது பெறப்படுதலால்‌, அதற்குத்‌ தக அ வதாரிரை 
இ 


ஐந்தாந்‌ இருவாய்மொழி--பா, 8 251 


திலே வைத்தோம்‌; பின்பு அதனை வெளிகாடு காண உமிழ்க்‌ 
தோம்‌; அதில்‌ ஏதேனும்‌ சிறிது, வயிற்றில்‌ தங்‌ இருக்கச்‌ 
கூடும்‌ என்ன கருதித்‌ திருவாய்ப்பாடியில்‌ வெண்ணெயை 
விழுங்கினோம்‌ காணும்‌ ? என்ன, *௮சற்கு இதனைப்‌ பரிகார 
மாகச்‌ செய்தாயோ ! அத ஒரு காலவிசேடத்திலே : இது ஒரு 
காலவிசேடத்திலே” என்ன, * ஆயின்‌, காம்‌ இதனை எதற்காகச்‌ 
செய்தோம்‌?” என்ன, * அடியார்கள்‌ தொட்ட பொருள்‌ உனக்‌ 
குத தாரகமாகையாலே செய்தாய்‌ அத்தனை ? என்ன, * ஆயின்‌, 
அவ்‌, வெண்ணெயினைப்‌ போன்ற; உம்முடைய சேர்க்கையும்‌ 
ஈமக்குத்‌ தாரகம்காணும்‌; ஆன பின்னர்‌, நீர்‌ உம்மைக்கொண்டு 
 அகஅவீராகில்‌, திருவாய்ப்பாடியில்‌ வெண்ணெய்‌ விலக்இனார்‌ 
புக்க உலகம்‌ புகுவிர்‌' என்றான்‌. அவன்‌ கருத்தைத்‌ தாம்‌ 
அறிம்தமை தோற்ற ! அறுபாஷிக்றொர்‌ இப்பாசு ரத்தில்‌. 
முன்னமே உலகு எழ்‌ உண்டாய்‌-முன்பு ஒரு காலத்திலே உல 
கங்கள்‌ ஏழனையும்‌ எடுத்து வயிற்றிலே வைத்தாய்‌. உமிழ்ந்து- 
பின்னர்‌ ௮௮ தன்னை வெளிநாடு காண உமிழ்ந்து. மாயையால்‌ 
புக்கு வெண்ணெய்‌ உண்டாய்‌-இச்சையால்‌ புக்கு வெண்ணெய்‌ 
உண்டாய்‌. ஈண்டு (மாயை? என்றது”? “ மாயா வயுமம்‌ ஞானம்‌?! 
என்கிறபடியே, இச்சா பரியாயமான ஞானத்தை, ௮.௮ செய்யு 
மிடத்தில்‌ சக்கரவர்த்தித்‌ தருமகனாய்ப்‌ புக்கு 6 வெண்ணெய்‌ 
அமுதுசெய்ய ? என்றால்‌ கொடார்கள்‌ அன்றே? ஆதலால்‌, 
சிறு மனிசர்‌'உவலை யாக்கைகிலை எய்தி-ச றிய மனிதர்களுடைய 
தாழ்ந்த சரீ ரத்தினுடையநிலையைப்‌ பிரரெதி சம்பந்தமில்லாத 
திவ்விய திருமேனிக்கு உண்டாக்கிக்கொண்டு வந்து இப்படிச்‌ 
செய்தாய்‌. **: கறையினார்‌ அவர்‌ உடுக்கை கடை ஆவின்‌ கழி 
கோல்கை, சறையினார்‌ ” என்னும்‌ கிலையுள்ள ஆயர்கள்‌ ௮ள 
விலே தன்னை அமைத்து வந்து இட்டி வெண்ணெய்‌ அமுது 
செய்தான்‌ என்றபடி. * * தேவதியே! நீ முற்பிறவியிற்‌ செய்த 
நல்வினேையான அ இப்பொழுது பலத்தைத்‌ தந்திருக்கன்றது ; 
நான்‌ எக்காரணத்தால்‌ உன்னுடைய உதரத்தின்‌ வழியால்‌ 
உண்டானேனே ” என்பதனால்‌ கர்ப்பவாசம்‌ சொல்லியிருக்‌ 
தும்‌; £ 6 இந்தக்‌ இருஷ்ணன்‌ கர்ப்பவாசம்‌ செய்யும்‌ தன்மையை 


1. அஅபாவஷித்தல்‌ - தொடர்ந்து பின்மொழிதல்‌. 
. 3. “மாயா வயுஈம்‌ ஞாமம்‌ ? என்பது நிகண்டு ; மாயை, வயுமம்‌, ஞானம்‌ 
என்பன ஒரு பொருட்‌ சொற்கள்‌ என்பது இதற்குப்‌ பொருள்‌, 
8. திறாவாய்‌, & 8: &, 
4, ரீ விஷ்ணுபுரா, ம்‌, 8; 14, 
6, பாரதம்‌ 


208 திருவாய்மொழி--முதற்‌ பத்த 
அடையவில்லை ; யோகியிலும்‌ வசிக்க இல்லை ” என்று கூறப்‌ 
படுகிறான்‌. ஆதலின்‌, * யாக்கை நிலை எய்தி ? என்இருர்‌. இது 
கூடுமோ? எனின்‌, இக்ஷ்வாகு குலத்தவரில்‌ ஒருவன்‌ யாகம்‌ 
செய்து கொண்டி.ருக்கும்போது தாகம்‌ உண்டானவாறே மம்‌ 
திரத்தால்‌ பரிசுத்தம்‌ செய்யப்பட்ட தண்ணீரைக்‌ குடிக்க, 
கருத்‌ தரித்தது; இது ஆண்‌ பெண்‌ சேர்க்கையால்‌ ஆயது 
அன்றே! சக்தி அதிசயத்தாலே இப்படிக்‌ கூடக்‌ கண்டபின்பு, 
வரம்பில்‌ ஆற்றலையுடைய இறைவனுக்குச்‌ கூடாதது இல்லை ? 
என்று கொள்ளக்‌ தட்டு இல்லை. மண்ணை அமுது செய்தது - 
அதன்‌ சத்தைக்காக ; வெண்ணெய்‌ அமுது செய்தது - உன்‌ 
சத்தைக்காக. 
மண்தான்‌ சோர்க்தது உண்டேலும்‌ மண்‌ கரைய மனி 
சர்க்கு ஆகும்‌ கெய்‌ பீர்‌ சிறிதும்‌ அண்டாவண்ணம்‌ ஊண்‌ 
மருந்தோ - பூமியைத்‌ திருவயிற்றிலேவைத்து உமிழ்க்தபோது 
தங்கியிருந்தது ஏதேனும்‌ மண்‌ உண்டாஇலும்‌, பிற்பட்ட 
மனிதர்கட்கு மிகச்‌ சிறிதும்‌ மீதி இல்லாதபடி கெய்‌ அமுது 
செய்தது அதற்கு மருந்தோ? ௮தாவது,உண்ட மிச்சில்‌ சிறிதும்‌ 
இல்லாதபடி. முழுவதும்‌ அமுது செய்யிலோ மருந்தாவது 2 
என்றபடி. இணி, இதனை, மனிசர்க்கு ஆகும்‌ பீர்‌ சிறிதும்‌ 
அண்டாவண்ணம்‌ கெய்‌ ஊண்‌ மண்‌ கரைய மருந்தோ என்று 
கொண்டு கூட்டி, உண்ட மண்ணிலே சிறித வயிற்றிலே தங்க 
இருந்தால்‌ மனிதர்கட்கு வரக்கூடிய சோகை சிறிதும்‌ வாராத 
படி. நெய்யை உண்ணுதல்‌ மருந்தோ? அன்றே? என்று 
பொருள்‌ கூறலுமாம்‌. ஆயின்‌; பின்னை எதற்காகச்‌ செய்‌ 
தோம்‌? என்னில்‌, மாயோனே - அடியார்கள்‌ தீண்டிய பொரு 
ளால்‌ அல்லது தாரகம்‌ இல்லாதபடியான அடியார்களிடத்‌ 
துள்ள பெருமோஹத்தாலே செய்தாய்‌ இத்தனை யன்றோ. 
என்பதாம்‌. (9) 
58. 
மாயோம்‌ திய அலவலைப்‌ 
பெருமா வஞ்சப்‌ பேய்‌ வீயத்‌ 
அய குழவி யாய்‌ விடப்பால்‌ 
அமுதா அமுது செய்திட்ட 
மாயன்‌ வானோர்‌ தனித்தலைவன்‌ 
மலராள்‌ மைந்தன்‌ எவ்‌ உயிர்க்கும்‌ 
தாயேன்‌ தம்மான்‌ என்‌ அம்மான்‌ 
அம்மா மூர்த்தி யைச்‌ சார்ந்தே. 


ஐந்தாந்‌ இருவாய்மொழி--பா. 9 258 


பெர - ரை பலவாறு பிதற்றிக்கொண்டு வற்தவளான மிகப்‌ 
பெரிய வஞ்சனையையுடைய கொடிய பூதனை இறக்கும்படி தாய்மை 
யான குழந்தையாடு விஷம்‌ கலந்த பாலினை அமிர்தம்போல்‌ ஆகும்படி. 
புசித்த மாயவன்‌ ; நித்தியசூரிகட்கு எல்லாம்‌ ஒப்பற்ற தலைவன்‌ ; இரு 
மகள்‌ கேள்வன்‌; எல்லா உயிர்களிடதக்‌ அம்‌ தாயைப்‌ போன்றவன்‌ ; எல்‌ 
லார்க்கும்‌ தலைவன்‌ ; தனக்குத்தானே தலைவன்‌ ; எனக்குத்‌ தலைவன்‌ ; 
அழயெ பெருமைபொருக்திய திருமேனியையுடையவன்‌ ஆன இறை 
வனைச்‌ சார்க்தேன்‌ ; ஆதலால்‌, இனி, பிரியேன்‌. 
வி - கு இச்‌ செய்யுள்‌ பூட்டுவிற்பொருள்கோளுக்கு உதாரண 
மாம்‌, மாயோம்‌, உளப்பாட்டுப்பன்மை, மாய்தல்‌ - மறைதல்‌; ௮௮ 
ஈண்டுப்‌ பிரிவினை உணர்த்திற்று, அலவலை என்னும்‌ உயர்திணை யிரு 
பாத்கும்‌ பொதுச்சொல்‌, ஈண்டுப்‌ பெண்பாலுக்கு ஆயிற்று; பலவாறு 
மிகுதியாகப்‌ பேசுன்றவள்‌ என்பது பொருள்‌. *: கெடச்செய்‌இிடு 
வான்‌ ?? (திருக்கோ, 141.) என்புழிப்போன்று, * அமுஅசெய்திட்ட * 
என்பஅம்‌ ஒருசொல்‌, ₹ ஈஞ்சின்‌ தன்மை ஒழிந்து அமிர்தம்‌ செய்யும்‌ 
காரியத்தினைச்‌ செய்தலின்‌, அமிர்‌தரக்யெ வென்றார்‌ ? (திருக்கோ, 27.) 
என்ற பேராசிரியருரை “விடப்பால்‌ அமுதா வழுது செய்திட்ட? என்ற 
இடத்து நினைக்கத்தக்கது. தம்மான்‌: “பிரிப்பப்‌ பிரியா ஒரு 
சொல்‌? என்பர்‌ சேனாவரையர்‌, சார்ந்து - சார்க்தேன்‌; முற்று, 
இதனை, எச்சமாகக்கொண்டு * மாயோம்‌ என்பதனோடு முடிப்பினும்‌ 
அமையும்‌, 
ஈடு:--ஒன்பதாம்‌ பாட்டு, *8ீர்‌ தண்ணிதாக நினைத்திருக்க 
உம்முடையஉடம்பு, திருவாய்ப்பாடியில்‌ யசோதை முதலாயினா 
ருடைய வெண்ணெயைப்‌ போன்னு தாரகம்‌ காணும்‌! என்றான்‌; 
£பாவபந்தமுள்ளவர்களுடைய வெண்ணெய்‌ உனக்குத்தா ரகம்‌; 
அஃது இல்லாத என்னுடைய ஸ்பரிசம்‌ உனக்கு கஞ்சு ' என்‌ 
ரூர்‌; *கஞ்சோ தான்‌, ஈஞ்சானமை குறை இல்லையே?” என்றான்‌ 
இறைவன்‌; இவரும்‌ * இது ஈஞ்சே; இதற்கு ஒரு குறை இன்று ! 
என்றார்‌ ; “ ஆயின்‌, பதனையிதூடைய நஞ்சு தாரகமான நமக்கு 
ஆகாதது இல்லை காணும்‌? என்றான்‌ ; த்‌ பொரும்‌ அரரோர்‌. 
இனி, “பூதனேயை முடித்தது போன்று “கான்‌ அல்லேன்‌? 
என்று அகலப்புக்க என்‌ நிர்ப்பக்தத்தைப்‌ போக்கினான்‌ ? 
என்ற இயைபு கூறுவாரும்‌ உளர்‌. - 
மாயோம்‌ - இனி அகன்று மாயக்கடவோம்‌ அல்லோம்‌ ; 
: பிரிகையாவது-விகாசம்‌ ? என்று இருக்கையாலே * மாயோம்‌ ? 
1. இத்‌ திறாப்பாசுரத்தின்‌ அவதாரிகை இரண்டனுள்‌, முதல.து-* விடப்‌ 


பாலமுதா வழுத செய்திட்ட ? என்ற தில்‌ கோக்கு, இரண்டாவ அஃ * வஞ்சப்‌ 
பேய்வீய ? என்றதிலே நோக்கு, ஞ்‌ 


954 திருவாய்மொழி முதற்‌ பத்த 


என்றார்‌. இத, நானும்‌ என்னோடு சம்பந்தமுடையாரும்‌ முடி. 
யக்கடவோமல்லோம்‌ எனப்‌ படர்க்கையை உளப்படுத்திய 
உளப்பாட்டுப்பன்மை. இனி, இறைவனை உளப்படுத்தியதாகக்‌ 
கொண்டு இரண்டு தலைமையும்‌ அழித்துக்கொள்ளக்கடவோம்‌ 
அல்லோம்‌ என்‌ று பொருள்‌ கூறலுமாம்‌. தீய அலவலைப்‌ பெரு 
மா வஞ்சப்‌ பேய்‌ வீய-“பூதனேயை முடித்து உலகத்துக்கு ஒரு 
தலைவனைத்‌ தந்த உலககுருவான கிருஷ்ணனுக்கு விஷத்‌3 தாடு 
கூடிய ௮ம்‌ முலைப்பால்‌ சவையுடையதாக ஆயிற்று? என்றெ 
படியே, உலகத்துக்கு வேர்ப்பற்றான வனை முடிக்கப்‌ பரர்த்த 
மெஞ்சில்‌ திமையையுடையளாய்‌, யசேோதைப்‌ பிராட்டியைப்‌ 
போன்னு அன்பு தோற்றப்‌ பலவாறு பேசிக்கொண்டு வருகின்‌, 
றவளாய்‌, தனக்குத்தானே முற்றறிவனா।னவனும்‌ “தாய்‌ என்று 
பிரமிக்கும்படி தோற்றின பெரிய வஞ்சனையையுடையவளான 
பூதனை முடியும்படியாக. தாய குழவியாய்‌ - * ஐஸ்வரியமான 
மேன்மையும்‌ நடையாடாகிற்கவும்‌, அது தோற்றா தபடி கலப்பு 
அற்ற பிள்ளை த்தன த்தையுடையனாய்‌. இவனுக்குப்‌ பிள்ளைத்‌ 
கனத்தில்‌ குறை இல்லையாகில்‌, அதன்‌ காரியம்‌ காணது ஒழி 
வான்‌ என்‌? என்னில்‌, விடப்பால்‌ ௮ முகா அமுது செய்திட்ட - 
விஷம்‌ அமிருதாம்முகூர்த்தத்திலே யா.பிற்றுப்‌ பிறக்தது. 
“ஆயின்‌, அவள்‌ இறக்கும்படி எங்ஙனம்‌? எனின்‌, £ தர்மியை 
வேறு ஒன்று ஆக்க ஒண்ணாமையாலலை விரோதித்த அசுரக்‌ 
கூட்டங்கள்‌ இறந்தார்கள்‌ இத்தனை. மாயன்‌ - விஷம்‌ அமிரு 
தாம்படி புசித்துத்‌ தன்னைத்‌ தந்து நம்மை உண்டாக்னெ 
ஆச்சரியத்தை யுடையவன்‌. 

பூதனையுடைய விஷம்‌ அமிருதமாம்படி. அமுத செய்தவன்‌ 
தான்‌ யார்‌? என்னில்‌, வானோர்‌ தனித்‌ தலைவன்‌-அயர்வு ௮ம்‌ 
அமரர்களுக்குத்‌ தனித்‌ தலைவன்‌ ஆனவன்‌. மலராள்மைக்தன்‌- 
*“டதவிமார்‌ ஆவார்‌ திருமகள்‌ பூமி ஏவ மற்று அமரர்‌ ஆட்செய்‌ 
வார்‌? என்றபடியே, அவர்கள்‌ விரும்பித்‌ தொண்டுகளைச்‌ 
செய்ய, பெரியபிராட்டியாருக்‌ தானுமாக இருக்குமவன்‌. 
மைந்தன்‌ - அவளுக்கு மிடுக்கானவன்‌. இனி, இதற்கு, அவ 
ளுடைய சேர்த்திபினாலே நித்தியமான புதிய யெளவன த்தை 
யுடையவன்‌ என்று பொருள்‌ கூறலுமாம்‌. எவ்‌ உயிர்க்கும்‌ 


1. ஹரிவம்சம்‌. 63. 

2. ஐங்வரியமான ௫௬ இறைமைத்‌ தன்மைக்குரிய. 

8, தர்மி- தர்மத்தையுடையது ; வஸ்து சொருபத்தாலே இறந்தாள்‌ 
என்றபடி, “£ அமரர்கள்‌ அமுதே அசுரர்கள்‌ ஈஞ்சே ?? என்பது தமிழ்மறை, 

4, இருவாய்‌, 8, 1: 1. 


ஐந்தாந்‌ ' தருவாய்மொழி--பா, 9, 10 265 


தாயோன்‌-எல்லா உயிர்கட்கும்‌ தாய்போன்று பரிவையுடைய 
வன்‌ ஆனவன்‌. தம்மான்‌ - சர்வேஸ்வரன்‌. என்‌ அம்மான்‌ - 
நான்‌ தன்னை அகன்‌ அ முடிந்து போகாதபடி நோக்னெவன்‌. 
இனி, கித்தியசூரிகளும்‌ மற்றும்‌ உள்ள எல்லா ஆத்மாக்களும்‌ 
ஒரு தட்டும்‌, கான்‌ ஒரு தட்டுமாம்படி என்‌ பக்கலிலே விசேட 
மான திருவருளைச்‌ செய்தவன்‌ என்பார்‌ * என்‌ அம்மான்‌ ? என்‌ 
கறார்‌ எனலுமாம்‌. அம்‌ மா மூர்த்தியைச்‌ சார்க்து - விலக்ஷண 
மான திருமேனியையுடைய ௮ம்‌ மகா புஷ்‌ ட்டி. இட்டி 
மாயோம்‌ எனக்‌ கூட்டுக. (9) 


ட 64, 
சார்ந்த இருவல்‌ வினைகளும்‌ 
சரித்து மாயப்‌ பற்று அறுத்துத்‌ 
தீர்ந்து தன்பால்‌ மனம்வைக்கத்‌ 
திருத்தி வீடு திருத்‌. துவான்‌ 
ஆர்ந்த ஞானச்‌ சுடராக 
அகலம்‌ €ழ்மேல்‌ அளவு இறந்து 
நேர்ந்த உருவாய்‌ அருவாகும்‌ 
இவற்றின்‌ உயிராம்‌ நெடுமாலே. | 


பொ-ரை நிறைந்த அறிவின்‌ ஒளியாக, பத்துத்‌ இசைகளின்‌ 
அளவையுங்‌ கடந்து, அட்பமான மூலப்பகுதியும்‌ உயிர்களுமாயெ 
இவற்றிற்கு அந்தராத்மாவாய்‌ இருக்கற நெடுமால்‌, பொருந்தி இருக்‌ 
கின்ற இரண்டு கொடிய வினைகளையும்‌ என்னை விட்டு நீக்‌, பொருள்‌ 
களிடத்‌.துள்ள ரசி வாசனைகளையும்‌ நீக்‌, யான்‌ தனக்கே உரியவனாகும்‌ 
படி தன்னிடத்திலேயே மனத்தை வைக்குமாறு ஈன்கெறியித்‌ 
செலுத்தி, பின்‌ ௮க்தமில்‌ இன்பத்து அழிவில்வீட்டினையும்‌ அலங்காரம்‌ 
செய்யத்‌ தொடங்கினான்‌, 


- ர3--* இருள்சேர்‌ இருவினையும்‌ சேரா ”” என்றார்‌ திருவள்‌ 
ளுவர்‌ஃ * நல்வினையும்‌ பிறத்தற்கு ஏதுவாகலின்‌ இருவினையும்‌ சேரா 
என்றார்‌” என்பர்‌ பரிமேலழகர்‌: மாயம்‌ - ௬9 ரூபமான அறிவு. 
பற்றது - வாசனை, தீர்தல்‌ - விடுதல்‌, “ இிர்தலும்‌ இர்த்தலும்‌ விடக்‌ 
பொருட்டாகும்‌?” என்றார்‌ ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌. “நேர்ந்த? 
என்பத நேர்மை என்னும்‌ பண்படியாகப்‌ பிறந்த பெயரெச்சம்‌, 


நேர்மை - அண்மை, திருத்துவான்‌ - முற்று, 


250 திருவாய்மொதி--முதற்‌ பத்து 


ஈடு பத்தாம்‌ பாட்டு. ! இவரை இப்படி இசைவித்து 
வைத்து, ஒரு புதுமை செய்ய வேண்டாதபடியான பரம 
பதத்தை அலங்கரிக்கத்‌ தொடங்னொன்‌. 

சார்க்கு இரு வல்‌ வினைகளும்‌ சரித்து - ? 6 எள்ளில்‌ எண்‌ 
ணெய்போன்னும்‌, மரங்களில்‌ ரெருப்புப்‌ போன்‌ றும்‌”! என்றெ 
படியே, பிரிக்கஒண்ணாதபடி. பொருந்திக்டெக்கன்‌ ற புண்ணிய 
பாப ரூப கர்மங்களையும்‌ சரித்து. சர்வ சக்தியான தான்‌ போக்‌ 
கும்‌ அன்றும்‌ போக்க ஒண்ணாதபடி நாறு னெகளாகப்‌ 
பணைத்த வினைகளை, விரகர்‌ நெடுஞ்சுவர்‌ தள்ளுமாற போன்று 
போக்னொன்‌ என்பார்‌, “சரித்தூ' என்றோர்‌. மாயப்‌ பற்று 
அறத்து-௬௪ வாசனைகளையும்‌ கழித்து. £ திர்ச்து-தான்‌ செய்ய 
வேண்டுவனவற்றை எல்லாம்‌ செய்து முடி.த்தவனாய்‌. இனி, 
தீர்ந்து என்பதனைத்‌ தீர்ந்து தன்பால்‌ மனம்‌ வைக்கத்‌ திருத்தி 
என்று கூட்டி ‘அல்லேன்‌? என்று அகலாதே தனக்கே 
திர்க்து, தன்‌ பக்கலிலே நெஞ்சை வைக்கும்படி திருத்தி என்று 
பொருள்‌ கூறலும்‌ ஆம்‌. வீடு தருத்துவான்‌ - கலங்காப்‌ பெரு 
ஈகரத்துக்கும்‌ ஒரு புதுமை பிறப்பியாஙின்றான்‌. 

ஆர்ந்த ஞானச்‌ சுடர்‌ ஆக - பரிபூர்ண ஞான ஒளியனாய்‌: 
அகலம்‌ கீழ்‌ மேல்‌ அளவு இறந்து - பத்துத்‌ திக்குக்களிலும்‌ 
நிறைந்து. மேர்க்த உருவாய்‌ அருவாகும்‌ இவற்றின்‌ உயிராம்‌ - 
மிக்க சூஷ்ூமமான உயிர்ப்பொருள்‌ உயிரல்பொருள்கட்கும்‌ 
ஆத்மாவாய்‌ இருக்கற. இனி, இதற்குப்‌ பல பக்கங்களிலும்‌ 
வெளிப்படையாகக்‌ காணப்படுகிற அச த௮ இத்து இவற்றிற்கு 
உயிராய்‌ இருப்பவன்‌ என்று பொருள்‌ கூறலும்‌ ஒன்று 
கெடுமால்‌ - இப்படி இருக்கிற நெடுமால்‌ வீடு திருத்துவான்‌ 
ஆனான்‌. இறைவனுடைய வியாப்தியும்‌ இவரைப்‌ பெற்ற பின்பு 
அழகு பெற்றது ஆதலின்‌ “நெடுமால்‌? என்றொர்‌. இனி, 
ஒருவனைப்‌ பிடிக்க நினைத்து ஊரை வளைவாரைப்‌ போன்று, 
இவரைத்‌ திருதீதுகைக்காகப்‌ பரந்திருப்பவனாய்‌ இருந்தான்‌ 
ஆதலின்‌ * நெடுமால்‌? என்கிறார்‌ எனலுமாம்‌. 

1. “£ இிர்்து தன்பால்‌ மனம்வைக்கத்‌ இருத்தி வீடு திருத்துவான்‌ ? 
என்றதனைச்‌ கடாக்ஷித்து அவதாறிகை அறாளிச்செய்றொோர்‌. 

2. ஸ்ரீரங்க கத்யம்‌. 

8, இறைவனும்‌ ஆழ்வாரும்‌ என்னும்‌ இருவருடைய தொழிலாகவுய்‌ 
கொண்டு “ தீர்க்து ? ப பட இருவகையில்‌ பொருள்‌ அருளிச்செய்கிறார்‌, 
முதற்‌ பொருளுக்கு - £ தன்பால்‌ மனம்‌ லலச்சத்‌ இருத்தித்‌ நீர்ச்‌ து வீடு திருத்‌ தூ 
வானானான்‌ 2 எனச்‌ கூட்டுக. இரண்டாவது பொருளுக்கு - தீர்ந்து வைக்கத்‌ 
இருத்‌ வீடு திருத்துவானானான்‌ எனக்‌ கூட்டுக. முதற்பொருளில்‌; க்‌்‌ 
தொழில்‌ ; இரண்டாவது பொருவில்‌; ஆழ்வார்‌ தொழில்‌. தா 


ஐந்தாந்‌ திருவாய்மொழி—பா. 10, 11 257 


முனியே கான்முகனே ” என்னும்‌அளவும்‌ அவன்‌ 
செய்த உபகாரத்தை அருளிச்செய்ரொர்‌. 2 அவன்‌ தெளிந்து 
வந்து கொடு போகப்‌ பற்றாமல்‌ கூப்பிடுருர்‌ அன்றே நடுவெல்‌ 
லாம்‌, (10) 
55, 
மாலே ! மாயப்‌ பெருமானே ! 
மாமா யவனே ! என்னு என்று 


மாலே ஏறி மால்‌ அருளால்‌ 
மன்னு குருகூர்ச்‌ சடகோபன்‌ 
பாலேய்‌ தமிழர்‌ இசைகாரர்‌ 
பத்தர்‌ பரவும்‌ ஆயிரத்‌ தின்‌ 
பாலே பட்ட இவை பத்தும்‌ 
வல்லார்க்கு இல்லை பரிவதே. 

பொ - ரை :—மாலே, மாயப்பெருமானே, மா மாயவனே, என்று 
பலகால்‌ கூறி, தாம்‌ தாழ்ந்தவர்‌ என்று அகலும்படி. பிச்சுஏறி, பின்‌ 
இறைவனுடைய திருவருளால்‌ பொருந்தி நிலைபெற்ற திருக்குருகூரில்‌ 
அவதரித்த ஸ்ரீ சடகோபர்‌ அருளிச்செய்த, பால்போன்‌ அ இனிய இயற்‌ 
தமிழ்‌ வாணரும்‌ இசைத்தமிழ்வாணரும்‌ பக்தர்களும்‌ அதிக்கன்ற 
ஆயிரம்‌ திருப்பாசுரங்களுள்‌ சிறக்க பொலிஜறெ இப்‌ பத்அத்‌ இருப்பா 
சுரங்களையும்‌ கற்றுஅறிய வல்லவர்கட்கு, கான்‌ தாழ்ந்தவன்‌ என்று 
நினைஈ்து அகலும்‌ அன்பம்‌ இல்லை என்றோர்‌. 

வீ-கு3-எறி, மால்‌ அருளால்‌ மன்னு சடகோபன்‌ என முடிக்க, 
. “பாலேய்‌ ? ஏய்‌ - உவமஉருபு. இசைகாரர்‌ எனப்‌ பின்‌ வரு தலால்‌ 

்‌ தமிழர்‌? என்றது இயற்றமிழ்‌ அறிஞரை உணர்த்திற்று. 

1. ஆயின்‌, ஐர்தார்‌ இருவாய்மொழியின்‌ முடிவிலேயே இவரை ௮௨2 
கரிப்பதாகத்‌ இருவுள்ளம்பற்றி, இறைவன்‌ வீடு இருத்துவானாயின்‌, இப்‌ பிர 
பர்தத்தையும்‌ முற்அப்பெறச்செய்து உலகத்தைத்‌ திருத்திய வழியாலே உலகத்‌ 
திற்குப்‌ பெரியதோர்‌ உபகாரத்தைச்‌ செய்தவன்‌ ஆயினமை யாங்கனம்‌ ? 
எனின்‌; ££ மனர்திருத்தி வீடு இருத்தப்போய்‌ காடு இரும்‌தியவாறே வர்து?? 
என்றபடியே, இறைவன்‌ இவர்பக்கல்‌ கொண்ட அவாவின்‌ மிகுதியால்‌ வீடு 
இருத்துகையில்‌ விளம்பிக்க, அக்‌ கால நீட்டிப்பிற்குப்‌ பொறாராய்‌ “ முணியே 
சான்முகனே முக்கண்ணப்பா?? என்ற இருவாய்மொழி முடிய இறைவன்‌ 
தமக்குச்‌ செய்த உபகாரத்தைச்‌ சொல்லிக்‌ கூப்பிட்ட கூப்பீடு உலகத்தார்க்கு 
எல்லாம்‌ பெரியதோர்‌ உபகாரமாக முடிர்தது. 

2. ஆயின்‌, இவர்‌ முற்றறிவினர்‌ ஆதலின்‌, இறைவன்‌ இவர்பக்கல்‌ 
கொண்ட அவாவின்‌ மிகுதியால்‌ வீடு இருத்தப்போயினமையை அறிவார்‌ 
அன்றே ; அங்கனம்‌ இருக்க, இவர்‌ கூப்பிட்டது எற்றிற்கு ? எனின்‌, இறை 
வன்‌ கொண்ட வேணவா நீல்‌ித்‌ தெளிர்துவக்து சொண்டுபோகப்‌ பற்றாமல்‌ 
கூப்பிடுகின்றர்‌, 

93 


258 திருவாய்மொழி முதற்‌ பத்‌.து 


ஈடு 3 முடிவில்‌, இத்‌ திருவாய்மொழியைக்‌ கற்று உணர 
வல்லார்கட்கு, இறைவன்‌ வரக்கொள்ளத்‌ தம்‌ தாழ்மையை 
நினைத்து அகன்று இவர்பட்ட இலேசம்‌ படவேண்டா என்‌ 
கிறார்‌. 
மாலே-' சொரூபத்தால்‌ வந்த உயர்வு. மாயப்‌ பெருமானே- 
குணத்தால்‌ வந்த உயர்வு. மா மாயவனே - செயல்களால்‌ வந்த 
மேன்மை, என்ற என்று மாலே ஏறி - இவ்‌ விதமான வைல 
க்ஷண்யத்தை நினைத்து, (நரன்‌ அயோக்யென்‌ ? என்று ௮௧ 
அம்படி பிச்சு ஏறி, மால்‌ அருளால்‌ மன்னு குருகூர்ச்‌ சகோ 
பன்‌ - தன்னை முடித்துக்‌ கொள்வதாகக்‌ கழுத்திலே கயிற்றை 
இட்டுக்கொண்டவனை அறுத்து விழவிடுவாரைப்‌ போன்று; 
அகன்ற முடியப்புக்க இவரைப்‌ பொரும்தவிட்டுக்கொள்ள, 
அவன்‌ அருளாலே பொருந்தின ஆழ்வார்‌. “பிடிகோறும்‌ கெய்‌ 
ஒழியச்‌ செல்லாத சுகுமாரரைப்‌ போன்று, கின்ற கின்ற ஙிலை 
கள்‌ தோறும்‌ இறைவன்‌ திருவருள்‌ ஒழிய நடக்கமாட்டாதவர்‌ 
ஆதலின்‌, “மால்‌ அருனால்‌ மன்னு சடகோபன்‌” என்றோர்‌. பால்‌ 
ஏய்‌ கமிழா-பால்போலே இனிய தமிழையுடையவர்கள்‌. இசை 
காரர்‌ - இயலுக்கு இசைய இசையிட வல்லவர்கள்‌. அவர்களா 
வார்‌ - ஸ்ரீமதூரகவிகணை யும்‌ நரதமுனிகளையம்‌ போல்வார்‌. பத்‌ 
தர்‌ -”*கரல்‌ ஆழும்‌ கெஞ்சு அழியும்‌ கண்ச்ுழலும்‌ ?? என்றா 
இருக்குமவர்கள்‌. * ஆழ்வான்‌ ஒரு முறை, “ஸ்ரீ பரமங்கு௪ நம்‌ 
யியை- பாலேய்‌ தமிழர்‌ என்கிறது; இசைகாரர்‌ என்றது - 
ஆழ்வாம்‌ திருவரங்கப்பொருமான்‌ அரையரை ; பத்தர்‌ என்றது- 
பின்னையுறங்கா வில்லிதாசரை ? என்னு பணித்தார்‌. ஸ்ரீ ஆன 
வந்தாம்‌ * பாலேய்‌ தமிழர்‌ என்கிறது - முதலாழ்வமம்களை? இசை 
காரர்‌ என்றெது - திருப்பாணுழ்வாரை ; பத்தர்‌ என்றெது - 
பெரியாழ்வாரை ” என்று அருளிச்செய்வர்‌. ஆக, இயல்‌ அறி 


1. இத்‌ இருப்பதிகத்தின்‌ முதல்‌ பாசுரத்தில்‌ “(வானோரிறையை?? என்‌ 
அம்‌, ££ வெண்ணெய்‌ தொடு உண்ட?” என்றும்‌ அருளிசசெய்ததை ஈண்டு 
₹₹ மாலே ?? என்ற பெயராலும்‌, “£ மாயப்‌ பெருமானே ? என்ற பெயராலும்‌ 
அஅவதிக்றொர்‌ என்றபடி. ஈண்டு ₹மாமாயவனே?? என்றது - அப்பாசு.ரத்தில்‌ 
(இன எனு எழும்‌ தழுவிய? என்றதன்‌ அறுவாதம்‌. குணங்களும்‌ செயல்‌ 
களும்‌ ஆச்சரிய ரூபங்கள்‌ ஆகையாலே “££ மரய ?? சப்தத்தால்‌ ௮வற்றை அருளிச்‌ 
செய்றார்‌... 

2: பிடி- ஒரு பிடி சோறு, 

8. பெறிய இருவர்தாதி, 91. 


4, அழ்வான்‌ - கூரத்தாழ்வார்‌. 


ஐந்தாந்‌ திருவாய்மொழி--பா. 11 259 


வார்‌ இசையறிவார்‌ பகவானுடைய குணங்களில்‌ ஈடுபட்டு 
இருப்பார்‌ ஆகிற இவர்கள்‌. பரவும்‌-இவர்‌ ௮க.லுகை தவிர்ந்து 
பாடின பின்பு உண்டான உலகத்தாரின்‌ ' பரிக்ரெகத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. ஆயிரத்தின்பாலே பட்ட இவை பத்தும்‌ வல்‌ 
லார்க்கு - * கடலிலே முத்தூப்பட்ட தூ என்னுமாறு போன்று, 
சிறப்பையுடைய ஆயிரத்தின்‌ நடுவே பொருந்தி இருக்கற இத்‌ 
திருவாய்மொழியை வல்லார்க்கு. பரிவது இல்லை - 4 அ௮ஞ்சிறைய 
மடகாராய்‌ ” என்னும்‌ திருவாய்மொழியில்‌ தூதுவிட்டு, இறை 
வன்‌ வந்து காட்டு அளித்தவாறே : தாழ்க்தவன்‌ ? என்று 
அகன்று படும்‌ அக்கம்‌ இல்லை. 

9 முதற்பாட்டில்‌, அயோக்கியன்‌ என்ற அகன்றார்‌; இரண்‌ 
டாம்‌ பாட்டில்‌, அகலுவதற்கும்‌ தான்‌ அதிகாரி அல்லேன்‌ 
என்றார்‌; மூன்றாம்‌ பாட்டில்‌, சீலகுணத்தைக்‌ காட்டித்‌ தவக்‌ 
கத துவக்கு உண்டார்‌; நரன்காம்பாட்டில்‌, அகல ஒட்டுவர்‌ 
களோ ? உடையவர்கள்‌ என்றார்‌ ; ஜந்தாம்‌ பாட்டில்‌, உடைய 
உன்‌ திருவடிகளைக்‌ இட்டும்படி பார்த்தருளல்‌ வேண்டும்‌ என்‌ 
ரூர்‌; ஆறாம்‌ பாட்டில்‌, அவன்‌ அரைக்கணம்‌ தாழ்க்க, முடியப்‌ 
புகுகின்றேன்‌ என்றார்‌; ஏழாம்பாட்டில்‌, அவ்வளவில்‌ இறை 
வன்‌ வரக்கொள்ள, அயோக்கியன்‌ என்று அகன்றார்‌; எட்‌ 
டாம்‌ பாட்டில்‌, திருவாய்ப்பாடியில்‌ வெண்ணெயைப்போன்று 
உம்முடைய சம்பந்தம்‌ தாரகம்‌ என்றான்‌ இறைவன்‌ ; ஒன்ப 
தாம்‌ பாட்டில்‌, அப்படி அன்று, இது மஞ்சு என்ன, நஞ்சு 
தானே கமக்குத்‌ தாரகம்‌ என்றான்‌; பத்தாம்‌ பாட்டில்‌, தம்மை 
இசைவித்துப்‌ பரமபதத்தை அலங்கரிக்கத்‌ தொடங்கினான்‌ 
என்றார்‌ ; முடிவில்‌, கற்றார்க்குப்‌ பலம்‌ சொல்லித்‌ தலைக்கட்டி, 
னர்‌. 


9 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
வளமிக்க மால்பெருமை மன்‌ உயிரின்‌ தண்மை 
உளஞுற்று அங்கு ஊடுருவ ஓர்ந்‌ து சளர்வுற்று 
நிங்கநினை மாறனை மால்‌ நீடுஇலகு சீலத்தால்‌ 
பரங்குடனே சேர்த்தான்‌ பரிந்து. (5) 


உ . 


ஆழ்வார்‌ எம்பெருமானார்‌ சீயர்‌ திருவடிகளே அரண்‌. 


[] 


1, படிச்ரசம்‌- ௮ங்கேரித்தல்‌ ; வைப்பாசச்‌ கொள்ளுதல்‌, 


ஆரும்‌ திருவாய்மொழி--6பரிவஇல்‌ சனை” 
முன்னுரை 


ஈடு :--முதல்‌ திருவாய்மொழியிலே, இறைவன்‌ எல்லா 
சினும்‌ அறப்பெரியவனாக இருக்றெபடியை அறுபவித்தார்‌ ; 
இரண்டாம்‌ திருவாய்மொழியிலே, இப்படிப்‌ பரனானவனை வழி 
படுமின்‌ என்றார்‌ ; மூன்றாம்‌ தருவாய்மொழியிலே, அவ்‌ வழி 
பாட்டிற்கு உறுப்புக்களாக அவனுடைய எளிமையையும்‌, 
நான்காம்‌ இருவாய்மொழியிலே, அவனுடைய பொறையுடை 
மைக்‌ குணத்தையும்‌, ஜமக்தாம்‌ திருவாய்மொழியிலே, அவனு 
டைய சீலகுணத்தையும்‌ அருளிச்செய்தார்‌; இவை எல்லாம்‌" 
உண்டாயினும்‌ * பரிமாற்றத்தில்‌ அருமை இருக்குமாகில்‌ பசை 
இல்லை அன்றே; என்ன, அதுவேண்டா; எளிதில்‌ ஆராதிக்கது 
தக்கவன்‌ என்கிறார்‌ இத்‌ தருவாய்மொழியில்‌. 

யாங்கனம்‌? எனின்‌, ” மிகச்‌ சிறியோர்களான இம்‌ மக்க 
ளாலே மிகச்சிறிய பொருள்களைக்கொண்டு சர்வேஸ்வரனான 
நம்மை அடைந்து தலைக்கட்டப்‌ போகாமையாலே, மேல்‌ திரு 
வாய்மொழியிலே, * தாழ்ந்தவன்‌! என்று அகன்ற இவரைப்‌ 
பொருக்தவிட்டுக்‌ கொண்டோம்‌; பொருக்தவிட்டுக்கொண்டது 
தான்‌ ஒரு பரிமாற்றத்துக்கு அன்றோ? அதற்கு ஒரு பிரயோ 
ஜனம்‌ கண்டோம்‌ இல்லையே! என்று இருப்பான்‌ ஒருவன்‌ 
இறைவன்‌. இனி, சம்சாரியான இவனாலே நேர்கொடு நேர்‌ 
அடைந்து தலைக்கட்ட ஒண்ணாதபடி, இறைவன்‌ ஒன்றிலும்‌ 
விருப்பம்‌ இல்லாதவனாய்‌ இருக்கையாலும்‌, இவன்‌ இட்டது , 
கொண்டு திருப்‌ தனக வேண்டாதபடி பரிபூர்ணனாய்‌ இருக்கை 


1. பரிமாற்றம்‌ என்பது - இங்குத்‌ இரு ஆராதனத்தைக்‌ குறித்தது. 

2. பரிமாற்றத்தில்‌ ன அருமை இல்லை ? என்பதனை இரண்டு வகையால்‌ 
விளக்‌ அருளிச்‌ செய்றோர்‌. ஒன்று, மிகச்‌ றியோர்களான இம்மச்களாலே? 
என்றது முதல்‌ * இருப்பான்‌ ஒருவன்‌ இறைவன்‌ ” என்பது முடிய, அச்மாச்‌ 
களின்‌ நிலையை நினைக்குமிடத்துப்‌ பறிமாற்றத்திலுள்ள அருமையைக்‌ கூறி, 
அதனைக்‌ கண்டுஅஞ்சவேண்டா என்பதற்குக்‌ காரணத்தை அருளிச்செய்கிருர்‌, 
£ அகன்ற இவரை ? என்றது ஆழ்வாரை. ஆழ்வாரைச்‌ கூறியது, மற்றை 
ஆத்மாக்களுக்கு எல்லாம்‌ உபலக்ஷணம்‌. ₹* ஒரு பரிமாற்றத்துக்கு அன்றோ ? 
என்றது - அயோக்யென்‌ என்று அகன்ற இவரைப்‌ பொருந்த விட்டுக்கொண்ட 
செளில்ய குணத்தை நினைத்து எல்லாரும்‌ ௮டைர்து தொண்டு செய்வதற்‌ 
கன்றே என்றபடி. மற்றொன்று - * சம்சாரியான இவனாலே என்றது முதல்‌ 
£ இறைவன்‌ தன்பேறாக நினைத்‌ திருப்பான்‌ ? என்பது முடிய, இறைவனுடைய 
நிலைகளை கினைச்குமிடதீதப்‌ பரிமாற்றத்தில்‌ இருக்கும்‌ அருமையைக்‌ கூறி, 
அம்‌ மிலைகனைக்‌ கண்டு ௮ஞ்சவேண்டா ; ௮ம்‌ நிலைகளே பற்றுதற்கு' உறுப்புச்‌ 
களாச இருக்கும்‌ என்‌.ற அருளிச்செய்சிரோர்‌. 


ஆராற்‌ திருவாய்மொதி--முன்‌.னுரை 261 


யாலும்‌, இவ்‌ இரண்டற்கும்‌ காரணமாகக்‌ * இருமகள்கேள்வ 
னாய்‌ இருக்கையாலும்‌ இவன்‌ அவ்‌ இறைவனை அடைக்கு 
ஆராதனை புரிதல்‌ முடியாதே? எனின்‌, அங்ஙனம்‌ அன்று ; 
இவன்‌ இடுவதற்கு மேற்படத்‌ தனக்கு வேறு ஒன்று தேட 
வேண்டாதபடி எல்லாம்‌ கைப்புகுக்திருப்பான்‌' ஒருவன்‌ ஆகை 
யாலும்‌, இவன்‌ இட்டது கொண்டு திருப்‌ கனாக வேண்டாதபடி 
பரிபூர்ணனுயிருக்கையாலே இவன்பக்கல்‌ பெற்றது கொண்டு 
முகங்காட்டுகைக்கு அதுவே காரணமாய்‌ இருக்கையாலும்‌, 
திருடிகள்கேள்வனாகையாலே சுசீலனாய்‌ இருக்கையாலும்‌; இப்‌ 
படிகள்‌ அனைத்தும்‌ அடைவதற்கு உறுப்புக்களேயாகும்‌ என்‌ 
கிறார்‌. ஆக, இவன்‌, தன்‌ சொரூப லாபத்திற்கு உறுப்பாகத்‌ 
தொண்டினைச்‌ செய்வான்‌; இதனை இறைவன்‌ தன்பேறுக 
நினைத்திருப்பான்‌ என்றபடி. ஆதலால்‌, மற்றைத்‌ தெய்வங்‌ 
களை அடைதல்‌ போன்று, பகவானை அடைதல்‌ 2 அருமைப்‌ 
பட்டு இராது என்றோர்‌ என்றபடி.மேலும்‌, பகவானை அடைந்த 
அளவில்‌ “விரோதிகள்‌ அடங்கலும்‌ ஈசிக்கும்‌; பகவானை அடை 
தல்‌ அக்கரூபமாய்‌ இராது இன்பமயமாக இருக்கும்‌ ; வருந்தி 
ஒன்றும்‌ தேடவேண்டாகபடி. பெற்றது போதியதாக இருக்‌ 
கும்‌; பகவானைப்‌ பற்றுதல்‌ ஆகையாலே வணங்கும்‌ முறை 
களில்‌ சிறிது பிறழினும்‌ கேடு வ்ருவற்கு இடன்‌ இல்லை; திரவிய 
நியதி இல்லை, கால நியதி இல்லை, அதிகாரி கியதி இல்லை; இப்‌ 
படி. இருக்கையாலே இறைவனை அடைதல்‌ எளிது; ஆதலால்‌, 
அடைமின்‌ என்றார்‌. 

* “உன்னுடைய திருவடிகளைக்‌ குறித்து ஒருகாலத்தில்‌ 
ஒருவன்‌ எவ்விதத்திலாயினும்‌ ஒரு முறை அஞ்சலி செய்ய 


1, * திருமகள்‌ கேள்வனாகையாலே சு£லனாகையாலும்‌ ? என்றது “ அவ 
ளுடைய சம்பந்தம்‌ அவளுடைய மக்களிடத்தில்‌ செளசீல்யத் துக்கு ஏது 
என்றபடி, 

2. “ அருமைப்பட்டிராது என்றது “ ““புரிவதுவும்‌ புகை பூவே” என்ற 
தனை கோக்க, 

8. இத்‌ இருவாய்மொழியில்‌ வரறான்ற ( வல்வினை மாள்வித்‌.த?? என்ற 
தனை ரோக்‌ “ விரோதிகளடங்கலும்‌ ஈசிக்கும்‌ 2 என்கிறார்‌;  அமுதிலும்‌ 
ஆற்ற இனியன்‌ *? என்றதனை கோக்‌?  இன்பமயமாகவிருக்கும்‌  என்றொர்‌ ; 
“£ புரிவதுவும்‌ புகை பூவே ? என்றதனை மோகப்‌ * பெற்றது போதியதாச 
இருக்கும்‌” என்றொர்‌; முதலிரண்டு பாசுரங்களை சோச்இத்‌ * இரவிய நியதி 
இல்லை, அதிகாரி நியதி இல்லை என்றோர்‌. A 

4, “உன்னுடைய ? என்றும்‌, £ பச்சிலை மலர்‌ ? என்னும்‌, £ ஸ்ரீ ருஷ்ண 
னவன்‌ ? என்றும்‌, £ இறைவனாயெ தன்னை என்றும்‌ தொடங்கும்‌ பொருள்‌ 
களையுடைய சுலோகங்கள்‌ (இறைவனை அடைதல்‌ எளிது? என்பதற்குச்‌ காட்டப்‌ 
படும்‌ வேறு பிரமாணங்கள்‌ 3 


202 திருவாய்மொ।தநி- முதற்‌ பத்து 


முயற்சிசெய்வானேயாயின்‌, செய்யப்படும்‌ அவ்‌ அஞ்சலியினால்‌, 
அப்பொழுதே பாவங்கள்‌ அனைத்தும்‌ அடியோடே ஓடிவிடு 
இன்‌ றன; மேலும்‌, அவ்‌ அஞ்சலியான அ புண்ணியங்களைக்‌ 
கொடுத்துப்‌ போஷித்துத்‌ கானும்‌ அழியாமல்‌ இருக்‌ ன்றது”? 
என்பது தோத்திர ரத்தினம்‌. இங்கு, * உன்னுடைய திருவடி, 
கன்‌? என்றதனால்‌, மற்றைத்‌ தேவர்களைக்‌ காட்டிலும்‌ இறை 
வனுக்கு உண்டான வேற்றுமையும்‌, இறைவனிடத்தில்‌ அடி 
யார்கள்‌ இழியும்‌. துறை திருவடிகள்‌ என்னுமிடமும்‌ அருளிச்‌ 
செய்காராவார்‌. மேலும்‌, “ஒருகாலத்தில்‌ என்றதனால்‌, இன்ன 
காலத்தில்‌ இன்ன காரியங்களைச்‌ செய்யவேண்டும்‌ என்று 
விதிக்றெ விதியினின்‌ று வேறுபடுத்தியும்‌, £ ஓருவன்‌? என்ற 
தனால்‌, இக்கத்‌ தகுதிகளையுடையவனே இக்‌ காரியத்தை மேற்‌ 
கோடல்‌ வேண்டும்‌ என்று விதிக்றெ விதியினின்று வேறு 
படுத்தியும்‌, எவ்‌ விதத்தாலாயினூம்‌! என்றதனால்‌, இன்ன 
முறையில்‌ இக்‌ காரியத்தைச்‌ செய்தல்வேண்டும்‌ என்று விதிக்‌ 
இற விதியினின்‌ று வேறுபடுத்தியும்‌, 'ஓருமுறை ' என்றதனால்‌, 
பல வருடங்கள்‌ செய்யவேண்டும்‌ என்ற விதிக்கிற தீர்க்க சத்‌ 
திரம்‌ முதலான யாகங்களினின் அ வேறுபடுத்தியும்‌, “அஞ்சலி? 
என்றதனால்‌; மிக்க பொருட்செலவினாலும்‌ சரீரத்தின்‌ பிர 
யாசை முதலியவற்றாலும்‌ செய்யப்படுகின்ற அஸ்வமேதயாகம்‌ 
முதலியவற்றினின்று வேறுபடுத்தியும்‌, * பாவங்கள்‌ ? என்ற 
பன்மையால்‌, ஒரு தர்மம்‌ ஒரு பாவத்தையே போக்கும்‌ என்று 
கூறப்படுறெ தர்மங்களினின்‌ன வேறுபடுத்தியும்‌, *அடி 
போடே, ' என்றதனால்‌, வாசனை இடக்கப்போக்கும்‌ கர்மங்களி 
னின்று வேறுபடுத்தியும்‌, £ புண்ணியங்கணை? என்ற பன்மை 
யால்‌, ஒரு தர்மம்‌ ஒரு பலனையே கொடுக்கும்‌ என்று கூறப்படு 
இற தர்மங்களினின்னு வேறுபடுத்தியும்‌, * அழியாமலிருக்கின்‌ 
றதூ? என்றதனால்‌, பலன்களைக்‌ கொடுத்துத்‌ தாம்‌ அழிந்து 
போடுற தர்மங்களினின்று வேறுபடுத்தியும்‌ அருளிச்செய்‌ 
இருத்தல்‌ கோக்கல்தகும்‌. மற்றும்‌; 6 ஓடி.வீடுகின்றன ' என்ற 
தனால்‌; ! சும்‌ எனாதே கைவிட்டு ஓடித்‌ தூறுகள்‌ பாய்ந்தன வே ? 
என்றெபடியே, பாவங்கள்‌, இவன்தான்‌ தொடர்ந்து பிடிப்‌ 
பான்‌ என்று நினைத்து இவனை அறியாமலே போய்‌ விடும்‌ 
என்பதனையும்‌, * கெடுத்துப்‌ பேஷிக்கிறது? என்றதனால்‌, 
வினைகளைப்‌ போக்குதலேயன்‌ றி, ௮து போன இடம்‌ எங்கும்‌ 
நன்மையினையே நிறையச்செய்யும்‌ என்பதனையும்‌ தெரிவித்‌ 
தவராவர்‌. 4 ஸ்‌ 
1. பெரியாழ்வார்‌ திருமொழி, 5, 4: 8. 


அருந்‌ திருவாப்மொழி--முன்‌.னுரை 08 


* பச்சிலை மலர்‌ பழம்‌ நீர்‌ ஆயெ இவற்றை எவன்‌ ஒருவன்‌ 
அன்போடு கொடுக்கன்றானே, தூய மனத்தினனான அவனால்‌ 
பகுதியோடு கொடுக்கப்பட்ட அவற்றை நான்‌ உண்டுறேன்‌?? 
என்பஅ ஸ்ரீ சதை. இதனால்‌, பொருள்களின்‌ உயர்வு தாழ்வு 
பார்க்கின்றான்‌ இல்லை, இடுநெவன்‌ நெஞ்சில்‌ ஈரமே பார்க்‌ 
கிரான்‌,இப்படித்‌ தரப்பட்டவற்றை மனோதபதத்துக்கும்‌ அவ்‌ 
வருகானவை கைப்புகுந்தாற்‌ ' போன்று கினைக்கறான்‌; அல்‌ 
லது, அவன்‌ அன்பினால்‌ கலங்கித்‌ தருமாறு போன்று இறை 
வனும்‌ கலங்கி அடைவுகெட விகியோகம்‌ கொள்ளுகிறான்‌ 
என்பன விளங்குதல்‌ காண்க. 

த * “ ஸ்ரிஇருஷ்ணனானவன்‌, பூர்ணகும்பத்தைச்‌ காட்டிலும்‌ 
வேறு ஒன்றையும்‌ விரும்பான்‌, அவனுடைய திருவடிகளைக்‌ 
கழுவுதலே சாலும்‌, அதனைத்‌ தவிர வேறு ஒன்றனையும்‌ 
விரும்பான்‌ ” என்பது மகாபாரதத்தில்‌ சஞ்சயன்‌ கூற்று. 
இதனால்‌, ஒருவன்‌ இறைவனை ஆராதனை புரிதல்‌ வேண்டும்‌ 
என்று முயன்ற அளவிலேயே அவனுக்கு வயிறு நிறையும்‌ 
என்பது பெறுதும்‌.  £ இறைவனாயெ தன்னை அன்றி வேறு 
ஒரு பலனையும்‌ விரும்பாத பெரியோர்களால்‌ தூய்மையான 
மனத்துடன்‌ செய்யப்படும்‌ காரியங்கள்‌ எல்லாவற்றையும்‌, 
தேவனாகிய பகவான்‌ தானே தலையால்‌ ஏற்றுக்கொள்ளு 
கிரான்‌” என்பது மோக்ஷ தர்மம்‌. இதனால்‌, தூய்மையான: 
மனம்‌ ஒன்றுமே வேண்டுவது என்பதும்‌, அவன்‌ செய்யும்‌ 
காரியங்கள்‌ அனைத்தும்‌ * அபிமத விஷயத்தின்‌ பரிமாற்றம்‌ 
போலே உத்தேங்யமாய்த்‌ தோற்றும்‌ என்பதும்‌, அவற்றில்‌ 
ஒன்றையும்‌ விடான்‌ என்பதும்‌, எல்லாருடைய தொழில்களை 
யும்‌ காலாலே கொள்ளப்‌ பிறந்தவன்‌, இவன்‌ காலாலே 
பொகட்டவற்றையும்‌ அவன்‌ தலையாலே சுமப்பான்‌ என்பதும்‌, 
செல்வக்‌டெப்பு உண்டாயினும்‌ * மஹிஷீ ஸ்வேதத்துக்கு ஆள்‌ 
இட ஒண்ணாதது போன்ற, அவ்‌ வேலைகளைத்‌ தானே செய்‌ 
வான்‌ என்பதும்‌ போதருதல்‌ காண்க. 

இவற்றால்‌, இறைவனை அடைதல்‌ எளிது என்பது போத 
ரும்‌. ஆக, இப்‌ படிகளாலே, இறைவன்‌ எளிதில்‌ ஆராதிக்கத்‌ 


ஸ்ரீ தை, 

பாரதம்‌. 
பாரதம்‌ மோக்ஷ தர்மம்‌. : 

அபிமத விஷயம்‌ - அன்பிற்குரிய பொருள்‌ ; மனைவி, 
மஹிஷிஸ்வேதம்‌ - மனைவியின்‌ வெயர்வை, 


@ oN = 
பம்‌ ஜய்‌ A 


204 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


தக்கவன்‌ என்பதனை அருளிச்செய்ரொர்‌ இத்‌ திருவாய்‌ 
மொழியில்‌. 
at (0 நரன 
66. 
பரிவ தஇல்‌ ஈசனைப்‌ பாடி 
விரிவது மேவல்‌ உறுவீர்‌ ! 
பிரிவகை இன்றிநன்‌ நீர்காய்ப்‌ 
புரிவது வும்புகை பூவே. 
பெ- ரை குற்றம்‌ என்பது சிறிதும்‌ இல்லாத இறைவனை 
வாயினாற்‌ பாடி, ஆத்ம சொரூபத்தின்‌ மலர்‌ த்தியைப்‌ பெறுதலில்‌ உறு . 
இயை உடையவர்களே ! பிரிதற்கு வகை இல்லாமல்‌, நீங்கள்‌ செய்ய 
வேண்டுவதும்‌ ஈல்ல நீரைத்‌ தாவிப்‌ புகையைப்‌ புகைத்துப்‌ பூவை 
அவன்‌ திருவடிகளிலே இடுதலேயாம்‌, 
வி- சூ:--விரிவது - தொழிற்பெயர்‌, ஈன்‌ நீர்‌ என்பதிலுள்ள 
நல்‌? என்ற அடை, வாசனைப்‌ பொருள்கள்‌ கலப்பு அற்ற நீர்‌ என்ப 
தனைக்‌ குறிக்க வந்த. 
இப்பதிகம்‌ முச்சீரடி ஈான்காய்‌ வருதலின்‌ வஞ்சி விருத்தம்‌ 
எனப்படும்‌, 
ஈடு:--முதற்பாட்டு. * எம்பெருமான்‌ பரிபூர்ணன்‌ ஆகை 
யாலே எளிதில்‌ ஆராதிக்கத்‌ தக்கவன்‌ என்றோர்‌. 
பரிவது இல்‌ - துக்கம்‌ இல்லாத. “காம்‌ இடுகறவை அவன்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளுவானே ? கொள்ளானோ?' என்று இடுநறெ 
இவன்‌ நெஞ்சிலே துக்கம்‌ உண்டாம்‌ அன்று, ௮௮ இடப்படு 
இன்றவனுக்குத்‌ அக்கமாம்‌ ஆதலின்‌ “பமிவதூ இல்‌! என்றோர்‌. 
இனி, இதற்குப்‌ பக்ஷபாதம்‌ இல்லாத என்று பொருள்‌ கூறலு 
மாம்‌; அதாவது-ஒருவன்‌ அதிகமான பொருள்களைக்‌ கொடுத்‌ 
தால்‌ அவன்பக்கல்‌ அன்புடையனாய்‌ இருப்பானாகில்‌, அரிதில்‌ 
அடையத்தக்கவன்‌ என்று அடையப்படுகின்‌ றவனுக்குக்‌ 
குற்றமாம்‌ அன்றோ ; அது இல்லை என்பார்‌ *பரிவாதூ இல்‌ ! 
என்றொர்‌ என்றபடி. இக்‌ குற்றங்கள்‌ இல்லாதபடி. இருக்கை 
யாலே “ஹேயப்பிரத்தியநீகன்‌ என்பதனைத்‌ தெரிவித்தபடி. 
* ஹேயப்பிரத்தியநீகதை புக்க இடத்தே உபலக்ஷணத்தால்‌ 
1. ₹:ஈசனை?? என்றதனால்‌ £ பறிபூர்ணன்‌” என்பதும்‌, * புரிவ தவும்‌ 
புகை பூவே ?? என்றதனால்‌ * எளிதில்‌ ஆராதிக்கத்‌ தக்கவன்‌? என்பதும்‌ 
போதரும்‌. 
2, ஹேயப்பிரத்‌இயநீகன்‌ - குற்றங்கட்கு எதிர்த்தட்டானவன்‌, 
3. குற்றங்கட்கு எதிர்த்தட்டானவன்‌ எனின்‌, குணக்களையுடையவன்‌ 
என்பதும்‌ தானே போதருமாதலின்‌ £ஹேயப்பிரத்‌ இய நீ கதை புக்க இடத்தே 
உபலக்ஷணத்தால்‌ சற்குணங்களும்‌ புகுமன்றோ ? என்று அருளிச்செய்கிருர்‌, 


ஆரார்‌ திருவாய்மொரிபா., 1 908 


நற்குணங்களும்‌ புகுமன்றோ ; ஆகவே, ஹேயப்பிரத்தியநீக 
தையும்‌ கல்யாணகுணயோகமும்‌ அருளிச்செய்தாராயிற்று. 
இங்ஙனம்‌, உயர்வு தாழ்வு பாராமைக்கு அடி. என்‌ ? என்னில்‌, 
ஈசனை - வகுத்த சுவாமி ஆகையாலே என்றோர்‌. புறம்பே 
ஒருவனுக்கு ஒருவன்‌ விருக்இடும்போ.து கெடுகாள்‌ * பச்சை 
தேடி விருக்திட்டால்‌, £ இவன்‌ உண்டு என்ன குறை சொல்லப்‌ 
புகுகிரானோ?' என்று “கெஞ்சாறலோடே தலைக்கட்டவேண்டி 
வரும்‌; மகன்‌ தமப்பனுக்கு விரு்திட்டால்‌, உண்டாகில்‌ உள்ள 
குறை தமப்பனதாய்‌ ரெஞ்சா றல்‌ படவேண்டாதே இருக்க 
லாம்‌ அன்றே ; அப்படிப்பட்ட சம்பந்தத்தைப்‌ பற்ற * ஈசன்‌? 
என்கிறோர்‌ என்‌ றபடி. 


பாடி - சர்வேங்வரனைக்‌ இட்டினால்‌ வாக்கு நியதியோடே 
கிற்கையின்‌ றி, மழ்ச்சிக்குப்‌ போக்குவிட்டுப்‌ பாடி. விரிவது 
மேவல்‌ உறுவீர்‌ - £ “மேற்‌ சொல்லப்படுகின்ற சாமவேதக்‌ 
தைப்‌ பாடிக்கொண்டிருக்கறான்‌ '! என்கிறபடியே, பாடி 
“விஸ்‌திருதர்‌ ஆகையாகிற பேறு பெறவேண்டியிருப்பீர்‌! பேறு 
கனத்து இருந்தது, கரங்கள்‌ செய்ய வேண்டுவது என்‌? 
என்னில்‌, பிரிவகை இன்றி - பிரிகையாகிற வகை இன்று; 
அதாவது - ₹8இமையோர்‌ பலரும்‌ முனிவரும்‌, புனைந்த 
கண்ணி நீர்‌ சாம்‌ தம்‌ புகையோடு ஏந்தி வணங்கினால்‌, உன்‌ 
பெருமை மாசுஉண்தோ?” என்று அகல வகை இட்டுக்‌ 
கொண்டு அகலாமல்‌ என்‌ றபடி. கல்‌ நீர்‌ - ஏலம்‌ முதலிய வாச 
னைப்‌ பொருள்கள்‌ கலப்பு இன்றி இருத்தல்‌. கேவலம்‌ தண்‌ 
ணீரும்‌ அமையும்‌ என்றவாறு. அய்‌ - விரும்பியவாறு அவி, 
புரிவதுவும்‌ - இவன்‌ இறைவனுக்கு அருட்கொடையாகக்‌ 
வெயடுக்குமதுவும்‌. புகை பூவே - அறெ்புகை, கருமுகைப்பூ 
என்று விசேடித்தச்‌ சொல்லாமையாலே ஏதேனும்‌ புகை 
யும்‌, ஏதேனும்‌ பூவும்‌ அமையும்‌. இவ்விடத்தில்‌, பட்டம்‌ 
6  செதுகையிட்டுப்‌ புகைக்க அமையும்‌; கண்டகாலி இடவும்‌ 
அமையும்‌ ? என்னு அருளிச்செய்வர்‌, 


பச்சை - சமைத்தற்குரிய உணவுப்‌ பொருள்‌. 

கெஞ்சாறல்‌ “ மனத்தன்பம்‌. 

தைத்திரீ. பிரு, 10. , > 
விஸ்திருதர்‌-விரிவை யடைந்தவர்‌. 

திருவாய்‌, 1.5: 
இசதுகை - கூளம்‌ 3 பதர்‌, 


94 


இப 0 12) 


200 திருவாய்மொ.ழி--முதற்‌ பத்து 


பட்டம்‌ இங்ஙனம்‌ அருளிச்செய்தவாறே, ! “6 இறைவ 
னக்குக்‌ கண்டங்கத்தரிப்‌ பூபைவை அருச்சித்தல்‌ கூடாது ” 
என்று சாத்திரங்கள்‌ விதிக்ன்றனவே! என்ன நஞ்சியம்‌ 
கேட்க, ₹ அவனுக்கு ஆகாது என்கிறது அன்ற; பறிக்க 
அடியார்‌ கையில்‌ முள்பாயும்‌ என்பதற்காகத்‌ தவிர்த்தன்‌ 
காணும்‌! * “ கள்ளார்‌ அழாயும்‌ கணவலரும்‌ கூவிளையும்‌, முள்‌ 
ளார்‌ முளரியும்‌ அம்பலும்‌ முன்‌ கண்டக்கால்‌ ” என்று இறை 
வனுக்கே உரிய திருத்துழாயோடு அதற்கு வேறுபட்ட பூக்‌ 
களையும்‌ ஒரு சேர எடுத்துத்‌ இருமங்கைமன்னன்‌ அருளிச்‌ 
செய்றெது கண்டீரே ! இகனால்‌, இறைவன்‌ பொருளில்‌ ஏற்றத்‌ 
தாழ்வு பார்ப்பது இன்று என்பது விளங்குமே ! மற்றும்‌, பிர 
இருதி சம்பந்தம்‌ இல்லாத பொருள்தான்‌ வேண்டும்‌ என்று 
இருந்தானாகில்‌, “புள்ளாய்‌ ஓர்‌ ஏனமாய்‌'? அவதரிப்‌ 
பானோ? ஸ்ரீ வைகுண்டத்தில்‌ இரானோ?” என்று அருளிச்‌ 
செய்தார்‌. பின்னர்‌, ' நஞ்சியம்‌” வராகபுராணம்‌ பார்த்துக்‌ 
கொண்டு வரும்போது : fீ வராக நாயாஜர்க்கு * முத்தக்காசை 
அமுஅ செய்விப்பது ' என்று அதில்‌ கூறப்பட்டிருத்தலைக்‌ 
கண்டதும்‌ * இது என்ன மெய்ப்பாடுதான்‌ !? என்னு மிகவும்‌ 
ஈடுபட்டவராலர்‌. (1) 
57. 
மதுவார்‌ கண்‌அம்‌ துழாயான்‌ 
மூதுவேத முதல்வ அக்கு 
௭௮௭௮ என்பணி என்னா 
ததுவே ஆட்செய்யும்‌ ஈடே. 
பெர - ரை கேன்‌ ஓழுகுகன்ற குளிர்ந்த அழயெ திருத்‌ 
துழாய்‌ மாலையைக்‌ தரித்த, பழமையான வேதங்களால்‌ கூறப்படுகன்ற 
இறைவனுக்குச்‌ செய்யப்படும்‌ தொண்டுகள்‌ எ.த்தணைப்‌ பெருமை 
வாய்ந்தவை? ஆதலால்‌, கான்‌ செய்யும்‌ தொண்டு யாது உளது? 
என்னாததுவே இறைவனுக்குத்‌ கொண்டுகளைச்‌ செய்தற்கு உரிய 
தகுதியாம்‌, 
வி - கு ௨-வேதமுதல்வன்‌, வேத முதல்வன்‌ என்ப, தீது அற 
விளங்யெ திகிரி யோனே ” என்பது கற்திணை, பணி ௭௮, என்‌ பணி 
ஏது? எனப்‌ பிரித்துக்‌ கூட்டுக. 


ற்‌ 
2. பெரிய திருமொழி, 11. 7: 6, 


2. மை மடை 
4. முத்தக்காச -கோமைக்‌ இ ழக்கு, 


ஆருந்‌ திருவாய்மொழி—பா. 2 267 


ஈடு இரண்டாம்‌ பாட்டு, அடைகின்ற அடியார்கட்குப்‌ 
“பொருளில்‌ குறைபார்‌த்து அகலவேண்டா ? என்றார்‌ முதற்‌ 
பாசுரத்தில்‌ ; “மான்‌ ௮ இகாரி அல்லேன்‌ என்று ௮கல 
வேண்டா? என்றொர்‌ இப்‌ பாசுரத்தில்‌. 

“புரிவதுவும்‌ புகை பூவே? என்றார்‌ மேல்‌; “மதுவார்‌ 
தண்‌ அம்‌ அழாயான்‌ ” என்றோர்‌ இங்கு; இத சேரும்படி 
என்‌? எனின்‌, !£ பூவாகில்‌ மதுவோடே கூடி அல்லது இராமை 
யாலே சேரும்‌' என்று சொல்லுவர்கள்‌ ; “(வதுவார்‌ தண்‌ 
அம்‌ தழாயான்‌ ” என்று பாடமானபோது சாலப்‌ பொரும்‌ 
தும்‌) வதுவை - மணம்‌; அது கடைக்‌ குறைந்து “வது? என 
கிற்்றது. 

மது வார்‌ தண்‌ அம்‌ தழாயான்‌ - ஒரு வாடல்‌ மாலையைக்‌ 
கொணர்ந்து திருக்குழலிலே வளையமாக வைத்தால்‌, திருக்குழ 
லின்‌ பரிசத்தால்‌ செவ்விபெற்று, மதுகிரம்பிச்‌ * இனையாறு 
பட்டு, ஒழுகி வெள்ளமிடாமறிற்கும்‌, முது வேத முதல்வனுக்கு- 
இவ்‌ ஒப்பனை அழைப்‌ பேசும்போது இன்னமும்‌ பாசி 
பூத்த வேதம்‌ பேச வேண்டாவோ? என்பார்‌ 4 மதுவார்‌ தண்‌ 
ணம்‌ அழாயான்‌ ? என்றதனை யடுத்து * முது வேத முதல்வன்‌? 
என்கிறார்‌. கித்தியமாய்ப்‌ புருஷனால்‌ செய்யப்படாததாய்‌ 
உள்ள வேதங்களால்‌ சொல்லப்பட்டவனுக்கு. வேத முதல்வன்‌ 
என்பது, 4 வேதவாக்யெங்களையே பிரமாணமாகக்‌ கொண்ட 
வன்‌? என்கிறபடியே, வேதங்களால்‌ சொல்லப்பட்டவன்‌ 
என்கை. (ம்தூவாம்‌ தண்‌ அம்‌ தாழாயான்‌” என்கையாலே, 

எல்லாரினும்‌ அறப்‌ பெரியவன்‌ என்பதனைத்‌ தெரிவித்தபடி. 
முது வேத முதல்வன்‌ ? என்கையாலே, பரிபூர்ணன்‌ என்பத 
னைத்‌ தெரிவித்தபடி. இவ்‌ இரண்டும்‌ எளிதில்‌ ஆராதிக்கத்‌ 
தக்கவன்‌ என்பதற்கு உறுப்புக்கள்‌. 

எது ஏது என்‌ பணி என்னததுவே ஆட்செய்யும்‌ ஈடு - 
முது வேதமுதல்வனுக்கு எது பணி? என்‌ பணி ஏது 2 என்னா 
ததுவே ஆட்செய்கைக்கு அதிகாரமாவது, அதாவது, நித்திய 
சூரிகள்‌ அலரோ அவனுக்குத்‌ தகுதியாக அடிமை செய்ய வல்‌ 
லார்‌? கான்‌ செய்யுமது ஏது? என்று தன்னைக்கொண்டு 
கைவாங்கா த ஒழியுமதுவே ஆட்செய்கைக்கு அதிகாரம்‌ என்ற 

1. இதனை, ஆகுபெயர்‌ அர்தாதித்தொடை என்பர்‌ மாறன்‌ அலங்கார 
உரைகா..ரா. 

2. இனையாறுபடுதல்‌- ஆறு நீர்‌ வரவு ௮ணித்தானால்‌ பொந்து உள்ளே 
தண்ணீர்‌ உண்டாக இருத்தல்‌. 

8. உத்தர மீமாம்சை, 1. 1; 8, 


208 திருவாய்மொழி முதற்‌ பத்தா 


படி, இனி, இதற்கு இது அவ்‌ இறைவனுக்குத்‌ தகுதி 
அன்ற” என்று சிலவற்றை விடாதே எல்லாக்‌ கைங்கரியங்‌ 
களிலும்‌ சேர்க்து அடிமை செய்வதுவே ஆட்செய்கைக்கு 
அதிகாரமாவது என்று பொருள்‌ கூறலுமாம்‌. * (2) 
68. 
ஈடும்‌ எடுப்பும்‌இல்‌ ஈசன்‌ 
மாடு விடாதுஎன்‌ மனனே 
பாடும்‌என்‌ நாஅவன்‌ பாடல்‌ 
ஆடும்‌என்‌ அங்கம்‌ அணங்கே. 
பொறை 3-—,தாழ்ந்தவன்‌ என்று ஒருவனை ஏற்றுக்கொள்ளா அ" 
விடுதலும்‌, உயர்ந்தவன்‌ என்று ஒருவனை ஏற்றுக்கோடலும்‌ இல்லாத 
இறைவனுடைய பக்கத்தை என்‌ மனம்‌ விடாஅ; என்‌ காக்கும்‌ அவன்‌ 
பாடல்களையே பாடும்‌; என்‌ சரீரமும்‌ தெய்வம்‌ ஏறியவர்களைப்போன்று 
ஆடாறிற்கும்‌, 
வி - கு 3 ஈடு “ முதனிலை திரிக்க தொழிற்பெயர்‌. மாடு - பக்கம்‌, 
அணங்கு - தெய்வமகள்‌ என்பர்‌ பரிமேலழகர்‌, (இருக்குற. 1081.) 
ஈடும்‌ எடுப்பும்‌ இல்‌ ஈ௫ன்‌” என்ற கொடர்‌, “(தனக்கு உவமை இல்லா 
கான்‌ ? என்ற திருக்குதளின்‌ பொருளை விரித்துக்கூறுதல்‌ போன்று 
அமைக்துள.து, 
ஈடு --மூன்றாம்பாட்டு, இறைவனுடைய சுபாவத்தை 
நினைந்து, * தாம்‌ அதிகரித்த காரியத்தை மறக்கும்படி தம்‌ 
முடைய மனம்‌ வாக்குக்‌ கரயங்களுக்கு அவன்பக்கல்‌ உண்‌ 
டான காதற்‌ பெருக்னெ அருளிச்செய்கிரறார்‌. 
ஈடும்‌ எடுப்பும்‌ இல்‌ ஈசன்‌ - சிலரை வெறுத்தல்‌, சிலரை 
ஏற்றுக்கோடல்‌ செய்யாத சர்வேஸ்வரன்‌. இறைவனுக்கு 
ஆத்மாக்கள்பக்கல்‌ உண்டான சம்பந்தம்‌ சர்வ சாதாரண 
மாய்‌ இருக்கையாலே சிலரை விடப்போகாது அன்றே. 
44 தேவர்கட்கும்‌ தானவர்கட்கும்‌ நீயே தெய்வம்‌ ? என்றெ 
படியே, ஏற்றுக்கொள்ளுமவன்பக்கலுள்ள சம்பந்தம்‌ விடு 
மவன்பக்கலிலும்‌ உண்டு ஆதலின்‌ “ஈடும்‌ எடுப்பும்‌ இல்‌ ஈசன்‌” 
1. இக்கு அருளிச்செய்த இருவகைப்‌ பொருள்களுள்‌ முதற்பொருள்‌, 
அ திகாமியினுடைய தாழ்விலே கோக்கு, இரண்டாவது பொருள்‌, கைங்கரி 
யத்தினுடைய தாழ்விலே கோக்கு. அதாவது - உள்ளோடு புறம்போடு 
வாயெற எல்லாக்‌ கைங்கறியத்திலும்‌ சேர்தல்‌ வேண்டும்‌ என்றபடி, 
2, சுபாவம்‌ - எளிதில்‌ ௮ராதிச்சத்தச்ச தன்மை, 
8. அதிகரித்த காரியம்‌  பரோபதேசம்‌, 
க்‌. ஜிதர்தா. 1; 9, 


ஆருந்‌ இருவாய்மொழி--பா. 8, 4 269 


என்றோர்‌. ஈசன்‌ மாடு விடாது என்‌ மனனே - ஒரு சாத 
னத்தைக்‌ கருதிக்‌ "டெடினேனாகில்‌ அன்றே பலம்‌ கைப்‌ 
புகுக்தவாறே விடுவேன்‌ ; கான்‌ மேற்கொண்ட காரியத்துக்கு 
எனக்கு நெஞ்சு ஒழிறெது இன்று. மனத்தின்‌ அணை வேண்‌ 
டுமோ உமக்கு? 1: நாரஇயலால்‌ இசைமாலைகள்‌ ஏத்தி நண்ணப்‌ 
பெற்றேன்‌ ” என்பது அன்றோ உம்முடைய தன்மை? ஆத 
லால்‌, உம்முடைய மனத்தொடு படாத சொற்களே அமை 
யாதோ எங்களுடைய நலனுக்கு? என்ன, பாடும்‌ என்‌ நா 
அவன்‌ பாடல்‌ - என்னுடைய நாவும்‌ மனம்‌ மேற்கொண்ட 
காரியத்தையே மேற்கொண்டது, ஆயின்‌, உம்முடைய “ஹஸ்த 
முத்திரை அமையாதோ எங்களுக்குப்‌ பொருள்‌ நிச்சயம்‌ பண்‌ 
ணுகைக்கு? என்ன, ஆடும்‌ என்‌ அங்கம்‌ அணங்கே - ௮. 
வும்‌ அவன்‌ விஷயத்திலேயே அன்பு கொண்டதாயிற்று, (8) 
59. 
அணங்கு என ஆடும்‌ என்‌ அங்கம்‌ 
வணங்கி வழிபடும்‌ ஈசன்‌ 
பிணங்கி அமரர்‌ பிதற்றும்‌ 
குணங்கெழு கொள்கையி னானே. 
பொ - ரை ₹--நித்தியசூரிகள்‌ (இறைவனுடைய குணங்களைக்‌ 
கூறத்‌ தொடங்க, யான்‌ முன்னர்‌ யான்‌ முன்னர்‌ என்று ஒறாவர்க்‌ 
கொருவர்‌) மாஅபட்டுக்‌ (குளிர்காய்ச்சல்‌ வந்தவர்களைப்‌ போன்ற) 
பிதற்றுவதற்காக்‌ காரணமான ஈற்குணங்கள்‌ எல்லாம்‌ பொருந்தியிருச்‌ 
கும்‌ தன்மையையுடையவனான ஈசனை அஅபவித்துத்‌ தெய்வம்‌ ஏறிய 
வர்கசோப்‌ போன்று ஆடுகின்ற எனது உடலான அ எப்பொழுதும்‌ 
அவனையே வணக்கி வழிபடாநின்‌ 2௮. 
வி - கு 3--.ஐடும்‌ - பெயரெச்சம்‌, வழிபடும்‌ - முற்று, சொத்‌ 
களைக்‌ கொண்டு கூட்டாது, ஆத்றொழுக்சாகப்‌ பொருள்‌ கூறலுமாம்‌, 
அங்கனங்‌ கூறுங்கால்‌, * வழிபடும்‌? என்பது, எச்சம்‌, 
ஈடு --கான்காம்பாட்டு. தம்முடைய மனம்‌ வாக்குக்‌ காயங்‌ 
கட்கு அவன்பக்கல்‌ உண்டான காதற்பெருக்கு ஒரு காலத்தில்‌ 
தோன்றி மறைதல்‌ இன்றி, கித்திசூரிககாப்போலே யாத்‌ 
திரையானபடியைச்‌ சொல்‌ லுகிறுர்‌. 
அணங்கு என ஆடும்‌ என்‌ அங்கம்‌ வணங்கி வழிபடும்‌ 
ஈசன்‌ - தெய்வம்‌ ஏறியது என்னலாம்படி ஆடுகிற என்‌ அங்கம்‌ 


1. இருவாய்‌, 4. 5: 4, 
2, ஹஸ்த முத்திரை - இருச்சை ; ஞான முத்திரை, 


210 திருவாய்மொழி--முதற்‌ பத்தி 


வணங்‌ அதுதானே யாத்திரையாய்ச்‌ செல்லும்படி. இருக்றெ 
ஈசன்‌. பிணங்கி அமரர்‌ பிதற்றும்‌ குணம்‌ கெழு கொள்கையி 
னன்‌ - தரம்‌ தாம்‌ அகப்பட்ட குணங்களைச்‌ சொல்லி, ' கான்‌ 
மும்துறச்சொல்ல, நான்‌ முக்துறச்சொல்ல ? என்று பிணங்கி 
நித்தியசூரிகள்‌ ஜன்னிசுரம்‌ வம்தவர்களைப்போன் ற அடைவு 
கெடக்‌ கூப்பிடுறெ குணங்கள்‌ வந்து சேருகைக்கு இருப்பிட 
மானவன்‌. அதாவது, * இரத்தனகரம்போலே குணங்கள்‌ 
சேருகைக்குக்‌ கொள்கலமானவன்‌ என்‌ றபடி. இனி, குணம்‌ 
கெழு கொள்கையினான்‌ என்பதற்கு, குணங்கள்‌ வந்து செழு 
முகையை௪ சுபாவமாக உடையவன்‌ என்று பொருள்‌ கூறலு 
மாம்‌. கெழுமுகை--சேர்கை, 


இனி,” இத்‌ தருப்பாசுரத்தால்‌, முற்றறிவினர்கள்‌ படுகிற 
பாடு என்னுடைய கரணங்களுக்கும்‌ உண்டாகாகின் றது என்‌ 
கிறுர்‌ எனலுமாம்‌. (4) 
60. 
கொள்கை கொளாமை இலாதான்‌ 
எள்கல்‌ இராகம்‌ இலாதான்‌ 
விள்கல்‌ விள்ளாமை விரும்பி 
உள்கலந்‌ தார்க்கு ஓர்‌ அமுதே. 
பொ-ரை ₹--குணம்‌ பார்த்துக்‌ கொள்ளுகையும்‌ குணம்‌ இன்மை 
யைப்‌ பார்த்துக்‌ கைவிடுகையும்‌ இல்லாதவன்‌ ; கைவிடுகைக்குக்‌ 
காரணமான வெறுப்பும்‌ கைக்கொள்ளுகைக்குக்‌ காரணமான விருப்பும்‌ 
இல்லாதவன்‌ ; வேணு பலன்களைக்‌ கொண்டு தன்னை விட்டு நீங்குகை 
யையும்‌ வேறு பலனை விரும்பாதவர்களாரய்‌ த்‌ தன்னை நீங்காது ஒழிகை 
யையும்‌ விரும்பிப்‌ பார்த்து, உளகலந்தார்க்கு ஒப்பற்ற அமிர்தம்‌ 
௮வான்‌. 
வி-ஞூ:--' வேண்டுதல்‌ வேண்டாமை இலான்‌ ” என்றார்‌ தெய்‌ 
வப்புலமைத்‌ இருவள்ளுவனார்‌. இலாதான்‌ - தொழிற்பெயர்‌. எள்‌ கல்‌ - 
இகழ்தல்‌, இராகம்‌ - ஆசை. விள்கை - பிரிதல்‌, விள்ளாமை - பிரியாமை. 
விரும்பி ௮மு.து ஆவான்‌ என இயையும்‌, 


1. இசத்தினாகசம்‌- கடல்‌. 

ஆல்‌. இணி, இத்‌ இருப்பாக.ரத்தால்‌ ? என்று தொடங்கும்‌ பொருளுக்‌ 
குத்‌ தக, “(பிணக்‌ யமரர்‌ பிதற்றும்‌ குணங்கெழு கொள்கையினானான ஈசனைச்‌ 
கண்டு அணங்கென டும்‌ என்‌ அங்கம்‌ வணங்‌ வழிபடும்‌?? எனச்‌ சொற்களைச்‌ 
கூட்டி முடிச்ச, 


ட்‌ 
ஆராற்‌ திருவாய்மொழி--பா, 5, 6 271 


ஈடு ஜந்தாம்‌ பாட்டு, ' மீண்டும்‌ தாம்‌ மேற்கொண்ட 
காரியத்திலே போக்து, சர்வேஸ்வரன்‌; தன்பக்கல்‌ சிலர்‌ வந்து 
இட்டினால்‌ ன: இவர்கள்‌ வேறு பலன்களைக்‌ கொண்டு அகலுவர்‌ 
களோ? நம்மையே பலமாகப்‌ பற்றுவர்களோ ? என்று 
ஆராய்ந்து, தன்னையே பலமாகப்‌ பற்றின வர்களுக்குத்‌ தானும்‌ 
எல்லையற்ற இனியனாக இருப்பான்‌ என் விருர்‌. 
கொள்கை கொளாமை இலாதான்‌ -இவன்‌ பிறவியாலும்‌ 
தொழிலாலம்ஞானத்தா,லும்‌ உயர்க்தான்‌ ஒருவன்‌; இவனிடத்‌ 
இல்‌” அந்தரங்கத்‌ தொண்டினைக்‌ கொள்வோம்‌ ; இவன்‌ அவற்‌ 
ரூல்‌ தாழ்ந்தான்‌ ஒருவன்‌; இவனிடத்தில்‌ புறத்தொழில்‌ 
கொள்வோம்‌ என்னுமவை இல்லாதான்‌. எள்கல்‌ இராகம்‌ 
இலாதான்‌-தருவுள்ள த்தாலே சிலரை இகழ்ச்திருத்தல்‌, சிலரை 
ஆதரித்தல்‌ செய்யான்‌: “ஈடும்‌ எடுப்பும்‌ இல்‌ ஈசன்‌!” என்ற 
இடத்தில்‌ ஏற்‌.றுக்கொள்ளும்‌ சமயத்தில்‌ குறைபாரான்‌ என்றார்‌; - 
இங்குக்‌ கைங்கரியம்‌ கொள்ளுமிடத்தில்‌ தரம்‌ இட்டுக்‌ கொள்‌ 
ளான்‌ என்னறொர்‌. அவன்‌ பார்ப்பது இஃது ஒன்றுமேயாம்‌ ; 
௮ஃத, யாதெனின்‌ ? விள்கை - பிரயோஜனங்களைக்‌ கொண்டு 
விடுகை. விள்ளாமை-வேறு பலன்களை விரும்பாமை. விரும்பி- 
ஆதரித்து. உள்கலக்தார்க்கு - அவனையே பலமாகப்‌ பற்றி 
அவனுடனே ஒரு நீராகக்‌ கலந்தார்க்கு. ஓர்‌ அமுதே - ஒப்பு 
அற்ற அமிர்தமாய்‌ இருப்பான்‌; “ஆரா அமுதே! 
அன்றோ ? (5) 
01. 
அமுதம்‌ அமார்கட்கு ஈந்த 
இிமிர்சுடர்‌ ஆழி நெடுமால்‌ 
அமுதிலும்‌ ஆற்ற இனியன்‌ 
இிமிர்திரை நீள்கட லானே. 
பொ - ரை மிக்கு உபர்கின்ற அலைகளையுடைய நீண்ட திருப்‌ 
பாற்கடலில்‌ அறியில்‌ செய்கின்றவன்‌, அமுதத்தைத்‌ தேவர்கட்குக்‌ 
கொடுத்த, நிமிர்ந்து விளங்குகின்ற பிரகாசத்தையுடைய சக்கரத்தைத்‌ 
தரித்த நெடுமால்‌ ) அவன்‌, அமுதத்தைக்‌ காட்டிலும்‌ மிக்க இனிமையை 


யுடையவன்‌ ஆவன்‌. 


1. இத்‌ திருப்பதிகத்தில்‌, முதல்‌ இரண்டு திருப்பாசுரங்கனால்‌ ப்ரோப 
தேசம்‌ செய்தவர்‌, ஈடுவில்‌ இரண்டு தஇிருப்பாசுரங்களில்‌ (9, &.) தம்முடைய 
கணங்களுக்கு உற்ற வேறுபாட்டினை அருளிச்செய்தா ராதவலின்‌, இங்கு 
* மீண்டும்‌ தாம்‌ மேற்கொண்ட. சாரியத்திலே போக்து ? என்று அருளிச்‌ செய்‌ 
கறார்‌. அதாவது - பரோபசேசம்‌ செய்யப்‌ புகுறொர்‌ என்றபடி, 


2, திருவாய்‌. 5. 8; 1, 


212 தீருவாய்மொழி- முதற்‌ பத்து 


வி - ரூ ஈந்த என்னும்‌ எச்சத்தை மால்‌ என்னும்‌ பெயருடன்‌ 
முடிக்க, நிமிர்‌ ௬டர்‌, மிமிர்திரை என்பன வினை க்தொகைகள்‌, 


ஈட3-—.ஆரும்பாட்டு. அவன்‌ படி இதுவாக இருக்க, அவனை 
விட்டு வேறு பலன்களைக்‌ கொண்டு அகலுவதே! என்று 
வேறு பலன்களை விரும்பிய தேவர்களை நிந்திக்றோர்‌. 


அமுதம்‌ அமரர்கட்கு ஈந்த - என்ன பரம உதாரனோ! 
என்‌இருர்‌. (நீ வேண்டா ; எங்களுக்குச்‌ சாவாமைக்கு உரிய 
பொருளை உண்டாகக்‌ தரவேண்டும்‌ ' என்‌ றவர்களுக்கு அவர்‌ 
கள்‌ உகந்த பொருளைக்‌ கொடுத்து விடுவதே! அவர்கள்‌ 
பிரயோஜன தக்கை அருவருத்து, தாம்‌ உகந்த பிரயோஜன த்‌ 
அக்கு உண்டான வேறுபாட்டினை அருளிச்செய்ரோர்‌ ; சிமிர்‌ 
சுடர்‌ ஆழி நெடுமால்‌ - இவருடைய அமிர்தம்‌ இருக்றெபடி. 
1“நரல்தோள்‌ அமுதே” அன்றோ இவர்க்கு அமுது; * அமுது 
என்னும்‌ தேன்‌ என்றும்‌ ஆழியான்‌ என்றும்‌? என்‌இற்படியே, 
கையும்‌ இருவாழியுமாய்‌ அன்றே இவருடைய அமிருதம்‌ இருப்‌ 
பது. தேவர்கள்‌ விரும்பிய பலனைத்‌ தலைக்கட்டிக்‌ கொடுக்கை 
யாலே உண்டான புகர்‌ திரு ஆழி.பிலே தோற்றும்படி இருத்த 
லின்‌ “திமிர்‌ ௬டம்‌ ஆழி' என்‌ கருர்‌. வேறு ஒரு பலனே யாகிலும்‌ 
நம்பக்கல்‌ கொள்ளப்‌ பெற்றோமே? என்று கொண்ட பெரு 
மோகத்தின்‌ மிகுதி தோன்ற நிற்றலின்‌ 'நெடுமால்‌' என்றொர்‌. 


அமுதிலும்‌ ஆற்ற இனியன்‌ - தேவர்கள்‌ வாசி அறிவார்‌ 
களால்‌ இவனை அன்றோ பற்றுதல்‌ வேண்டும்‌? ஆற்ற இணி 
யன்‌ - மிகவும்‌ இனியன்‌. நம்பி திருவாுதி நாடு தாசம்‌ - “இத்‌ 
தேவ சாதி வெறும்‌ *மரையோ, * உப்புச்சாறு ளெருவது 
எப்போதோ? என்று கவிழ்ந்து பார்த்துக்‌ டெப்பதே இவன்‌ 
அழகையும்‌ இனிமையையும்‌ விட்டு!” என்பராம்‌. நிமிர்‌ திரை 
நீள்‌ கடலானே - * அண்மையில்‌ இலன்‌ ? என்று தான்‌ விடு 
இருர்களோ ! அவ்‌ அமிருதம்‌ உண்டாகிற கடலிலே அன்றோ 
அவன்‌ சாய்க்தருளினன்‌ என்பார்‌ * கடலான்‌ * என்றோர்‌. தன்‌ 
வாசி அறியாது இருப்பார்க்கும்‌ எழுப்பிக்‌ காரியங்‌ கொள்ள 


1. திருவாய்‌. 6. 10: 9. 

9. இரண்டாம்‌ இருவர்‌, 85. 

3. சம்பிதிருவழுதிசாடு தாசர்‌ - இவர்‌ அடியார்‌ i ol ஒருவர்‌, 
தீ, மரை - மான்‌ விசேடம்‌. 


5, உப்புச்‌ சாறு - அமிருதம்‌, 


அராற்‌ திருவாப்மொழி--பா, 0, 7 279 


லாம்படி கண்வளர்ந்தருளுறொன்‌ என்றபடி. !“தரளும்‌ 
ே தாளும்‌ முடிகளும்‌ சமன்‌ இலாத பலபரப்பி *! என்றபடியே, 
கண்வளர்க்தருளுகைக்குதீ தகுதியான பரப்பை யுடைத்தாய்‌: 
தனது 'சம்பந்கத்தாலே அலைகள்‌ கொர்தளிக்றெ கடல்‌ என்‌ 


பார்‌ * நிமிர்‌ திரை நீன்‌ கடலான்‌ ' என்கிறார்‌. * “ மாலும்‌ கருங்‌ 
கடலே என்கமோற்றாய்‌” என்பது பொய்கையார்‌ திருவாக்கு. (6) 
62. 


மீள்கடல்‌ சூழ்‌இலங்‌ கைக்கோன்‌ 
தோள்கள்‌ தலை அணி செய்தரன்‌ 
ம தாள்கள்‌ தலையில்‌ வணங்கி 
நாள்கட லைக்கழி மின்னே. 

பெர - ரை? நீண்ட கடலாற்‌ சூழப்பட்ட இலங்கைக்குத்‌ 
தலைவனான இராவணனுடைய கேரள்களையும்‌ தலைகளையும்‌ அறுத்துத்‌ 
தள்ளிய இறைவனுடைய திருவடிகளைக்‌ தலையினால்‌ வணக்கி வாழ்‌ 
நாட்களாக கடலைக்‌ கழிமின்‌. 

வி- ஞகூ:-- செய்தான்‌ - வினையாலணையும்பெயர்‌. தலையில்‌ - 
தலையால்‌ ; வேற்றுமை மயக்கம்‌, வணங்கிக்‌ கழிமின்‌ என முடிக்க. 

ஈடு3-—எழாம்பாட்டு, இறைவன்‌ எல்லை அற்ற இனியன்‌ 
என்றீர்‌; அவனை அடைனெறவரையில்‌ இடையிலே உள்ள 
காலத்தைப்‌ போக்கும்‌ விதம்‌ எப்படி? என்ன, அ தற்கு 
அன்றே! “மனத்துக்கு இனியா னுடைய குணங்கள்‌ இருக்‌ 
இன்றன என்றோர்‌. 

நீள்‌ கடல்‌ சூழ்‌ இலங்கைக்‌ கோன்‌ - *பரந்த கடலை அகழி 
யாகவுடைத்தாய்‌, ௮து தானும்‌ மிகையாம்படியான அரண்களை 
யுடைத்தாய்‌ இருர்துள்ள இலங்கைக்குத்‌ தலைவன்‌ அல்லனோ ' 
என்னும்‌ கெட்ட அகங்காரத்தாலே “சக்கரவர்த்தித்‌ திருமகன்‌ ? 
என்று மதியாமல்‌ எதிரிட்ட பையலுடைய, தோள்கள்‌ தலை 
துணி செய்தான்‌-: அகப்படாதவன்‌ அகப்பட்டான்‌, தப்பாமல்‌ 
கொன்‌ அவிடுவோம்‌” என்று பாராமல்‌, தோள்களைக்‌ கழித்துத்‌ 
தலைகளைச்‌ சரித்துப்‌ போது போக்காக நின்று கொன்றபடி. 
தாள்கள்‌ தலையில்‌ வணங்‌ - அவனுடைய வீர சரிதங்களைக்‌ 
கொண்டு திருவடியைப்‌ போலே போது போக்கி. நாள்‌ கடலைக்‌. 


ஆ. 


1. திருவாய்‌. 8. 10: 8. 


2. முதல்‌ இருவர்‌. 19. 
8. 6 இனத்தினால்‌ தென்‌ இலங்கைக்‌ கோமானைச்‌ செற்ற, மனச்துச்‌ 
இணியானைப்‌ பாடவும்‌ நீ வாய்திறவாய்‌ ?? என்பது திருப்பாவை, 
ன்‌ 


85 


214 ' திருவாய்மொ।நி- முதற்‌ பத்து 


கழிமின்‌-இறைவ னுடைய இனிமைநெஞ்சிலே பட்டால்‌, அவனை 

அடைவதற்கு முன்பு இடையிலேயுள்ள நாட்கள்‌ ' ஒருகடல்‌ 

போன்ற தோன்றும்‌ ஆதலின்‌ 6 நான்‌கடல்‌? என்கிறார்‌. இனி, 

இதற்குச்‌ சக்கரவர்த்தித்‌ தருமகனைஅடைக்து “பிறவிப்‌ பெருங்‌ 

கடலைக்‌ கழித்துக்‌ கொள்ளுங்கள்‌ என்று கூறலுமாம்‌. (7) 
63 


கழிமின்‌ கொண்டீர்கள்‌ கழித்துத்‌ 
தொழுமின்‌ அவனை த்‌ தொழுதால்‌ 7 
வழிதநின்ற வல்வினை மாள்வித்து 
அழிவின்றி ஆக்கம்‌ தருமே. 


பொ - ரை ௫ அடியவர்களே | உலகப்‌ பற்றினை நீக்குங்கள்‌ ; 
நீக்‌, இறைவனை வணங்குங்கள்‌? அவனை வணங்கினால்‌, தொடர்ந்து 
வருன்ற கொடிய வினைகளை எல்லாம்‌ நீங்கச்செய்து, பின்‌ மோக்ஷ 
உலகத்தில்‌ செய்யப்படும்‌ தொண்டாயெ செல்வத்தினை அழிவு இல்லாத 
படி. கொடுப்பான்‌, 


வி - ரூ:--கொழுதால்‌ மாள்வித்து ஆக்கத்தை அழிவின்றித்‌ 
தரும்‌ என முடிக்க, தரும்‌ என்பு, செய்யுமென்‌ முற்று, 9 


ஈடு ₹--எட்டாம்பாட்டு. சக்கரவர்த்தித்‌ தருமகனுடைய வீர 
சரித்திரத்தை நினைத்து, மற்றைப்‌ பொருள்களின்‌ ஆசையை 
நீக்கவே, அவன்தானே தடைகளை எல்லாம்‌ போக்க நித்திய 
மான கைங்கரியத்தைத்‌ தந்தருளுவான்‌ என்றோர்‌. 


கழிமின்‌ - புறப்பொருள்களிலுள்ள ருசியைக்‌ கழியுங்கள்‌. 
கழிக்கையாவது - 4 பொல்லாது ? என்று இருக்கை. தொண்டீர்‌- 
பகவத்விஷயத்தில்‌ ஆசையுடையவர்களே! கழிக்கப்‌ பாருங்கள்‌. 
இந்த ருசியைப்‌ பூண்கட்டிக்‌ கொள்ளத்‌ தேடுகிறவர்கள்‌ கழிக்‌ 
கச்‌ சொன்னால்‌ கழியார்கள்‌ ஆதலின்‌ £ தொண்டிர்‌ கழிமின்‌ ? 
என்றோர்‌. கழித்துத்‌ தொழுமின்‌ - அவனைத்‌ தொழாகிற்கச்‌ 
செய்தே இதுவும்‌ முறையே கழிகிறது” என்று இராமல்‌ 
அவசியம்‌ கழித்தே தொழுங்கள்‌. மற்றைப்‌ பொருள்களில்‌ 
விரக்திகானே பிரயோஜனமாக இருக்கும்‌. ஆதலின்‌; “கழிமின்‌” 


deer காதலர்‌ இருவர்‌, ஒருவரை ஒருவர்‌ பிரிக்திருக்குவ்‌ காலத்து 
“ஊழி பல ஓர்‌ இரவு ஆயிற்றோ என்னும்‌”? (சளவெண்பா) என்பது 
போன்று கூறுங்‌ கூற்றுக்கள்‌ ஈண்டு நினைவு கூர்தல்‌ தகும்‌. 

9. ஈண்டு *சாள்‌ ? என்றது - உபலஷணத்தால்‌ பிறவியைக்‌ குறித்தது, 


அரும்‌ திருவாய்மொ।நி பா. 8, 9 975 


என்றவர்‌, மீண்டும்‌ “கழித்தூ' என்றார்‌. ! கரும்பு தின்னக்‌ 
கூலிபோன்‌ அ ஒரு பலன்‌ ;இன்றேயாயினும்‌ தொழுகைதானே: 
பலன்‌ ஆதலின்‌ 4 தொழுமின்‌? என்றவர்‌, மீண்டும்‌ * தொழுதால்‌ ' 
என்கிறார்‌. இப்படிச்‌ செய்தால்‌ ; வழிகின்‌ ற வல்வினை மாள்‌ 
வித்து-இவ்‌ ஆத்மாவுக்குச்‌ சொரூபத்தோடு கட்டுப்பட்டதோ 
என்னும்படி. பொருந்தி இருக்கிற கொடிய கர்மங்களை வாசனை 
யோடே போக்கி, இனி, வழிகின்‌ற வல்வினை என்பதற்கு, 
நடுவே கின்று, பகவானை அடைதலைத்‌ தடை செய்றெ கர்மங்‌ 
கள்‌ என்று பொருள்கூற மாம்‌. அழிவு இன்‌ றி ஆக்கம்‌ தரும்‌- 
* “ மறுபடியும்‌ மீண்டு வருன்றான்‌ இலன்‌ ” என்றெபடியே, 
மீண்டு வரும்‌ தன்மை இல்லாத மோக்ஷத்தைத்‌ தருவான்‌. (8) 
64, 

தரும அரும்பய னாய 

தருமக ளார்தனிக்‌ கேள்வன்‌ 

பெருமை யுடைய பிரானார்‌ 

இருமை வினைகடி வாரே. 


பெ - ரை 5—தருமங்களினுடைய கிடைத்தற்கு அரிய பயன்கள்‌ 
ல்லாம்‌ ஒரு வடிவு கொண்டஅ போன்னு இருக்கின்‌ ற பெரிய பிராட்டி 
யாருக்கு ஒப்பற்ற கணவன்‌ ; திருமகள்‌ கேள்வன்‌ ஆகையாலே வந்த 
ஒப்பற்ற பெருமையினையுடைய உபகாரகன்‌ ; ஆதலால்‌, இருவினை 
களையும்‌ நீக்குவார்‌. 

ஷீ - கு இருமை என்பத, இரண்டின்‌ தன்மையை உணர்த்‌ 
தாமல்‌ இரண்டு என்னும்‌ எண்ணையே உணர்த்திற்று, இருமை என்‌ 
பதில்‌ மை பகுதிப்பொருள்‌ விகுதி. “£ இருமை வகைதெரிக்து ஈண்டு 
அறம்‌ பூண்டார்‌”? என்ற திருக்குறளும்‌, £* (தெரிமாண்‌ தமிழ்‌ மும்மைத்‌ 
தென்னம்பொருப்பன்‌? என்புழிப்போல, *இருமை' என்பது 
ஈண்டு எண்ணின்கண்‌ நின்ற அ ?' என்த பரிமேலழகர்‌ உரையும்‌ ஈண்டு 
நோக்கல்‌ தகும்‌. 

ஈடு ஒன்பதாம்‌ பாட்டு, தன்னைப்‌ பற்றின அளவில்‌ இப்‌ 
படி விரோதிகளைப்‌ போக்கி இப்‌ பேற்றினைத்‌ தரக்கூடுமோ ? 


1. “கரும்பு அயிறற்குக்‌ கூலிபோலத்‌ தாம்‌ இன்புறுதற்கு உலகு இன்‌ 
புதல்‌ பிறவாற்றான்‌ இன்மையின்‌ £ அதனையே காமுறுவர்‌? என்று கூறி 
னார்‌?? (இருக்குறள்‌. 899. பரிமேலழகருரை.) ம்‌ 

££ கரும்பயிலக்‌, கூலி கொடுக்குங்‌ குலத்தோன்றல்‌ ?? (வெப்பிர, பி.ரபர்‌, 
இிருவெய்கையுலா.) என்பன ஈண்டு நினைத்தல்‌ தகும்‌. 


2, சார்தோக்‌, உபநிட, 8; 15, 


210 திருவாய்மொழி--முதற்‌ பத்து 
என்னில்‌, வெறும்‌ அவன்‌ படியையோ பார்ப்பது! அருகே 
இருக்கிறார்‌ படியையும்‌ பார்க்கவேண்டாவோ? !“குற்றம்‌ 
செய்யாதவர்கள்‌ ஒருவரும்‌ இலர்‌” என்பவர்‌ அன்றோ அருகில்‌ 
இருக்றோர்‌ என்றோர்‌. 

தரும்‌ - இப்பொருளில்‌ ஐயம்‌ இன்று. அவ்‌ அரும்‌ பயனாய- 
பெறுதற்கு அரிதாகச்‌ சாத்திரங்களிலே பிரசித்தமான 
பிரயோஜன ரூபமானவற்றை, இனி, 6 பயனாய ' என்பதனை 
விலையாலணையும்‌ பெயராகக்‌ கொள்ளாது, பெயரெச்சமாகக்‌ 
கொண்டு, திருமகளுக்கு அடைமொழியாக்டி, தருமத்தினுடைய 
மேலான பிரயோஜனக்தான்‌ ஒருவடிவு கொண்டாற்போன்று 
இருக்கன்‌. ற பெரிய பிராட்டியார்‌ என்று பொருள்‌ கூறலும்‌ 
ஒன்று. திருமகளார்‌ தனிக்‌ கேள்வன்‌ - பெரியபிராட்டியாருக்‌ 
குக்‌ கணவன்‌ ஆகையாலே * இரண்டாம்‌ விரலுக்கு ஆள்‌ இல்‌ 
லாதபடி. இருக்கிறவன்‌. * “சனக குலத்தில்‌ அவதரித்த பிராட்டி 
யானவள்‌ எவனுக்கு மனைவியாக இருக்கின்றாள்‌; அவனுடைய 
திறல்‌ வலி முதலாயின அளவிட முடியாதனவாக இருக்கின்‌ 
றன? என்கிறபடியே. திருமகள்‌ கேள்வன்‌ ஆகையாலே வரும்‌ 
ஏற்றம்‌ உள்ளது இவன்‌ ஒருவனுக்குமே ஆதலின்‌ * தனிக்‌ 
கேள்வன்‌ ' என்றொர்‌. பெருமையுடைய பிரானார்‌- இலக்ஷ்மீபதி, 
ஆகையாலே வந்த மேன்மையுடைய உபகாரகர்‌ ஆனவர்‌. 
அடியார்கட்கு அருள்புரிகலே சொரூபமாகவுடையவர்‌ ஆதலின்‌ 
“பிரானுர்‌' என்கிறார்‌. இருமை வினை கடிவார்‌ - * பேர்வாசியே 
யாம்படி. காம்‌ செய்துவைத்த இருவகைப்பட்ட கர்மங்களையும்‌ 
போக்குவார்‌. நல்வினை தீவினைகட்குத்‌ தம்மில்‌ தாம்‌ வேற்றுமை 
உண்டேயாயினும்‌, * மோக்ஷத்திற்குத்‌ தடை என்னும்‌ தன்‌ £ 
மையில்‌ இரண்டு வினைகளும்‌ ஒக்கும்‌ ஆதலின்‌ ₹ இருமை வினை 
கடிவாம்‌ ” என்றோர்‌. (9) 


1. ஸ்ரீராமா. யுத்‌, 116: 45, 

3, *௮தஇரதர்‌ தம்மை எண்ணில்‌ ௮ணிவிரல்‌ முடக்கல்‌ ஒட்டா, முதிர்‌ 
சிலை முனியும்‌ !? (வில்லிபா. கிமைமீ, 92.) ££ வில்லாளரை எண்ணில்‌ விரற்கு 
முன்‌ கிற்கும்‌ வீரன்‌ ?? (கம்‌, யுத்‌. 1956.) என்பன இப்‌ பொருள்பற்றி 
வந்தன? 

8. ஸ்ரீராமா, ஆரண்‌, 97: 108. 


த... பேர்வாியேயாம்படி ? என்றது - புண்ணியம்‌, பாவம்‌ என்றெ போ 
கா மாத்திரமேயாம்படி என்றவாறு. 
5, **சல்வினையும்‌ பிறவிச்குச்‌ சா.ரணமாதலின்‌ * இருவினையும்‌ சேரா ? 
என்றார்‌ ?? என்ற பரிமேலழசருை இங்கு ஒப்பு சோச்குச. 


ஆறு ந்‌ இருவாய்மொழி_-பா. 10 217 
65. 


கடி.வார்‌ தீய வினைகள்‌ 
நொடியா ௬மள வைக்கண்‌ 
கொடியா அடுபுள்‌ உயர்த்த 
வடிவார்‌ மாத்வ னாரே. 
பொ - றை பகைவரைக்‌ கொல்லும்‌ கருடப்பறவையைக்கொடி 
யாக உயர்த்தித்‌ தாக்யெ, அழகுபொருந்திய பெரியபிசாட்டியாருக்குக்‌ 
கணவர்‌; ஆதலால்‌, கொடிக்கும்‌ ௮ளவைக்குள்‌ தியவினைகளை எல்லாம்‌ 
பேரீக்குவார்‌. 
வி -கு நொடி. - நொடித்தல்‌; அதாவது - கையின்‌ இரண்டு 
விரல்களின்‌ அணிகளையும்‌ சேர்த்துத்‌ தெறித்தல்‌: ௮௮, இங்குத்‌ 
தெறித்தலால்‌ உண்டாகும்‌ ஒலிக்கு ஆய்‌, அவ்‌ ஓலி ௮௮ நிகழ்னெற 
காலத்திற்கு ஆயிற்று, “(கண்ணிமை நொடி என அவ்வேமாத்திரை ! 
என்றார்‌ ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌. அடு புள்‌ - வினைத்தொகை, 
ஈடு:--பத்தாம்பாட்டு. “இப்படி அவனும்‌ அவளும்‌ 
குற்றங்களைப்‌ போக்குவது எத்தனை காலம்‌ கூடி ?? என்னில்‌; 
தன்‌ திருவடிகளிலே தலை சாய்த்த அளவிலே என்‌ அரூர்‌. 
கடி.வார்‌ திய வினைகள்‌-காலம்‌ என்னும்‌ ஒரு பொருள்‌ உள்‌ 
ளவரையும்‌ தன்னால்‌ போக்கிக்‌ கொள்ள ஒண்ணாக கொடிய 
பாவங்களை 'எல்லாம்‌ போக்குவார்‌. “வழி நின்ற வல்வினே 
மான்‌ வித்தூ?” என்ற இடத்தில்‌ - பற்நின அளவில்‌ பாபங்களப்‌ 
போக்குவான்‌ என்றார்‌; “ இருமை வீணை கடவர்‌ ” என்ற 
இடத்தில்‌ - அவன்‌ தானானதற்குமேல்‌ பிராட்டியும்‌ உடன்‌ 
இருக்கையாலே போக்குவான்‌ என்றார்‌ ; எவ்வளவில்‌ போக்கு 
வான்‌ ? என்னில்‌, கணகேரத்திலே என்கிறார்‌ இதில்‌. கொடி. 
யாரும்‌ அளவைக்‌ கண்‌-நொடி. நிறையும்‌ அளவிலே. கொடியா 
அடு புள்‌ உயர்த்த வடிவார்‌ - அரத்தில்‌ கண்ட அளவில்‌ '! பசை 
வர்கள்‌ மண்‌ உண்ணும்படியான பெரிய திருவடியைக்‌ கொடி 
யாக எடுக்கையைச்‌ சுபாவமாக உடையவர்‌. இனி, வடிவார்‌என்‌ 
- பதற்கு, அழயெ வடிவையுடையவர்‌ என்னு கூறலுமாம்‌. இனி, 
இதனைப்‌ பிராட்டிக்கு அடைமொழி யாக்கி, வடிவிலே எழும்‌ 
தருளியிருக்கின்ற என்று பொருள்‌ கூறலும்‌ ஒன்று, மாதவ 
னர்‌-பிராட்டி அருகே இரும்துபோக்குவிக்க ஆயிற்றுப்போக்கு 
1. ££எல்‌எடுத்த படை இட்திராதியர்‌ உனக்கு இடைர்து உயிர்சொடு 
ஏகுவார்‌, புல்‌ எடுத்தவர்கள்‌ அல்லம்‌ ?? (கம்ப, யுத்‌, 2026,) 
££ விற்கவ்வு வாளி யடல்‌ ஐவர்மீ௫ விட௮ஞ்சி வீரர்‌ எதிரே, புற்கவ்வு 
மால்‌ ? வில்லிபா, ஒன்பதாம்‌ போர்ச்‌, 52): 
என்பன இக்கு ஒப்பு ரோச்சத்தச்சன, 


278 திருவாய்மொ।!தி முதற்‌ பத்து 


வது. அதாவது - “ஒருதலை பிறவி, ஒருதலை மரணம்‌; ஈடுவே 
! ஆதி வியாதிகள்‌ ; இவ்‌ உயிர்கள்‌ செய்த குற்றங்களைப்‌ பார்க்‌ 
கக்‌ கடவதோ ! குற்றம்கண்டு விடில்‌ உலகம்‌ முழுதையும்‌ விட 
வேண்டாவோ! பொறுத்தருளீர்‌? என்றால்‌, அவளுக்காக, 
“பொறுத்தோம்‌' என்னு மித்தனை. (10) 
06 
மாதவன்‌ பாற்சட கோபன்‌ 
இதவம்‌ இன்றி உரைத்த 


ஏதமில்‌ ஆயிரத்து இப்பத்‌து ‘ 
ஓதவல்‌ லார்பிற வாரே. 
பெ - ரை ஸ்ரி சடகோபராலே; தஇிருமசள்கணவனிடத்தில்‌ ்‌ 


இதும்‌ அவமும்‌ இல்லாக தன்மையை எடுத்து உரைக்கப்பட்ட, குற்றம்‌ 
இல்லாத ஆயிரம்‌ இருப்பாசுரங்களுள்‌, இப்‌ பத்துத்‌ திருப்பாசுரங்‌ 
களையும்‌ கற்று வல்லவர்கள்‌ மீண்டும்‌ வந்து இவ்‌ உலகிற்‌ பிறக்க 
மாட்டார்கள்‌ என்பதாம்‌, 

வி- கு உரைத்த? என்னும்‌ எச்சத்தை £ இப்பத்து? என்னும்‌ 
பெயருடன்‌ முடிக்க, 

ஈடு 3: முடிவில்‌, இத்‌ தருவாய்மொழியைக்‌ கற்கவல்லவர்கள்‌ 
சம்சாரத்தில்‌ வந்து பிறவார்‌ என்றோர்‌. 

மாதவன்பால்‌ சடகோபன்‌ தீது அவம்‌ இன்றி உரைத்த 
ஏதம்‌ இல்‌ ஆயிரத்து இப்‌ பத்து - இதனை, (இது இல்‌ மாதவன்‌ 
பால்‌, அவம்‌ இன்றி இருக்கன்ற சடகோபன்‌ உரைத்த, ஏதம்‌ 
இல்‌ ஆயிரம்‌” என்று சொற்களைக்‌ கொண்டு கூட்டி, பிரபந்தத்‌ 
தலைவன்‌ குற்றம்‌ இல்லாதவன்‌ என்‌ மும்‌,பிரபந்தத்தை அருளிச்‌ 
செய்தவர்‌ குற்றம்‌ இல்லாதவர்‌ என்னும்‌, பிரபந்தம்‌ குற்றம்‌ 
இல்லாதது என்னம்‌ பொருள்‌ அருளிச்செய்தனர்‌ முன்னைய 
பெரியோர்கள்‌. பட்டம்‌, அவ்வாறு அன்றி, “ஏதம்‌ இல்‌ 
ஆயிரம்‌? என்று. பிரபந்த லக்ஷணம்‌ கூறியபோதே, முக்‌ 
குற்றங்கள்‌ இல்லாமையும்‌ சொல்லியதாம்‌; இனி, தீதும்‌௮வமும்‌ 
என்பன செய்வன என்‌? என்னில்‌ - £ சடகோபன்‌ மாதவன்‌ 
பால்‌ தீது அவம்‌ இன்றி உரைத்த? என்று கூட்டிப்‌ பொருள்‌ 
கொள்க என்னு அருளிச்செய்தார்‌. அதாவது, தீ தாவது, (கான்‌ 
திருமகள்‌ கேள்வன்‌ அல்லனோ! என்று தன்‌ மேன்மைமைப்‌ 
பார்த்தக்‌ கடக்க இருக்குமது. அவமாவது - £ அடைன்றவன்‌ 
நித்தியசம்சாரி ௮ல்லனோ!' என்று இவன்‌ சிறுமையைப்‌ 
பார்த்துக்‌ கைவிடுமது. இவை இல்லாமையைச்‌ சொன்ன இப்‌ 

1. ஆதிவியாதி - மனத்தின்சோய்‌ உடலின்‌ சோய்கள்‌, 


ஆருற்‌ திருவாப்மொழி--பா. 11 279 


பத்து என்றபடி. ஓதவல்லார்‌ பிறவாரேோ-ஆயிரத்திலும்‌ இந்தப்‌ 
பத்தையும்‌ கற்க வல்லவர்கள்‌ பிறவார்‌. பிறக்கை சட்டி 
அன்றே? “மாதாவைப்‌ பேணுதல்‌ ௮ழூது ? என்னுமாறு 
போன்று, பகவானை அடைதல்‌ எளிது? என்று உபதேசிக்‌ 
கிறார்‌. இத்‌ திருவாய்மொழியைக்‌ கற்கவல்லவர்கள்‌ உபதேசம்‌ 
இல்லாமலே, சம்சார சம்பந்தம்‌ அற்றுப்‌ பகவானுடைய அறு 
பவமே யாத்திரையாம்படி. இருக்றெவர்களோடே கூடி ௮நுப 
விக்கப்பெறுவர்கள்‌ ஆதலின்‌ *ஓ.தவல்லார்‌ பிறவார்‌' என்றோர்‌. 

மு தற்பாட்டில்‌,இறைவனைப்‌ பற்றுகின்‌ றவர்கட்குப்‌ பொருள்‌ 
நியதி இன்று என்றார்‌ ; இரண்டாம்‌ பாட்டில்‌, அதிகாரி நியதி 
இல்லை என்றார்‌; மூன்றாம்‌ பாட்டில்‌, தம்முடைய முக்‌ கரணங்‌ 
களும்‌ பகவானிடத்தில்‌ அன்புகொண்டபடியை அருளிச்செய்‌ 
தார்‌; கான்காம்பாட்டில்‌, நித்தியசூரிகளைப்‌ போன்று அதுவே 
யாத்திரை ஆயிற்று என்றார்‌; ஜர்தாம்பாட்டில்‌, தன்னையே 
பலமாகப்‌ பற்றினார்க்கு அவன்‌ எல்லை இல்லாத இனியன்‌ என்‌ 
ரூர்‌; ஆறாம்பாட்டில்‌, இப்படி இனியன்‌ ஆன வனை விட்டு வேறு 
பலத்தைக்கொண்டு அகலுவதே! என்ற தேவர்களை நிக்தித்‌ 
தார்‌ ; ஏழாம்பாட்டில்‌, இறைவனையே பலமாகப்‌ பற்‌ றினர்க்குக்‌ 
காலத்தைப்‌ போக்குதல்‌ இன்னவகை என்றார்‌; எட்டாம்‌ 
பாட்டில்‌, இறைவனைப்‌ பற்றுதற்குத்‌ தடையாக உள்ளனவம்‌ 
றையும்‌ அவன்தானே போக்குவான்‌ என்றார்‌; ஒன்பதாம்‌ 
பாட்டில்‌, இது கூடுமோ? என்று ஐயம்‌ உண்டாக, வெறும்‌ 
அவன்படியையோ பார்ப்பது, அருகு இருப்பார்‌ படியையும்‌ 
பார்க்கவேண்டாவோ ? என்றார்‌; பத்தாம்பாட்டில்‌, இவர்கள்‌ 
விரோதிகளைப்‌ போக்குவது எத்துணைக்‌ காலத்தில்‌ ? என்ன, 
கணமேரத்திலே என்றார்‌ ; முடிவில்‌, இத்‌ திருவாப்மொழியைக்‌ 
கற்கவே பிறக்கவேண்டா என்றுர்‌. (11) 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
பரிவதில்‌ ஈசன்படியைப்‌ பண்புடனே பேசி 
அரியன்‌ அலன்‌ ஆராதனைக்குஎன்‌.௮-— உரிமையுடன்‌ 
ஓதியருள்‌ மாறன்‌ ஓழிவித்தரன்‌ இவ்உலகல்‌ 
பேதையர்கள்‌ தங்கள்‌ பிறப்பு. த (6) 


ஆழ்வார்‌ எம்பெருமானார்‌ சீயர்‌ திருவடிகளே அரண்‌, 


_———— 


ஏழாந்‌ திருவாய்மொழி- 6 பிறவித்துயரற ” 
முன்னுரை 


மேல்‌ திருவாய்மொழியில்‌ எளிய முறையில்‌ ஆராதிக்கத 
தக்கவன்‌ இறைவன்‌ என்றார்‌; அவ்‌ ஆராகனையானது இன்ப 
மயமாக இருக்கும்‌ என்றொர்‌ இத்‌ திருவாய்மொழியில்‌. திருமகள்‌ 
கேள்வனாய்‌, எல்லா நற்குணங்கட்கும்‌ கொள்கலனாய்‌, எல்லா 
ஆதீமாக்களுக்கும்‌ சேஷியாய்‌, எல்லை இல்லாத ஆனக்தத்தை 
யுடையவனாய்‌ ? மேற்கூறிய இறைவன்‌ தன்னைக்‌ இட்டினுரை 
யும்‌ தான்‌ சந்தோஷிப்பிக்றொன்‌ ”' என்றெபடியே, தன்னைக்‌, 
இட்டினாரையும்‌ ஆனந்திப்பிக்கக்‌ கடவனாய்‌ இருப்பவன்‌ இறை 
வன்‌ ஆதலின்‌;அவனுடைய ஆராதனையான அ இன்ப மயமாக 
இருக்கும்‌ என்றொர்‌. ஈன்று; இறைவனிடத்தில்‌ ௮நுபவிக்கும்‌ 
அநுபவம்‌ அன்றோ இன்ப மயமாக இருக்கும்‌ ? அவனை ஆரா 
திக்கும்‌ ஆராதனையும்‌ இன்ப மயமாக இருக்குமோ? எனின்‌; 
மோக்ஷ தசையில்‌ அஅபவம்‌ இனிது ஆறதும்‌ அவனைப்‌ பற்றி 
வருகையாலேயன்றோ ; அப்படியே, ஆராதனையும்‌ அவனைப்‌ 
பற்றி வருகையாலே போக ரூபமாக இருக்கும்‌. இதனால்‌; 
* இறைவனுடைய ஆராதனையான து இதற்கு இட்டுப்‌ பிறவாத 
சர்வேஸ்வரனும்‌ ஆசைப்படும்படி. - போக ரூபமாய்‌இருப்பது 
ஒன்னு என்னு தெரிவித்தபடி. 

*₹ பகைவர்களை அழிக்கின்ற அருச்சுனா! வழிபட்டு வணங்கு 
தலாயெ இந்தத்‌ தர்மத்தில்‌ அன்புடன்‌ கூடின முயற்சி இல்லா 
தவர்கள்‌ செய்த குற்றங்கள்‌ அத்தனையும்‌ பொறுத்து அவர்‌ 


1. இத்‌ இருவாய்மொழியில்‌ வருஇன்ற “££ பின்னை நெடும்பணைத்தோள்‌ 
மழ்பீடுடை, முழுமுதலான்‌?? என்றதனை கோக்க “ இருமகள்‌ கேள்வனாய்‌ ? 
என்றோர்‌. ** நிகரில்‌ அவன்‌ புகழ்‌ ?? என்றதனை கோக்கி * எல்லா ஈற்குணவ்‌ 
கட்கும்‌ கொள்கலனாய்‌ ? என்கிறார்‌. ( உய்யக்கொள்‌ ன்ற நாதன்‌”? என்றதனை 
சோக்‌ எல்லா ஆத்மாக்களுக்கும்‌ சேஷியாய்‌ ? என்கிறார்‌. * எவர்க்கும்‌ 
சலத்தாலுயர்க்துயர்க்து ?? என்றதனை கோக்க  எல்லைஇல்லாத ஆனக்தத்தை 
யுடையனாய்‌ ? என்றோர்‌. 

2, ஆனந்தவல்லி. 1. 

8. £ இறைவனுடைய ஆராதனையான ௮ ? என்று தொடங்கும்‌ வாக்யெத்‌ 
தால்‌, ஆராதனை செய்வதால்‌ உண்டாகும்‌ இன்பத்‌ இன து முடிவின்‌ எல்லையைக்‌ 
காட்டன்சார்‌, 

8. ஸ்ரீ தை, 9: 3. £பரைவர்களை? என்று தொடங்கும்‌ பொருளை 
யுடைய சுலோகமும்‌, £ இகத ஞானமானது ? என்னு தொடங்கும்‌ பொருளை 
யூடைய சுலோகமும்‌, இறைவனுடைய ஆராதனையான அ அவனாலும்‌ விரும்பப்‌ 
படும்தசையத என்பதற்குச்‌ சாட்டப்படும்‌ மேற்கோள்கள்‌, 


ஏழாந்‌ திருவாய்மொழிபா. 1 281 


களைய நல்வழியிற்‌ செலுத்தின்ற என்னையடையாது, அழி 
வினை உண்டு பண்ணுற சம்சாரத்தை விரும்பி அவ்‌ வழியே 
போகின்றார்கள்‌ ?' என்றும்‌; * “இந்த ஞானமானது எல்லா 
வித்தைகளுக்குள்ளும்‌ உயர்ந்தது, இரகஸ்யங்களுக்கு எல்லாம்‌ 
தலையாயது, உத்தமமானது, பரிசுத்தமானது, கேராக என்‌ 
னைக்‌ காட்டவல்லத, மோக்ஷத்திற்குச்‌ சாதனமான து, செய்‌ 
வதற்கு இனிமையாக இருப்பது, என்றும்‌ அழிவற்றது ” என்‌ 
அம்‌ பகவான்‌ தானும்‌ அருளிச்செய்தான்‌. ஆக, இப்படி வழி 
படுதலே தொடங்கி மோக்ஷத்தை அடைதல்‌ ஈறாக அவன்‌ 
சம்பந்தமான காரியங்கள்‌ அனைத்தும்‌ இன்பமயமாகவே இருக்‌ 
கவும்‌, அவனைவிட்டு மிகச்சிறிய பயனைக்கொண்டு அகலுவதே! 
என்னு *கேவலரை நிந்தித்துக்கொண்டு, இதனை ஒழியில்‌ “தாம்‌ 
உளர்‌ ஆகாதபடி தமக்கு இனிதாய்‌ இருக்கையாலே இவ்‌ வழி 
பாட்டின்‌ இனிமையைச்‌ சொல்லித்‌ தலைக்கட்டுகிருர்‌. 


07. 
பிறவித்‌ அயர்‌அற ஞானத்துள்‌ நின்று 
அறவிச்‌ சுடர்விளக்‌ கம்தலைப்‌ பெய்வார்‌ 
அறவனை ஆழிப்‌ படை௮ந்‌ தணனை 
மறவியை இன்றி மனத்துவைப்‌ பாரே. 
பெ - றை: பிறப்பால்‌ வரும்‌ அன்பம்‌ நீங்கும்படி, சாத்திரங்‌ 
களால்‌ உண்டாகும்‌ ஞான நெறியில்‌ கின்று, இவ்‌ உடலைவிட்டு நீங்‌, 
ஞானத்தையுடையதாய்க்‌ தனக்குத்தானே விளங்குவதாயுள்ள ஆத்‌ 
மாவின்‌ நிலையை அடைய வேண்டும்‌ என்ற இருப்பவர்கள்‌; தருமத்தின்‌ 
உருவானவனும்‌ சக்கரப்‌ படையினைத்‌ தரித்த அழகிய தண்ணளியை 
யுடையவனுமான இறைவனை, தாங்கள்‌ நினைத்த பயனை மறத்தல்‌ இன்‌' 
நதியே அப்‌ பயனை அடைவதத்கு மனத்தில்‌ வைத்துத்‌ தியானிக்கன்றார்‌ 
களே ! இஃ என்னே | என்றோர்‌. 
வி -கு அற நின்று தலைப்பெய்வார்‌ வைப்பாரே என முடிக்க, 
தலைப்பெய்வார்‌-பெயர்‌, சுடர்விளக்கம்‌-உயிர்‌, “ஒண்‌ பொருள்‌? 


2 


1. ஸ்ரீ தை. 92, 

2, *கேவலரை நிக்தித்துக்கொண்டு ? என்றது - இத்‌ திருவாய்மொழி 
யில்‌ முதல்‌ திருப்பாசுரத்தை சோக்‌, 

8 “என்னுள்‌; இரான்‌ எனில்‌ பின்னை யான்‌ ஒட்டவேனோ ரன்‌ 2 
தனை கோக்இத்‌ * தாமுள சாகாதபடி. ? என்றோர்‌ ப 


86 


982 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


என்றார்‌ மேலும்‌, (அற ஆழி அந்தணன்‌ தாள்சேர்க்கார்க்கு அல்லால்‌, 
பிற அழி மீந்தல்‌ அரிது? என்ற திருக்குறளின்‌ *$௮றஅழி அந்த 
ணன்‌? என்ற சொற்றொடர்க்குப்‌ பொருள்‌ கூறுவார்‌ போன்று 
த 2 ்‌ i எல்‌ ஸிச்செய்றொர்‌ 
அறவனை ஆழிப்படை அந்தணனை ? என்று அருளிச்செய்றொர்‌. 

இக்‌ திருப்பதிகம்‌ - நாற்சீர்‌ நாலடியான்‌ வருதலின்‌ கலிவிருத்தம்‌ 


எனப்படும்‌. 


ஈடு :--மு.தற்பாட்டு, ! இப்படி எல்லை இல்லாத இனிய 
னை இறைவனைவிட்டு, வேறு பயன்களைக்கொண்டு அகலு 
வதே! என்று கேவலரை நிந்திக்றோர்‌. 


பிறவித்‌ அயர்‌ அற ஞானத்துள்‌ நின்று - இது, “பிறப்பு 
இறப்பு இவழற்றினின்‌ அ விடுபடும்‌ பொருட்டு என்னை 
அடைந்து ” என்றெபடியே, இருக்கற கேவலரைச்‌ சொல்லு 
றெஅு. ஆயின்‌, கேவலன்‌ தான்‌ நினைத்த சிறிய பயனைப்‌ பெறு 
தற்கு இறைவனை அடைதல்‌ வேண்டுமோ? எனின்‌, * ஜங்வர்‌ 
யார்த்திக்கும்‌,ஆத்ம பிராப்திகாமனுக்கும்‌, பகவத்பிராப்திகாம 
னுக்கும்‌ இறைவனை வழிபடுதலும்‌, உடலைவிட்டு உயிர்‌ நீங்குகிற 
காலத்தில்‌ இறைவனை நினையும்‌ நினைவும்‌ வேண்டும்‌. அங்கனம்‌ 
ஆயின்‌, பேற்றில்‌ ஏற்றத்‌ தாழ்வுகள்‌ உண்டாறெபடி என்னை? . 
எனின்‌, வழிபடுகிற காலத்தில்‌ சிறு க க கோலுகையாலே. 
அதாவது-இறைவன்‌ அளவும்‌ செல்லா அ நடுவே வரம்பு இட்டுக்‌ 
கொள்கையாலே. இவ்‌ வரம்பினையே, * “வரம்பு ஒழி வந்து 


3. “ ஆழிப்படையச்தணனை - மனத்துவைப்பாரே ? என்றதனை கோக்க 
அவதாரிகை அருஸிச்செய்கிறார்‌. 

2. “ஜரா மரண மோக்ஷ£ய ?? என்ற தோ சுலோகத்தின்‌ பொருளை, 
இப்‌ பாசுரத்தில்‌ ௮ருளிச்செய்‌கருர்‌ என்று திருவுள்ளம்பற்றி இப்பாசு.ரத்‌.இ.ற்‌ 
குப்‌ பொருள்‌ அருளிச்செய்றொர்‌. எங்கனம்‌? எனின்‌, ££ பிறவித்துயரற ?? 
என்றது - 6 ஜராமரண மோஷாய கருத்ஸ்க மத்யாத்மம்‌ கர்மசாலெம்‌ ?? என்ற 
தன்‌ பொருள்‌. “*ஞானத்துள்‌ கின்று துறவிச்‌ சுடர்விளக்கம்‌ தலைப்பெய்வார்‌?? 
என்றது - தே ப்ரஹ்ம தத்‌ விது :? என்றதன்‌ பொருள்‌. *: ஆழிப்படை அம்‌ 
தணனை மனத்து வைப்பாசே ?? என்றது ஃ ££ மாமாஸ்நிதய ?? என்றதன்‌ 
பொருள்‌, (ஸ்ரீ தேத. 7: 29.) இப்படி, ௮க்தச்‌ சுலோகத்தின்‌ பொருளும்‌, 
இப்பாசமும்‌ ஒத்‌ இருக்கையாலே, ௮ச்‌ சுலோகத்தை எடுத்து மேற்கோள்‌ 
காட்டி அவர்களைச்‌ சொல்லுறத என்றோர்‌. 

£8. ஐங்வர்யார்த்‌திஃ செல்வத்தை விரும்புன்றவன்‌. ஆத்ம பிராப்‌ திகா 
மன்‌ - சேவலன்‌. பகவத்‌ பிராப்‌திகாமன்‌ - இறைவன்‌ இருவடிகளில்‌ தொண்டு 
செய்ய விரும்பும்‌ அடியவன்‌. 

4. திருப்பல்லாண்டு. &, 


ஏழாத்‌ திருவாய்மொழி--பா41 285 


ஒல்லைக்‌ கூடுமினோ” என்று பட்டர்பிரானும்‌ அருளிச்செய்‌ 
கார்‌. அவ்‌ வரம்பு இட்டுக்‌ கொள்ளுகைக்குக்‌ காரணம்‌ என்னை? 
எனின்‌, அவர்‌ அவர்‌ முற்பிறவிகளிற்‌ செய்து வைத்த ஈல்வினை 
களின்‌ ஏற்றத்‌ தாழ்வுகளே காரணமாம்‌. 1 அருச்‌௬னா ! நீங்னெ 
செல்வத்தை மீண்டும்‌ அடைய விரும்புனெறவன்‌, புதிய செல்‌ 
வத்தை விரும்புகின்‌ றவன்‌, கேவலன்‌; இறைவனையே அடைய 
வேண்டும்‌ என்ற விரும்புகின்‌ றவன்‌ என்னும்‌ இம்‌ நால்வகைப்‌ 
பட்ட ஈல்வினைகளையுடைய மக்கள்‌ என்னை வணங்குரொர்கள்‌” 
என்பது இறைவன்‌ திருவாக்கு. ஆக; அவர்‌ அவர்களுடைய 
நல்வினைகளுக்குத்‌ தகுதியாகப்‌ புருஷார்த்தங்களில்‌ ௬௪ உண்‌ 
டாகும்‌ ; ௬சிக்குத்‌ தகுதியாக வழிபாடு உண்டாகும்‌ ; வழி பாட்‌ 
டிற்குத்‌ தகுதியாகப்‌ பலம்‌ இருக்கும்‌ என்று அறிதல்‌ தகும்‌. 
பிறவித்‌ அயர்‌ அற - * இவனைப்‌ பற்றி இப்‌ பேற்றினைப்‌ 
பெற்றுப்‌ போவதே!” என்று இரங்குதிறார்‌. “பிறவி” என்‌: 
னும்‌ இதனால்‌, பிறப்பு முதலாக உண்டாகும்‌ மற்றை * ஐந்து 
விகாரங்களையும்‌ நினைக்கிறார்‌. ஆக, பிறப்பு முதுமை மரணம்‌ 
முதலான எல்லாத்‌ அன்பங்களும்‌ போகும்படியாக. ஆயின்‌, 
இச்‌ நின்ற நீர்மை இனியாம்‌ உருமை” என்று இவர்‌ 
,தாமும்‌ அவற்றை நீக்கிக்கொள்ளுதற்கு விரும்பி இருக்கவும்‌, 
அவர்கள்‌ செயலுக்கு இரங்குதல்‌ பொருக்துமோ? எனின்‌; 
இவர்க்கு இப்‌ பிறவியை நீக்கிக்‌ கோடல்‌ முக்யெம்‌ அன்று; 
எம்பெருமானை அடைந்து அவனுக்குத்‌ தொண்டு செய்தலே 
உத்தேசியம்‌ ; ௮ச்‌ செயலுக்கு இவ்‌ உடல்‌ தடையாக இருத்‌ 
தலின்‌ இதனை நீக்கிக்கொள்ள விரும்புகிறார்‌. அவர்கட்குப்‌ 
்‌ பிறவி அறுதலே உத்தேசியம்‌ ஆதலின்‌ இரங்குகறார்‌. ஞானத்‌ 
துள்‌ கின்று- ஆத்ம ஞானத்தின்‌ அளவிலே கின்று. இவ்‌ 
அஅசந்தானம்‌ இறைவன்‌ அளவும்‌ செல்லாகிற்கவும்‌) அத 
துணையும்‌ செல்லாது, ஆத்ம ஞான த்திலேயே கால்‌ ஊன்ற 
அடி இட்டு நிற்ின்றார்கள்‌ ஆதலின்‌ “நின்று? என்றொர்‌ 
அறவி - துறக்கை. சரிரத்தைத்‌ அறத்தலாயெ காரியத்தைக்‌ 
கூறியபடி. சுடர்‌ விளக்கம்‌ தலைப்பெய்வார்‌ - இது, “ஞணத்‌ 
தூண்‌ நின்று ? என்றதன்‌ பலமாக இருக்கிறது. ஆத்மாவான அ 
ஞானத்தைக்‌ குணமாகவும்‌, தான்‌ அறிபவனாகவும்‌ இருத்த 
வின்‌ * ௬டர்‌ விணக்கம்‌ ? என்கிறார்‌. ஆயின்‌, மோக தசையில்‌ 
க 
1. ஸ்ரீ தே. 73 16. இச்‌ சுலோகத்தில்‌ 4 ஈல்வினைகளையுடைய மச்‌ 
கள்‌ ? என்றதனால்‌, ஈல்வினையின்‌ தாசதம்மியம்‌ சித்தம்‌ என்று கொள்க. 
2, உண்டாதல்‌, பிறத்தல்‌, வளர்தல்‌, குறைதல்‌, ஈசத்தல்‌ என்பன, 
9. திருவிருத்தம்‌. 1. 


284 திருவாய்மொழி முதற்‌ பத்து 
“ சடர்விளக்கம்‌ தலைப்பெய்வார்‌' என்றெது என்‌? சம்சார 
தசையில்‌ அதற்கு அச்‌ சுடர்‌ விளக்கம்‌ இல்லையோ? எனின்‌, 
சம்சார தசையில்‌ கர்மம்‌ அடியாக வரக்‌ கூடிய குறைவு உண்டு; 
மோக்ஷ தசையில்‌ அது இன்று ஆதலின்‌, மலர்க்து தோன்‌ 
மம்‌; அதனை கோகி அங்கனம்‌ அருளிச்செய்கிறார்‌. ஆக, 
“19 றவியின்‌ அ எல்லாத்‌ துன்பங்களும்‌ போகவேண்டும்‌? என்ற 
ஆத்ம ஞானத்திலே ஊன்ற நின்று, பிரரறொடுத்‌ தொடர்பி 
னின்‌.று விடுபட்டகான ஆத்ம சொரூபத்தை அடைய 
வேண்டும்‌ என்‌.று இருப்பவர்கள்‌ என்பது பொருளாம்‌. பிறவித்‌ 


அயர்‌ அற ஞானத்துள்‌ நிற்றல்‌ - காரணம்‌, அறவிச்‌ சுடர்‌ 
விளக்கம்‌ தலைப்பெய்தல்‌ - காரியம்‌. 


அறவனை-அவர்கள்‌ படியையும்‌, பலன்‌ கொடுக்கின்றவன்‌ 
படியையும்‌ பராத்து, என்ன பரம உதாரனோ !' என்கிறார்‌; ஒரு 
வன்‌ விரும்பும்‌ பயன்‌ யாதாயினும்‌ அதனைப்‌ பெறுதற்குத்‌ 
தன்னை விரும்பும்‌ ௮த்தனையே அவன்‌ வேண்டுகிறான்‌ என்ற 
படி, “எங்களுக்கு நீ வேண்டா, சிறிய பயனே அமையும்‌ ? 
என்னு இருக்றெவர்களுக்கும்‌ அதனைக்‌ கொடுத்துவிடுவதே ! 
என்ன தாம்மிகனே! என்றொர்‌. ஆழிப்படை அம்தணனை - 
ஆத்ம அநுபவ விரோதியைப்‌ போக்குகைக்குக்‌ கருவியான . 
திருச்சக்கரத்தைக்‌ கையிலேயுடையவன்‌. அ௮க்தணன்‌-பிராம 
ணன்‌. சாணிச்சாற்றைப்‌ போன்று சு த் தன்‌” என்று 
கொண்டார்கள்‌ இத்தனை; இனிமையில்‌ கெஞ்சு சென்றது 
இல்லை. £ சத்தி குணத்தோடு கூடினவன்‌ ? என்னு ஆயிற்று 
அவர்கள்‌ நினைப்பது. கையும்‌ தருவாழியுமான அழகைக்‌ கண்‌ 
டால்‌ அதிலே கால்தாழாதே; தங்கள்‌ பிரயோஜன த்துக்கு 
உறுப்பான சுத்தி மாத்திரத்தையே பற்றுவதே! என்றோர்‌. 
மறவியை இன்றி மனத்து வைப்பாரே - அவனுடைய இணி 
மையையுங்‌ கண்டு வைத்து, தங்கள்‌ புருஷார்த்தத்தை மற 
வாதே அதனைப்‌ பெறுதற்கு அவனை அடைகின்றார்கள்‌. மற 
வியை இன்றி! என்னு; அவர்தம்‌ செயலுக்கு இரங்கும்‌ இவர்‌ 
மறப்பரோ? எனின்‌, இவர்க்குக்‌ கையும்‌ திருவாழியுமான அழ 
கைக்‌ கண்டால்‌ முன்‌ அடி. தோற்றாது;  “சக்கரத்து அண்‌ 
ணலே ” என்றால்‌ பின்னத்‌ தரைப்படும்‌ இத்தனை அன்றோ 
இலர்‌. திருமங்கைம்ன்னனும்‌ “*ஆழியொடும்‌, பொன்னார்‌ 

1. இருவாய்‌. 4, 7: 10. 


% தரைப்படுமித்தனை யன்றே ? என்றது - மோஹித்துச்‌ ழே 
விழுவார்‌ என்றபடி. 


2. பெரிய திருமொழி. 10, 10; 9, 


ஏழாந்‌ திருவாய்மொ! பா. 1, 2 285 


சார்ங்கமுடைய அடிகளை இன்னார்‌ என்று அறியேன்‌” என்று 
உத்தேங்யமான பொருளையும்‌ மறக்கும்படி. கலங்குவர்‌ பிள்‌ 
ளாய்‌! நல்லத்தை மறக்கப்பண்ணாறிற்க இவ்‌ விஷயம்‌, 
தியத்தை மறவாது ஒழிவதே! அவனுடைய இனிமையை அறு 
சந்தித்து வைத்தும்‌, பின்னையும்‌ இம்‌ நிலை குலையாதே நிற்‌ 
பதே! இவ்‌ அரிய செயலைச்‌ செய்கைக்குத்‌ திண்ணியர்‌ 
ஆவதே இவர்கள்‌! என்று இரங்குகிறார்‌. 

பிறவித்‌ அயர்‌ அற ஞானத்துள்‌ கின்று அறவிச்‌ சுடர்‌ 
விளக்கம்‌ தலைப்பெய்வார்‌, மறவியை இன்றி, அறவனை ஆழிப்‌ 
படை அந்தணனை மனத்து வைப்பாரே என்ற சொற்களைக்‌ 
கூட்டி முடிக்க. 

இனி, இத்‌ திருப்பாசுரத்திற்கு * உபாசக பரமாகவும்‌ 
பொருள்‌ அருளிச்செய்வர்‌. அப்பொழுது £ ௬டர்‌ விளக்கம்‌ £ 
என்பதற்கு, ஈற்குணங்கள்‌ விளங்குவதற்குக்‌ காரணமாக 
இருக்கின்ற இறைவனுடைய திருமேனி என்று பொருள்‌ 
கொள்க. டர்‌ - குணங்கள்‌, விளக்கம்‌ - திருமேனி. (1) 

68. 
வைப்பாம்‌ மருந்தாம்‌ அடியரை வல்வினை த்‌ 
அப்பாம்‌ புலன்ஐற்அம்‌ அஞ்சக்கொடான்‌ அன்‌ 
எப்பால்‌ எவர்க்கும்‌ நலத்தால்‌ உயர்ந்‌தஉயர்ந்து 
அப்பாலவன்‌ எங்கள்‌ ஆயர்‌ கொழுந்தே, 

பெர - றை :--எந்தப்‌ பகுதிகளிலுள்ள எத்தன்மையான உயர்ச்சி 
யினையுடையவர்கட்கும்‌ ஆனந்தத்தால்‌ மேன்மேல்‌ உயர்ந்து அப்பாற்‌ 
பட்டவனும்‌, எங்கள்‌ ஆயர்குலத்திற்குக்‌ கொழுந்து போன்றவனும்‌, 
கொடிய வினைகளைச்‌ செய்யக்‌ தூண்டுகிற வலிமை பொருக்திய ஐந்து 
இக்திரியங்களாலும்‌ அடியார்கள்‌ வருந்தும்படி. அவர்களை விடாதவனும்‌ 
ஆன அவ்‌ இறைவன்‌, அடியார்கட்குச்‌ சேமநிதியாவன்‌; தன்னை அடை 
வதற்குத்‌ தடையாக உள்ள வினைகளை நிக்கும்‌ மருந்தும்‌ ஆவன்‌. 

வீ - கு 3 அடியரை ? என்பதனை முன்னும்‌ பின்னும்‌ கூட்டிப்‌ 
பொருள்‌ கொள்க. *மாவர்க்கும்‌' என்பதும்‌ பாடம்‌. எங்கள்‌ என்பதனை 
கொழுந்திற்கு அ௮அடைமொழியாக்கினும்‌ அமையும்‌, 

1. உபாசகர்‌- பச்திமான்கள்‌. உபாசச பரமாக அரறுளிச்செ ய்யும்‌ 
பொருள்‌ இவ்‌ உலகத்‌ தில்‌ உண்டாகிற எல்லாத்‌ அன்பங்களும்‌ போகும்படி. 
யாகப்‌ பகவத்‌ ஞானத்திலே நின்று பிரகிருதி சம்பர்தமற்று, குணப்பிரகாசக 
மான பகவத்‌ விக்ரகத்தை அஅபவிக்க வேண்டியிருப்பவர்கள்‌, உபாசன 
தர்மத்திற்கு உரியவனாய்‌, அஞ்ஞான இருளை நீக்குகின்ற இருவாழியினை 
யுடையனாய்‌, மிகத்‌ தூயனான சர்வேங்வரனைப்‌ பிரிவு இன்றி நிரந்தர பாவரா 
முகத்தாலே செஞ்சிலே வைப்பார்‌ என்பதாம்‌, 


980 திருவாய்மொழி--முதற்‌ பத்த! 


ஈடு:-இரண்டாம்‌ பாட்டு. சர்வேஸ்வரனை அடைந்து 
சிறிய பயனைக்‌ கொண்டு போவதே ! என்‌,று கேவலனை கிக்திக்‌ 
தார்‌; அவன்‌ தன்னையே பற்றி இருக்குமவர்களுக்கு அவன்‌ 
தான்‌ இருக்கும்படியை அருளிச்செய்ெர்‌ இப்‌ பாசுரத்தில்‌. 

வைப்பாம்‌ - ஆடு அறுத்துப்‌ பலியிட்டுப்‌ பணப்பையாக்‌இ, 
தான்‌ விரும்பிய காலத்தில்‌ அகர்தற்குச்‌ சேமித்து வைக்கும்‌ 
சேமகிதி போன்‌ று, ஒருவன்‌ மினைத்த வகைகள்‌ எல்லாம்‌ அஅ 
பவிக்கலாம்படி. இறைவன்‌ தானே தன்னை இஷ்ட விகியோ 
சத்திற்குத்‌ தகுதி ஆச்‌ வைப்பவன்‌ ஆதலின்‌ 4! வைப்பாம்‌? 
என்றொர்‌. இதனால்‌, ! பிராப்யத்வம்‌ கூறியபடி. மருந்தாம்‌ - 
ஆயினும்‌, றிய விஷயங்களையும்‌ * உண்டு அறுக்கமாட்டாத 
இவ்‌ உயிர்கட்கு அன்றே சர்வாதிகனான தன்னை விஷயம்‌ 
ஆக்குறொன்‌; இவன்‌ அவ்‌ இறைவனை அனுபவிக்கும்படி என்‌? 
என்னில்‌ - அக்‌ குறைகள்‌ வாராதபடி அ௮.நுபவ விரோதிகளைப்‌ 
போக்கத்‌ தன்னை அ.அபவிக்கைக்குத்‌ தகுதியான சக்தியோகத்‌ 
தையுங்‌ கொடுத்துத்‌ தன்னையும்‌ கொடுக்குமவன்‌ ஆதலின்‌, 
(மருந்தாம்‌ * என்றொர்‌. இதனால்‌,  பிராபகத்வம்‌ கூறியபடி. 
ஆக, *வைப்பாம்‌ மருந்தாம்‌ ' என்னும்‌ இவ்‌ இரண்டாலும்‌ 
பிராப்யத்வமும்‌ பிராபகத்வமும்‌ அருளிச்செய்தார்‌ ஆவர்‌. 
* இறைவன்‌ தன்னைக்‌ கொடுக்கிறான்‌, தன்னை அஅபவிப்‌ 
பதற்குத்‌ தக்க வலிமையையுங்‌ கொடுக்கிறான்‌? என்பது வேத 
மொழி. இப்படிச்‌ செய்வது யார்க்கு ? என்னில்‌, அடியரை - 
₹ ஈவணங்கமாட்டேன்‌ ” என்னும்‌ நிர்ப்பந்தம்‌ தவிர்க்தார்க்கு. 
இனி, இதற்கு, அவனைப்பற்றி வேறு ஒரு பயனைக்‌ கொண்டு 
அகலாமல்‌, அவன்தன்னையே பற்றி அவன்‌ ”படிவிட பிழைக்‌ 
இன்ற அடியார்கள்‌ என்று பொருள்‌ கூறலுமாம்‌. வல்வினை 
துப்பு ஆம்‌ புலன்‌ ஐந்தும்‌ அஞ்சக்‌ கொடான்‌ - வலிய வினை 
களிலே கொண்டுபோய்‌ மூட்டுகைக்கு ஈடான வலிய இத்திரி 
யங்கள்‌ ஜர்தாலும்‌ அஞ்சக்கொடான்‌. இனி, புலன்‌ ஜக்தும்‌ 


1. பிராப்யத்வம்‌ - அடையத்தக்க பொருளின்‌ தன்மை. 

2. உண்டறுத்தல்‌ “ ஜீர்ணமாக்கிக்‌ கோடல்‌, 

8. பிராபகத்வம்‌ £ (பகவானை அடைவற்குரிய) வழியின்‌ தன்மை, 

4. வடமொழிமறை. 

5. ஸ்ரீராமா. யுத்‌. 

6. “அடியர்‌”? என்பதற்குத்‌ தவேஷம்‌ இன்மையையுடையவசென்றும்‌, 
அசச்யப்‌ பிரயோஜரர்‌ என்றும்‌ இருபொருள்‌ அருளிச்செய்றோர்‌. , 

7, (படிலிட? என்பது - சிலேடை : படி - திருமேனியும்‌, ஜீவனமும்‌, 


ஏழாந்‌ திருவாய்மொழி--பா. 2 287 


அஞ்சக்கொடான்‌ என்பதற்கு, .ஐந்து இந்திரியங்களிலும்‌ 
புக்குத்‌ அஞ்சக்கொடான்‌ என்ற பொருள்‌ கூறலுமாம்‌. 

அவன்‌” என்றெது-யாரை? அவன்தான்‌ இப்படிச்‌ செய்ய 
எங்கே கண்டோம்‌ ? என்னில்‌, அதனை விரித்து விளக்குிறோர்‌ 
மேல்‌: எப்பால்‌ எவர்க்கும்‌-எல்லா இடத்திலும்‌ உண்டான எல்‌ 
லார்க்கும்‌. இட வேற்றுமையாலும்‌ உடல்‌ வேற்றுமையாலும்‌ 
வரக்கூடிய சிலஉயர்வுகள்‌ உளஅ௮ன் ழே? பூமியைப்‌ போன்றது 
அன்றே சுவர்க்கம்‌, மனிதர்களைப்‌ போல்‌ அல்லரே தேவர்கள்‌ ; 
இவ்‌ இரண்டும்‌ அடங்க £ எப்பால்‌ எவர்க்கும்‌ ? என்றொர்‌. அப்‌ 
பால்‌, இப்பால்‌ ' என்பன போன்று “பால்‌” என்பது இடத்‌ 
தைக்‌ காட்டும்‌. ஈலத்தால்‌ உயர்ந்து உயர்ந்து அப்பாலவன்‌ - 
ஆனந்தத்தாலே மேலே மேலே சென்று, பின்னையும்‌ ௮து 
தன்னைச்‌ சொல்லப்‌ புக்கால்‌ * எந்த ஆனந்த குணத்தினின்‌ 
அம்‌ மனத்தோடு வாக்குக்கள்‌ திரும்புன்றனவோ ” என்றெ 
படியே, மீளவேண்டும்படியான ஆனந்தத்தின்‌ மிகுதியையுடை 
யவன்‌. அதாவது, மனிதர்களுடைய ஆனந்தத்தைக்‌ காட்டி 
அம்‌ நாறுமடங்கு அதிகம்‌ தேவர்களுடைய ஆனந்தம்‌; அவர்‌ 
களுடைய ஆனந்தத்தைக்காட்டிலும்‌ ,நாறுமடங்கு அதிகம்‌ 
இந்திரனுடைய ஆனந்தம்‌; அவனுடைய ஆனந்தத்தைக்‌ 
காட்டிலும்‌ நாறுமடங்கு அதிகம்‌ சிவனுடைய ஆனந்தம்‌ ; 
அவனுடைய ஆனகந்தத்தைக்காட்டிலும்‌ நூறுமடங்கு அதிகம்‌ 
பிரமனுடைய ஆனந்தம்‌ என்று இப்படி ஏற்றிக்கொண்டே 
சென்று கூறப்படுகன்றதாய்‌, இதைக்‌ காட்டிலும்‌ மேம்பாடு 
இல்லாததாய்‌ உள்ள ஆனம்தத்தையுடையவன்‌ என்‌ றபடி.. 
“ ஆனந்தமய?” என்பது வேதமொழி. 

எங்கள்‌ ஆயர்‌ கொழுக்தே-இப்படி. அறப்‌ பெரிய இறைவன்‌ 
மற்றையாரோடு ஒத்த சாதியையுடையவனாக வந்து அவதரித்‌ 
தது - தன்னை அடைந்தவர்கள்‌ ஐம்புல ஆசையினரரய்‌ முடியும்‌ 
படி. விட்டுக்கொடுக்கவோ ? தான்‌ சோக மோகங்களை அப 
விக்றெது - தன்னைப்‌ பற்றினார்‌ சோக மோகங்களை அஅதுபவிக்‌ 

1. தைத்திரீய. ஆனந்த, 1: 9. 

2. எப்பால்‌ எவர்க்கும்‌ ஈலத்தால்‌ உயர்க்து உயர்ர்‌து அப்பாலவன்‌ எங்கள்‌ 
ஆயர்‌ கொழுந்து என்னு கூட்டிச்‌ கருத்து அருளிச்செய்றோர்‌, * இப்படி. அறப்‌ 
பெரிய இறைவன்‌ £ என்று தொடங்கும்‌ வாக்கியங்களால்‌, இவ்‌ வாக்கியங்கள்‌ . 
£ அவன்தான்‌ இப்படிச்‌ செய்ய எங்கே கண்டோம்‌ ? என்னில்‌ ? என்று மேலே 
அருளிச்செய்ததற்கு விடை. ““ஈலத்தரால்‌ உயர்த்து உயர்ச்‌து?? என்ற தனையும்‌, 
“எங்கள்‌ கொழும்‌ து”? என்றதனையும்‌ கோக்க அருளிச்செய்யும்‌ பாவம்‌- £ தான்‌ 
சோக மோகங்களை அ அபவிக்றெது? என்று தொடங்கும்‌ வாச்ஒியல்சள்‌ 
இரண்டும்‌, , 


988 திருவாய்மொழி--மூதற்‌ பத்து 


கைக்காகவோ ? மேன்மைக்கு எல்லையானவன்‌ தாழ்வுக்கு 
எல்லையாயின து - இவர்களைக்‌ கேட்டினை அ௮.நுபவிக்கவிடவோ? 
என்றோர்‌. இருஷ்ணன்‌ திருவவதரித்த ஊரில்‌ உள்ளாரோடு 
தமக்கு ஒரு சரீர சம்பந்தத்தினை விரும்பி * எங்கள்‌ ஆயம்‌? 
என்றொர்‌. அன்றி; அவதாரந்தான்‌ அடியார்களைக்‌ காப்பதற் 
காகவே எடுக்கப்பட்டது ஆதலானும்‌, வெண்ணெய்‌ களவு 
கண்டு புசித்ததனால்‌ ௩கரம்‌ கலங்யெசெய்தி பழையதாக எழுதிக்‌ 
இடக்கவும்‌ அதனைக்‌ கூறிய அளவில்‌ '*எத்திறம்‌'' என்று 
மோடுத்தவர்‌ இவரே ஆதலானும்‌ * எங்கள்‌ கொழுந்து ? என்‌ 
ரொர்‌ என்ற கொண்டு * எங்கள்‌ ! என்பதனைக்‌ கொழும்திற்கு 
அடைமொழி ஆக்க.லுமாம்‌. இனி, தான்‌, பிரமன்‌ முதலிய 
தேவர்கட்குத்‌ தலைவனாக இருத்தலால்‌ உளதாய்‌ பெருமையைப்‌ 
போன்றே, ஆயர்தங்களுக்குத்‌ தலைவனாக இருத்தலால்‌ உள 
தாய பெருமையையும்‌ பெருமையாக நினைக்றொன்‌ என்பார்‌ 
(அயம்‌ கொழுந்தே? என்கிறார்‌ எனலும்‌ ஒன்னு. ஆயர்‌ 
கொழும்து - ஆயர்கட்கு முதல்வன்‌. (2) 
ஆயர்‌ கொழுந்தாய்‌ அவரால்‌ புடைஉண்‌ ணும்‌ 
மாயப்‌ பிரானைஎன்‌ மாணிக்கச்‌ சோதியைத்‌ 
தாய அமுதைப்‌ பருகிப்‌ பருகி என்‌ 
மாயப்‌ பிறவி மயர்வு௮றுத்‌ தேனே. 
பெ - ரை 3—ஆயர்களுக்குக்‌ கொழுந்துபோன்‌றவனாப்‌ அவர்‌ 
களால்‌ அடியுண்ட ஆச்சரியமான செயல்களையுடையவன்‌; எனக்கு 
மாணிக்கம்போன்ற ஒளி உருவானவன்‌; தூய்மையான அமு அபோன்‌ 
ஐவன்‌ ஆன எம்பெருமானை அகர்ந்து அகர்க்து, எனது ஆச்சரியமான 
பிறவி காரணமாக வருகின்ற அறிவு இன்மையைப்‌ போக்கினேன்‌ என்‌ 
றோ. 
வி - கு ௫-ஆவினையுடையவர்‌ - ஆயர்‌; ஆஃபசு. பரு அறுத்‌ 
தேன்‌ என முடிக்க 
ஈடு 3-மூன்றாம்பாட்டு, வேறு பயனை விரும்புற கேவலரை 
நிந்தித்தார்‌ முதற்‌ பாசுரத்தில்‌; இரண்டாம்‌ பாசுரத்தில்‌, 
வேறு பயனைக்‌ கருதாத அடியார்கள்‌ திறத்தில்‌ அவன்‌ இருக்‌ 
கும்படியை அருளிச்செய்தார்‌. இவ்‌ இருதிறத்தாரில்‌ விர்‌ 
யாவிர்‌? என்ன, ₹ கான்‌ வேறு பயனைக்‌ கருதுகன்‌ றவன்‌ அல்‌ 
லேன்‌, வேறு பயனைக்‌ கருதாதவனாய்‌ அவனைப்‌ பற்றினேன்‌ ” 
என்னு நேர்கொடு மேரே 'சொல்லவும்‌ மாட்டாரே; ஆதலால்‌, 
1. * சொல்லவும்‌ மாட்டாரே ? என்றது - சொன்னால்‌ தற்புகழ்ச்சியாம்‌ 
என்பத, 7 ஸ்‌ 


ை 


ஏழாந்‌ திருவாய்மொழி--பா. 8 289 


(அவனை அதநுபவியாகிற்க, விரோதி தன்னடையே போய்க்‌ 
கொண்டு நின்‌ றவன்‌ நான்‌ * என்றோர்‌ இப்‌ பாசுரத்தில்‌. 
ஆயர்‌ கொழுக்தாய்‌ - ஆயர்கட்குப்‌ பிரதாஈனாய்‌ இருக்கும்‌ 
இருப்பை அருளிச்செய்தார்‌ மேல்‌ ; இங்கு, அவர்களில்‌ ஒருவ 
னாக இருக்கும்படியைச்‌ சொல்லுகிறார்‌. ௮தாவ.து, அவர்கள்‌ 
வேராக, தான்கொழுகச்தாய்‌ இருக்குமவன்‌ என்‌ கறார்‌. இதனால்‌, 
வேரிலே வெப்பம்‌ தட்டினால்‌ கொழுந்து முற்பட வாடுவது 
போன்று, காட்டிலே பசுக்களின்‌ பின்னே தஇிரிகன்‌.ற ஆயர்‌ 
கட்கு அடிகொதித்தால்‌ ஸ்ரீ இருஷ்ணன்‌ முகம்‌ முதற்கண்‌ 


. வாடும்‌ என்பதனைத்‌ தெரிவித்தபடி. அவரால்‌ புடைஉண்ணும்‌- 


திருவாய்ப்பாடியில்‌உள்ள ஐங்‌ துலக்ஷம்‌ குடிகளிலும்‌ ஸ்ரீ ருஷ்‌ 
ணனை நியமிக்க உரியர்‌ அல்லாதார்‌ இலர்‌ என்பார்‌, அவனால்‌ 
அல்லது அவளால்‌ என்னு கூறாது, * அவரால்‌? எனப்‌ பன்மை 
வாசகத்தால்‌ அருளிச்செய்ஒறார்‌. 6 மரத்தாலே ஓர்‌ அடி அடிப்‌ 
பார்‌ போலே காணும்‌? என்று பட்டம்‌ அருளிச்செய்யும்படி. 
மாயப்‌ பிரானை - எல்லாவிருப்பமும்‌ முற்றுப்பெற்ற சர்வேஸ்‌ 
வரன்‌; தனக்கு ஒரு குறை உண்டாய்‌ வந்து அவதரித்து, அடி. 
யார்கள்‌ .தீண்டி௰ பொருளால்‌ அல்லது தரியாதானாய்‌, அது 
” தான்‌ நேர்கொடுகேர்‌ கடையாமையாலே களவு காணப்புக்குத்‌ . 
தலைக்கட்டமாட்டாதே வாயது கையது ஆக அகப்பட்டுக்‌ 
கட்டுண்டு அடியுண்டுறிற்கும்‌ நிலையை நினைத்து (மாயயப்பிராணை 
என்றார்‌. 
என்‌ மாணிக்கச்‌ சோதியை - அடியார்கள்‌ கட்டி. அடிக்க 


6 அடிக்க, களங்கம்‌ அறக்‌ கடை உண்ட மாணிக்கம்‌ போன்று, 


திருமேனி புகர்‌ பெற்று வருறெபடி. ஆயின்‌, அடி உண்டால்‌ 
புகர்பெறக்‌ கூடுமோ? எனின்‌, !“ கண்ணியார்‌ குறுங்கயிற்றால்‌ 
கட்ட வெட்டு என்று இருந்தான்‌ ” என்றெபடியே, கட்டின 
அளவிற்கு 2 வெட்டு என்று இருக்குமவன்‌, கட்டி அடிக்கப்‌ 
புக்கால்‌ புகர்பெறச்‌ சொல்லவேண்டுமோ? என்க.அப்‌ புகரைத்‌ 
தனக்கு  முற்றூட்டு ஆக்னொன்‌ ஆதலின்‌ * என்‌ சோதியை ? 
என்கிறார்‌. அய அமுதைப்‌ பருகிப்‌ பரு - தேவர்கள்‌ அதிகாரி 
களாய்‌, பிரமசரியம்‌ முதலிய கியமங்கள்‌ வேண்டி, ஒவ்வொரு 
காலவிசேடங்களில்‌ உண்ணக்கூடியதாய்‌ இருக்கும்‌ அவ்‌ அமிர்‌ 
தததைக்காட்டி லும்‌, சர்வாதிகாரமுமாய்‌, ஒரு மியதியும்‌ வேண்‌ 
டாமல்‌ எப்பொழுதும்‌ அகரக்கூடியதாய்‌ இருக்கும்‌ இவ்‌ அமீர்‌ 

1. பெரிய இருமொழி. 5. 9: 7. 

2, வெட்டென்றிறாக்கை - உகச்திருக்கை, 

3. ப்‌! எ பூர்ண அஅபவமுள்ள து, 

9 


௨0 திருவாய்மொழி முதற்‌ பத்த 


தத்தின்‌ வேறுபாட்டினைக்‌ காட்டுவார்‌ * தூயா அமுதா? என்‌ 
இருர்‌. என்‌ மாயப்பிறவி மயர்வு அறுத்தேன்‌ - ஆச்சரியமான 
பிறவி காரணமாக வரும்‌ அறிவின்மையை வாசனையோடே 
போக்னென்‌. பிறவிக்கு ஆச்சரியமாவது - ! ஒருபடிப்பட்டு 
இராமை. மயர்வை அறுத்தவன்‌ இறைவனாக இருக்க, (அறுத 
தேன்‌” என்று தம்‌ தொழிலாகக்‌ கூறல்‌ பொருக்தமோ?எனின்‌, 
2 இற்‌ நின்ற நீர்மை இனியாம்‌ உருமை ” என்னு விரும்பியவர்‌ 
காமேயாதலின்‌ விரும்பியவாறே பல ௮.நுபவம்‌ தம்மது ஆகை 
யாலே அறுத்தேன்‌? எனத்‌ தம்‌ தொழிலாக அருளிச்செய்‌ 
ரர்‌. (3) 
70. 
மயர்வுஅற என்மனத்தே மன்னினான்‌ தன்னை 
உயர்வினை யேதரும்‌ ஒண்சுடர்க்‌ கற்றையை 
அயர்வுஇல்‌ அமரர்கள்‌ ஆதிக்‌ கொழுந்தை என்‌ 
இசைவினை என்சொல்லி யான்விடு வேனே. 
பெர - ரை 3: அறிவின்மையான அ அடியோடு நீங்க என்மனக்‌ 
இன்கண்‌ நிலைபெற்று இருக்கன்றவனை, உயர்ந்தகான ஞானம்‌ பக்தி 
முதலாயவற்றையே கருனெற அழயெ ஒளியின்‌ தொகுதியாக இருப்ப 
வனை, மறதி என்பத என்றும்‌ இல்லாத நித்தியசூரிகளின்‌ இருப்பு 
முதலானவைகட்கு காரணனாய்‌ முதன்மையானவனாய்‌ இருப்பவனை, 
எனது இசைவே தானாக இருக்கன்்‌றவனை என்ன காரணத்தைச்‌ 
சொல்லி யான்‌ விட்டு விலகுவேன்‌ ? 
வி. கு 8 உயர்வினை-வினை க்கொகை, ஒரு சொல்லாகக்‌ கோடலு 
மாம்‌, ஓகாரம்‌ - அசைநிலை. 
ஈடு நான்காம்‌ பாட்டு. £ * இற்‌ நின்ற நீர்மை இனியாம்‌ 
உருமை” என்று அடியிலே நீர்‌ விரும்பியவாறே இறைவன்‌ 
இரு அருள்‌ செய்ய, “ மாயப்‌ பிறவி மயர்வு அறுத்தேன்‌” என்று 
பிறவி அற்ற தன்மையினை நீர கூறினீரே! இனி, இறைவனை 
விட்டுப்‌ பிடித்தல்‌ பொருத்தம்‌ உடைத்து அன்றோ? என்ன, 
கான்‌ என்ன காரணத்தால்‌ விடுவேன்‌ என்கிறார்‌. 
மயர்வு அற-அறிவின்மையான து வாசனையோடே போக. 
என்‌ மனத்தே மன்னினான்‌ தன்னை - இன்னமும்‌ மயர்வு குடி 
1. * ஒருபடிப்‌ பட்டிராமை ? என்றது - தேவர்‌ முதலிய பற்பல சரீரங்‌ 
கனை மாறி மாறி யடையும்‌ தன்மையை, 
2. திருவிருத்தம்‌. 1. 


8. “என்‌ சொல்லி யான்‌ விடுவேன்‌ ? என்றதனை சோக்‌ அவதாரிசை 
அகுளிச்செய்றோர்‌. 


» 


ஏழாந்‌ திருவாய்மொழி--பா. 4 201 


கொள்ள ஒண்ணாது என்று என்னுடைய மனத்திலே புகுக்து 
ஙிலையியற்பொருளைப்‌ போன்று இருந்தவனை, செடி இய்த்துக்‌ 
குடிஎற்றின படைவீடுகளை விடாதே இருக்கும்‌ அரசர்களைப்‌ 
போன்று, £ புறம்பேயும்‌ சேரத்‌ தக்க இடம்‌ உண்டு? என்று 
தோற்ற இராமல்‌ இருக்கின்றான்‌ ஆதலின்‌ * மனத்தே? எனப்‌ 
பிரிறிலை ஏகாரம்‌ கொடுத்து ஓதுகன்றார்‌. இப்படி. . இருந்து 
செய்கிறது என்‌? என்னில்‌, உயர்‌ வினையே தரும்‌ - ! ஞான 
விங்ரம்ப பக்திகளைத்‌ தாராகின்றான்‌. இனி, இதற்கு, * இயமன்‌ 
முதலானோர்‌ தலைகளிலே அடியிடும்படியான சிறப்பைத்‌ தாரா 
நின்றான்‌. எனலுமாம்‌. தந்து சமைந்தானாய்‌ இராது மேன்‌ 
மேலும்‌ தக்க கொண்டே இருக்கின்றான்‌ ஆதலின்‌ “தந்தூ ? 
என்னாது “ தரும்‌ ' என்கிறோர்‌. ஆயின்‌, பக்தியை மேன்மேலும்‌ 
தருவானோ? என்னில்‌,  “ காதல்‌ கடல்புரைய ”, * காதல்‌ 
கடலின்‌ மிகப்பெரிதால்‌ ””, £ “நீள்‌ விசும்பும்‌ கழியப்‌ பெரிதால்‌ ?! 
்‌ “ சூழ்ந்ததனிற்‌ பெரிய என்‌ அவா?! என்பன இவருடைய 
திருவாக்குக்கள்‌. ஒண்‌ சுடர்க்‌ கற்றையை - இதனால்‌, எனக்கு 
உபகரிததானாய்‌ இருத்தல்‌ அன்றியே, “தான்‌ உபகாரங்‌ 
கொண்டான்‌ ? என்னுமிடம்‌ வடிவில்‌ புகரிலே தோற்ற இரா 
நின்றான்‌ என்‌ சிருர்‌. இனி, இதனால்‌, தம்மை வசீகரித்த அழகை 
அருளிச்செய்கின்றார்‌ என்று கூறலுமாம்‌. £? “ வலிமை பெற்ற 
ஒளியின்‌ தொகுதி போன்றவன்‌ ” என்பது ஸ்ரீ விஷ்ணு 


புராணம்‌. 


இப்படித்‌ தன்பேறாக உபகரித்தவன்‌, தன்‌ உபகாரங்‌ 
கொள்வார்‌ இல்லாதான்‌ ஒருவனோ? என்னில்‌, அயர்வு இல்‌ 
அமரர்கள்‌ ஆதிக்‌ கொழுக்தை-இறைவனை அகரும்‌ அகர்ச்சிக்கு 
மறதி என்பதனை எப்பொழுதும்‌ இல்லாதவர்களாய்‌, ௮ம்‌ அகர்ச்‌ 


1. ஞானமாவது - பிரணவத்திற்‌ சொல்லுற சேஷத்வ ஞானம்‌. விஸ்‌ 
ரம்பமாவது - ஈமஸ்ஹிலே சொல்லுகிற உபாய அத்யவசாயம்‌. பச்தியாவது- 
நாராயண பதத்திற்‌ சொல்லுகிற பிராப்பியத்‌ தில்‌ விரைவு என்பர்‌ அரும்‌ 
பதவுமைகாரர்‌. 

2. “காவலில்‌ புலனை வைத்துக்‌ கலிதன்னைச்‌ கடக்கப்‌ பாய்ர்து 

காவலிட்டு உழிதருன்றோம்‌ ஈமன்தமர்‌ தலைகள்‌ மீதே ?? 
என்னும்‌ திருவாக்கு ஒப்பு நோக்குக, (இருமாலை, 1.) 

8. தஇிறாவாய்‌, 5, 8: 1. 

4, இருவாய்‌, 7. 9: 6. 4 

5. -இறாவாய்‌, 7. 9: 8. 

க 6. 3 தருவாய்‌. 10. 10; 10. 


1. 121] லிஷ்ணுபுரா, i 9: 68. 


202 இருவாய்மொழி--முதற்‌ பத்து 

சிக்குப்‌ பிரிவு வருமோ என்ற ஐயமும்‌ இல்லாதவர்களாய்‌, 
தாங்கள்‌ பலராய்‌ இருக்கின்ற கித்தியசூரிகட்குத்‌ காரகம்‌ 
முதலானவைகள்‌ எல்லாம்‌ தானேயாக இருக்கின்றவன்‌- 
இதனால்‌, தான்‌ அருளாத அன்று; தங்கள்‌ ஆன்மாவைக்‌ 
கொண்டு ஆற்றமாட்டாதாரை ஒரு கமாடாகவுடையவன்‌ என்‌ 
இறுர்‌. என்‌ இசைவினை - * நரன்‌ அல்லேன்‌ ? என்று அகலாத 
படி. * என்‌ இசைவு தானாப்ப்‌ புகுக்தவனை. என்‌ சொல்லி யான்‌ 
விடுவேன்‌ - “சிறிது மயர்வு டெற்தது? என்று விடவோ? 
மயர்வைப்‌ போக்கித்‌ தான்‌ கடக்க இருக்தான்‌? என்று 
விடவோ? எனக்கு மேன்மேலென நன்மைகளைப்‌ பண்ணித்‌ 
தந்திலன்‌ ? என்று விடவோ? ' கான்‌ செய்த உபகாரத்துக்குக்‌ 
கைம்மாறு கொள்ள இருக்கான்‌? என்று விடவோ? * வடிவழகு 
இல்லை? என்று விடவோ? “மேன்மை பேராது என்று 
விடவோ? (இப்‌ பேற்றுக்கு முயற்சி செய்தேன்‌ கான்‌" 
என்று விடவோ? எதனைச்‌ சொல்லி கான்‌ விடுவேன்‌ ? 
என்றோர்‌. (4) 


6 


ய. 
விடுவே னோ என்‌ விளக்கை என்‌ ஆவியை 
நடுவே வந்துஉய்யக்‌ கொள்கின்ற நாதனைத்‌ 
தொடுவே செய்து இள ஆய்ச்சியர்‌ கண்ணினுள்‌ 
விடவே செய்த விழிக்கும்‌ பிரானையே. 

பொ - றை:--எனக்கு விளக்காக இருக்கன்றவனை, எனஅ 
உயிரை, இடையிலே வந்து உய்யக்கொண்ட தலைவனை, ஆராய்ச்‌ 
உண்டாக்கத்‌ தக்க செயல்களைச்‌ செய்து அதனைக்‌ காண அங்கு வந்து 
செர்க்‌த இளம்பருவம்‌ வாய்க்க ஆயர்மகளிருடைய கண்களில்‌ தூதூ 
விடுகலைச்‌ செய்த, அதனால்‌ கண்களோடு கண்கள்‌ கலக்கும்படி பார்க்‌ 
கின்ற உபகாரகனை நான்‌ விடுவனோ? என்றோர்‌. :, 

வி - கு $--இப்‌ பாசுரம்‌ - பூட்டுவிற்‌ பொருள்கோள்‌. தொடுவு ஃ 
களவு. கொடுவே - ஏகாரம்‌ பிரிநிலை. சிலர்‌ தாமாகவே வந்து வெண்‌ 
ணெயைக்‌ கொடுக்கனும்‌ கொள்ளாமையைப்‌ பிரிக்ன்ற அ. 

1. என்‌ இசைவு தானாய்ப்‌ புகுக்தவனை - என்‌ இசைவுக்கு அர்தராத்‌ 
மாவாய்‌ கின்று கியமித்‌ தக்கொண்டிருக்ன்‌ தவனை. 

2. திருப்‌ பதிகத்திலுள்ள *₹மயர்வற??, ( மன்னினான்‌ ??, ££ உயர்‌ வினை 
யேதரும்‌??, (£ஒண்சுடர்க்‌ கற்றையை??, (அமரர்கள்‌ ஆதிக்கொழும்தை?? , “என்‌ 
இகைவினை ?? என்ற தொடர்‌ மொழிகளில்‌ கோக்காக, இங்குச்‌ £ சிறிது மயர்வு 
கடந்தது என்று விடவோ ? ? என்பது முதலானவற்றை அருளிச்செய்றோர்‌. 
இவற்றை நிரலே கொள்க. அங்வனம்‌ கொள்ளுமிடத்து ** ஒண்‌ சுடர்ச்‌ கற்‌ 
இறையை ?? என்பதற்கு அருளிச்செய்த இரண்டாவதுபொருளை, * வடிவழகு 
இல்லை என்ற விடவோ ?? என்பதற்குச்‌ கொள்க, 


ஏழாந்‌ இருவாய்மொழி--பா. 5 208 


ஈடு-—ஜம்தாம்‌ பாட்டு. திருவாய்ப்பாடியில்‌ பெண்கள்‌ 
கிருஷ்ணனைவிட்டுப்‌ பரமபதத்தைவிரும்பும்‌ அன்ற அன்றோ £ 
கான்‌ இறைவனைவிட்டுப்‌ புறம்பே போவேன்‌ என்கிறார்‌. 

என்‌ விளக்கை - ௮றிவின்மையாகிற இருள்‌ போகும்படி. 
என்னிடத்து ஒருவித காரணமும்‌ இன்றி, தன்னுடைய 
சொரூபம்‌ உருவம்‌ குணம்‌ உலகம்‌ முதலான விபூதிகளை 
எனக்கு விளங்கச்‌ செய்தவனை. விளக்காவது - தன்னையுங்‌ 
காட்டிப்‌ பொருள்களையுங்‌ காட்டுவது ஒன்னு அன்றோ ; அது 
போன்று, இறைவனும்‌ இவர்க்குத்‌ தன்னையும்‌ காட்டி, ஆத்ம 
சொரூபத்தையும்‌ விரோதி சொரூபத்தையும்‌ காட்டித்‌ தந்தா 

உதைலின்‌ “விளக்கு” என்றொர்‌.£என்‌ விளக்கை? என்பான்‌ என்‌? 
அல்லாதார்க்கும்‌ ஒவ்வாதோ? என்னில்‌, இவரைப்‌ போன்று 
மற்றையோர்க்குப்‌ பக்தி இல்லையே? பக்தி உண்டால்‌ அன்‌ 
றோ இவ்‌ விளக்குப்‌ பி.ரகாசிப்பது” ஆதலால்‌, என்‌ விளக்கை! 
என்றோர்‌. என்‌ ஆவியை - தான்‌ ஒருவன்‌ உளன்‌ ” என்னும்‌ 
அறிவாதல்‌, தன்பக்கல்‌ பக்தியாதல்‌ இன்றிக்கே, சரீரத்தின்‌ 
வசப்பட்டவனாய்‌ உருமாய்க்து போந்த என்‌ ஆத்மாவை, 
நடுவே வந்து - உலகத்துப்‌ பொருள்களிலே ஆசையுள்ளவ 
னாய்ப்‌ போகாகிற்க நடுவே வர்து மீட்டான்‌ இத்தனை; கிர்‌ 
ஹே.அகமாக வந்தான்‌ என்‌ றபடி.. உய்யக்‌ கொள்னெற - 
கடவுளை உள்ளபடி. அறிதல்‌ என்பது இல்லையானால்‌ அவன்‌ 
இல்லாதவன்‌ ஆகிறான்‌ ” என்றெபடியே, இல்லாதவனுக்குச்‌ 
சமானனான என்னை, “4 கடவுளை உள்ளபடி அறிதல்‌ என்பது 
உண்டானால்‌ அவன்‌ உள்ளவன்‌ ஆஃஒருன்‌ ?' என்ற மிலையிலே 
? ஆகும்படி செய்தான்‌. உய்யக்கொண்டு வத்‌ ; மேல்‌ 
மேல்‌ எனக்‌ கொள்ளாநிற்கன்றான்‌ ஆதலின்‌ “உய்யக்‌ 
கொள்கின்ற? என்றோர்‌. 

“என்‌ ஆவி! என்று உம்ம தாகச்‌ சொன்னீர்‌; உம்முடைய 
ஆத்மாவை அவன்‌ வந்து உய்யக்‌ கொள்ளக்‌ காரணம்‌ என்‌? 
என்ன, நாதனை-யாருடைய பொருள்‌ அழியப்‌ புக்கது? “நரன்‌” 
என்ற ஒருவன்‌ உளனோ? உடையவன்‌ ஆகையாலே செய்‌ 
சான்‌ என்னறொர்‌. ஈன்று ; ஒருவர்‌ பெறும்‌ பேற்றுக்கு மற்று 


1. அன்பே தகளியா ஆர்வமே ரெய்யாக 
இன்பு உருகு சிக்தை இடுதிரியா - ஈன்பு ௨௫௫, 
ஞானச்‌ சுடர்விளக்கு ஏற்றினேன்‌ நாரணற்கு 
ஞானத்‌ தமிழ்புரிக்த கான்‌. 
என்ற திருப்பாசுரம்‌ இங்கு நினைத்தல்‌ க்கும்‌, 
2,3. தைத்திரீய, ஆனர்‌, 6 


294 திருவாய்மொநிடமுதற்‌ பத்து 


ஒருவர்‌ முயல்வரோ ? எனின்‌, திருவாய்ப்பாடியில்‌ பெண்களு 
டைய பேற்றுக்கு முயற்சி செய்தவர்‌ யார்‌ என்றோர்‌ 
தொடுவே செய்து - ஆராய்ச்சிப்படும்‌ செயல்களைச்‌ செய்து. 
ஆராய்ச்ப்படும்‌ செயல்கள்‌ - கேள்வி பிறக்கும்‌ செயல்கள்‌ ; 
அவையாவன : ஓரிடத்திலே சென்று களவுகண்டு அகப்பட 
தல்‌, * கள்ளனைக்‌ காணவேண்டும்‌ ' என்‌.௮அ இருப்பவர்கள்‌ வரு 
கல்‌, இவனாலே புண்பட்டவர்கள்‌ , அனைவரும்‌ வருதல்‌ முதலி 
யன. இள ஆய்ச்சியர்‌ கண்ணினுள்‌ - பருவம்‌ நிரம்பின ஆயர்‌ 
பெண்கள்‌ கண்களுக்குள்ளே. ஆய்ச்சியர்‌” என்றதனால்‌, ஆட 
வர்களையும்‌, 6 இண ? என்றதனால்‌, பருவம்‌ முதிர்க்த பெண்களை 
யும்‌ விலக்யெவாறு. ! இவர்களுக்கு ஒரு பயம்‌ இல்லை. அருகே 
நின்றார்க்குத்‌ தெரியாதபடி செய்தான்‌ ஆதலின்‌ * கண்ணி 
னுள்‌? என்றோர்‌. விடவே செய்து விழிக்கும்‌ - அவர்கள்‌ தூது 
விடும்படியைச்‌ செய்து விழிக்னெற. இனி, இதற்கு, “ தூது 
செய்‌ கண்கள்‌” என்கிறபடியே, தான்‌ தாது விடுகையாறெ 
செயலைச்‌ செய்து விழிக்கொறஎன்று கூறலுமாம்‌. இனி, 
* விடருடைய செயல்களைச்‌ செய்து என்று பொருள்‌ கூறலும்‌ 
ஒன்‌.று, பிரானை-அம்‌ கோக்கால்‌ ஆயர்‌ பெண்களைத்‌ தனக்கே 
உரிமையாக்கிக்‌ கொண்டது போன்று, என்னையும்‌ தனக்கே 
உரிமை ஆக்டிக்கொண்டவனை. விடுவேனோ? (5) ₹ 
12 
பிரா௮ன்‌ பெருநிலம்‌ ண்டவன்‌ பின்‌.னும்‌ 
விராஅய்‌ மலர்த்‌ துழாய்‌ வேய்ந்த முடியன்‌ 
மராமரம்‌ எய்த மாயவன்‌ என்னுள்‌ 
இரான்‌ எனில்‌ பின்னை யான்‌ஓட்டு வேனோ, 
பெம-றை₹--பிரளயவெள்ளத்திற்‌ புக்கு உலகத்தைக்‌ கோட்‌ 
டாத்‌ குத்தி எடுத்து வந்தவனும்‌; உபகாரகனும்‌, அதற்குமேல்‌, மலர்‌ 
கள்‌ கலந்த இருத்தழாய்‌ மாலையினை அணிந்த முடியையுடையவனும்‌, 
மராமரங்கள்‌ ஏழனையும்‌ எய்த ஆச்சரியமான்‌ செயலையுடையவனும்‌ 
ஆன எம்பெருமான்‌ என்‌ மனத்தில்‌ இரேன்‌ என்பானாயின்‌; அவன்‌ 
என்னை விட்டுப்‌ பிரிக்து செல்வதற்கு யான்‌ உடன்படுவேனோ ? என்‌ 
கறார்‌ 
வி - கூ: புருவத்துக்‌ கருவல்‌ கந்தத்தால்‌, தாங்‌ இவ்‌ உலகம்‌ 
தந்த அடிப்‌ படுத்ததை ஈடுவண்‌, ஓங்யெ பலர்புகழ்‌ குன்தினோடு ஓக்‌ 
1. : இவர்களுக்குப்‌ பயமில்லை ? என்றது - இருஷ்ணனைப்‌ பிரிச்ததால்‌ 
உண்டாகும்‌ பயமில்லை ; அதாவது ௪ ஈடுபாடு இல்லை என்றபடி, 
2. திருவாய்‌ 9.9: 9. 


8. விடர்‌ ௪ நீிஒழுச்சமுடைய காமுகர்‌, 


ஏழாந்‌ திருவாய்மொழி--பா, 6 905 


கும்‌ ”, (மூன்‌ வெள்ளக்‌.து அழுந்தின காலத்து வராகமாய்க்‌ கருமையும்‌ 
வன்மையுமுடைய கழுத்தால்‌ தாங்கி இவ்‌ உலகத்தை அவ்‌ வெள்ளத்தி 
னின்றும்‌ எடுத்துத்‌ திருத்திய தொழில்‌ மேருவின்‌ தொழிலோடு ஓக்‌ 
கும்‌? என்ற பரிபாடற்‌ பகுதியும்‌ அதனுரையும்‌ ஈண்டு நினைத்தல்‌ தகும்‌, 
ஓட்டுதல்‌ சம்மதித்தல்‌; *ஓட்டேன்‌ அரசோடுஓஒழிப்பேன்‌ மஅரையும்‌!' 
(சிலப்‌. 21: 87.) என்ற இடத்தும்‌, ஓட்டுதல்‌ - இப்‌ பொருள்‌ படுதல்‌ 
காணக, 
ீடு£--ஆறாம்பாட்டு, இப்போது (விடோம்‌? என்‌ூதீர்‌ 
இத்தனை போக்கிப்‌ * பின்னையும்‌ நீர்‌ அல்லீரோ ; உம்முடைய 
வார்த்தையை ஈம்புதற்கு உளதோ? என்ன, அவனாலே அம்‌ 
கரிக்கப்பட்ட கான்‌ அவனை விடுவேனோ? என்றார்‌ மேல்‌ பாசு 
ரத்தில்‌) உம்மை அவன்தான்‌ விடில்‌ செய்வது என்‌ ? என்ன, 
தன்‌ குணங்களா லும்‌ செயல்களாலும்‌ என்னைத்‌ தோற்பித்து 
என்னோடே கலந்தவனை விட கான்‌ உடன்படுவேனோ? என்‌ 
இருர்‌ இப்‌ பாசுரத்தில்‌, 
பிராஅன்‌-ஙிலா, தென்றல்‌, சந்தனம்‌ என்னுமிவை பிறர்க்‌ 
கேயாக இருக்குமா.று போன்று; தன்‌ படிகளை அடையப்‌ 
, பிறர்க்கு! ஆக்கு வைக்குமவன்‌. எல்லாப்‌ பொருள்கள்‌ விஷய 
மாகவும்‌ அடியார்கள்‌ விஷயமாகவும்‌ செய்யும்‌ உபகாரத்தை 
நினைத்துப்‌ ' பிராஅன்‌ ? என்றோர்‌. அதனை விரிக்றொர்‌ மேல்‌ ; 
பெரு நிலம்‌ ீண்டவன்‌ - பிரளயம்‌ கொண்ட பூமியை நீருக்கும்‌ 
சேற்றுக்கும்‌ இரறாயாத வடிவைக்‌ கொண்டு எடுத்தது போன்‌. மு; 
சம்சாரப்‌ பிரளயங்கொண்ட என்னை எடுத்தவன்‌.இத எல்லாப்‌ 
பொருள்கள்‌ விஷயமாகவும்‌ செய்த உபகாரம்‌. பின்னும்‌ 
விராய்‌ மலர்த்‌ துழாய்‌ வேய்ந்த முடியன்‌ - ரெருங்கத்‌ தொடை 
யுண்டு வாசனை மிக்குள்ள தாய்‌, செவ்வி பெற்று இருந்துள்ள 
திருத்துழாய்‌ மாலையாலே சூழப்பட்ட திருமுடியையுடையவன்‌. 
விரை -வாசனை. விராய்‌ என்றது - நீட்டும்‌ வழி நீட்டல்‌ விகா 
ரம்‌, இனி, மலர்‌ விராய்‌ என்பதற்கு, மலர்கள்‌ கலந்த என்று 
பொருள்‌ கூறலுமாம்‌. இதனால்‌, ஒப்பனை அழகோடே பிரள 
யத்தில்‌ மூழ்னொன்‌ என்பதனைத்‌ தெரிவித்தபடி. 
மராமரம்‌ எய்த மாயவன்‌ - மஹாராஜர்‌, வாலி மிடுக்கை 
யும்‌ பெருமாள்‌ மென்மையையும்‌ நினைத்து, “நீர்‌ வாலியைக்‌ 
கொல்லமாட்டீர்‌ ? என்ன, நான்‌ வல்லேன்‌ ? என்று மழுவேம்‌ 
இக்‌ கொடுத்துக்‌ காரியஞ்செய்யும்‌ அன்புடையவன்‌. இத அடி. 


11 “பின்னையும்‌ நீரல்லீரோ? என்றது - 4 வளவேழுலகு ?? என்னும்‌ 
திருப்பதிகத்தை அருளிச்செய்த ஆழ்வீர்‌ அல்லீரோ ? என்றபடி. 


996 தருவாய்மொ!தநி முதற்‌ பத்து 


யார்‌ விஷயமாகச்‌ செய்த உபகாரம்‌. என்னுள்‌ இரான்‌ எனில்‌ - 
இப்படி. அடியாரை ஏற்றுக்கொண்டு அவர்கள்‌ பேற்றுக்குத்‌ 
தான்‌ தொழில்‌ செய்யுமவன்‌ என்னுள்‌ இரேன்‌ எனில்‌. (எனில்‌! 
என்கையாலே, விடுதற்குக்காரணம்‌ இல்லை என்‌ றபடி. பின்னை 
யான்‌ ஒட்டுவேனோ - “எவ்வகையிலும்‌ இரேன்‌ ? என்னுமாூல்‌, 
பின்னை, கான்‌ அவன்‌ போக்கை இசைவேனே? நன்று; 
இறைவன்‌ தனக்குத்தானே உரியவன்‌ஆதலின்‌, போகானே? 
எனின்‌, * என்னுடைய கர்ம பாரதந்திரியம்‌ போலே, அவ 
அடைய ஆஸ்ரிதபாரதந்திரியத்துக்கும்‌ ஏதேனும்‌ “கண்‌ 
ணழிவு உண்டோ? ஆதலால்‌, என்னுடைய இசைவு இன்‌" 
க்கே இருக்க, அவனாலே போகப்போமோ? என்பதாம்‌, 
இனி, ஒட்டுவேனே என்பதற்கு, (கான்‌ தொங்குவேனே ? 
என்று திருக்குருகைப்பிரான்பின்னான்‌ பணிப்பர்‌. தொல்‌ 
குகை தரித்தல்‌, (6) 
78 
யான்‌ஓட்டி என்னுள்‌ இருத்‌ தவன்‌ என்றிலன்‌ 
கான்‌ஓட்டி வந்து என்‌ தனிநெஞ்சை வஞ்சித்து 
ஊன்ஒட்டி. நின்று என்‌ உயிரிற்‌ கலந்து இயல்‌ 
வான்‌ஓட்டு மோஇனி என்னை நெகிழ்க்கவே. 
பெஃரை $-யான்‌ உடன்பட்டு, இறைவனை என்‌ மனத்தில்‌ 
இருக்கச்‌ செய்வேன்‌ என்ற செய்தேன்‌ அல்லேன்‌ ; அவ்வாறு இருக்க, 
கானே குளுறவு செய்தஅவந்து எனது ஒப்பற்ற மனத்தையும்‌ தனது 
குணங்களாலும்‌ செயல்களாலும்‌ வசீகரித்து, பின்‌ என்‌ சரீரத்தில்‌ 
பொருந்தி கின்று, கான்‌ விலக்கா இருந்தமையைப்‌ பார்த்த அளவில்‌ 
என்‌ உயிரிலே கலக்கு இருத்தலையுடையவன்‌ ஆனான்‌ ; அவ்‌ இறைவன்‌ 
இப்பொழுது கான்‌ விலகிப்பேர்வேன்‌ என்றால்‌ உடன்படுவானோ ? 
விஃ-குவந்து வஞ்சித்து நின்று கலந்து இயல்வான்‌ என 
மூடிக்க, இயல்வான்‌ - பெயர்‌, கெ௫ழ்க்க ஓட்டுமோ எனச்‌ கூட்டுக, 
ஈடு :--ஏழாம்பாட்டு, “முக்‌ குணத்தின்‌ வசப்பட்டவரரய்ப்‌ 
போரந்திர்‌, ஒரு அல்‌ அவனை விடேன்‌ என்கிறீர்‌, உம்‌ 


2 கான்‌ கர்மங்கட்குக்‌ எட்டுப்பட்டு இருத்தலைப்‌ போன்று, இறைவன்‌ 
அடியார்சட்குச்‌ கட்டுப்பட்டவன்‌ ஆதலின்‌, அடியவனாயெ என்னுடைய அது 
மதி இன்றி என்னைவிட்டு நீங்கான்‌ என்றபடி. 


2. சண்ணழிவு - குறைவு. 


8, £ஒட்டுமோ இனி என்னை செஒழ்ச்கவே ?? என்ற ne ரோக்‌ 


வி விடையாக அவதாமிகை அறாவிச்செய்ரொர்‌, 


ஏழாந்‌ திருவாய்மொழி--பா. 1 207 


முடைய வார்த்தையை நஈம்பப்போமேோ 2 என்ன, கான்‌ 
அவனை விட்டாலும்‌, அவன்தான்‌ என்னை விடான்‌ என்‌ 
கிறார்‌. 
யான்‌ ஒட்டி என்னுள்‌ இருத்துவம்‌ என்றிலன்‌ - கான்‌ 
இசைந்து “என்னுடைய மனத்தில்‌ இருத்துவேன்‌ என்றி 
லேன்‌. இசைவு என்னால்‌ வந்ததாகில்‌ அன்றோ விடுகையும்‌ 
என்னால்‌ வந்ததாவது என்றபடி. தான்‌ ஒட்டி வந்து.- * இக்‌ 
கடலை முடித்தல்‌, அல்லது இதனைச்‌ கடத்தல்‌ செய்யுமதற்கு 
மேற்பட இல்லை என்றது போன்ற, சூளுறவு செய்து வந்து 
புகுந்தான்‌.  ஆழ்வீர்‌ ! உம்முடைய பக்கல்‌ இருப்போம்‌ என்‌ 
ரூல்‌, * ஒட்டேன்‌ ' என்பரே ; ஆகில்‌ இங்கே இருக்கக்‌ கட 
வோம்‌? என்று சூளுறவு செய்து வந்து புகுந்தான்‌ ஆதலின்‌ 
தாண்‌ ஓட்டி? என்கிறொர்‌. என்‌ தனி நெஞ்சை - இறைவனாலும்‌ 
திருத்த ஒண்ணாதபடி தனக்குத்தானே உரியதாய்‌, பிறர்க்கு 
உரியது அல்லாததாய்‌ இருக்த நெஞ்சை. வஞ்சித்து - தன்‌ 
னுடைய சீலம்‌ முதலிய குணங்களாலும்‌ வடிவழகாரலும்‌ 
தனக்கு உரியதாம்மடி செய்து. பின்னைச்‌ செய்தது என்‌? 
என்னில்‌, ஊன்‌ ஒட்டி கின்று என்‌ உயிரிற்‌ கலந்து - இதற்கு 
'சரிரத்தைப்‌ பற்றி நிற்கிற என்‌ உயிரிலே கலத்து என்னறொர்‌ 
என்பாரும்‌ உளர்‌; அவ்வாறு அன்றி, “காதலி மாட்டு அழுக்கு 
உகப்பாரைப்போலே என்னுடைய சரீ ரத்தைப்‌ பற்றி நின்‌.று, 
பின்னர்‌ என்‌ பக்கல்‌ விலக்கரமை பெற்றவாறே “ என்‌ ஆத்மா 
வோடே வந்து கலந்து? என்று நஞ்சீயர்‌ அருளிச்செய்வர்‌. 
"* இயல்வான்‌ -இப்‌ படியைத்‌ தன்மையாக உடையவன்‌. 
அன்றி, இயல்வான்‌ என்பதற்கு, இப்படி எதிர்சூழல்புக்கு 
முயன்றவன்‌ என்று பொருள்‌ கூறலுமாம்‌. ஒட்டுமோ இனி 
என்னை நெடுழ்க்கவே - இப்படிக்‌ காரணம்‌ இல்லாமல்‌ என்னை 
அங்கேறித்தவன்‌, “நான்‌? தன்‌ பக்கல்‌ நின்று நெகிழ்ந்து 
போவேன்‌ என்றால்‌ அவன்‌ இசைவானோ? இனி, எனக்கு 
ஞானம்‌ பி.றத்தற்கு முயன்‌றவன்‌, பிறந்த ஞானம்‌ பயன்‌ 
பெறும்‌ அளவாகக்‌ கொண்டு, கான்‌ அகன்று போவேன்‌ 
என்றால்‌ உடன்படுவானோ? என்று கோடலுமாம்‌. (7) 


1. ஸ்ரீராமா. யுத்‌. 21: 8. 

2. ““இயல்வான்‌?? என்பதற்கும்‌, **ஓட்டுமோ இணி என்னை கெலுழ்ச்‌ 
கவே?? என்பதற்கும்‌ அருளிச்செய்த இருவகைப்‌ பொருள்களையும்‌ மிரலே 
யொருத்‌திக்கொள்க, 


99 


298 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


74 

என்னை நெடிழ்க்லெம்‌ என்‌.னுடைநல்‌ நெஞ்சம்‌ 

தன்னை அகல்விக்கத்‌ தர.னுங்கல்‌ லான்‌ இனிப்‌ 

பின்னை நெடும்பணைத்‌ தோள்மூழ்‌ பீடுடை 

முன்னை அமரர்‌ முழுமுத லானே. 

பொ - ரை என்னைப்‌ பிரித்தாலும்‌ என்னுடைய குற்றம்‌ அற்ற 
மன த்தினைப்‌ பிரிப்பதற்குத்‌ தானும்‌ ஆற்றலுடையவன்‌ அல்லன்‌ ; 
என்னை?எனின்‌,ஈப்பின்னைப்‌ பிராட்டியாருடைய நீண்ட முங்கில்போன்‌ த 
கோள்களை மஇழ்கின்த பெருமை பொருந்திய, முதன்மை பெற்ற நித 
,தியசூரிகளாடைய எல்லாச்‌ செயல்களுக்கும்‌ காரணமாக இருக்கன்‌ ற 
இறைவன்‌ ஆதலால்‌ என்க. 
வி- கு :_—' நெட்க்கிலும்‌? என்ற உம்மை, இன்மை குறித்த 
நின்றது, * இல்‌" என்பத முதனிலை, இற்றல்‌ - ஆற்றல்‌ கொள்ளுதல்‌. 
4 இற்பன்‌ கில்லேன்‌”? (8. 2: 6.) என்பர்‌ மேலும்‌. மகிழ்‌ பீடு - வினைக்‌ 
கொகை. பீடுடை முதலான்‌ எனக்‌ கூட்டுக, 

ஈடு:--எட்டாம்‌ பாட்டு. * “கான்‌ விடேன்‌, அவன்‌ விடான்‌ 
என்பன போன்று கூறுதல்‌ எற்றிற்கு? இணி, அவன்தான்‌ 
* பிரிப்பன்‌ ? என்னிலும்‌ அவனுடைய நற்குணங்களிலே அகப்‌- 
பட்ட என்‌ மெஞ்சை அவனாலும்‌ பிரிக்கப்‌ போகாது என்‌ 
கரூர்‌. 

என்னை தெடஇழ்க்கலும்‌ - மயர்வுஅற மதிகலம்‌ அருளப்‌ 
பெற்ற என்னை அகற்ற அரிது ; இவ்‌ அரிய செயலைச்‌ செய்யி 
௮ம்‌. என்னுடை நல்கெஞ்சம்‌ தன்னை அகல்விக்க-” * நெஞ்சே. 
இயற்றுவாய்‌ எம்மொடு நீ கூடி.?? என்னும்‌, “ * தொழுது எழு 
என்‌ மனனே ” என்றும்‌ சொல்லலாம்படி அவன்பக்கலிலே 
உட்புகுக்க கெஞ்சந்தன்னை அகல்விக்க. தானும்‌ இல்லான்‌ - 
சர்வ சக்தி என்னா, எல்லாம்‌ செய்யப்போமோ? ஏன்‌ ? செய்து 
போர்திலனேோ ? பல்கெடும்‌ காலம்‌ என்ன, இனி-அவனும்‌ இனி 
மேல்‌ உள்ள காலம்‌ மாட்டான்‌. £ இணி? என்றெ *உரப்பு 
எதனைப்‌ பற்ற? என்னில்‌, அதற்குக்‌ காரணம்‌ அருளிச்செய்‌ 
இருர்‌ மேல்‌: பின்னை கெடும்‌ பணைத்தோள்‌ மகிழ்‌ பீடுடை முத 
லான்‌ - நப்பின்னைப்‌ பிராட்டியுடைய, நெடி.தாய்ச்‌ சுற்றுடைத்‌ 


ஈ 1, ££ என்னுடை ஈல்‌ செஞ்சம்‌, தன்னை யகல்விச்கத்‌ தானுவ்‌ இல்லான்‌”? 
என்றதனை சோக்‌ அவதாரிகை அருவிச்செய்ருர்‌. 
9. பெரிய இருவர்‌. 1. 
3. திருவாய்‌. 1. 1: 1. 


4 உசப்பு-உறுதி, 


ஏழாத்‌ இருவாய்மொழி--பா, 8, 9 909 


காய்ப்‌ பசுமையையுடைத்தாயுள்ள மூங்கில்‌ போன்று, இருக்‌ 
கின்ற தோளோடே அணேகையால்‌ வந்த பெருமையையுடைய 
வன்‌, முன்னை அமரர்‌ முழு முதலான்‌ - ! * ஞானவான்களும்‌ 
முன்னர்த்‌ தோன்றியவர்களும்‌ ஆதிமுதற்கொண்டே முதிய 
ராய்‌ இருந்தும்‌ புதியராய்த்‌ தோன்‌ றுநறெவர்களுமான நித்திய 
சூரிகள்‌ எங்கு உள்ளார்களோ, அந்தப்‌ பரமபதத்தில்‌” என்கிற 
படியே, பழையராய்‌ இருந்துள்ள நித்தியகுரிகளுடைய சொரூ 
பம்‌ ஸ்திதி முதலானவைகள்‌ தன்‌ அதீனமாம்படி இருக்‌ 
இறவன்‌. ஆதலால்‌, தானும்‌ இல்லான்‌ என முடிக்க. எனவே, 
நப்பின்னைப்‌ பிராட்டி புருஷகா ரமாக நித்தியசூரிகள்‌ ஓலக்கம்‌ 
இருக்க அடிமை புக்கு அம்தப்புரபரிகரமான இவ்‌ ஆத்மாவை 
அகற்றப்‌ போகாது என்றபடியாம்‌. இனி, * முதுமை நிறைந்த 
வானரங்களின்‌ கூட்டத்தில்‌ சூளுறவு செய்தான்‌ ” என்றெ 
படியே, நித்தியசூரிகள்‌ முன்னிலையில்‌ சூளுறவு செய்தான்‌ ; 
நப்பின்னப்‌ பிராட்டி புருஷகாரம்‌ அகற்றும்படி எங்ஙனே 2 
என மாம்‌. (8) 
75. 
அமரர்‌ முழுமுதல்‌ ஆகிய ஆசியை 
அமார்க்கு அழுத ஈந்த ஆயர்‌ கொழுந்தை 
அமா அழும்பத்‌ துழாவி என்‌ ஆவி 
அமரத்‌ தழுவிற்று இனி_அக லும்மோ. A 
பெர - ரை 5-நித்தியசூரிகளுடைய செயல்களுக்கு எல்லாம்‌ 
காரணனாக இருக்கின்ற தலைவனை, தேவர்கட்கு அவர்கள்‌ விரும்பிய 
, அமுதத்தைக்‌ கொடுத்த ஆயர்கட்குத்‌ தலைவனை, என்னுடைய உயி 
சான இட்டிச்‌ செறிந்து எங்கும்‌ புக்கு அறதுபவித்து ஒரே பொருள்‌ 
என்ற கூறலாம்படி. கலந்தது; ஆதலால்‌, இனிமேல்‌, விட்டு விலகுமோ? 
என்றொர்‌. 
வி - ரூ:--துழாவி அமரத்‌ தழுவிற்று என முடிக்க, முழு என்ப து- 
முழுஅம்‌ என்ற பொருளில்‌ வந்தது; அதாவது - எல்லாச்செயல்‌ 
களுக்கும்‌ என்றபடி, ££ முழுது என்‌ களவி எஞ்சாப்‌ பொருட்டே ?' 
என்பது தொல்காப்பியம்‌, அகலும்மோ: ஓகாரம்‌ எதிர்மறை, 
ஈடு ஒன்பதாம்‌ பாட்டு. ”% தரனும்‌ இல்லான்‌ ” என்று 
கூறுதல்தான்‌ எற்றிற்கு ? ஒரேபொருள்‌ என்னலாம்படியான 
இவ்‌ உயிரை பிரிக்கும்படி எங்ஙனே ? என்றொர்‌. ம்‌ 
1. யஜுர்வேதம்‌. 
2. ஹீசாயா ௬ம்‌, 5, 11: 99, 
9. “1அமரத்‌ தழுவிற்று இனி அகலுமோ!? என்றதனை சோக்‌ அவதர 
ரிசை அருளிச்செய்றொர்‌, . 


800 திருவாய்மொழி மு தற்‌ பத்து 


அமரர்‌ முழு முதல்‌ ஆயெ - நி.த்தியசூரிகளுடைய சொரூபம்‌ 
ஸ்திதி முதலானவைகள்‌ தன்‌ அதீனமாம்படி இருக்கறவனை. 
ஆதியை -* தன்பக்கலுள்ள பாவபந்தம்‌ ஆத்மாவை விட்டுப்‌ 
பிரிக்க முடியாதது என்பதனை அறியாமல்‌ இருக்றெவர்கட்கும்‌ 
தன்னை வழிபடுகைக்கு உறுப்பாகக்‌ கரணங்களையும்‌ உடல்களை 
யும்‌ கொடுக்குமவனை.£ஆதியை'என்ப அ முதல்‌ லீலா விபூதியைப்‌ 
பற்றியது, அமரர்க்கு அமுது ஈந்த - அவன்‌ கொடுத்த கரணங்‌ 
களைக்‌ கொண்டு, “எங்களுக்கு நீ வேண்டா, உப்புச்சாறு 
அமையும்‌? என்பார்க்குக்‌ கடலைக்‌ கடைந்து அமிருத சத்தைக்‌ 
கொடுக்குமவனை. ஆயர்கொழுந்தை-£அவ்‌அமிருதம்‌ வேண்டா, 
நீ அமையும்‌” என்பவர்கட்காக வந்து அவதரித்துத்‌ தன்னைக்‌ 
கொடுக்குமவனை. என்‌ ஆவி அமர அழும்பத்‌ துழாவி அமரத்‌ 
தழுவிற்று - இப்படி * இரண்டு உலகங்களையுமுடையவனாய்‌ 
இருக்றெவனைக்‌ இட்டிச்‌ செறிந்து எங்கும்‌ புக்கு ௮நுபவித்த, 
என்னுடைய உயிரானது ஒரே பொருள்‌ என்னலாம்படி கலந்‌ 
தது. இனி அ௮கலுமோ - இரண்டு பொருளாகில்‌ அன்றோ 
பிரித்தல்‌ இயலும்‌ ? ஆயின்‌; சொரூபத்தால்‌ ஜக்யெம்‌ சொல்லு 
கறாரோ? என்னில்‌, பிரகாரமும்‌ பிரகாரியும்‌ ஒரே பொருள்‌ 
என்னும்‌ புத்தி பிறந்தால்‌ பிரிக்கப்போமோ? என்றார்‌ ; . 
ஆயின்‌; சாதி குணங்களை அன்றோ பிரித்தல்‌ இயலாது ; உயிர்‌ 
உடல்கள்‌ ஆகிற இரு பொருள்களைப்‌ பிரித்தல்‌ இயலாது 
என்றல்‌ பொருந்துமோ? எனின்‌, சாதி குணங்களைப்‌ போன்று 
பொருளுக்கும்‌ நித்ய தத்‌ ஆஸ்ரயத்வம்‌ உண்டாலில்‌ பிரிக்கப்‌ 


போமோ? என்றபடி. (9) 
1. “அமரர்க்கு முழுமுதல்‌? என்றவர்‌, லீலாவிபூ திக்கு . (ஆதியை?? என்‌ 


னச்‌ காரணம்‌ யாது ? எனின்‌, £ தன்பக்கலுள்ள பாவபந்தம்‌ ? என்று தொடங்கி 
அதற்கு? விடை அருளிச்செய்றொர்‌. அதாவது - இவ்‌ உலூல்‌ உள்ளார்க்கும்‌ 
நித்தியகுரிகளைப்‌ போன்று சம்பச்தம்‌ உண்டாயிருக்கவும்‌ இவர்கட்கு இச்சை 
இல்லாமையாலே, யோக்கயதையைப்‌ பண்ணிச்‌ கொடுக்குமளவே செய்றொன்‌ 
ஆதலின்‌ ( ஆதியை ?? என்றார்‌ என்றபடி, * தன்‌ ? என்றது; ஈய்்வரனை. 

2. இத்‌,திறாப்பாசுரத்தில்‌ 4: அமரர்‌ முழுமுதல்‌ ?? என்றதனால்‌ £ நித்திய 
விபூதியையும்‌,; “£ ஆதியை ?? என்றது முதலியவற்றால்‌ லீலாவிபூதியையும்‌ 
கூறினார்‌ ஆதலின்‌, ஈண்டு £ இரண்டு உலகங்களையும்‌ ? என்றொர்‌. 

அ “நித்திய தத்‌.தஸ்‌.ரயதீவம்‌ உண்டால்‌ ? என்றது - கித்திய தத்ஆஸ்ர்‌ 
யத்வ புத்தி பிறக்தால்‌ என்றபடி. நித்ய தத்‌ ஆங்ரயத்வம்‌ - எப்பொழுதும்‌ 
ஒரு பொருளை மற்றொரு பொருள்‌ சேர்ச்தே இருத்தல்‌. ஈண்டு, விளக்கு, விளக்‌ 
இன்‌ ஒலி என்னும்‌ இரண்டும்‌, இ£ண்டு பொருள்களாக இருப்பினும்‌, ஒன்றனை 
விட்டு ஒன்றைப்‌ பிரிச்ச முடியாமல்‌ இருப்பதனை நினைவு கூர்ச, 


்‌] fe , ட்ட 
ஏழாந்‌ திருவாய்மொழி--பா. 10 801 
70. 
அகலில்‌ அகலும்‌ அணுகில்‌ அணுகும்‌ 
புகலும்‌ அரியன்‌ பொரு அல்லன்‌ எம்மான்‌ 
நிகரில்‌ அவன்புகழ்‌ பாடி இளைப்பிலம்‌ 
பகலும்‌ இரவும்‌ படிந்து குடைந்தே. 
பெ - ரை உயிர்கள்‌ அகன்று போக நினைப்பின்‌ தானும்‌ 
அகன்றே நிற்பன்‌ ; தன்னைச்‌ சாரின்‌ தானும்‌ சார்ந்தே நிற்பன்‌; பகை 
வர்கள்‌ இட்டுதற்கும்‌ அரியன்‌ ; $ அடியார்கள்‌ தன்னைச்‌ சரர்னெற 
காலத்து ஒருவித தடையும்‌ இல்லாதவன்‌; இத்‌ தன்மைகளால்‌ எனக்‌ 
குத்‌ தலைவனாய்‌ ஒப்பு இல்லாதவனாப்‌ இருக்கன்ற இறைவனுடைய 
புகழ்களில்‌, பகலும்‌ இரவும்‌ படிர்து குடைக்து அவற்றைப்‌ பாடிக்‌ 
கொண்டு பிரிவு இன்றியே இருப்போம்‌. 
வி -கு3புகல்‌ - விருப்பம்‌; அது, இங்கு விருப்பத்தாலாகும்‌ 
கிட்டுதலுக்கு ஆயிற்று, இளைப்பு - தளர்ச்சி ; ௮௮, இங்குச்‌ தளர்ச்சி 
யால்‌ உண்டாகும்‌ பிரிவிற்கு ஆயிற்று. படிதல்‌ - இட்டுதல்‌, படிந்து 
குடைந்து பாடி இளைப்பிலம்‌ எனக்‌ கூட்டுக, இளைப்பிலம்‌ - தனித்‌ 
தன்மைப்‌ பன்மை. இறைவனுடைய புகழினை £ நிகமில்‌ புகழ்‌ என்‌ 
கிறார்‌; “ தாவா விழுப்புகழ்‌ மாயோன்‌ ?? என்றார்‌ ஆசிரியர்‌ தொல்‌ 
காப்பியனார்‌; “£ பொருள்‌ சேம்புகழ்‌ ?” என்றார்‌ திருவள்ளுவனார்‌. 
ஈடு பத்தாம்‌ பாட்டு, * என்னோடு கலந்த எம்பெருமா 
அடைய நற்குணங்களைக்‌ காலம்‌'என்னும்‌ ஒரு பொருள்‌ உள்ள 
வரையிலும்‌ அநுபவித்தாலும்‌ மனம்‌ கிறைவு பெற்றவன்‌ 
ஆவின்‌ நிலேன்‌ என்‌ ஒிருர்‌. 
அகலில்‌ அகலும்‌-““விபீஷணனே ஆயினும்‌, அன்றி, இரா 
வணன்‌ தானே ஆயினும்‌ இவனை அழைத்துக்கொண்டு வா?? 
என்றெ ஆசை உள்ளே க்கவும்‌ கண்ண நீரோடே கைவாங்‌ 
கும்‌. அதாவது -  (( நரன்‌ இரண்டு துண்டுகளாக வெட்டுப்படக்‌ 
கடவேன்‌, அப்பொழுதும்‌ வணங்கமாட்டேன்‌ ”' என்னும்‌ 
உறுதியோடே நிற்கில்‌ முடி ததுவிடுவான்‌ என்பதாம்‌. அணுகல்‌ 
அணுகும்‌ - தன்பக்கலில்‌ எதிர்முகம்‌ ஆனால்‌, * இராக்கதர்க 
ளுடைய பலாபலத்தை உள்ளவாறு எனக்குச்‌ சொல்லுவாய்‌? 
என்பான்‌. அதாவது - இளையபெருமாள்‌ நிற்க, நரல்‌ அடி வர 
நின்‌. றவனான வக்‌ அன்னே ்‌ இராச: காரியம்‌ உ 
சோக்‌ ௮வதாறிகை ௮ருளிச்செய்ஒருர்‌. 
2. ஸ்ரீராமா. யுத்‌. 18: 84, 
டொ ஸ்ரீராமா, யுத்‌, 36: 11. 
4, ்ீராமா யுத்‌ 109: 6. 


802 இருவாய்மொழி-- முதற்‌ பத்து 


படி. சொல்லீர்‌? என்றான்‌; என்றது, விபீஷணனை அரக்கர்‌ 
குலத்தானாக நினைத்தல்‌ இன்றி இக்ஷுவாகு குலத்தவனாகவே 
நினைத்து, * அரக்கர்களுகடய பலாபலம்‌ சொல்லீர்‌ ” என்றான்‌ 
என்றபடி. இத்‌ திருவாய்மொழியில்‌ முதல்‌ பாசுரம்‌ * அகலில்‌ 
அகலும்‌ ' என்றெ இடம்‌ சொல்லிற்று ; இரண்டாம்‌ பாசுரம்‌ 
* அணுூல்‌ அணுகும்‌ ' என்றெ இடம்‌ சொல்லிற்று. புகலும்‌ 
அரியன்‌ - உகவாதார்க்குக்‌ கட்ட அரியனாய்‌ இருப்பன்‌. அருச்‌ 
சுனனும்‌ துரியோகனனும்‌ கூடவரச்செய்தே, அருச்சுன 
அக்குத்‌ தன்னைக்‌ கொடுத்து, துரியோதன க்குப்‌ பங்கள த்‌ 
தைக்‌ கொடுத்துவிட்டான்‌ அன்றே. 
பொரு அல்லன்‌ - அடியார்கள்‌ தன்னைக்‌ இட்டுமிடத்தில்‌ 
தடையுடையன்‌ அல்லன்‌. பொரு என்ற ஒப்பாய்‌, ஒப்பாவது - 
நேர்கிற்குமகாய்‌, ௮த்கால்‌ தடையைச்‌ சொல்லிற்றாய்‌, தடையை 
யுடையன்‌ அல்லன்‌ என்றபடி, ! “ இருஷ்ணனும்‌ அருச்சுன 
னும்‌ இிரெளபதியும்‌ அழகுள்ள சத்தியபாமையும்‌ எந்த இடத்‌ 
தில்‌ இருக்கிறார்களோ அந்த இடத்தில்‌ ” புத்திரர்களும்‌ புக 
ஒண்ணாத சமயத்திலே அன்றே சஞ்சயனை அழைத்துக்‌ காட்‌ 
அளித்தது. அம்மான்‌-இற்தத்‌ தன்மைகளைக்‌ காட்டி என்னைத்‌ 
தனக்கே உரிமை ஆக்னெவன்‌. நிகர்‌இல்‌ அவன்‌ புகழ்‌ பாடி 
இளைப்பிலம்‌ - அவனுடைய ஒப்பு இல்லாத நற்குணங்களைப்‌ 
பாடி, ஒருபோதும்‌ பிரிந்து தரித்து இரேன்‌. ஆயின்‌, எப்‌ 
பொழுதும்‌ இப்படி இருப்பீரோ ? என்ன, பகலும்‌ இரவும்‌ - 
எல்லாக்காலமும்‌. ஆயின்‌; விஷயத்தைக்‌ குறைய அதுப 
வித்தோ? எனின்‌, படிந்து குடைம்‌ த-எங்கும்‌ ட்டி விஷயத்தை 
“அஅபவியாறிற்கச்செய்தே விட மாட்டுகிறிலேன்‌. (10) 
(6 
குடைந்து வண்டு உண்ணும்‌ தழாய்முடி யானை 
அடைந்த தென்குரு கூர்ச்சட கோபன்‌ 
மிடைந்த சொல்தொடை ஆயிரத்து இப்பத்து 
உடைந்து நோய்களை ஓடுவிக்‌ கும்மே. 
பெ - ரை வண்டுகள்‌ உள்ளே சென்று தேனை உண்ணும்‌ 
படியான திருத்துழாய்மாலையைத்‌ தரித்த திருமுடியையுடையவனைப்‌ 
பத்றுக்கோடாக அடைந்த அழயெ திருக்குருகூரில்‌ அவதரித்த ஸ்ரீசட 
கோபர்‌, செதிந்த சொற்களால்‌ தொடுத்த ஆயிரம்‌ பாசுரங்களுள்‌ இப்‌ 
பத்துத்‌ இருப்பாசுரங்களும்‌ நோய்களைத்‌ தன்‌ நிலைகெட்டு ஓடும்படி, 
செய்யும்‌. 
1. பாரதம்‌ உத்தியோசபர்‌, 49, 


5 


- 


ஏழாந்‌ திருவாய்மொ£தி- பா. 11 808 


வி ௨௫ வண்டு குடைந்து உண்ணும்‌ அழாய்‌ எனக்‌ கூட்டுக. 
உடைந்து என்னும்‌ எச்சத்தை ஓடுவிக்கும்‌ என்பதன்‌ முதனிலைத்‌ 
தொழிலோடு முடிக்க, இப்‌ பத்து ஓஒடுவிக்கும்‌ என்க. 


ஈடு: முடிவில்‌, இத்‌ தருவாய்மொழிதானே இதனைக்‌ கற்ற 
வர்களுடைய பலத்திற்குத்‌ தடையாக உள்ளவற்றை வேரோடு 
அழித்துவிடும்‌ என்‌ றார்‌. 


, குடைச்து வண்டு உண்ணும்‌ துழாய்‌ முடியானை - தேனைக்‌ 
குடிப்பதற்கு இழிம்‌ த வண்டுகளான வை பெருங்கடலிலே இழிச்‌ 
தாரைப்போன்ற உள்ளே உள்ளே இடங்கொண்டு குடித்தலை 
அன்றி; மதுவற்றிக்‌ கைவாங்கஒண்ணாதபடி. இருக்றெ இருத்‌ 
துழாய்‌ மாலையாலே அலங்கரிக்கப்பட்ட திருமுடியையுடைய 
வனை. அடைந்த தென்குருகூர்ச்‌ சடகோபன்‌ - ௮ம்‌ மதுவிலே 
படிந்த வண்டுகள்‌ விடமாட்டாதவாறு போன்று; பகவத்விஷ 
யத்தை விடமாட்டா ஆழ்வார்‌ ஆயிற்று அருளிச்செய்தார்‌. 
மிடைந்த சொல்‌ தொடை ஆயிரத்து இப்‌ பத்து உடைந்து கோய்‌ 
களை ஓடுவிக்கும்‌-பகவத்‌ அநுபவத்தால்‌ உண்டான அன்பினால்‌ 
பிறற்தவையாக இருப்பினும்‌,சொற்கள்‌ தாம்‌'காம்‌ இங்குத்தைக்‌ 
குக்‌ கிஞ்சித்கரித்தோம்‌ ஆகவேண்டும்‌” என்‌ று,'என்னைக்கொள்‌, 
என்னக்கொள்‌ ? என்று மேல்விழுக்தன ஆதலின்‌ * மிடைந்த 
சொல்‌? என்கிறார்‌. ஆயிரத்திலும்‌ வைத்துக்கொண்டு இப்‌ பத்‌ 
தையும்‌ க.ற்கவல்லவர்களுக்கு,செல்வமும்‌ கைவல்யமும்‌உறுதிப்‌ 
பொருள்‌ என்கைக்கு அடியான ' பாபங்கள்‌ ஓடிப்போம்‌. 
இவனை விட்டுப்‌ போகும்‌ போதும்‌ திரளப்‌ போகப்‌ பெருமல்‌, 
6 வள்ளலே உன்தமர்க்கு என்றும்‌ ஈமன்‌ தமர்‌, கள்ளர்‌ 
போல்‌ ” என்கிறபடியே, சிதறுண்டு தனித்தனியே ஓடச்செய்‌ 
யும்‌ என்பார்‌ * உடைந்து ஓடுவிக்கும்‌ ? என்றோர்‌. இனி, இப்‌ 
பாவங்கள்‌ வேறு இடத்திற்‌ சென்று சேரினும்‌ (அதாவது . 
அசல்‌ பிளந்து ஏறிடினும்‌ என்றபடி) தத்தம்‌ பயன்களைக்‌ 
கொடுப்பதற்குத்‌ தகுதியுடையன அல்லாதனவாகச்‌ கெடும்‌ 
என்பார்‌ * உடைந்து ஓடுவிக்கும்‌ ' என்றொர்‌ என ஓமாம்‌. 


முதற்பாட்டில்‌, கேவலரை நிந்தித்தார்‌; இரண்டாம்‌ 
பாட்டில்‌, வேறு பயனைக்‌ கருதாத அடியார்களிடத்தில்‌ அவன்‌ 


1. “பாவங்களை ஓடுவிக்கும்‌ ? என்னவேண்டியவர்‌, காரண காரிய உபசா 
சத்தாலே ₹ நோய்களை யோடுவிக்கும்‌ ? என்றொர்‌. 


8 பெரிய இருமொழி. 8, 10; 7, 


804 திருவாய்மொழி--முதற்‌ பத்து 


இருக்கும்படியை அருளிச்செய்தார்‌ ; மூன்றாம்‌ பாட்டில்‌, இவ்‌ 
இரண்டு கோடியிலும்‌ நீவிர்‌ யாவிர்‌? என்ன; ' உன்னை ௮௮ 
பவியாநிற்க விரோதி கழிக்தவன்‌ நான்‌ ? என்றார்‌; நான்காம்‌ 
பாட்டில்‌, (என்னை இவ்வளவாகப்‌ புகுர நிறுததினவனை என்ன 
காரணத்தால்‌ விடுவேன்‌” என்றார்‌; ஜந்தாம்‌ பாட்டில்‌, 
திருவாய்ப்பாடியில்‌ பெண்கள்‌ இருஷ்ணனை விடும்‌ அன்ற 
அன்றோ ? நான்‌ அவனை விடுவேன்‌ என்றார்‌ ; ஆரும்பாட்டில்‌, 
அவன்‌ தான்‌ விடிலோ ? என்ன; அவன்‌ போக்கை இசை 
யேன்‌ என்றார்‌ ; ஏழாம்‌ பாட்டில்‌, நீர்‌ தாம்‌ விடிலோ ? என்ன, 
அவன்‌ என்னைப்‌ போக ஒட்டான்‌ என்றார்‌ ; எட்டாம்‌ பாட்டில்‌, 
இம்‌ சாள்வரை போகவிட்டிலனோ? என்ன, :நப்பின்னைப்‌ 
பிராட்டி புருஷகாரமாகப்‌ பற்றின என்னை இனி அவனாலும்‌ 
விடப்போகாத” என்றார்‌; ஒன்பதாம்‌ பாட்டில்‌, இவ்‌ வார்த்‌ 
தைகள்‌ தாம்‌ எற்றிற்கு? * ஒரு நீராகக்‌ கலந்ததை ஒருவராலும்‌ 
பிரிக்க ஒண்ணாது என்றார்‌ ; பத்தாம்‌ பாட்டில்‌, அவனுடைய 
கற்குணங்களை எல்லாக்‌ காலத்தும்‌ அஅபவித்து வருத்த 
முடையேன்‌ அல்லேன்‌ என்றார்‌; முடிவில்‌, இத்‌ திருவாய்மொழி 
யைக்‌ கற்றார்க்குப்‌ பலம்‌ சொல்லித்‌ தலைக்‌ காட்டினார்‌. (11) 


திருவாய்மொழி நாற்றந்தரதி 
பிறவியற்று நீள்விசும்பில்‌ பேரின்பம்‌ உய்க்கும்‌ 
திறம்‌ அளிக்கும்‌ லத்‌ திருமால்‌ - அறஇனியன்‌ 
பற்று மவர்க்கு என்று பகர்மாறன்‌ பாதமே 
உற்றதுணை என்றுஉளமே ஓடு, (7) 


ஆழ்வார்‌ எம்பெருமானார்‌ சீயர்‌ திருவடிகளே அரண்‌. 


எட்டாந்‌ திருவாய்மொழி - “ஓடும்‌ புள்‌ ” 
முன்னுரை 


மேல்‌ திருவாய்மொழியில்‌ இறைவன்‌ எல்லைஇல்லாத இனி 
யன்‌ என்றார்‌; ' அவனுடைய ஆர்ஜவ குணத்தைச்‌ சொல்லுகிறார்‌ 
இத்‌ திருவாய்மொழியில்‌. ££ பத்துடை அடியவரில்‌?? செளலப்ய 
மும்‌, ன வளவேழ்‌ உலகில்‌ ?? செள?ல்யமும்‌ அருளிச்செய்தார்‌ ; 
இத்‌ திருவாய்மொழியில்‌ ஆர்ஜவ குணத்தை அருளிச்செய்றரொர்‌; 
இவற்றின்‌ வேறுபாடு என்னை? எனின்‌, செனலப்யாமாவதூ, 
ஸ்ரீ வைகுண்டத்தைக்‌ கலவிருக்கையாகவுடையவன்‌, அங்கு 
நின்றும்‌ சம்சாரிசேதனர்‌ கின்ற இடத்தே வந்து அவதரித்து 
எளியனாகை. செனசில்யாமாவதூ, இப்படித்‌ தாழவிட்டால்‌, 
“ சிறியார்‌ அளவிலே நம்மைத்‌ தாழவிட்டோமே!? என்று தன்‌ 
திருவுள்ளத்திலும்‌ இன்றிக்கே இருக்கை, ஆர்ஜவமாவது - 
இப்படிப்‌ பொருந்தினால்‌, கினைவும்‌ சொல்லும்‌ செயலும்‌ ஒரு 
படி.ப்பட்டு இராமல்‌ பலவகைப்பட்ட சே.ககரோடு தான்‌ * பரி 
மாறும்‌ இடத்தில்‌, அவர்கள்‌ போன வழி தனக்கும்‌ வழியாம்படி 
தான்‌ அவர்களுக்குச்‌ செவ்வியனாய்ப்‌ பரிமாறுகை, செனல்‌ 
மம்‌, ஆர்ஜவம்‌ என்னும்‌ இரண்டும்‌ ஒன்று போலக்‌ காணப்‌ 


படினும்‌, வேறு வேறு என்பதே கம்‌ பெரியோர்களுடைய 


ஓ 


திருவுள்ளம்‌. ஸ்ரீ ஆளவந்தார்‌ “குணவான்‌”? என்று செளசீல்ய 
குணத்தை முன்னர்‌ அருளிச்செய்து, பின்னர்‌ “ருஜா$?? 
என்று ஆர்ஜவ குணத்தைப்‌ பிரித்து வேறாக அருளிச்‌ 
செய்தார்‌. 

இத்‌ திருவாய்மொழி * இறைவனுடைய பரத்துவத்தைக்‌ 
கூறுகிறது என்பாரும்‌, பரத்துவத்திற்கு உரிய இலக்கணங்‌ 
களைக்‌ கூறுறெது என்பாரும்‌, மேல்‌ “£ பாடி. இளைப்பிலம்‌ ” 
என்றார்‌, அப்படியே பாடி ௮நுபவிக்கின்றார்‌ என்பாரும்‌ உளர்‌. 


1. இத்‌ தருவாய்மொழியில்‌ வருனெற :₹ ஒடும்புள்‌ ஏறி, ?? “சூடும்‌ 
தண்‌ துழாய்‌, ?? ££ நீர்‌ புரை வண்ணன்‌ ?? என்ற இிருப்பாசுரங்களை சோக்‌ 


£ ஆர்ஜவ குணத்தைச்‌ சொல்லுறொர்‌ இத்‌ இருவாய்மொழியில்‌ ? என்கிறார்‌. 

3. பரிமாறுதல்‌ - கலத்தல்‌, 

3. ஸ்தோத்திர ரத்தினம்‌ 18. 

4. இத்‌ இருவாய்மொழியில்‌ வருகின்ற :: கண்ணாவான்‌ என்றும்‌, மண்‌ 
னோர்‌ விண்ணோர்க்கு A) என்பது முதலான திருப்பாசுரங்களை கோக்ூப்‌ 
6 பரத்துவத்தைச்‌ கூறுறெ.து? என்பர்‌. ££ ஒடும்புள்‌ ஏறி;?? ££ சங்கு சக்௭.ரம்‌, 
அல்கையிற்‌: கொண்டான்‌ ?? என்பன முதலான அர ததை க்‌ கோப்‌ 
“பமத்துவத்‌ ்‌ இற்கு உரிய இலக்கணங்களைக்‌ கூறுகிறது ? என்பர்‌, ££ அம்மான்‌ 
£ர்‌, கற்பன்‌ வைகலே!? என்ற திருப்பாசுரத்தை கோச்டப்‌ ரம ௮௮பவிக்‌ 
இன்றார்‌ ” என்பர்‌, 


89 


806 திருவாய்மொழி முதற்‌ பத்த 


ஆயின்‌, ! இறைவனுடைய ஆர்ஜவ குணத்தைச்‌ சொல்லறெஅ 
என்பதுவே பட்டருடைய திருவுள்ளம்‌. யாங்கனம்‌? எனின்‌; 
பத்தர்‌ முத்தர்‌ நித்தியர்‌ என்னும்‌ மூவகைச்‌ சேதகரோடும்‌ 
இறைவனாயெ தான்‌ பரிமாறும்‌ இடத்தில்‌, அவர்களைத்‌ தன்‌ 
நினைவின்‌ வண்ணம்‌ வருமாறு செய்தல்‌ இன்றி, நீர்‌ ஏறா மேடு 
களிலே விரகாலே நீர்‌ ஏற்றுவாரைப்‌ போன்று, தன்னை அவர்‌ 
களுக்கு ஈடாக அமைத்துப்‌ பரிமாறும்‌ என்னும்‌ அம்‌ முறை 
யிலே அவனுடைய ஆர்ஜவ குணத்தை அருளிச்செய்ரொர்‌. 
78. ்‌ 

ஓடும்‌ புள்ஏ றிச்‌, சூடும்‌ தண்‌ துழாய்‌ 

நீடு நின்று ௮வை, ஆடும்‌ அம்மானே, 

பொ - ரை அம்மான்‌, கருடப்பறவையின்மேல்‌ ஏறி உலாவு 
தல்‌ செய்வான்‌; குளிர்ந்த இருத்தழாய்மாலையினைச்‌ சூடிக்கொள்வான்‌ ; 
அச்‌ செயல்கள்‌ எப்பொழு.தும்‌ நிற்க, அவற்றோடு கலந்து பழகுவான்‌. 

வி - கு 3-—-ஒடும்‌ சூடும்‌ ஆடும்‌ என்பன செய்யும்‌ என்‌ முற்றுக்கள்‌. 
நின்று - நிற்க இது, செயவெனெச்சத்திரிபு, புள்ளும்‌ அழாயும்‌ 
உயர்தினையாக இருப்பினும்‌, சொல்லால்‌ ௮ஃறிணையா தலின்‌ * அவை? 
என அஃறிணைச்‌ சொல்லால்‌ அருளிச்செய்றொர்‌, 

இத்‌ திருப்பதிகம்‌, இருசரடி நான்காய்‌, ஒருபொருள்‌ மேல்‌ 
மூன்று அடுக்காஅ தனித்து வந்த வஞ்சித்‌ துறை. 

ஈடு:-—முதற்‌ பாட்டு, நித்தியவிபூதியில்‌ உள்ளாரோடு 
செவ்வியனாய்ப்‌ பரிமாறும்படி. சொல்லுகிறார்‌ இப்‌ பாசுரத்தில்‌. - 
ஆயின்‌, அங்குள்ள அவர்களுக்குச்‌ செவ்வைக்கேடு இல்லையே ? 
அங்ஙனம்‌ இருக்க, அங்கு ஆர்ஜவகுணம்‌ எற்றிற்கு? என்னில்‌, 
அவர்கள்‌ * பலராய்‌ இருத்தலானும்‌, அவர்கட்கும்‌ ௬௫ பேதம்‌ 
உண்டு ஆதலானும்‌, அவர்கள்‌ கினைவு அறிந்து பரிமாறுதற்கு 
அங்கும்‌ ஆர்ஜவகுணம்‌ வேண்டும்‌, 

புள்‌ ஏறி ஓடும்‌ - பெரிய திருவடியை மேற்கொண்டு சஞ்‌ 
சரியாகிற்பன்‌. ஆயின்‌, புள்ஏறி ஓடும்‌? என்‌ றதில்‌ ஆர்ஜவம்‌ 
யாது? என்னில்‌, திருவடி. £ இப்பொழுது அடியேன்‌ மேல்‌ எழும்‌ 
தருளவேண்டும்‌ என்று விரும்பினால்‌, வேண்டா” என்னாது 


௪ 1ஃ பட்டர்‌ “நீர்‌ பூரை வண்ணன்‌?! என்பது முதலான இருப்பாசு.ரங்களைக்‌ 
கடாகதித்து  ஆர்ஜவ குணத்தைக்‌ கூறுகிறது? என்று அருளிச்செய்வார்‌. 
2. 59-வது திருப்பாசமத்தில்‌, பிணங்கி அமரர்‌ பிதற்றும்‌, குணங்‌ 
கெழு கொள்கையி னானே? என்ற அடிகட்கு அருளிச்செய்த வியாச்யொ 
னத்தை ஈண்டி நினைவு கூர்க, 


சச்‌ 


எட்டாந்‌ இருவாய்மொழி--பா. 1 907 


மேற்கொள்ளுகை ஆரீஜவமாம்‌. ஆயின்‌, தாங்குதல்‌ வாகனத்‌ 
அக்குத்‌ துக்கத்தைக்‌ தருவது அன்றோ? என்னில்‌, மனைவியை 
அணேதல்‌ மனைவிக்கு இன்பினை அளித்தல்‌ போன்று, தன்‌ 
மேல்‌ இறைவன்‌ எழுந்தருளி இருத்தல்‌ விருப்பமாய்‌ இருக்கும்‌ 
வாகனத்துக்கு, ஆயின்‌; பெரியதிருவடியின்மேல்‌ எழும்‌ 
தருளல்‌ அங்கு உள்ளார்க்குக்‌ காட்‌சகொடுத்தற்காக அன்றோ? 
எனின்‌; பெரிய திருவடியை மேற்கொள்ளுமஅதான்‌, அங்குள்‌ 
ளார்க்குக்‌ காட்டு கொடுக்கைக்கும்‌, பெரிய திருவடியினுடைய 
சொரூப லாபத்துக்காகவும்‌ இருக்கும்‌. மற்றும்‌, காமத்தில்‌ 
இச்சையுடைய ஒரு பெண்ணிற்குப்‌ * போக சிந்நங்கள்‌ தாரக 
மாக இருத்தல்‌ போன்ற, திருவடிகள்‌ உறுத்துகையால்‌ வந்த 
தழும்பு இவனுக்குத்‌ தாரகமாகஇருக்கும்‌. *  திருவடிகளால்‌ 
நெருக்கி அழுத்தின தழும்பு தன்மேல்‌ இருக்கக்கண்டு 
மகிழ்ந்து ” என்றார்‌ ஸ்ரீ ஆணவந்தாரும்‌. 

சூடும்‌ தண்‌ அழாய்‌ - திருத்துழாய்‌ 6: இப்போதே பறித்துத்‌ 
திருக்குழலில்‌ வளையமாக வையா த ஒழியில்‌ செவ்வி அழிவேன்‌ ? 
என்னும்‌அளவில்‌ அப்போதே பறித்துத்‌ திருக்குழலிலே 
வைப்பன்‌. ஆயின்‌, அழாய்க்கு அறிவு உண்டோ? எனின்‌, 
 “மலர்மாலைகள்‌, பீதாம்பரம்‌, ஆபரணங்கள்‌ முதலானவைகள்‌ 
திருமாலினுடைய திருமேனிக்குத்‌ தக்கவைகளாகவும்‌, ஒப்பு 
அற்றவைகளாகவும்‌, ஞான த தோடு கூடினவைகளாகவும்‌, 
வேது ஒன்றன்‌ துணையின்‌ றித்‌ தாமே பிரகாசிச்னெறவைக 
ளாகவும்‌ இருக்கின்‌ றன?” என்னும்‌ பெனஷ்கர சம்ஹிதை இங்கு 
அறிதல்‌ தகும்‌. ஆயின்‌, கி 'த்யசூரிகள்‌ தாவரம்‌ திரியக்குக்களாக 
இருப்பதற்குக்‌ காரணம்‌ என்னை? எனின்‌, ஒரு சிலர்‌, அழாயா 
யும்‌ புள்ளாயும்‌ அ௮ங்குத்தைக்கு உறுப்பாக வூக்கஇன்றுர்கள்‌. 
அங்கனமாயின்‌, தாவரம்‌ முதலியவற்றிற்கு உரிய அறிவு . 
இன்மை முதலிய தன்மைகள்‌ இவற்றிற்கும்‌ இருக்கவேண்‌ 
டாவோ? எனின்‌; * அரசனுடைய சந்நிதியில்‌ கூனர்‌ குறளர்‌ 


1. போக இிக்நங்கள்‌ - புணர்ச்சச்‌ காலத்துத்‌ தனங்கள்‌ முதலியவற்றில்‌ 
உண்டாகும்‌ வடுக்கள்‌. £ இலக்குஒளி வயிரப்‌ பைப்பூண்‌ இளமுலை வடுச்‌ கண்டு 
ஏம்‌இப்‌, பொலங்கொடி. நாணினோடும்‌ பொய்த்தயில்‌ கூர்ச்தாள்‌ அன்றே ?? 
(நைடதம்‌, மணம்‌, 42.) என வருவது காண்க, 

2. ஸ்தோத்திர ரத்நம்‌ 41, 

3, பெளஷ்கர சம்ஹிதை, இங்கு ஞானத்தோடு உட்ப, 
என வருதல்‌ ஓர்தல்‌ தகும்‌. 

4. 1* கூனும்‌ குழளும்‌ ஊமும்‌ கூடிய, குறுந்தொழில்‌ இளைஞர்‌ செறிர்து 
௫ுழ்தா 19 (சிலப்‌. வழச்‌,) என்னும்‌ பகுதி ஈண்டு ஒப்பு ரோச்சல்‌ தகும்‌, - 


808 இருவாய்மொழி--முதற்‌ பத்து 

களாய்‌ வ௫ப்பதுபோன்று, விரோதியாக உள்ள ௮ றிவுத்தன்‌ 
மையே கழியப்‌ பெறுவர்‌. அதாவது - அவ்‌ அவ்‌ இடங்கட்குத்‌ 
தடையாகவுள்ள அறிவுமட்டும்‌ நீங்கப்‌ பெறுவர்‌ என்றபடி. 
ஆயின்‌; தடையாகவுள்ள அறிவுகள்மட்டும்‌ நீங்கி இருத்தல்‌ 
கூடுவதாமோ? எனின்‌; கர்மம்‌ காரணமாக வந்த சரீரங்கள்‌ 
அல்லவே ? இச்சையாலே மேற்கொண்டவைகள்‌ ஆதலின்‌ 
கூடுவதாம்‌. ஆயின்‌, இச்சையாலே, விரும்பிய சரீரங்களைக்‌ 
கோடல்‌ கூடுமோ? எனின்‌, இவ்‌உலகத்தில்‌ திரியக்குத்‌ தாவரம்‌ 
ஆமவை கர்மத்தாலேயாய்‌ இருப்பனவாம்‌ ; பரமபதத்தில்‌ மேற்‌ 
கொண்ட சரிரங்கள்‌, அவர்களுடைய இச்சைக்கு உரிமைப்‌ 
பட்டவைகளாக இருப்பனவாம்‌. .. 

நன்று; சம்சாரிகளுக்கு அன்றோ ௬௫ பேதமும்‌ செவ்வைக்‌ 
கேடும்‌ உளவாம்‌? நித்தியசூரிகளுக்கு ! விஷயம்‌ ஒன்‌று ஆகை 
யால்‌ ௬௪ பேதமும்‌ இல்லை, செவ்வைக்கேடும்‌ இல்லையே ? அவர்‌ 
களுடன்‌ செவ்வையனாய்ப்‌ பரிமாறுகையாவஅ என்‌? எனின்‌, 
எல்லார்க்கும்‌ விஷயம்‌ ஒன்றழேயாகிலும்‌ அவ்‌ விஷயர்தன்னில்‌ 
்‌ விருத்தி பேதத்தால்‌ ௬௫ பேதம்‌ உண்டாம்‌. நீடு கின்‌ று-கர்மத்‌ 
தால்‌ வந்தனவாயின்‌ அழிவுறும்‌; சொரூபத்திற்குத்‌ தக்கன 
வான பரிமாற்றங்கள்‌ இவைதாம்‌ ; ஆகையாலே, நித்தியமாய்‌ 
இருக்குமா தலின்‌ “நீடு நின்று” என்றொர்‌, இறைவன்‌ இவர்களை 
ஒழியச்‌ செல்லான்‌, இவர்கள்‌ - அவனை ஒழியச்‌ செல்லார்கள்‌ 
ஆதலின்‌ “நின்று” என்றொர்‌. அவை-£ புள்‌ ? என்னும்‌, “துழாய்‌? . 
என்றும்‌ சொல்லுகையாலே அவை? என்ற அ௮ஃறிணைச்‌ 
சொல்லால்‌ அருளிச்செய்றொர்‌. ஆடும்‌-சர்வேங்வர னுக்கு அவர்‌ 
களோடே அணைவது, . விடாயர்‌ மடுவிலே புக்கு ஆடியது 
போன்று இருக்கையாலே, அவற்றோடே “பரிமாறும்‌ என்‌ 
னாது, *அவை ஆடும்‌ ' என்றொர்‌, அம்மானே - கித்தியசூரிக 
ளோடு நித்திய சம்சாரிகளோடு வேற்றுமை அற எல்லாரினும்‌ 
அறப்‌ பெரியவனாக இருந்தும்‌ இப்படிப்‌ பரிமாறுரொன்‌ என்‌ 
பார்‌ அம்மான்‌ ? என்றோர்‌. 
19. 
அம்மானாய்ப்‌ பின்னும்‌, எம்‌ மாண்பும்‌ ஆனான்‌ 
வெம்மா வாய்‌£ண்ட, செம்மா கண்ணனே. 
பொ - ரை கொடிய குதிரையின அ வாயினைப்‌ பிளந்த, சிவந்த 

, பெருமை பொருந்திய கண்களையுடைய கண்ணபிரான்‌ அறப்‌ பெரிய 

1. இறைவன்‌ ஒருவனே யாதவின்‌ * விஷயம்‌ ஒன்று ? என்றோர்‌. 

2. விருத்தி“ ஈண்டுச்‌ கைங்கரியம்‌ ; அவர்‌ அவர்கள்‌ செய்ன்ற வெவ்‌ 

வேறு வகைப்பட்ட சைக்சரியங்களால்‌ ௬9 பேதம்‌ உண்டு என்பது சறாத்து, 


எட்டாந்‌ திருவாய்மொநி_ பா: 2,3 809 


வனாக இருந்தும்‌, அதற்குமேல்‌ எல்லா அவதாரங்களையும்‌ உடையவன்‌ 
ஆனான்‌. 

வி - கூ. :_— மாண்பு - அழகு; ௮ஃது ஈண்டு அவதாரங்களுக்கு 
ஆயிற்று. “கூந்தல்‌ என்னும்‌ பெயரொடு கூந்தல்‌, எரிசினங்‌ கொன்‌ 
றோய்‌?? (பரி. 84) “மேவார்‌ விடுத்தந்த கூந்தற்‌ குதிரையை, வாய்‌ 
பகுத்திட்டு” (கலித்‌, 103,) என்பன ஈண்டு ஒப்பு கோக்கல்‌ தகும்‌, 

ஈடு -இரண்டாம்பாட்டு, இப்‌ பாட்டு, கித்தியவிபூதியில்‌ 
நின்றும்‌ வந்து அவதரித்து விரோதிகளைப்‌ போக்கிச்‌ சம்சாரி 
களுடன்‌ செவ்வையனாய்ப்‌ பரிமாறும்படி. சொல்லுறெது. 

அம்மானாய்‌ - இப்படி எல்லாரினும்‌ அறப்‌ பெரியவனாக 
இருந்தும்‌. வெம்‌ மா வாய்‌ 8ண்ட-வெவ்விதான கேசியினுடைய 
வாயைக்‌ இழித்துப்‌ பொகட்ட. ௧௭, வாயை அங்காந்து 
கொண்டு வந்து தோற்றினபோது கண்ட ஸ்ரீ நாரதபகவான்‌ 
£ உலகமே அழியப்‌ போகின்றது ” என்று கூவிக்கொண்டு 
வந்து விழுந்தான்‌ அன்றே; அம்‌ காரகபகவானுக்கு அக்‌ 
காலத்திற்‌ பிறந்த பயம்‌, அவ்‌ அசுரன்‌ இற௩்துபோகவும்‌ 
நினைத்த காலத்திலேயே அஞ்சுரொர்‌ இவர்‌; ஆதலின்‌; 'வெம்மர? 
என்றொர்‌. : செம்‌ மா கண்ணன்‌ - விரோதி போகையால்‌ வந்த 
பிரீதியாலேசிவந்துமலர்ந்த திருக்கண்‌ களையுடைய நிருஷ்ணன்‌. 
பின்னும்‌ எம்‌ மாண்பும்‌ ஆனான்‌ - அவ்‌ அவதாரத்தோடு முடிவு 
பெறுதல்‌ இன்றிப்‌ * “ பல படியாகப்‌ பிறக்கிறேன்‌ ” என்றெ 
படியே, அதற்குமேல்‌ பல அவதாரங்களை எடுத்தான்‌. பரத்து 
வத்திலும்‌ “மனித உருவத்தால்‌ வந்த பரத்துவத்தினது 
அழகை, ஈண்டு * மாண்பு ' என்றோர்‌. (2) 

80. 

கண்ணாவான்‌ என்றும்‌, மண்ணோர்‌ விண்ண~ணோர்க்குத்‌ 
தண்ணார்‌ வேங்கட, விண்ணோர்‌ வெற்பனே. 

பொ - ரை 3-நித்தியசூரிகள்‌ தங்கியிருக்கன்ற குளிர்ச்சி 
பொருந்திய திருவேங்கடமலையில்‌ எழுக்தருளியிருக்கன்௦ இறைவன்‌, 
எக்காலத்தும்‌ மண்ணோர்க்கும்‌ விண்ணோர்க்கும்‌ கண்‌ ஆவான்‌. 

வி - கு கண்‌ - பற்றுக்கோடு, வெற்பன்‌ - வெற்பையுடையவன்‌ 
வெற்பன்‌ ; வெற்பு - மலைஃ 

1. ஸ்ரீதேை, 4: 5. ஆ, 

2. அதிமானுஷ செயல்கள்‌ முதலியவைகளால்‌ வந்த பரத்துவம்‌, 
செளலப்யம்‌ முதலிய குணங்களோடே. கூடியிருக்கையாலே, பரத்துவத்திலும்‌ 
இது விஞ்சியிருக்குமாதலின்‌)  பரத்துவத்திலும்‌ மனித உருவத்தால்‌ வந்த 
பரத்துவத்தினது அழகு ! என்கிறார்‌. ர 


௫. 


ப 


$10 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


ஈடு மூன்றாம்‌ பாட்டு, ! இரட்டைக்‌ குழந்தைகளைப்‌ 
பெற்ற தாயானவள்‌ இருவர்க்கும்‌ பால்‌ கொடுக்கத்‌ தகுதியாக 
நடுவே டெக்குமாறு போன்று, நித்தியசூரிகளுக்கும்‌ சம்சாரி 
களுக்கும்‌ ஒக்க முகங்கொடுக்கைக்காகது திருமலையில்‌ சிற்கின்‌.ற 
நீர்மையை அருளிச்செய்றோர்‌. 


கண்ணாவான்‌-” * விண்ணோர்க்கும்‌ மண்ணோர்க்கும்‌ கண்‌ ', 
என்றெ சுருதி அர்த்தத்தை அருளிச்செய்ஒிறுர்‌. கண்ணாமவன்‌ 
என்றபடி. இனி, இதற்கு, காப்பாற்றுகன்றவன்‌ என்று 
பொருள்‌ கூறலுமாம்‌, மண்ணோர்‌ விண்றணோர்க்கு என்றும்‌ 
கண்ணாவான்‌ - இதனால்‌, தங்கள்‌ காரியம்‌ தாங்கள்‌ செய்து ௨ 
கொள்ள மாட்டரமைக்கு, மித்தியசூரிகளோடு சம்சாரிகளோடு 
வாசி இன்மையைத்‌ தெரிவிக்கிறார்‌. தண்ணார்‌ வேங்கடம்‌ - 
இறைவனுக்குக்‌ காத்தற்கு உரிய பொருள்கள்‌ கடையாமை 
யால்‌ வரும்‌ தாபத்தையும்‌ ஆற்றி, இவ்‌ உயிர்கட்குப்‌ பாதுகாப்‌ 
பவனைப்‌ பெறாமையால்‌ வரும்‌ தாபத்தையும்‌ ஆற்றி இருதிறத்‌ 
தார்க்கும்‌ குளிர்ச்சியை உண்டாக்கவல்லது ஆகலின்‌ 
£ தண்ணாம்‌ வேங்கடம்‌ ” என்றொர்‌. “ “ குளிர்‌ அருவி வேங்கடம்‌ ?* 
என்பர்‌ ஸ்ரீ ஆண்டான்‌. விண்ணோர்‌ வெற்பன்‌ - * “வானவர்‌ 
நாடு” என்னுமாறு போன்‌ அ! * விண்ணோர்‌ வெற்பு ' என்கிறார்‌. 
கானமும்‌ வானரமுமான இவற்றிற்கு முகங்கொடுத்துக்‌ 
கொண்டு ஙிற்றெ நீர்மையை நினைத்து, இது என்ன 
நீர்மை! என்ற ஈடுபட்டு இருக்கையாலே அவர்களுடையதே 
1. இருவினையும்‌ இடைவிடா வெவ்வினையும்‌ இயற்றாதே இமையோர்‌ 
ஏத்தும்‌ 
இருவினையு மிடுபதந்தேர்‌ றுமையையும்‌ முறை ஒப்பத்‌ தெளிர்து 
[கோக்க 
சருவினையது இப்பிறவிக்கு என்றுணர்ர்தங்‌ க.துகளையும்‌ கடையில்‌ 
[ஞானத்து 
அருவினையின்‌ பெரும்பகைஞர்‌ ஆண்டுளர்‌ ஈண்டிரும்‌ து மடி.வணங்கற்‌ 
(பாலார்‌. 
முனிவரும்‌ மறைவலோரு முந்தைநாட்‌ சர்தை பூண்ட 
வினைவரு நெறியை மாற்றும்‌ மெய்யுணர்வோரும்‌ விண்ணோர்‌ 
எனைவரும்‌ அமரர்‌ மாதர்‌ யாவரும்‌ சித்தர்‌ என்போர்‌ 
அனைவரும்‌ அருவி கன்னீர்‌ காளும்‌ வட்தாடுகன்றார்‌, 
என்ற கம்பராமாயணச்‌ செய்யுட்சள்‌ இத்‌ திருப்பாசுரத்தின்‌ பொருளோடு 
ஒப்பு ரோக்கத்‌ தக்கன. 
2, யஜுர்வேதம்‌, 4, 6: 8, 
8, சாய்ச்சியார்‌ இருமொழி, 8: 9, க்‌ 


& திருவாய்‌, 3. 9: 9, 


எட்டாந்‌ திருவாய்மொழி--பா, 8, 4 811 


இருமலை என்கிறார்‌. இதனால்‌, இறைவன்‌ இரண்டு உலகத்தில்‌ 

உள்ளார்க்கும்‌ முகம்‌ கொடுக்க வந்து கின்றானேயாகலும்‌, 

.. இருமலைதான்‌ கித்தியசூரிகளுடைய.த என்‌ றபடி.. (3) 
81 


வெற்பை ஒன்று எடுத்து, ஒற்கம்‌ இன்றியே 

நிற்கும்‌ அம்மான்சீர்‌, கற்பன்‌ வைகலே. 

பெர்‌ - ரை கோவர்த்தனம்‌ என்றது ஒரு மலையை எடுத்து 
தளர்ச்சியின்றியே நின்றுகொண்டிருந்த இறைவனுடைய நற்குணங்‌ 
களை ஈாள்தோறும்‌ சொல்லுவன்‌, 

வீ-கு-—ஒஓற்கம்‌ - தளர்ச்சி, வைகல்‌ - காள்‌, எடுத்து நிற்கும்‌. 
அம்மான்‌ எனச்‌ கூட்டுக, 

ஈடு நான்காம்‌ பாட்டு, அவனுடைய 1 ஆர்ஜவகுணம்‌ 
தம்‌ அளவிலே பலித்த படியை அருளிச்செய்றோர்‌. 

வெற்பை ஒன்னு எடுத்து - பசுக்களும்‌ ஆயரும்‌ வருந்தும்‌ 
படி மழை பெய்யப்‌ புக்கவாறே, அதற்கு :ஈடாய்‌ இருப்பது 
ஒன்றை இட்டுக்‌ காக்கப்‌ பற்றாமையாலே, தோற்றிற்று ஒரு 
மலையை எடுத்துத்‌ துயரை நீக்கினான்‌. இப்படி ஏழு வயதுடைய 
பாலன்‌ ஒருபடிப்பட மலையை எடுத்துத்‌ தரித்துக்கொண்டு 
நின்ற அளவில்‌, இளைப்பு உண்டாயிற்று இல்லையோ? என்‌ 
னில்‌, ஒற்கம்‌ இன்றியே நிற்கும்‌ - ஒற்கமாவது - ஒடுங்குதல்‌ ; 
அதாவது - இளைப்பு. ஏழு காள்‌ ஒரு படிப்பட மலையைத்‌ 
தரித்துக்கொண்டு கின்ற இடத்தில்‌ இளையாமைக்குக்‌ காரணம்‌ 
யாது? என்னில்‌, அம்மான்‌ - வகுத்த ஸ்வாமி ஆகையாலே. 

. இயல்பாகவே அமைந்த சம்பந்தத்தால்‌ இளைப்பு இன்றியே 

இருந்தான்‌. ௮அகாவது-குழந்தையைப்‌ பாதுகாப்பதில்‌ தாய்க்கு 
இளைப்பு உண்டாகாது அன்றே என்றபடி, சீர்‌ கற்பன்‌ - 
அவன்‌ மலையை எடுத்துக்‌ காப்பாற்றத்‌ தக்க பொருள்களை 
மநோக்னெ நேர்மையை நினைத்து, ” “குணங்களால்‌ அடிமைப்‌ 
பட்டேன்‌ ” என்று இளையபெருமாள்‌ கூறியது போன்று, அவ 
னுடைய நற்குணங்களை அந்த நற்குணங்களாலே அண்டப்‌ 
பட்டவனாடச்‌ சொல்லுவன்‌. வைகலே -ஒருகால்‌ இதனைக்‌ 
சொல்லி, பின்னர்‌ என்‌ காரியத்திற்குப்‌ போமவன்‌ அல்லேன்‌; 
“எப்பொழுதும்‌ அதித்துக்கொண்டிருக்கறோர்கள்‌ ?? என்றெ 

1. தாம்‌, வெற்பை எடுத்த சீமைக்‌ கற்கைக்காக, இறைவன்‌ ஜொள்‌ 
எடுத்தான்‌]; என்னும்‌ இவ்வழியாலே இங்கு ஆர்ஜவ குணம்‌ சொல்லிற்று 


றது, வைனை! 1 
2, ஸ்ரீராமாிஅயோச்‌, 8: £9, 


9. இருக்குவேதம்‌, 


818 திருவாய்மொழி முதற்‌ பத்‌ 


கிததியசூரிகளைப்‌ போன்று நானும்‌ இதுவே தொழிலாக 
இருப்பன்‌. (4) 
82. 

வைகலும்‌ வெண்ணெய்‌, கைகலந்து உண்டான்‌ 

பொய்கல வா.துஎன்‌, மெய்கலந்‌ தானே. 

பொ - ரை -ராள்தோறும்‌ வெண்ணெயை இரண்டு கைகளா 
லம்‌ கலந்து உண்டவனான எம்பெருமான்‌, பொய்‌ இல்லாதபடி என்‌ 
சரீரத்தில்‌ கலந்தான்‌ என்றோர்‌. 

வி . கு உண்டான்‌ - பெயர்‌, பொய்யான சரீரத்தை “மெய்‌? 
என்றது - மங்கல வழக்கு, 

ஈடு ஜந்தாம்‌ பாட்டு. 18ீர்‌ அவன்‌ நற்குணங்களைக்‌ கற்றி 
ரால்‌, அவன்‌ தான்‌ செய்றெது என்‌? என்னில்‌, கான்‌ அவனை 
விட்டி அவன்‌ குணங்களை விரும்புவது போன்று, அவனும்‌ 
என்னை விட்டு எனது சரீரத்தை விரும்புகிறான்‌ என்றோர்‌. 

வைகலும்‌ வெண்ணெய்‌ கை கலந்து உண்டான்‌ - வெண்‌ 
ணெயில்‌ உண்டான ஆசையால்‌ இடக்கையாலும்‌ வலக்கை 
யாலும்‌ வாங்கி உண்டான்‌. இனி, இதற்கு, * “ தாரார்‌ தடம்‌ 
தோள்கள்‌ உள்ளளவுங்‌ கைநீட்டி” என்றெபடியே, “கை நிறை 
யுக்தனையும்‌ வயிறு நிறையும்‌” என்னும்‌ இளம்பருவத்தின்‌ 
தன்மையாலே திருக்கைகள்‌ உள்ளளவும்‌ கலந்து உண்டான்‌ 
எனலும்‌ ஆம்‌. அன்றி, (கள்ளன்‌ என்று £சிலுகட்ட 
வாறே அவர்கள்‌ தங்களோடே கலந்து உண்டான்‌ என்று 
கூறலும்‌ ஒன்று. *கற்பன்‌ வைகலே ” என்றபடியே, 
எனக்கு அவன்‌ குணங்கள்‌ என்றும்‌ தாரகமாக இருப்பது 
போன்று, அவனுக்கும்‌ அடியார்கள்‌ தீண்டிய பொருள்கள்‌ 
என்றும்‌ ஒக்கத்‌ தாரகமாக இருக்குமாதலின்‌ * வைகலும்‌ ? என்‌ 
இருர்‌. எல்லாரினும்‌ அறப்பெரிய இறைவன்‌ நித்திய சம்சாரி 
யாகப்‌ போந்த இவருடைய சரிரத்தைத்‌ திருவாய்ப்பாடியில்‌ 
வெண்ணெயைப்‌ போன்று ஆதரித்தான்‌ என்றால்‌, இது 
பொருக்துமோ? என்னில்‌, பொய்‌ கலவாது என்‌ மெய்‌ கலந்‌ 
தான்‌ - ௮வ்‌ வெண்ணெயில்‌ செய்த விருப்பம்‌ பொய்‌ இல்லா 
தது போன்று, என்‌ சரீரத்துடன்‌ கலந்த கலவியிலும்‌ பொய்‌ 
இல்லை என்கிறார்‌. **அழுக்குடம்பு'” என்று யான்‌ வெறுக்கும்‌ 

2. றிய திருமடல்‌. 99. 

8... இலுகு- கலகம்‌. **கைகலர்‌.த?? என்பதற்கு, மூன்றுபொருள்‌ அருளிச்‌ 
செய்றொர்‌. மூன்றாவது பொருளில்‌, கன்னனுடைய ஆற்றல்‌ புலனாம்‌. 

4,  இருவிருத்தம்‌, 1. 


எட்டாந்‌ திருவாய்மொழி--பா. 5, 0, 7 918 


இச்‌ சரிரம்‌ இறைவனுக்கு விரும்பத்தக்கது ஆவதே |! என்பார்‌ 
என்‌ மெய்‌ ' என்றோர்‌. இதனால்‌, அவன்‌ மேல்விழ மேல்விழத்‌ 
தாம்‌ பின்‌ வாங்குகன்‌்றமை தோன்றஇறது. (5) 
83. 

கலந்தஎன்‌ ஆவி, நலம்கொள்‌ நாதன்‌ 

புலன்கொள்‌ மாணாய்‌, திலம்கொண்‌ டானே. 

பெொஃரை $-- என்‌ உடலில்‌ கலந்து உயிரினது ஈலத்தைக்‌ 
கெரண்ட இறைவன்‌, இர்திரியங்களைக்‌ கொள்ளை கொள்ளுகின்ற குறு 
கிய பிரமசாரியாகி, மகாபலியிடம்‌ மூவடி. மண்ணை வாங்கினான்‌. 

வி-கு கலந்து கொள்‌ நாதன்‌ என முடிக்க, கொள்‌ நாதன்‌ : 
வினைத்தொகை. கொள்‌ மாணாய்‌ என்பதும்‌ ௮௮. மாணாய்‌ கொண்டான்‌ 
என முடிக்க. 

ஈடு :--ஆரும்‌ பாட்டு, * இப்படிக்‌ கலந்து செய்தது என்‌ 2 
என்ன, சரீ ரத்து அளவிலே விரும்பி விட்டிலன்‌ ; என்‌ ஆவி 
நலத்தையும்‌ கொண்டான்‌ என்‌ ூருர்‌. 

கலந்து என்‌ ஆவி நலம்‌ கொள்‌ காதன்‌ - என்னோடே ஒரு 
நீராகக்‌ கலந்து, பின்னர்‌ என்‌ ஆத்மாவினுடைய இனிமை 
யைக்‌ கொண்டான்‌. காதன்‌ - அவ்வளவேயோ? 2 “என்னை 
ஆளும்‌ கொண்டு” என்றெபடியே, நான்‌ எனக்கு உரியேனாய்‌ 
இருக்கிற இருப்பையும்‌ தவிர்த்தான்‌. இப்படி அகப்பட்டார்‌ 
நீரேயோ? என்ன; மகாபலியும்‌ ௮அகப்பட்டான்‌. ஆயின்‌, அவன்‌ 
ஆவி நலம்‌ கொடுத்திலன்‌ ; * கழஞ்சு மண்கொடுத்தான்‌ இத்‌ 
தனை. புலன்கொள்‌ மாணாய்‌ நிலம்‌ கொண்டான்‌ - இக்திரீயங்‌ 
கள்‌ அனைத்தையும்‌ கொள்ளைகொள்ளும்‌ வடிவத்தை மேற்‌ 
கொண்டு, அவன்‌ “ என்ன அ என்ற அபிமாமித்து இருக்ற 
பூமியைக்‌ கவர்க்து கொண்டான்‌. (6) 

84. 

கொண்டான்‌ ஏழ்‌ விடை, உண்டான்‌ ஏழ்‌ வையம்‌ 

தண்தாமம்‌ செய்துஎன்‌, எண்தான்‌ ஆனானே, 

14 (என்‌ ஆவி ஈலம்‌ கொள்‌ நாதன்‌ ?? என்ற பதங்களைக்‌ கடாகுதித்து 
அவதாரிசை அருளிச்செய்ிரொர்‌. 

2, என்னும்‌ என்நிறைவும்‌ என்டிச்தையும்‌ 

என்வளையுல்‌ கொண்டு என்னை யாளும்‌ கொண்டு ௩ 
பொன்‌ அலர்ந்த ஈறுஞ்செரும்‌ திப்‌ பொழிலி லூடே 
புனல்‌ அரங்கம்‌ ஊர்‌என்‌ று போயி ரே, (இருசெடுந்தாண்‌, 25,) 
8, : கழஞ்சு - நிறையளவுப்பெயர்‌, * 
40 a 


814 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


பொறை ழ்‌ எருதுகளையும்‌ அடர்த்துக்‌ கொன்றான்‌ ; எழு 
வகைப்பட்ட உலகங்களையும்‌ புசித்தான்‌; குளிர்ந்த பரமபதத்தில்‌ செய்‌ 
யும்‌ விருப்பத்தை என்னிடத்தில்‌ செய்து என்‌ எண்ணத்தின்படியே 
தான்‌ அனான்‌. 

வி. கு ₹--தாமம்‌ - இடம்‌. (தண்‌! என்த அடைமொழி மோக்ஷ 
உலகத்தைக்‌ குறிக்க வந்தது. 

ஈடு எழாம்‌ பாட்டு. ஆவி கலம்‌ கொண்ட அளவேயோ? 
பரமபதத்தில்‌ செய்யும்‌ அன்பையும்‌ என்பக்கலிலே செய்தான்‌ 
என்றோர்‌. 

ஏழ்‌ விடை கொண்டான்‌ - ஈப்பின்னைப்பிராட்டியி 
அடைய சேர்க்கைக்குத்‌ தடையாக இருந்த இடபங்கள்‌ எழ 
னையும்‌ வென்றான்‌. ₹ னன்‌ படைவீட்டை வென்றான்‌ ? 
என்‌ று கூறவேண்டுவதனை £ இன்ன படைவீட்டைக்‌ கொண் 
டான்‌ ? என்று கூறுவதபோன்று ? * ஏழ்விடை, கொண்டான்‌" 
என்றொர்‌. உண்டான்‌ ஏழ்‌ வையம்‌ - பிரளய ஆபத்தில்‌ பூமி 
தன்‌ வயிற்றில்‌ புகாவிடில்‌ தரியாததுபோன்று, தான்‌ என்‌ 
பக்கலில்‌ புகுந்து அல்லது தரியாதவன்‌ ஆனான்‌. இவற்றால்‌ 
தனக்குச்‌ சிகே௫களாய்‌ இருப்பார்க்குச்‌ செய்யுமதும்‌ செய்‌ . 
தான்‌, தான்‌ செய்யும்‌ இரக்ஷணத்தை விலக்காதார்க்குச்‌ 
செய்யுமதும்‌ செய்தான்‌ என்பனவற்றைத்‌ தெரிவித்தபடி, 
அதற்குமேல்‌; தண்‌ தாமம்‌ செய்து-குளிர்ச்சியையுடைத் தான 
பரமபதத்தில்‌ செய்யும்‌ விருப்பத்தையும்‌ என்‌ பக்கலிலே செய்‌ 
தான்‌. இனி, தண்‌ தாமம்‌ செய்து என்பதற்கு, * இவ்‌ உலகில்‌ 
இருக்கற என்னைப்‌ பரமபதத்தில்‌ இருப்பவர்களுள்‌ ஒருவனாக 1 
ஆதரித்து என்ற பொருள்‌ கூறலுமாம்‌. 

என்‌ எண்‌ தான்‌ ஆனனே-நான்‌ விரும்பியபடியே எனக்‌ 
குக்‌ கைப்புகுக்தான்‌. இனி, இதற்கு, என்‌ விருப்பத்தைத்‌ 
தான்‌ கைக்கொண்டான்‌ என்னு கூறலுமாம்‌. அதாவது, 
* மாக வைகுந்தம்‌ காண்பதற்கு என்மனம்‌, ஏகம்‌ எண்ணும்‌, ” 
5 4 கண்ணன்‌ விண்ணூர்‌ தொழவே சரின்றது சங்கம்‌ ” 


1.  தண்தாமம்‌ செய்து ?? என்றதனை கோக்‌ அவதாரிகை அருளிச்‌ 
செய்ஒருர்‌. 

e 92, 6 செருமலக்து களங்கொள்‌ மள்ளரின்‌ முழங்கும்‌ அத்தம்‌ ?? (2217. 
10-11, அகம்‌.) என்ற இடத்துக்‌ * கொள்‌? என்பது இப்பொருளில்‌ வருதல்‌ 
ஓப்புசோக்குக. 

8. இப்பொருளில்‌ £ தாமம்‌? என்பது இடவாகுபெயர்‌, 
கீ. இருவாய்‌, 9. 8: 7, 


5 திருவிருத்தம்‌, 47, 


> 


எட்டாந்‌ திருவாய்மொழி பா. 7, 8 815 


என்கிறபடியே, * வைகுண்ட ததிற்குச்‌ சேறல்வேண்டும்‌ ? என்‌ 
அம்‌, (அங்கே அநுபவிக்க வேண்டும்‌ ' என்றும்‌ கான்‌ ஆசைப்‌ 
பட்‌, * திருககரிக்குப்‌ போகவேண்டும்‌, ஆ ழ்வாரை யதபவிக்க 
வேண்டும்‌ என்று அவன்‌ பாரிக்றொன்‌ என்றபடி. (7) 


85. 


ஆனான்‌ஆன்‌ ஆயன்‌, மீனோடு எனமும்‌ 
தான்‌ஆனான்‌ என்னில்‌, தானாய சங்கே. 


” பொர ரை $-இறைவன்‌, என்னிடத்தில்‌ தனக்கு உண்டான 
உ அன்பினால்‌ பசுக்களுக்குத்‌ தலைவனாகப்‌ பிறந்தான்‌; அதற்கு மேல்‌, 
மீனும்‌ பன்றியுமாகவும்‌ பிறந்தான்‌, 
வி - கு :-ஆனாயன்‌ என்பதனை, ஆன்‌ - ஆயன்‌, அல்லது ஆன்‌ - 
நாயன்‌ எனப்‌ பிரிக்க, ஈாயன்‌ - தலைவன்‌. சங்கம்‌ - அன்பு ; அளவுப்‌ 
பெயருமாம்‌, 
ஈடு எட்டாம்‌ பாட்டு, * என்னைக்‌ கருதி அவன்‌ பிறந்த 
பிறவிகளுக்கு ஒரு முடிவு இல்லை என்றோர்‌, 
ஆன்‌ ஆயன்‌ ஆனான்‌ - இடையனாகப்‌ பிறந்து, பிறந்த 
 மெய்ப்பாட்டாலே, முடி. சூட இராதே, சாதிக்குத்‌ தச்கதான 
பசுக்களைக்‌ காத்தலை மேற்கொண்டான்‌. அவ்வளவிலேதான்‌ 
விட்டானோ? மீனோடு ஏனமும்‌ தான்‌ ஆனான்‌ - எல்லாரினும்‌ 
௮ றப்பெரியனன தான்‌ இவற்றோடு ஒத்த சாதியன்‌ ஆனான்‌. 
இறைவன்‌ ஒவ்வொரு கால விசேடத்திலே முறைப்படி. பிறக்‌ 
திருந்தும்‌, அநுசந்தான த்தின்‌ பதற்றத்தாலே ஒரேகாலத்தில்‌ 
எடுத்த இரண்டு அவதாரங்கள்‌ போன்று, *மீனேடு ஏனம்‌ 1 
என்று ஒருசேர அருளிச்செய்கிறார்‌. வடிவும்‌ செயலும்‌ சொல்‌ 
லும்‌ அவ்‌ அவ்‌ குலத்திற்கு அடுத்தவையாக இருத்தலின்‌ 
“ ஆனுன்‌ ? என்றார்‌. £* இவைதாம்‌ வித்தியாவதாரங்கள்‌. * இவ்‌ 


1. “என்னில்‌ தானாய சங்கே ?? என்ற பதங்களை கோக்க அவதாரிகை 
௮ருளிச்செய்கிறார்‌, 

2. மெய்ப்பாட்டாலே, பசுக்களைக்‌ காத்தலை மேற்கொண்டான்‌ எனச்‌ 
கூட்டுக. ££ கன்று மேய்த்து விளையாட வல்லானை, தடம்பருகு கார்முலலை?? 
என்பதனை ஈண்டு ஒப்பு கோக்குக, 

8... “இவைதாம்‌ ? என்றது - இப்பாசுரத்தில்‌ குறித்த மூன்று வதா 
ரங்களையும்‌. இவ்‌ அவதாரங்கள்‌ மூலமாகப்‌ “பகவத்‌ இதை ?, முதலான சாஸ்‌ 
இரங்1ளை வெளிப்படுத்‌ தனான்‌ ஆதலின்‌, * வித்யா அவதாரங்கள்‌ 2 என்றோர்‌. 

4, மச்சம்‌, வராகம்‌ இவ்‌ அவதாரவ்களின்‌ தாழ்வினைப்‌ பார்க்குமிடத் தல்‌, 
ருஷ்ணாவதாரம்‌ செய்த சாதி, மிச மிச உயர்க்தது என்பது சுத்து, . 


816 இருவாய்மொழி--முதற்‌ பத்து 


அவதாரங்களைப்‌ பார்க்குமிடத்அ, மேற்கூறிய இருஷ்ணவதா 
ரம்‌ அயர்வறும்‌ அமரர்கள்‌ அதிபதியைப்‌ போன்று இருப்பது 
ஒன்று அன்றே? இவற்றிற்குக்‌ காரணம்‌ என்‌? என்னில்‌, 
்‌ கானாய சங்கே - என்பக்கல்‌ தனக்கு உண்டான அன்பின்‌ 
மிகுதியே. இனி, இதற்கு, என்னைக்‌ குறித்துத்‌ தான்‌ எடுத்த 
அவதாரங்கள்‌ மகாசங்கம்‌ என்னும்‌ அளவே என்று கூறலு 
மாம்‌. இனி, சங்கே என்பதற்கு, மகாசங்கம்‌ என்னும்‌ அள 
வேயோ ! முடிவு உண்டோ! ? “பல? என்னும்‌ இத்தனை 
என்று கூறலும்‌ ஒன்று. (8) 


86. 
சங்கு சக்கரம்‌, அங்கையில்‌ கொண்டான்‌ 
எங்கும்‌ கானாய, நங்கள்‌ நாதனே. 


பொ - ரை எல்லா இடங்களிலும்‌ தானாகவே இருக்கிற ஈம்‌ 
முடைய பெருமான்‌, பாஞ்சஜன்னியம்‌ என்னும்‌ சங்கையும்‌ சு தரிசனம்‌ 


என்னும்‌ சக்கரத்தையும்‌ அழயெ கையிலே தரித்திருக்கிறான்‌ .' 


வி. கு 3 அன்பினின்‌ அவலித்து ஆற்றாது அழுவதும்‌ எளிது 
'கங்கள்‌ ?? (இர்‌. 1982.) என்புழிக்‌ கள்‌ ? அசைநிலையாயது போன்று, 
ஈண்டும்‌ 6 ஈங்கள்‌ என்பதில்‌ * கள்‌ ? அசைநிலை, 


ஈடு ஒன்பதாம்‌ பாட்டு, * இறைவன்‌ இப்படி. அவதரிக்கு 

மிடத்து இறைமைக்கு உரிய அடைமாளங்களோடே வந்து 
அவதரிப்பான்‌ என்றோர்‌. 

சங்கு சக்கரம்‌ ௮ம்‌ கையில்‌ கொண்டான்‌ - * சிலரை வக 

ரிக்க நினைத்தவர்கள்‌, கையிலே மருந்து கொண்டு திரியுமாறு 

போன்று, அவதாரங்கள்தோறும்‌ திவ்விய ஆயுதங்களோடே 


1. ““தானாய?? என்பதற்கு இருவகையான பொருள்‌ அருளிச்செய்ிறோர்‌. 
முதற்பொருளில்‌- பெயரெச்சம்‌ ; இரண்டாவது - பொருளில்‌, வினையாலணை 
யும்‌ பெயர்‌. **சங்கே?? என்பதற்குச்‌ கூறும்‌ பொருள்வகையுள்‌, முதற்பொருள்‌, 
அன்பு என்பதாம்‌; இரண்டாவது பொருள்‌; ஒர்‌ எண்ணல்‌அ௮ளவுப்பெயர்‌ ; 
மூன்றாவது பொருளும்‌ எண்ணல்‌ அளவுப்பெயராயினும்‌ எசாரத்திலே 
பொருள்‌ கோக்கு. 

2. ஸ்ரீதேை. 4:5. 


9, “சங்கு சச்கரம்‌ ௮ங்கையிற்‌ கொண்டான்‌; ஏங்கும்‌ தானாய ?? என்‌ 
இற பதங்களைக்‌ கடாகதித்து அவதாரிகை அருளிச்செய்றொர்‌. 
கீ. *சிலரளை வசிகரிக்க நினைத்தவர்கள்‌ ? என்றது “ 1: ஆட்கொள்ளத்‌ 
தோன்றிய ஆயர்தவல்‌ கோவினை ? என்றபடியே, அடிமை சொள்ளுதலைச்‌ 
குதித்தது: 


எட்டாந்‌ இருவாய்மொழி--பா. 9, 10 317 


வந்து அவதரிப்பான்‌. ஆயின்‌, எல்லா ௮வதாரங்களிலும்‌ திவ்‌ 
விய ஆயுதங்கள்‌ உளவோ? எனின்‌; எல்லா அவதாரங்களி 
அம்‌ உண்டு; அரசர்கள்‌ 'கறுப்பு உடுத்துப்‌ புறப்பட்டால்‌, 
விரும்புற காலத்தில்‌ முகங்காட்டுகைக்காக அம்தரங்கர்‌ 
மறைந்து திரிவர்‌ ; ௮து போன்று, தோற்றுதேயும்‌ நிற்பர்கள்‌. 
 “ கூரார்‌ ஆழி வெண்சங்கேந்தி - வாராய்‌!” என்னும்‌ இவர்‌ 
களுக்கு அப்படியேயன்றே தோன்றுவது. வெறும்புறதீதிலே 
ஆலத்தி வழிக்க வேண்டுங்‌ கைகளில்‌ திவ்விய ஆயுதங்களைச்‌ 
தரித்தான்‌ என்பார்‌, * அம்‌ கையில்‌ கொண்டான்‌ ” என்றோர்‌. 
, எங்கும்‌ தானாய-தேவர்‌ மனிதர்‌ முதலான வேறுபட்ட சாதிகள்‌ 
தோறும்‌ தான்‌ வந்து தோன்‌ றினவன்‌. இனி, இதற்கு, ஒரு 
வைப்‌ பிடிக்க நினைத்து ஊரை வளைவாரைப் போன்‌ று தம்மை 
ஏற்றுக்கொள்ளுகைக்காக நிறைந்தபடியைச்‌ சொல்லுரொர்‌ 
என்று கோடலுமாம்‌. நங்கள்‌ காதனே - நம்மை அடிமை 

கொள்ளுகையே பி. ரயோஜனமாகவுடைய தலைவன்‌. (9) 


67. 
நாதன்‌ ஞாலம்கொள்‌, பாதன்‌ என்‌ அம்மான்‌ 

ஓதம்‌ போல்‌ களர்‌, வேத நீரனே. 

பெர - ரை எல்லார்க்கும்‌ தலைவன்‌, பூமியை அளந்துகொண்ட 
திருவடிகளையுடையவன்‌, எனக்குத்‌ தலைவன்‌, சமுத்திரம்‌ போன்று 
கிளர்கின்ற வேதங்களால்‌ பேசப்படும்‌ £ ஆர்ஜவ குணத்தையுடையவன்‌, 

வி- ரூ:--சளர்தல்‌ - மேன்மேல்‌ வளர்தல்‌, கிளர்வேதம்‌ : 
வினைத்தொகை, 

ஈடு--பத்தாம்‌ பாட்டு, அவன்‌ நீர்மையைப்‌ பேசப்‌ புக்‌ 
,கால்‌ நம்மால்‌ பேசப்போமோ ! கடல்ளெர்க்தாற்போலே 
வேதமே பேச வேண்டாவோ? என்றார்‌. . 

நாதன்‌ - எல்லாரையும்‌ நியமிக்ன்‌ றவன்‌. ஞாலம்‌ கொள்‌ 
பாதன்‌ - வசிஷ்டன்‌ சண்டாளன்‌ என்னும்‌ வேற்றுமை அற 
எல்லார்‌ தலைகளிலம்‌ திருவடிகளைப்‌ பரப்பினவன்‌. என்‌ 
அம்மான்‌ - * இம்‌ மேன்மையையும்‌ நீர்மையையும்‌ காட்டி. என்‌ 
புறப்படல்‌. 4 

2, திருவாய்‌. 6. 9: 1. - பண்ட்‌ ந 

8. ஆர்ஜவம்‌ - நேர்மை. 

தீ, இம்‌ மேன்மையையும்‌ நீர்மையையுவ்‌ சாட்டி * என்ற த ஃ காதன்‌ 3? 
என்ற பத்த்தாற்‌ கூறிய மேன்மையையும்‌, ** ஞாலங்கொள்புரதன்‌ ?' என்ற 
தொடர்மொழியாற்‌ கூறிய எளிமையையும்‌ சாட்டி என்றபடி, 


518 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


னைத்‌ தனக்கே உரிமையாக்னெவன்‌. இனி, நாதன்‌ - இத்‌ இரு 
வாய்மொழியில்‌ முதற்‌ பாசுரத்தில்‌ சொன்ன சேஷியாக்தன்‌ 
மையையுடையவன்‌. ஞாலங்கொள்பாதன்‌ - இரண்டாம்‌ பாசு 
ரத்தில்‌ சொன்ன அவதார எளிமையையுடையவன்‌. என்‌ 
அம்மான்‌ -எனக்குக்‌ ட்டலாம்படி. திருமலையிலேவந்து கின்று 
என்னை அடிமைகொண்டவன்‌. மூன்றாம்‌ பாசுரத்தில்‌ “ கண்‌ 
ணாவான்‌ ?? என்றவதனை நினைக்றொர்‌. ஓதம்போல்‌ கிளர்‌ 
வேத கிரன்‌ - இவனுடைய இம்‌ நிலைமைகளைப்‌ பேசப்புகின்‌, 
கடல்‌ ளெர்ந்தாற்போலே ளளராஙின்‌ அள்ள வேதத்தாலே 
கூறப்படுகின்ற நீர்மையையுடையவன்‌. நீர்மையாவ.து-ஆர்ஜவ... 
குணம்‌. (10) 
88. 

நீர்புரை வண்ணன்‌, சீர்சட கோபன்‌ 

நேர்தல்‌ ஆயிரத்‌ தூ; ஓர்தல்‌ இவையே, 

பெ - ரை ₹$--ஸ்ரீ சடகோபர்‌ அருளிச்செய்த ஆயிரம்‌ இருப்பா 
சுரங்களுள்‌, நீரினது தன்மையினைப்போன்ற தன்மையினையுடைய 
இறைவன்‌ சோயய ஆர்‌ஜவ குணத்தைப்‌ பற்றிக்‌ கூறிய இப்‌ பத்துப்‌ 
பாசுரங்களையும்‌ ஒர்க, 

விஃகு 8 நீர்‌ புரை வண்ணன்‌ ? என்பதற்குக்‌ கருத்து, தண்ணீ 
ரானது மக்கள்‌ காட்டின வழியே செல்லுந்‌ தன்மையது; அது 
போன்று, இறைவனும்‌ மக்கள்‌ செல்லும்‌ வழிகளிலேயே செல்லுந்‌ 
தன்மையன்‌ என்பத, வண்ணம்‌ - தன்மை; நிறம்‌ அன்று, ஓர்தல்‌ : 
வியங்கோள்‌. சடகோபன்‌ நேர்தல்‌ ஆயிரத்து நீர்புரை வண்ணன்‌ * 


ராகிய இவை ஓர்தல்‌ எனக்‌ கூட்டுக, 


ஈடு:--முடிவில்‌, இத்‌ திருவாய்மொழி, எல்லாத்‌ திருவாய்‌ 
மொழிகளிலும்‌ அவனுடைய ஆர்ஜவ குணத்தை ஆராய்ந்து 
சொன்ன பத்து என்றோர்‌, 

நீர்‌ புரை வண்ணன்‌ சர்‌ - நீரோடு ஒத்த தன்மையையுடை 
யவனுடைய ஆர்ஜவ குணத்தை. ஆர்ஜவகுணமாவது - சம்‌ 
சாரிகள்‌ விலங்க்போன அ தனக்கு வழியாம்படி. தான்‌ செவ்‌ 
வியனாகை, ஆக; இத்‌ திருவாய்மொழியில்‌ அருளிச்செய்தது 
சர்வேங்வரனுடைய ஆர்ஜவ குணம்‌ என்பது போதரும்‌. சட 
கோபன்‌ நேர்தல்‌ - இவைதாம்‌, இவ்‌ ஆர்ஜவ குணத்திற்கு 
இலக்கான ஆழ்வார்‌ அருளிச்செய்தவை. இவைதாம்‌ இவ்‌ 
அர்த்தத்தைக்‌ கடக்க கின்ற ஒருவரால்‌ பாடப்பட்டவை அல்ல 
என்பார்‌ (சடகோபன்‌ நேர்தல்‌! என்றோர்‌, ஆயிரத்து இவை 


எட்டாந்‌ திருவாய்மொ[நிபா. 11 819 


ஓர்தல்‌ - ஆயிரத்திலும்‌ வைத்துக்கொண்டு ஓர்ச்து அருளிச்‌ 
செய்யப்பட்டவை. அதாவது, சம்சாரிகளுடைய செவ்வைச்‌ 
கேட்டை நினைந்து, ௮ தீ தால்‌ இழக்கவேண்டாதபடி அவ 
னுடைய ஆர்ஜவகுணத்தை நினை த து அருளிச்செய்யப்‌ 
பட்டவை என்பதாம்‌. இனி, இவை ஓர்தல்‌ என்பதற்கு, சம்‌ 
சாரிகள்‌ ஓரப்படுமவை என்று கூறலுமாம்‌. 


முதற்பாட்டில்‌, நித்தியவிபூதியில்‌ உள்ளாரோடு செவ்வை 
யனாய்ப்‌ பரிமாறும்படியை அருளிச்செய்தார்‌; இரண்டாம்‌ 
பாட்டில்‌, லீலா விபூதியில்‌ உள்ளாரோடு செவ்வையனாய்ப்‌ பரி 
மாறும்படி.யை அருளிச்செய்தார்‌ ; மூன்றாம்‌ பாட்டில்‌, இரண்டு 
உலகத்திலும்‌ உள்ளார்க்கு முகங்கொடுக்கைக்காகத்‌ திருமலை 
யில்‌ நிற்திறபடியை அருளிச்செய்தார்‌ ; ஈான்காம்‌ பாட்டில்‌, 
அவ்‌ ஆர்ஜவ குணம்‌ தம்‌ அளவிலே பலித்தபடியை அருளிச்‌ 
செய்தார்‌; ஜந்தாம்‌ பாட்டில்‌, கரன்‌ அவன்‌ குணங்களை விரும்பு 
மாறு போன்று அவனும்‌ என்‌ சரிரத்தை விரும்புகன்றான்‌ 
என்றார்‌; ஆரும்பாட்டில்‌, என்‌ சரீரத்தின்‌ அளவு அன்‌ றிக்கே 
என்‌ ஆதீமாவையுங்‌ கைக்கொண்டான்‌ என்றார்‌; ஏழாம்‌ 
பாட்டில்‌, அவ்வளவே அன்று, நித்தியவிபூதியில்‌ செய்யும்‌ 
ஆசையை என்‌ பக்கலில்‌ செலுத்துகிறான்‌ என்றார்‌ ; எட்டாம்‌ 
பாட்டில்‌, என்னைக்‌ குறித்து அவன்‌ பிறந்த பிறவிகளுக்கு 
முடிவு இல்லை என்றார்‌; ஒன்பதாம்‌ பாட்டில்‌, இப்படிப்‌ பிறந்த 
பிறவிகள்‌ தோறும்‌ தன்‌ இறைமைத்‌ தன்மையோடே வந்து 
அவதரித்தான்‌ என்றார்‌ ; பத்தாம்‌ பாட்டில்‌, அவனுடைய ஆர்‌ 
ஜவ குணத்தைப்‌ பேசும்போது வேதமே பேசவேண்டும்‌ என்‌ 
ரூர்‌; முடிவில்‌, இத்‌ திருவாய்மொழி சம்சாரிகளுக்கு எப்போ 
தும்‌ ஒக்க அறநுசந்திக்கத்‌ தக்கது என்றார்‌. 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
ஓடுமனம்‌ செய்கைஉரை ஒன்றின்‌ நில்லா தாருடனே 
கூடிநெடு மால்‌அடிமை கொள்ளு நிலை -- நாடு அறிய 
ஓர்ந்தவன்தன்‌ செம்மை உரைசெய்த மாறன்‌ என (8) 
எய்ந்‌துறிற்கும்‌ வாழ்வாம்‌ இவை. , 


ஆழ்வார்‌ எம்பெருமானார்‌ சீயர்‌ திருவடிகளே அரண்‌. 


ஒன்பதாந்‌ இருவாய்மொழி--4 இவையும்‌ அவையும்‌'' 
ஒன்பத 1 
முன்னுரை 
(0 


மேல்‌ திருவாய்மொழியில்‌ இறைவனுடைய ஆர் ஜவ 
குணத்தை அ௮றுசந்தானம்‌ செய்தார்‌; இப்படி அறநுசந்தஇத்தார்‌ 
திறத்தில்‌ சர்வேஸ்வரன்‌ இருக்கும்படியை அருளிச்செய்ஒருர்‌ 
இத்‌ திருவாய்மொழியில்‌. * சர்வேங்வரனாய்த்‌ திருமகள்கேள்‌ 
வனாய்ப்‌ பரம ரசிகனாய்‌ இருக்கற இறைவன்‌, ஆழ்வார்‌ பக்தி 
யிலே துவக்குண்டு இவரோடே கலந்து இனிமையில்‌ ஒன்ற 
ஆனன்‌ ; ஆழ்வாரானவர்‌ மேற்கூறிய ஆர்ஜவ குண அறுசக்‌ 
தானத்தால்‌ இறைவன்பக்கல்‌ பெரிய விடாயை உடையவர்‌ 
ஆனார்‌ ; இறைவன்‌ “இது நமக்கு நல்ல வாய்ப்பாக இருந்தது * 
என்று பார்த்து, அருச்சுனன்‌ விபூதி “ஏ ரவணத்தாலே விபூதி 
மான்‌ ஆனவனைக்‌ காணவேண்டும்‌ ' என்று விரும்ப, அதற்கு 
உறுப்பாக £ * உனக்கு ஞானக்‌ கண்களைக்‌ கொடுக்கிறேன்‌ ” 
என்றபடியே, திவ்வியமான கண்களைக்‌ கொடுத்து, உலகமே 
உருவமாக இருக்கும்‌ தனது தன்மையைக்‌ காட்டியது 
போன்று, இவ்‌ ஆழ்வார்க்கும்‌ தன்னை அநுபவிக்கைக்கு ஈடான 
* விடாயைப்‌ பிறப்பித்துப்‌ பரமபதத்தில்‌ உள்ளாரோடு பரி 
மாறுவது போன்று பரிமாறக்கோலித்‌ தன்னை அஅபவிப்பிக்‌ 
ரோன்‌. அதாவது, பிராட்டிமாரோடு பரிமாறுவது - தேவியர்‌ 
என்னும்‌ முறையாலே; திருவடியோடு பரிமாறுவது - வாகனம்‌ 
என்னும்‌ முறையாலே; திருவனக்தாழ்வானேடு பரிமாறுவது - .. 
படுக்கை என்னும்‌ முறையாலே. இப்படி £ அவர்களோடு ஒவ்‌ 
வொரு முறையாலே பரிமாறும்‌ பிரிமாற்றங்கள்‌ எல்லாம்‌ இவர்‌ 


1. இத்‌ திருப்பதிகத்தில்‌ வருகின்ற முதல்‌ பாசரத்தனை கோக்க, 
6சர்வேஸ்வரனாய்த்‌ திருமகள்கேள்வனாய்ப்‌ பரம ரகெனாய்‌? என்றோர்‌. ££ தணி 
முதல்‌ எம்மான்‌ ??, ** என்‌ அமுதம்‌ சுவையன்‌, ?? **இருவின்மணாளன்‌?? என்ப 
வற்றை கோச்குக. 

9, விபூதி சரவணம்‌ - உலகம்‌ முதலான செல்வங்களின்‌ தன்மையைச்‌ 
கேட்டல்‌, விபூதிமான்‌ - உலகமே உருவமான இறைவன்‌, 

“ 8. ஸ்ரீதை, 11:8, 
4, விடாயைப்‌ பிறப்பித்து-பச்தி ரூபாப3்ச ஞானத்தை விளங்கச்செய்து. 


5. இத்‌ திருப்பதிகத்தில்‌, மூன்றாம்பாசரத் தின்‌ (ஒரு கதியின்‌ சுவை தர்‌ 
திட்டு ?? என்ற பகுதியின்‌ வியாக்யொனத்தை ஈண்டு கோக்குக, 


ஒன்பதாந்‌ திருவாய்மொழி-ஃபா, 1 821 


ஒருவரோடு பரிமாறுகறானாய்‌, ௮ ௮ தன்னையும்‌ !'குளப்‌ படியிலே 
கடலை மடுத்தாற்போன்று அன்றி, பொறுக்கப்‌ பொறுக்கப்‌ 
பரிமாற, இவரும்‌ அவனை எல்லா இந்திரியங்களாலும்‌ எல்லா 
உறுப்புக்களாலும்‌ தாம்‌ விரும்பியவாறே நுகர்ச்து, அக்‌ 
அகர்ச்சியால்‌ உண்டான பிரீதியாலே அவன்‌ குணங்களைப்‌ 
பேசி அ௮.நுபவிக்இிருர்‌. 


89 


இவையும்‌ அவையும்‌ உவையும்‌ 
இவரும்‌ அவரும்‌ உவரும்‌ 
யவையும்‌ யவரும்‌ தன்னுள்ளே 
ஆகியும்‌ ஆக்கியும்‌ காக்கும்‌ 
அவையுள்‌ தனிமுதல்‌ எம்மான்‌ 
கண்ண பிரான்‌என்‌ அமுதம்‌ 
சுவையன்‌ திருவின்‌ மணாளன்‌ 
என்னுடைச்‌ சூழ லுளானே. 


பெர - ரை 2--அ௮ண்மையிலுள்ளவையும்‌ சேய்மையிலுள்ளவை 
யும்‌ ஈடுவிடத்துள்ளவையுமான ௮ஃறிணைப்பொருள்கள்‌ அனைத்தை 
யும்‌, ௮ண்மையிலுள்ளவர்களும்‌ சேய்மையிலுள்ளவர்களும்‌ ஈடுவிடத்‌ 
அள்ளவர்களுமான உயர்திணைப்பொருள்கள்‌ அனைத்தையும்‌, * தான்‌ * 
என்ற சொல்லுக்குள்ளே ௮ட்ங்கி இருக்கும்படி அழித்தும்‌, பின்னர்‌ 
அவற்றை உண்டாக்கியும்‌, உண்டாக்யெ பொருள்களைக்‌ காத்தும்‌, 
அவ்‌ அவ்‌ உயிர்களுக்குள்‌ உயிராகத்‌ தங்கியும்‌ இருக்கின்ற ஒப்பற்ற 
காரணன்‌, என்‌ தலைவன்‌, கண்ணனாக அவதரித்தவன்‌, எனக்கு அமிர்‌ 
தம்‌ போன்றவன்‌, இன்பமயமானவன்‌, திருமகள்‌ கேள்வன்‌ ஆன இறை 
வன்‌ என்‌ எல்லையில்‌ 'இருக்கன்றவனானான்‌, 
வீ. சூ3--இவையும்‌ அவையும்‌ உவையும்‌ ஆயெ யவையும்‌ என 
வும்‌, இவரும்‌ ௮வரும்‌ உவரும்‌ ஆன யவரும்‌ எனவும்‌ கூட்டுக, யவை, 
யவர்‌ என்பன, யாவை, யாவர்‌ என்ற சொற்களின்‌ விகாசம்‌. கரக்கும்‌ 


1.  குளப்படி- மாடு முதலியவற்றின்‌ குளம்பு படிச்த சுவடு, ££ என்னு 
டைச்‌ சூழலுளான்‌ ??, ££ என்னருகலிலான்‌ ?? என்பன போன்று அருளிச்‌ 
செய்கிறார்‌ ஆதலின்‌ * பொறுக்கப்‌ பொறுக்க ? என்கிறார்‌. = 

2. “என்‌ கெஞ்சினுளான்‌ ??, “என்‌ கண்ணினுளான்‌ ?? என்பன 
வற்றை ரோக்கி * எல்லா இர்திறியங்களாலும்‌ ? என்கிருர்‌. ££ ஒச்கலையான்‌ ?? 
“£ செற்றியுளான்‌ ?? என்பனவற்றை நோக்‌ * எல்லா உறுப்புச்சனாலும்‌ ? 
என்றோர்‌. 


4] 


922 இருவாய்மொழி--முதற்‌ பத்து 


தனி முதல்‌ எனக்‌ கூட்டுக, மணாளன்‌ என்பது மணவாளன்‌ என்பதன்‌ 
விகாரம்‌. 


ஈடு? -முகற்பாட்டு. ! படைத்தல்‌ முதலான முத்தொழில்‌ 
கட்கும்‌ காரணனாய்‌ எல்லா உயிர்கட்கும்‌ உள்‌ உயிராய்‌ இருக்‌ 
இன்ற ஸ்ரீ இருஷ்ணனானவன்‌ என்னுடைய எல்லையைவிட்டுப்‌ 
போகமாட்டாதபடி. ஆனான்‌ என்றோர்‌. ஆயின்‌) இறைவனு 
டைய மேன்மை உருவம்‌ ம்‌ இவற்றை அ௮.நுபவிக்கின்‌, ற 
இவர்‌; * இவையும்‌ அவையும்‌ ? என்பது முதலாக அவனு 
டைய செல்வங்களைப்‌ பேசி அறுபவிப்பதற்குக்‌ காரணம்‌ 
என்னை? எனின்‌, இவர்க்கு அவனுடைய குணங்களை அறுபி 
விப்பதோடு விபூதியை அஅுபவிப்பதோடு ஒரு வேற்றுமை 
இல்லை. ” முதல்‌ திருவாய்மொழியிலே பரக்க அநுபவித்த 
இவை, வெளிப்படையாக இருக்கையாலே இங்குத்‌ திரள ௮௮ 
பவிக்ரொர்‌. 

இவையும்‌....யவரும்‌ - இதனால்‌ சித்தன்‌ கூட்டத்தையும்‌ 
அசித்தின்‌ கூட்டத்தையும்‌ தொகுத்துச்‌ சொல்லரறொர்‌. தன்‌ 
ணுளே ஆயியும்‌ - * இவையும்‌ அவையும்‌ என்று இங்கனம்‌ 
பிரித்துப்‌ பேச ஒண்ணா தபடி * * அவன்‌ ஒருவனே ? என்றெ ஈ 
படியே, தான்‌ என்றெ சொல்லுக்குள்ளே ஆகும்படி தன்‌ 
மேலே ஏறிட்டுக்கொண்டு தரித்து இருந்தபடியைச்‌ சொல்லு 
இரறுர்‌. ஆக்கியும்‌ - * பல பொருள்களாக விரிகிறேன்‌ ”” என்‌ 
இறபடியே, தன்‌ பக்கலிலே நின்றும்‌ பிரித்து, பெயர்‌ உருவம்‌ 
அடையத்‌ தக்கவாறு அவற்றைச்‌ செய்தும்‌. காக்கும்‌ - உண்‌ . 
டாக்யெ பொருள்களை ஈரக்‌ கையால்‌ தடவிக்‌ காக்கின்‌ றபடி, 
அவையுள்‌ தனி முதல்‌ - இதனால்‌, உண்டாக்கிய பொருள்கள்‌ 
தொழில்செய்தல்‌ தொழில்செய்யாமைகட்குத்‌ தகுதியாம்படி 
அவற்றுள்‌ அம்தராத்மாவாய்‌ நிற்கும்‌ நிலையைச்‌ சொல்லு 
இறார்‌. ஆயின்‌; அந்தராத்மாவாக நிற்கும்‌ இம்‌ நிலை ஆக்‌ 
யும்‌? என்று படைத்தலைக்‌ கூறியபோதே அடங்காதோ? 
எனின்‌; “படைத்து அவற்றுள்‌ அறுப்பிரவே௫த்தார்‌ ?? 
என்கிறபடியே, அவை பொருளாதலுக்காகவும்‌ பெயர்‌ 

1. £“ அவையுள்‌ தணிமுதல்‌, கண்ணபிரான்‌ ?? என்பனவற்றை நோக்க 
அவதாமிகை அருளிச்‌ செய்கிறார்‌. 


9. முதல்‌ இருவாய்மொழியில்‌ பரக்க அஅபவித்தது - (£ ராமவன்‌ ?? 
என்ற பாசுரத்திற்‌ காண்க. 


3. சா. உப, 6, 2: 1 2 
க்‌, தைத்திரீய, ஆனம்‌; 6, 


ஒன்பதாந்‌ திருவாய்மொழி--பா. 1 928 


அடைதலுக்காகவும்‌ பண்ணும்‌ அறுப்பிரவேசத்தைச்‌ 
சொன்னார்‌ அங்கு; இங்கு அவற்றிற்குக்‌ கூறப்படும்‌ பெயர்‌ 
இறைவனாயெ தன்‌ அளவில்‌ வந்து முடியும்படியாக நிற்கும்‌ 
நிலையைச்‌ சொல்லரொர்‌ ; ஆதலின்‌, அடங்காது என்க. 


எம்மான்‌ - தன்‌ விபூதி விஷயமாகத்‌ தனக்கு உண்டான 

! ஓரத்தைக்‌ காட்டி என்னைத்‌ தனக்கே உரிமை ஆக்னெவன்‌, 

கண்ணபிரான்‌ - இப்படி. இருக்கிறவன்‌ தான்‌ யார்‌? என்னில்‌, 

கிருஷ்ணன்‌. இனி, கண்ணபிரான்‌ என்பதற்கு, கண்களுக்குத்‌ 

தோன்றித்‌ திருவருள்‌ செய்கின்றவன்‌ என்று கூறலுமாம்‌. 

என்‌ அமுதம்‌ -” தேவர்கள்‌ அதிகாரிகளாக இருக்கிற அமிருதத்‌ 
தில்‌ வேறுபாடு. சுவையன்‌ - பரமரசிகன்‌ ; அவ்‌ அமிருதத்திற்‌ 

குச்‌ சுவையை கருக்‌ தன்மை இல்லையே! திருவின்‌ மணாளன்‌ - 

இவருடைய அமிருதம்‌ ஒரு மிதுனம்‌ ஆயிற்று. இதனால்‌, மேற்‌ 

கூறிய சுவைக்கு ஊற்றுவாய்‌ அருளிச்செய்ரொர்‌. என்னுடைச்‌ 

சூழல்‌உளானே-பெரிய பிராட்டியார்‌ 46 அகலகில்லேன்‌ இறை 

யும்‌” என்னப்‌ பிறந்தவன்‌, என்பக்கத்தில்‌ வாழ்தல்‌ தன்‌ 

பேராக வாழ்கின்றான்‌. £ “ஏந்த இராமனுடைய திருவருளால்‌ 

இம்‌ மக்கள்‌ எப்பொழுதும்‌ தெளிந்த மன த்தையுடையவர்க 


உ ளாக இருக்னெருர்களேோ, அப்படிப்பட்ட இராமன்‌ சுக்கிரீவ 


a 


னுடைய அருளை கல்ல மனத்துடன்‌ விரும்புகிறார்‌ ?? என்னும்‌, 
8 தம்மை ஒழிக்தார்க்கு எல்லாம்‌ நாதனாக இருக்கும்‌ ஸ்ரீராமர்‌, 
சுக்கரிவனை காதனாக விரும்புகிறார்‌ '? என்றும்‌ கூறப்படுகின்ற 
வாறே, “£ ஆகியும்‌ ஆக்கியும்‌ காக்கும்‌ தனி முதல்‌ எம்மான்‌ ?' 
ஆகிய இறைவன்‌, என்னை விட்டுப்‌ பிரிதற்கு மனம்‌ இன்றி 
என்‌ அருகிலேயே தங்கி இருக்கின்றான்‌ என்பார்‌ * என்னுடைச்‌ 


சூழலுனாணே ' என்‌ ரூர்‌. (1) 
1. ஓரம்‌ “ பஷபாதம்‌, 
2, “£ என்‌ ?? என்ற சொல்லில்‌ கோக்கு. 


8. (என்‌ அமுதம்‌ திருவின்‌ மணாளன்‌ ?? என்று கூட்டி, ௫ இவருடைய 
அமிருதம்‌ ஒரு மிஅனம்‌ ஆயிற்று? என்றோர்‌. மிதுனம்‌ - இரட்டை, ££ சுவை 
யன்‌ திருவின்‌ மணாளன்‌ ?? என்று கூட்டி *இசனால்‌ மேற்கூறிய சுவைக்கு 
ஊற்றுவாய்‌ அருளிச்செய்கிறார்‌ ? என்றோர்‌. ்‌ 

்‌ 4. திருவாய்‌. 6. 10: 10. * இருவின்மணாளன்‌ என்னுடைச்‌ சூழ 
லுளான்‌ ?? என்று கூட்டி, பாவம்‌ ௮ருளிச்செய்கிறார்‌ 4 பெறிய பிராட்டியார்‌ ? 
என்ற வாக்கியத்தால்‌, A 

5. ஸ்ரீராமா, ஷ்‌. 4; 21. 


6, மீராமா, ஷெ 41 18, 


$94, திருவாய்மொழி முதற்‌ பத்து 
90. 


சூழல்‌ பலபல வல்லான்‌ 
தொல்லைஅம்‌ காலத்‌ அ உலகைக்‌ 
கேழல்ஒன்‌ றாகி இடந்த | 
கேசவன்‌ என்னுடை அம்மான்‌ 
வேழ மருப்பை ஒசித்தான்‌ 
விண்ணவர்க்கு எண்ணல்‌ அரியான்‌ 
அழ நெடுங்கடல்‌ சேர்ந்தான்‌ 
அவன்‌என்‌ அருக லிலானே. 


பெ - ரை பற்பல அவதாரங்களை எடுக்கவல்லவன்‌; அழ 
இயதான பண்டைக்காலத்தில்‌ ஒப்புஅற்ற வசாகமாக இவ்‌ உலகைக்‌ 
கோட்டாலே குத்தி மேலே கொண்டுவந்த கேசவன்‌; என்னுடைய 
தலைவன்‌, குவலயாபிடம்‌ என்னும்‌ யானையின அ கொம்பை முறித்தவன்‌, 
தேவர்கட்கு நினைக்கவும்‌ அரியவன்‌, ஆழமான நீண்ட கடலில்‌ யோக 
நித்திரை செய்கின்றவன்‌ ஆன அவ்‌ இறைவன்‌ என்‌ ௮௬ல்‌ இருக்‌ 
தின்றவன்‌ அனான்‌. 

வி - கு 3-1 ஏன்றிவ்‌ வூழிகளானே நெய்தலும்‌ குவளையும்‌ ஆம்ப 
அம்‌ சங்கமும்‌ கமலமும்‌ வெள்ளமும்‌ என எண்‌ குறித்திட்ட பெயர்‌ 
களது அளவிஜ்றுயெ காலவிட்டம்‌ கழிந்தபின்‌ உயிர்கள்‌ உளவாதற்‌ 
பொருட்டு அந்‌ நிலத்தினை எடுத்திட்ட கேழற்கோலத்தால்‌ இகழ்‌ 
வரப்‌ பெயர்‌ பெற்ற இவ்‌ வராக கற்பம்‌ நின்‌ செயல்களுள்‌ ஒரு செய 
லின்‌ பெயராமதனை, யுணர்த்‌துதலின்‌ அச்‌ செயல்கள்‌ பலவற்றையும்‌ 
செய்கனெற நின்‌ முதமைக்குள்ள கற்பங்கள்‌ யாவராலும்‌ அறியப்‌ 
படாத? (பரிபா. 8, பரிமே.) என்ற உரைப்பகுதி, இங்குத்‌ 6 தொல்லை 
அம்‌ காலத்து? என்றவிடத்து ஒப்பு நோக்கல்‌ தகும்‌. £ அருகவில்‌ ? 
என்புழி இல்‌ ஏழாம்‌ வேற்றுமை உருபு. 
ஹூ ஈட 3-இரண்டாம்பாட்டு, என்‌ சுற்றுப்புறத்தில்‌ வசித்தவன்‌, 
அஅபொறுத்தவாறே என்‌ அருகே வந்து நின்றான்‌ என்றொர்‌. 

சூழல்‌ பல பல வல்லான்‌ - இங்குச்‌ சூழல்‌ என்றது, அவதா 
ரத்தை. சேதநரை அகப்படுத்திக்கொள்ளுமது ஆகையாலே 
அவதாரத்தைச்‌ “சூழல்‌” என்றோர்‌. சாதிபேதத்தையும்‌ *அவாம்‌ 
தர பேதத்தையும்‌ நோக்கிப்‌ * பல பல்‌” என்றொர்‌. கர்மம்‌ செய்ய 
வல்லது அன்று, அநுக்கிரகம்‌ செய்ய வல்லது ; ஆதலின்‌, 
கர்மம்‌ காரணமாகப்‌ பிறக்குமவனுக்கும்‌ முடியாத பிறவிகளை 


1. அவாச்தர பேதம்‌ ஒரே சாதியிலுள்ள வேறுபாடு, 


- 


ஒன்பதாந்‌ திருவாய்மொழி பா. 2 325 


எடுப்பவன்‌ ஆதலால்‌ * வல்லான்‌ ? என்கிறார்‌. அவற்றுள்‌, ஒரு 
சூழல்‌ சொல்லுகிறார்‌ மேல்‌ : தொல்லை ௮ம்‌ காலத்து உலகைக்‌ 
கேழல்‌ ஒன்றாக இடந்த கேசவன்‌ - வராக கல்பத்தின்‌ ஆதி 
யிலே ஆதலில்‌ 'தொல்லை' என்‌ றார்‌. தன்‌ வடிவைக்‌ கண்ணுக்கு 
இலக்கு ஆக்னெ காலமாதலின்‌ * அம்காலம்‌ ? என்கிறார்‌. ஒரு 
திருவடி, திருவனந்தாழ்வானுக்காகத்தான்‌ இங்கனம்‌ செய்‌ 
தானோ! ! சங்கல்பத்துக்கும்‌ பாதீதம்‌ போராக பூமிக்காகச்‌ 
செய்தான்‌ என்பார்‌ * உலகை ? என்‌ ரூர்‌. தன்‌ மேன்மையோடு 
அணைந்து இருப்பது ஒரு வடிவைத்தான்‌ கொண்டானோ ! என்‌ 
பார்‌ (கேழல்‌! என்ூரறார்‌. பின்னர்‌, சர்வசக்தியான தானே 
& இவ்‌ வடிவைக்‌ கொள்ளவேண்டும்‌ ? என்னிலும்‌ ஒண்ணாத 
படி. இரண்டு அற்றதாய்‌ இருந்தது ஆதலின்‌ * ஒன்றாகி ? என்‌ 
இருர்‌. அதாவது, பூமி பிரளயத்தில்‌ அ௮கப்பட்டவாறே, நீருக்கும்‌ 
சேற்றுக்கும்‌ பின்‌ வாங்காத வடிவைக்‌ கொண்டான்‌ ; அது 
அவன்‌ கொண்ட வடிவாகையாலே அழிவுக்கு இட்ட வடிவு 
தனக்கே ஆலத்தி வழிக்க வேண்டி இருக்கின்றது என்றபடி. 
* “ பன்றியாம்‌ தேசு ” என்பர்‌ சூடிக்‌ கொடுத்த சுடர்க்கொடி 
யார்‌. பன்றியின்‌ சாதிக்கு உள்ளது ஒரு குணமாயிற்றுச்‌ 
செருக்கு.திருமகள்கேள்வன்‌ அவ்வடிவைக்கொண்டால்செருச்‌ 
குச்‌ சொல்லவேண்டாவே; ஆதலின்‌, “இடந்த” என்றோர்‌. அதா 
வது, அண்டபித்தியிலே சேர்க்க பூமியைப்‌ புக்கு எடுத்துச்‌ 
கொண்டு ஏறினன்‌ என்பதாம்‌, அப்போதைத்‌ திருமேனியும்‌ 
? உளைமயிருமாய்‌ நின்ற நிலையினை நினைந்து, * கேசவன்‌ ? என்‌ 
கிறார்‌. கேசம்‌ - மயிர்‌. 

என்னுடை அம்மான்‌ -சம்சார பிரளயங்கொண்ட என்னை 
எடுத்தவன்‌. வேழம்‌ மருப்பை ஒசித்தான்‌ - குவலயாபீடத்தி 
னுடையதந்தங்களை வருத்தம்‌ இன்‌ றிமுறித்தவன்‌. அப்படியே, 
என்னுடைய * மதக்களிறுகளாயெ ஐம்பொறிகளையும்‌ சேரி 
திரியாமல்‌ செய்தவன்‌ என்பதனைக்‌ குறித்தபடி. விண்ணவர்க்கு 
எண்ணல்‌ அரியான்‌ - தனியே குவலயாபீடத்தோடே போர்செய்‌ 
தவன்‌; பிரமன்‌ வென்‌ இவர்கள்‌ மனத்தின்‌ எண்ணத்திற்கும்‌ 
அப்பாற்பட்டவன்‌. ஆழம்‌ நெடுங்‌ கடல்‌ சேர்ச்தான்‌ - அம்தப்‌ 


1. சங்கல்பத்துக்கும்‌ பாத்தம்‌ போராத பூமி - நினைப்பதற்கும்‌ தரம்‌ 
போதாத பூமி. 

2, நாய்ச்சியார்‌ இருமொழி. 11: 8. 

8. உளை - பிடரிமயிர்‌. 

க, - 14 வாரி ச்றாக்கி ம்தக்களிறு ஐர்இனையும்‌, சேரி திரியாமல்‌ செர்‌ 
நிநீஇ? என்பது, (முதல்‌ இருவர்‌, 47.) 


m 


896 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


பிரமன்‌ முதலாயினாருடைய கூக்குரல்‌ கேட்கத்‌ திருப்பாற்‌ 
கடலிலே சாய்க்தருளினவன்‌. உறுத்தாமைக்கு ஆழமும்‌, 
1 நாளும்‌ தோளும்‌ முடிகளும்‌ சமன்‌ இலாத பல பரப்பி? 
வேண்டின படி. கண்வளர்ந்தருளுகைக்கு நெடுமையும்‌ கூறு 
வார்‌ ஆழ நெடுங்‌ கடல்‌” என்றோர்‌. அவன்‌ என்‌ அருக 
லிலான்‌ - பிரமன்‌ சிவன்‌ முதலானவர்கட்குப்போல, சேய்மை 
யும்‌ அணிமையும்‌ இல்லாத நடுஇடத்திலும்‌ கிற்ன்றான்‌ இலன்‌, 
அருகில்‌ இருக்கெறான்‌ என்பார்‌ (அருகலிலான்‌' என்றோர்‌. (2) 


91 * 


அருகல்‌ இலாய பெருஞ்சீர்‌ 
அமரர்கள்‌ ஆதி முதல்வன்‌ 
கருயெ நீலநன்‌ மேனி 
வண்ணன்செந்‌ தாமரைக்‌ கண்ணன்‌ 
பொருகிறைப்‌ புள்‌உவந்து ஏறும்‌ 
பூமக ளார்தனிக்‌ கேள்வன்‌ 
ஒருகதி யின்சுவை தந்திட்டு 
ஓழிவிலன்‌ என்னோ டுடனே. 


பொ - ரை குறைதல்‌ இல்லாத பெரிய ஈற்குணங்களையுடைய 
அழிவில்லாத தேவர்களுடைய செயல்களுக்கு எல்லாம்‌ கரரணனான 
தலைவன்‌, மிகப்‌ பெரிய நிலமணிபோன்ற நிறம்பொருந்திய திருமே 
னியையுடையவன்‌, செந்தாமரை போன்ற இருக்கண்களையுடையவன்‌, 
ம௫ழ்ச்சியின்‌ மிகுதியினால்‌ அடிக்‌ அக்‌ கொள்ளுகன்‌ ஐ சிறகுகளையுடைய 
கருடப்பறவையின்மேல்‌ மகிழ்ந்து ஏறி வீற்றிருக்கும்‌ தலைவன்‌, 
இருமகளாருடைய ஒப்பற்ற கணவன்‌ ஆன இறைவன்‌, என்னோடு 
கூடி. நின்று ஒருவழியால்‌ உண்டாகும்‌ இனிமையைத்‌ தந்து நீங்கு 
இன்றான்‌ இலன்‌ ; ௮தாவது, பலவழிகளாலும்‌ எனக்கு இன்பத்தைத்‌ 
தருன்றான்‌ என்றோர்‌, 

வி - கு 3-பெரும்‌ சர்‌, முதல்வனுக்கு அடைமொழி, மேனி வண்‌ 
ணன்‌ என்பதனை வண்ண மேனியன்‌ என விகுதி பிரித்துக்‌ கூட்டுக, 
£ செந்தாமரைக்‌ கண்ணன்‌ ? என்கிறார்‌; 8 தாமரைக்கண்ணான்‌ ந்தப்‌ 
றார்‌ இருவள்ளுவனாரும்‌. “வனும்‌” என்பதனைக்‌ “கேள்வன்‌! என்பத 
இடன்‌ முடிக்க. கேள்வன்‌ என்னோடு உடன்‌ ஒருகதியின்‌ சுவை தந்‌ 
இட்டு ஓழிவிலன்‌ எனக்‌ கூட்டுக, 


3, இருவாய்‌, 8, 103 8. 


ஒன்பதாந்‌ திருவாய்மொழிபா. 8 827 


ஈடு :--மூன்றாம்பாட்டு, *திருவடி, திருவனந்தாழ்வான்‌ 
பிராட்டிமார்‌ தொடக்கமானரோடு ஒவ்வொரு வகையால்‌ பரி 
மாறுமவன்‌, என்‌ அளவில்‌ ஒரு வகையில்‌ பரிமாறி விடமர்ட்டு 
கின்‌ றிலன்‌ என்‌ ருர்‌. 
அருகல்‌இல்‌ஆய பெருஞ்‌ சீர்‌ அமரர்கள்‌ ஆதி முதல்வன்‌ “ 
அருகல்‌-குறைதல்‌ ; அதாவது கேடு. இல்‌ என்ப.- இல்லாமை. 
ஆய - ஆன; கேடு இல்லாததான என்றபடி. ஆக, “ஹேயப்‌ 
பிரத்தியநீகமுமாய்‌ கல்யாணஎகதானமுமான எல்லை இல்லாத 
௯ ௬. ௬. » . 
குணங்களையுடையவனுமாய்‌, அக்‌ குணங்களை கித்தியசூரிசளை 
"எப்பொழுதும்‌ அஅபவம்‌ பண்ணுவிக்குமவனுமாய்‌, அவர்கள்‌ 
சத்து முதலானவைகள்‌ தன்‌ அதினமாம்படி. இருக்கறவன்‌. 
கருயெ நீலம்‌ ஈன்மேனி வண்ணன்‌ - கறுத்து ரெய்த்துப்‌ பேச்‌ 
சுக்கு நிலம்‌ அல்லாதபடி வேறுபட்டு இருக்கன்ற திருமேனி 
யில்‌ நிறத்தையுடையவன்‌. இனி, இதற்கு, வேறுபட்ட இரு 
மேனியில்‌ கறுத்து மெய்த்த கிறத்தையுடையவன்‌ என்று 
கூறலுமாம்‌. * ஆக; இதனால்‌, கித்தியசூரிகளை எப்பொழுதும்‌ 
அஅபவம்‌ பண்ணிவைக்கும்போ அ “படி விடும்படியை அருளிச்‌ 
செய்தாராயிற்று. செந்தாமரைக்‌ கண்ணன்‌ -அகவரயில்‌ குணங்‌ 
களுக்கு விளக்கங்களான திருக்‌ கண்களையுடையவன்‌. பொரு 
சிறைப்‌ புள்‌ உவந்து ஏனும்‌ - சர்வேஸ்வரன்‌ பெரிய திருவடியை 
£மேற்கொள்ளுவதாக நினைத்து “வா? என்று அழைத்தால்‌ 
அவனுடைய அங்கோரத்தால்‌ உண்டான மகிழ்ச்சியினால்‌, 
பெருக்காறு சுழித்தாற்போன்று தன்னில்‌ தான்‌ பொருகின்ற 
தக்‌ ௬ 1. “பொரு சிறைப்‌ புள்‌ உவர்து ஏறும்‌ பூமகளார்‌ தனிக்கேள்வன்‌, ஒரு 
கதியின்‌ சுவை தர்‌.இட்டு ஒழிவிலன்‌? என்றதனை ரோக்‌ அவதாரிகை அருளிச்‌ 
செய்திரறார்‌. 

2, ஹேயம்‌ - தள்ளத்தக்கவை ; பிரத்தியநீகம்‌ - மாறுபட்டவை ; ஆக, 
தள்ளத்தக்கவைகட்கு மாறுபட்டவை என்றதனால்‌, கொள்ளத்தக்கவை என்ப 
தாம்‌. கல்யாண எகதானம்‌ - மங்களங்கட்கெல்லாம்‌ ஒரே இடம்‌. 

8. ““கறாயெ நீலம்‌ ஈல்‌ மேனி வண்ணன்‌?? என்பதற்கு அருளிச்செய்யும்‌ 
பொருள்கள்‌ இரண்டனுள்‌, முதற்பொருளில்‌ **கருகய நீலம்‌ ஈல்‌?? இம்மூன்று . 
சொற்களும்‌ வண்ணத்‌ திற்கு அடைமொழி. இரண்டாம்‌ பொருளில்‌, ££ கரு 
நீலம்‌”? என்னும்‌ இரண்டும்‌ வண்ணத்திற்கும்‌, ££ சல்‌ ?? என்பது மேனிக்கும்‌ 
அடைமொழிகள்‌. 

&, இங்குப்‌ *படி.? என்பது சிலேடை; ஜீவனமும்‌, திருமேனியும்‌ 
என்பது பொருள்‌, £ படி அளக்றொனோ ” என்பது உலகவழக்கு. இருமேணி 
என்ற பொருளில்‌ படிமை என்பது சொல்‌. 

5. “அவன்‌ மடிமேல்‌ வலந்தது பாம்பு ?? (பரி. 4: 49) என்ற பகுதி 
யையும்‌, ,' இன்னும்‌ அத கடவுட்‌ கொடி? என்பது தோன்ற * அவன்‌ ? 
என உயர்‌. இணையாற்‌ கூறினார்‌ ?? என்னும்‌ பரிமேலழகர்‌ உரையும்‌ ஈண்டு 
சோச்சல்‌ தகும்‌, i 


926 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


சிறகையுடையவனாய்க்‌ கொண்டு தோன்றுவான்‌ ஆதலின்‌ 
பொரு சிறைப்‌ புஸ்‌? என்றொர்‌. இறைவனும்‌ ₹ நாம்‌ இவனை 
மேற்கொள்ளப்‌ பெற்றோமே” என்ற திருவுள்ளத்தில்‌ பிரிதி 
யோடே மேற்கொள்ளுவான்‌ ஆதலின்‌ * உவற்தா ஏறும்‌ ' 
என்றோர்‌. 

பூ மகளார்‌ தனிக்கேள்வன்‌ - மலரில்‌ மணம்‌ வடிவு கொண்‌ 
டாற்‌ போன்ற இருப்பாளாய்‌, இன்ப வடிவினளான பெரிய 
பிராட்டியார்க்கு வல்லபன்‌. என்றது, இப்படிப்பட்ட ஐஸ்வரி 
யத்துக்கு * இரண்டாம்‌ விரலுக்கு ஆளில்லாதபடி. இருக்கிற 


வன்‌ என்றபடி. ஒரு கதியின்‌ சுவை தந்திட்டு ஒழிவு இலன்‌ - ௨ 


அவர்களோடு பரிமாறுதலைப்‌ போன்று * ஒரு வழியால்‌ வந்த 
சுவையைத்‌ தர்துவிடுகன்‌ நிலன்‌; என்‌ அளவில்‌ கித்தியசூரிகள்‌ 
எல்லார்‌ பக்கலிலும்‌ பண்ணும்‌ விருப்பத்தை என்பக்கலில்‌ 
பண்ணாகின்றான்‌ என்பதாம்‌. உடனே -  & இவன்‌ ஒரு விபூதி 
மான்‌,அம்யபரன்‌”' என்ற தோன்ற இருக்கன்‌ நிலன்‌ ஆதலின்‌ 
* உடனே! என ஏகாரங்‌ கொடுத்து ஓதுஇருர்‌. கித்தியவிபூதியில்‌ 
கேள்வியும்‌ இங்கே இருந்துகொண்டே செய்றொன்‌ என்றபடி, 
மேல்‌ திருவாய்மொழியில்‌ *: தண்‌ தாமம்‌ செய்து என்று 
நித்தியவியூதியில்‌ செய்யும்‌ விருப்பத்தைச்‌ செய்தான்‌ என்றார்‌ ; 
இத்‌ திருப்பாசுரத்தில்‌, அந்த மோக்ஷ உலகத்தில்‌ உள்ளா 
ரோடு பரிமா.றும்படியை எல்லாம்‌ என்‌ ஒருவனோடு பரிமா 
இறுன்‌ என்றொர்‌. (3) 
92. 
உடன்‌ அமர்‌ காதன்‌ மகளிர்‌ 
திருமகள்‌ மண்மகள்‌ ஆயர்‌ 
மடமகள்‌ என்‌ றிவர்‌ மூவர்‌ 
ஆளும்‌ உலகமும்‌ மூன்றே 
உடன்‌ அவை ஓக்க விழுங்கி 
ஆல்‌ இலைச்‌ சேர்ந்தவன்‌ எம்மான்‌ 
கடல்மலி மாயப்‌ பெருமான்‌ 
கண்ணன்‌என்‌ ஒக்கலை யானே. 
பொ - ரை உடனே அ௮மரவேண்டும்படியான காதலையுடைய 
மனைவிமார்கள்‌ பெரியபிராட்டியாரும்‌ பூமிப்பிராட்டியாரும்‌ இடையர்‌ 
1. 2176-ஆம்‌ பச்சத் தன்‌ அடிக்குறிப்பைப்‌ பார்க்க. 
2. இப்‌ பதிகத்தின்‌ ௮வதாரிகையை மோக்குக. 
8. விபூதிமான்‌ - செல்வன்‌, அச்யபரன்‌ - வேறு ஒன்றிலே ரோச்ச 
டயவன. 


4. தருவாய்‌. 1. 8; 17. 


© 


ல 


ஒன்பதாந்‌ திருவாய்மொழி--பா, 4 829 


குலத்தில்‌ அவதரித்த ஈப்பின்னைப்பிராட்டியாரும்‌ என்னும்‌ இவர்கள்‌ 
முூவருமாவர்‌ ; ஆளப்படுணனெற உலகங்களும்‌ மூன்றேயாகும்‌; அவ்‌ 
உலகங்களை எல்லாம்‌ ஒருசேர ஒரேகாலத்தில்‌ விழுங்கி ஆலந்தளிரில்‌ 
சேர்ந்து தங்கியிருக்தவன்‌ ; எனக்குச்‌ தலைவன்‌; கடலைக்‌ காட்டிலும்‌ 
மிகப்‌ பரந்த வியக்கத்தக்க குணங்களையும்‌ செயல்களையுமுடையவன்‌ ; 
இருஷ்ணனாக வந்து அவதரித்தவன்‌ ஆன இறைவன்‌ என்மருங்கலே 
ங்கியிருக்கன்‌.றவன்‌ ஆனான்‌. 

வீ -கு 5 இன்‌அணைப்‌ பதமத்து அலர்மகள்‌ தனக்கும்‌ இன்பன்‌ 
ஈற்புவிதனக்கு இறைவன்‌, தன்‌அணை ஆயர்‌ பாவை கப்பின்னை தனக்கு 
இறை” (பெரியதிரு, 2, 8: 5.); “£ ஆய்மகள்‌ பின்னையாம்‌ என்றாள்‌ ?? 
(சிலப்‌. .ஐய்ச்‌.); ** நிலமகட்குக்‌ கேள்வனும்‌ நீணிரை ஈப்பின்னை இல 
வலர்வாய்‌ இன்னமிர்கம்‌ எய்தினான்‌ அன்றே” (இச்‌. 482,) என்பன 
ஈண்டு நினைவு கூர்க, ஒக்கலை - இடுப்பு, ( ஒக்கலை வேண்டி அழல்‌ ?? 
(பழமொ. 220.) என்ற இடத்தும்‌ ஒக்கலை என்பது இப்பொருட்‌ 
டாதல்‌ காண்க, 

ஈடு :--நான்காம்பாட்டு. ' மேன்மை ௮௮, ௮அகடித கடா 
சாமர்த்தியம்‌ ௮து; இப்படி இருக்கிறவன்‌, யசோதைப்‌ 
பிராட்டி மருங்கலே இருக்குமாறு போன்று என்மருங்கலே 
வச்திருக்கை தனக்குப்‌ பெறுப்‌ பேராக நினை த்து இருக்கின்றான்‌ 
என்‌ ரூர்‌. 

உடன்‌ அமர்‌ காதன்‌ மகளிர்‌- உடனே அம. ரவேண்டும்படி. 
யான கரதலையுடைய பிராட்டிமார்‌. * ₹ அகலூல்லேன்‌ இறை 
யும்‌" என்னு இருப்பவர்கள்‌ ஆதலின்‌ * உடன்‌ அமர்‌ காதன்‌ 
மகனிம்‌? என்றோர்‌. அவர்கள்‌ யாவர்‌? என்னில்‌, திருமகள்‌ - 
சர்வேங்வரனுக்குப்‌ பிரதான மனைவியாய்ப்‌ பட்டத்துக்கு 
உரியவளாய்‌, “குற்றம்‌ செய்யாதவர்கள்‌ ஒருவரும்‌ இலர்‌? 
என்னு இருக்கும்‌ பெரிய பிராட்டியார்‌. மண்மகள்‌ - “குற்றம்‌ 
பார்க்கக்கடவதோ” என்று முதலிலேயே அவனுக்குப்‌ 
பொறைக்கு *உவாத்தாய்ப்‌ படபெொொறை விளையும்படியான 
ஸ்ரீ பூமிப்பிராட்டி. ஆயர்‌ மடமகள்‌ - அநுபவ சுகம்‌ தானாய்‌, 
தன்‌ வடிவழகாலே அவக்கித்‌ திருவுள்ள தீதில்‌ குற்றம்‌ படாதபடி. 
இருக்கும்‌ ஈப்பின்னைப்பிராட்டி. இனி, திருமகள்‌ - அவன்‌ ஐஸ்‌ 

1. ££ ஆவிலைச்‌ சேர்ந்தவன்‌ ஒக்கலையானே ? என்ற பதங்களை நோக்க 
அவதாரிகை ௮ருளிச்செய்‌ூரார்‌. 

2. இறுவாய்‌. 6. 10 : 10. 

3. ஸ்ரீராமா. யுத்‌. 116: 45. 

4, உவாத்தாய்‌ - உபாத்தியாயையாய்‌; * அரசன்‌ உவாத்தியான்‌ தாய்‌ 
தீர்தை தம்முன்‌ » என்பது ஆசா.ரச்சோவை, 

42 


m= 


880 திருவாய்மொ।தி முதற்‌ பத்து 


வரியம்‌. மண்மகள்‌ - ௮௮ விளையும்‌ பூமி. ஆயர்மடமகள்‌ - அதீ 
தைப்‌ புஜிக்கன்ற ! போக்தாவானவள்‌ என்ற கூறலுமாம்‌. 
இவர்‌ மூவர்‌-மேன்மைக்கும்‌ புருஷகாரத்திற்கும்‌ தனித்‌ கனியே: 
அமைம்திருக்கறெ இவர்கள்‌ மூவர்‌. ஆளும்‌ உலகமும்‌ மூன்ற - 
அவர்களுடைய “படுக்கைப்பற்‌.று இருக்றெபடி. இனி, இதற்கு, 
இமும்‌, மேலும்‌, ஈடுவுமான உலகங்கள்‌ என்று பொருள்‌ 
கூறலும்‌ ஆம்‌. இனி) உலகம்‌ என்பதனை ஆகுபெயராகக்‌ 
கொண்டு உலகத்தில்‌ வாழ்னெற பத்தர்‌, முத்தர்‌, நித்தியா 
என்னும்‌ மூவகைச்‌ சேதனர்கள்‌ என்று பொருள்‌ கோடலும்‌ 
ஒன்று. டு 


உடன்‌ அவை ஒக்க விழுங்க - அவற்றில்‌ ஒன்றும்‌ தப்பாதி 
படி. ஒரே காலத்தில்‌ திருவயிற்றிலே வைத்து. ஆயின்‌, மேற்‌ 
கூறிய மூவகைப்பட்ட ஆத்மாக்களையும்‌ விழுங்கனாலோே? எனில்‌; 
அன்று; * அவை? என்ற சுட்டால்‌ மூவகை ஆதீமாக்களையும்‌ 
பொதுவிற்‌ கூறினரேனும்‌, பிரளயத்தால்‌ அழிக்கப்படுகன்ற 
பத்த ஆதமாக்களையே கொண்டு ஏனைய முத்தர்‌ நித்தியர்களை 
நீக்குக. ஆல்‌ இலை சேர்ந்தவன்‌ - எல்லா உலகங்களையும்‌ வயிற்‌ 
றிலே சேர வைத்து ஆலமரத்தினது இளந்தளிரிலே சாய்க்‌ 
தருளினவன்‌. அதாவது, * அகடித கடநா சாமர்த்தியத்தை 
யுடையவன்‌ என்றபடி. எம்மான்‌ - அச்‌ செயலாலே என்னை ” 
அடிமை கொண்டவன்‌. £ பத்திராலம்பனம்‌ பண்ணி அடிமை 
கொண்டான்‌ என்பதாம்‌. மேற்கூறிய ௮கடி.த கடநா சாமர்த்தி 
யத்திற்கு மேலே ஒரு அகடித கடகா சாமர்த்தியமாயிற்று இது. 


1. போச்தாவானவள்‌ - ௮ அபவிக்‌கிறவள்‌. 
2. படுச்கைப்பற்று - பெண்களுடைய சமை ; தனம்‌, 


3. “பன்மையும்‌ ஒருமையும்‌ பாலறி வந்த ?? (தொ. சொ. 221.) என்ற 
குத்திரத்து ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌, உயர்‌ இணைத்தெரியிலை வினைக்கு 
ஓதிய ஈறுகளே குறிப்பு வினைக்கும்‌ வரும்‌ எனப்‌ பொலவிற்‌ கூறி மாட்‌ 
டெறிச்தாரரயினும்‌, தெரிரிலைவினைக்கு ஓதிய இருபத்துமூன்று ஈறுகளுள்‌, 
காலங்காட்டுறெ ட இனொரு ஈஅகளையும்‌ நீக்கச்‌ காலற்காட்டாதனவான ஏனைய 
பன்னிரண்டு ஈறுகளையுமே ௮ச்‌ சுத்திரத்திற்குப்‌ பொருளாகக்‌ கொள்ளப்‌ 
படுவது போன்ற, ஈண்டும்‌, £(அவை?? என்ற சுட்டால்‌ குறில்சப்படும்‌ மூவகை 
உயிர்களுள்‌, பிரளயத்தால்‌ அழிச்சப்படா,ச மோக உலகத்துள்ள இருவகை 


உயிர்களை நீக்ப்‌ பிரளயத்தால்‌ அழிச்சப்படுனெ.ற பத்தர்சனாயெ உயிர்களையே 
கோடல்‌ வேண்டும்‌. 


= 4. அகடித கட்சா சாமர்த்தியம்‌ - செய்தற்கு அறிய செயல்களையும்‌ 
செய்து முடிக்கும்‌ ஆற்றல்‌. 


5. பத்‌திராலம்பனமாவது - ஆலிலையைப்பற்றுதல்‌ ; 


ப, இங்கு கன 
ஓலையைக்‌ குறித்தது : அதாவது அடிமை ஓலை என்றபடி, 


ன 


ஒன்பதாந்‌ திருவாய்மொழி பா. 4, 5 851 


அதாவது, ! * ஒருவர்க்கும்‌ தலைவணங்கேன்‌ ”' என்று இருந்த 
என்னைத்‌ தனக்கே உரிமையாக்கனொன்‌ என்றபடி. கடல்‌.மலி 
மாயப்‌ பெருமான்‌ - திருப்பாற்கடலிலே குறைவுஅ௮ற வந்து: 
வசிக்கின்‌ றவனாய்‌, ஆச்சரியமான செயல்களையுடைய சர்வேஸ்‌ 
வரன்‌. இணி, இதற்குக்‌ கடலைக்காட்டி லும்‌ மிக்க ஆச்சரியத்தை 
யுடைய சர்வேஸ்வரன்‌ என்று பொருள்‌ கூறலும்‌ ஆம்‌. கண்‌ 
ணன்‌ - அம்த ஆச்சரியங்கள்‌ எல்லாம்‌ தன்‌ பக்கலிலே காண்‌ 
லாம்படி. இருக்கிற கிருஷ்ணன்‌. என்‌ ஒக்கலையானே - 2 யசோ 
தைப்பிராட்டி மருங்கிலே இருக்குமாறு போன்று என்‌ மருங்‌ 


"இலே இராமின்றான்‌. (4) 


93. 
ஒக்கலை வைத்‌ து முலைப்பால்‌ 
உண்‌என்று தந்திட வாங்கிச்‌ 
செக்கஞ்‌ செக அன்ற அவள்பால்‌ 
உயிர்செக உண்ட பெருமான்‌ 
நக்க பிரானோடு அயனும்‌ 
இந்திர அம்முத லாக 
ஓக்கவும்‌ தோற்றிய ஈசன்‌ 
மாயன்‌என்‌ நெஞ்சி னுளானே. 
பெ - ரை 3-—பூதனையானவள்‌ ஸ்ரீ கிருஷ்ணனைத்‌ தன்‌ இடை 
யிலே வைத்துக்கொண்டு, முலையினின்றும்‌ வருகன்ற பாலை உண்ணு 
வாய்‌ என்று கொடுக்க, அதனை வாங்கி, தன்னைக்‌ கொல்லவேண்டும்‌ 
என்று நினைத்து வந்த அக்‌ கொலை அவளோடே போகும்படி, (அவள்‌ 
இறக்க என்றபடி) அப்பொழுது அவள்‌ முலைப்பாலின்‌ வழியே 
உயிரும்‌ போகுமாறு பாலைக்‌ குடித்த பெருமையுடையவன்‌; இவ 
A பிரமனையும்‌ இந்திரனையும்‌ மற்றும்‌ எல்லாப்‌ பொருள்‌ 
களையும்‌ ஒரே 'சாலத்தில்‌ உண்டாக்கிய தலைவன்‌ ; ஆச்சரியத்தை 
யுடையவன்‌ ஆன இறைவன்‌ என்‌ மனத்தில்‌ தங்கியிருக்கறான்‌. 
வீ -கு 3-செக்கம்‌ - மரணம்‌, செகு என்பது முதனிலை, செக- 
கொல்ல, நக்கன்‌ - வஸ்‌ திரம்‌ இல்லாதவன்‌ ; சிவன்‌. அயன்‌ - அஜன்‌ - 


விஷ்ணுவிடம்‌ தோன்றிபவன்‌. ௮ - விஷ்ணு, இந்திரன்‌ - செல்வலுடை 


1. ஸ்ரீராமா. யுத்‌, 56: 11. - 
2, கண்ணன்‌? என்றதனை கோக்க *யசோதைப்‌ பிராட்டி மருவ்‌ 
இலே இருச்குமாறு போன்று ! என்னு அருளிச்செய்றோர்‌. 


882 திருவாய்மொழி முதற்‌ பத்து 
யவன்‌. தந்திட வாங்‌ உயிர்‌ செக உண்ட என்றும்‌, செக்கம்‌ செக 
உண்ட என்றும்‌ தனித்தனியே கூட்டுக. 


ஈடு: ஜந்தாம்‌ பாட்டு, மாற்றாரை மாறு அழிக்க வல்லவ 
னாய்‌, எல்லாப்‌ பொருள்களின்‌ தோற்றத்திற்குக்‌ காரணனாய்‌ 
உள்ள இறைவன்‌ என்‌ மனத்தினன்‌ ஆனான்‌ என்றோர்‌. 


ஓக்கலை வைத்து - பரிவுடைய யசோதைப்‌ பிராட்டியைப்‌ 
போன்று தூக்கு எடுத்து மருங்கலே வைத்து. முலைப்பால்‌ 
உண்‌ என்று தந்திட - முலைக்கண்‌ நெறித்து வருத்தப்பூடா 
நின்றேன்‌, உண்‌ என்ற அதட்டிக்‌ கொடுக்க; 1 இராமனைக்‌ 
கொல்ல வருஇன்றான்‌ ” என்று கூறவேண்டிய இடத்தில்‌, ப்‌ 
அவரைக்‌ கொல்லுதலைத்‌ தங்களைக்‌ கொல்லும்‌ கொலையாக 
நினைத்து 4 நம்மைக்‌ கொல்ல வருறொன்‌ ”' என்று சுக்கிரீவன்‌ 
முதலியோர்‌ கூறியது போன்னு, ஈண்டும்‌, * கிருஷ்ணனுக்குக்‌ 
கொடுத்த ஈஞ்சு தமக்குக்‌ கொடுத்தது போன்று இருத்தலால்‌ 
“ தந்திட, ? என்இருர்‌. இனி, * தருகை, கொடுக்கையாய்‌ வழங்கு 
கையாலே : தந்திட ? என்றார்‌ எனலுமாம்‌. வாங்கி - அவள்‌ 
மூலை கொடாவிடில்‌ தரியாதாளாய்க்‌ கொடுத்தாற்‌ போன்று, 
இவனும்‌ முலை உண்ணாவிடில்‌ தரியாதானாய்‌ உண்டான்‌ 
ஆதலின்‌ 4 வாங்கி ' என்றோர்‌. செக்கம்‌ செக - மரணம்‌. இனி, 
இதற்கு, அவள்‌ றின சிற்றம்‌ அவள்‌ தன்‌ பக்கலிலே பலிக்‌ 
கும்படி என்ன கூறலும்‌ ஆம்‌, செக்கம்‌ - சிவப்பு; அதாவது - 


1, ஸ்ரீராமா, யுத்‌. 17: 5. 


2. * இருஷ்ணனுக்குக்‌ கொடுத்த ஈஞ்சு தமக்குக்‌ கொடுத்தது போன்று 
இருத்தலால்‌ ““ தந்திட ?? என்கிறார்‌? என்ந விசேட உரையை, 
6 அவற்றுள்‌, 
தருசொல்‌ வருசொல்‌ ஆயிரு செவியும்‌ 
தன்மை முன்னிலை யாமீ ரிடத்த?? (தொ. சொ. 29.) 


என்ற சூத்திரத்தைத்‌ திருவுள்ளத்‌ இற்கொண்டு அருளிச்செய்றோர்‌. ££ தம்திட?? 
என்ற சொல்‌ தன்மை இடத்திற்கு வரும்‌. 
8. * தருகை - கொடுக்கையாய்‌ வழங்குகையாலே '£ தந்திட ?? என்கிறார்‌ 

எனலுமாம்‌ ? என்றது, 
₹*செலவினும்‌ வரவினும்‌ தரவினும்‌ கொடையினும்‌ 

நிலைபெறத்‌ தோன்று மக்சாற்‌ சொல்லும்‌ 

தன்மை முன்னிலை படர்க்கை என்னும்‌ 

அம்மூ விடத்தும்‌ உரிய என்ப ?? (தொ.,சொ. 28.) 
என்ற பொதுச்‌ குத்திரத்தைத்‌ இருவுள்ளத்திற்சொண்டு என்ச, 


று 


2 


ஒன்பதாந்‌ திருவாய்மொழி பா. 5 388 


சீற்றம்‌: * 6 இலங்கை செந்தீ உண்ணச்‌ சிவக்து” என்று சற்‌ 
றத்தைச்‌ சிவப்பாக அருளிச்செய்தார்‌ இருமங்கைமன்ன னும்‌. 
இனி, செக்கஞ்‌ செக என்றது - * செக்கச்‌ சிவக்க என்றாய்‌, 
முலை கொடுத்த உபகாரத்தின்‌ நினைவாலே திரு அதரத்தில்‌ 
பழுப்புத்‌ தோற்றப்‌ புன்முறுவல்‌ செய்த என்று பொருள்‌ 
கோடலும்‌ ஒன்ற. 


அன்னு - உலகமே அழியப்புக்க அன்று. இனி, இதற்கு, 
தனியிடத்தில்‌ இவள்‌ ஈலியப்புக்க அன்று என்று பொருள்‌ 
கூறலும்‌ ஆம்‌. அவள்‌ பால்‌ உயிர்‌ - அவளுடைய தாழ்ந்த 
சரீரத்தைப்‌ பற்றி நிற்கிற உயிர்‌. பால்‌ - ஏழனுருபு. செக - 
முடியும்படி. இனி, அவள்‌ பால்‌ உயிர்‌ செக என்பதற்கு, அவள்‌ 
பாலும்‌ உயிரும்‌ முடியும்படி என்று கோடலும்‌ஆம்‌. £ * முலையூடு 
உயிரை, வற்ற வாங்கி உண்ட வாயான்‌ வதரி வணங்குதமே ?? 
என்றார்‌ திருமங்கைமன்னனும்‌. *முலைஉண்டான்‌ * என்றால்‌ 
முலைப்பால்‌ உண்டான்‌? என்று பொருள்‌ படுமாறு போன்று, 
 முலையூடு? என்ற இடத்தும்‌ “முலை என்றது முலைப்பாலை. 
உண்ட பெருமான்‌ - * “முலையின்‌ வழியே வருகின்ற விஷம்‌ ' 
கலந்த பாலைக்‌ குடித்து, அவளை முடித்து, உலகிற்கு எல்லாம்‌ 
குருவாகிய தன்னைத்‌ தந்தவன்‌ ” என்றெபடியே, அவள்‌ முலை 
உண்டு அவளை முடித்து, உலூற்கு ஒரு சேஷியைத்‌ தந்தவன்‌. 
நக்கபிரானோடு அயனும்‌ இந்திரனும்‌ முதலாக ஒக்கவும்‌ தோற்‌ 
றிய ஈசன்‌ - தன்‌ கூட்டத்துக்கு உபகாரகனாய்ப்‌ பிரச த்தனாய்‌ 
இருக்ற சிவனோடே கூட, அவனுக்கும்‌ தந்தையான பிரமனும்‌, 
அவனுக்கு இப்பால்‌ உள்ள இந்திரன்‌ தொடக்கமாக இங்கே 
யுள்ள எல்லாரையும்‌, அத்திக்காயில்‌ £ அறுமான்‌ போன்று 
ஒன்றாக  அரும்பிக்கும்டி பண்ணின சர்வேஸ்வரன்‌. 
மாயன்‌ - உண்டாக்யெ உலகத்திலே * அஅப்பிரவேசம்‌ முத 
லான ஆச்சரியமான செயல்களையுடையவன்‌. என்‌ கெஞ்சின்‌ 
உளான்‌ - என்‌ சரீரத்தில்‌ ஓரிடத்தைப்பற்றி கின்றான்‌. (8) 


1. பெரிய திருமொழி, 8, 6: 6. ர 

2. ₹:செச்சம்‌ செக?” என்ற இரண்டற்கும்‌ செப்பு என்ற பொருளே 
கொண்டு * மிகவும்‌ சிவக்க ? என்று பொருள்‌ அருளிச்செய்றோர்‌. 

8. “பெரிய திருமொழி, 1. 3: 1. 

4, ஸ்ரீ விஷ்ணு புரா. - 

6. அறுமான்‌ - கொசுகு. 

6. , அரும்பிக்கும்படி. - தளிர்வெடிக்கும்படி.. " 

7. அஅப்பிரவேசம்‌ - தொடர்ச்‌ த புகுதல்‌, 


334 திருவாய்மொழி முதற்‌ பத்து 
94 


மாயன்‌ என்கெஞ்சின்‌ உள்ளான்‌ 
மற்றும்‌ எவர்க்கும்‌ ௮துவே 
காயமும்‌ வனும்‌ தானே 
காலும்‌ எரியும்‌ அவனே 
சேயன்‌ அணியன்‌ எவர்க்கும்‌ 
சிந்தைக்கும்‌ கோசரம்‌ அல்லன்‌ 
தூயன்‌ அயக்கன்‌ மயக்கன்‌ ந 
என்‌.அடைக்‌ தோளிணை யானே. 
பொ - நை ஆச்சரியமான குணங்களையும்‌ செயல்களையுமுடை 
யவன்‌ என்நெஞ்சிலே தங்கியிருக்றொன்‌ ; இது என்ன சேராச்‌ 
சேர்த்தி? இதனை வேறு எவரேனும்‌ பெற்றார்‌ உளரோ? எல்லா 
உடல்களும்‌ எல்லா உ.பிர்களும்‌ தானேயாவன்‌ ; 
லான ஐம்பெரும்பூதங்களும்‌ அவனே யாவன்‌; தன்‌ முயற்சியால்‌ 
காண இருப்பார்க்கு அப்பாற்பட்டவன்‌ ; அவன்‌ அருளால்‌ காண 
இருப்பார்க்கு அண்மையில்‌ இருப்பவன்‌; எத்துணைப்‌ பெரிய,ஞான 
முடையார்க்கும்‌ சிந்தையால்‌ நினைப்பதற்கும்‌ ஒண்ணாதவன்‌ ; 
யசோதை முதலானவர்கட்குப்‌ பரம்பொருள்‌ என்ற வாசனையும்‌ இல்‌ 
லாத அய எளிமையினையுடையவன்‌ ; கான்‌ அல்லேன்‌ என்று இருந்த 
என்‌ மனத்தை மாற்றினவன்‌ ; என்னோடு கலந்தவன்‌ ஆன இறைவன்‌ 
என்‌ கோள்களில்‌ இருக்கின்‌றவன்‌ ஆனான்‌. 
வி - கு8--அஅவே? என்பதன்‌ ஏகாரத்தைப்‌ பிரித்து “எவர்க்கும்‌? 
என்பஅடன்‌ கூட்டுக கோசரம்‌ - ஐம்பொறி மனம்‌ இவற்றிற்கு 
விஷயமாதல்‌. அயக்கன்‌ - மனத்திரிவை உண்டுபண்ணுமவன்‌, 
கன்‌ - கலந்தவன்‌. 


1 


காற்று நெருப்பு முத 


மயக்‌ 


_ ஈ௫3௫-—ஆரும்பாட்டு. * எல்லாப்பொருள்கட்கும்‌ அந்தராத்‌ 
மாவாக இருப்பவன்‌ என்தோனைப்‌ A EL என்‌ 
இருர்‌. 

மாயன்‌ என்‌ நெஞ்சின்‌ உள்ளான்‌-ஆச்சரியமான குணங்‌ 
களையும்‌ செயல்களையுமுடையவன்‌ என்னுடைய மனத்தன்‌' ஆய 
னன்‌. இதுஎன்ன பெறாப்‌ பேறு? இதுஎன்ன சேராச்‌ சேர்த்தி? 
மற்றும்‌ எவர்க்கும்‌ ௮ அவே - மற்றும்‌ யாரேனும்‌ கான்‌ பெற்ற 
பேறுபெற்றார்உளரோ( நீர்பெற்றபேறுதான்‌ என்‌?என்னில்‌, 


1. “மாயன்‌ என்மெஞ்சினிலுள்ளான்‌ ? என்பதும்‌ பாடம்‌, , 


2. “சாயமும்‌ வேனும்‌ தானே, என்னுடைத்‌ தோளிணையானே ?3 
என்ற பதங்களை ரோச்‌ ௮வதாரிசை அருளிச்‌ செய்கிரார்‌, 


ஒன்பதாந்‌ திருவாய்மொதிஃஃபா, 6, 7 885 


இத என்றோர் மேல்‌ : காயமும்‌ சீவனும்‌ தானே - தேவ மனித 
முதலான சரீரங்களும்‌ ௮வ்‌ அவ்‌ சரிரங்களில்‌ தங்கியிருக்க 
ஆத்மாக்களும்‌ அவன்‌ இட்ட வழக்கு. காலும்‌ எரியும்‌ அவனே- 
காற்றும்‌ தீயும்‌ அவன்‌ இட்ட வழக்கு. ஐம்பெரும்‌ பூதங்களில்‌ 
இரண்டனைக்‌ கூறியவதனால்‌, 'ஏனையவற்றையும்‌ உபலகஷணத்‌ 
தாற்‌ கொள்க. சேயன்‌ - தன்‌ முயற்சியால்‌ காண்பார்க்குத்‌ 
தரத்தில்‌ இருப்பவன்‌ ஆவன்‌. அணியன்‌- அவனாலே அவனைக்‌ 
்‌ காண்பார்க்குக்‌ கைப்புகுக்து அணியனாய்‌ இருப்பான்‌. எவர்க்‌ 
கும்‌ சந்தைக்கும்‌ கோசரம்‌ அல்லன்‌ - எத்துணை மேம்பட்ட 
ஞானமுடையவர்களு க்கும்‌ கண்ணுக்கு விஷயம்‌ ஆகாமையே 
அன்றி, மனத்தால்‌ அறிவதற்கும்‌ முடியாதவனாக இருப்பான்‌. 
இதனால்‌, தாரத்தனாம்படிக்கு எல்லை கூறினர்‌. தூயன்‌-இப்படி. 
இருக்கறவன்‌ யசோதை முதலானவர்கட்கு ? “ நீ வல்லையாஇல்‌ 
போய்க்‌ காணாய்‌ ” என்னலாம்படி இருப்பான்‌. இதனால்‌, அணி 
மைக்கு எல்லை கூறினார்‌. அயக்கன்‌ மயக்கன்‌ - உகவாதார்க்கு 
ஐயம்‌ திரிபுகளைப்‌ பிறப்பிக்கன்‌ றவன்‌. இனி, இதற்கு 4 ௮௬ 
வினையேன்‌ ” என்று அகன்ற என்‌ மனத்தைத்‌ திரியவிட்டு, 
“(உன்‌ தேனே மலரும்‌ திருப்பாதம்‌ சேருமாறு விஊயேனே?! 
என்னும்படி என்னுடனே கலந்தவன்‌ என்று கூறலுமாம்‌, 
என்னுடைத்‌ தோளிணேயானே - என்‌ அளவில்‌ £ அங்கன்‌ 
அன்‌ றிக்கே, திருவடி. திருத்கோளில்‌ இருக்குமாறு போன்று, 
என்‌ தோளில்‌ இராஙின்றான்‌. (6) 
96. 
தோளிணை மேலும்தன்‌ மார்பின்‌ 
மேலும்‌ சுடர்முடி மேலும்‌ 
தாளிணை மேலும்‌ புனைந்த 
தண்அம்‌ துழாயுடை அம்மான்‌ 
கேளிணை ஒன்றும்‌ இலாதான்‌ 
கிளரும்‌ சுடர்‌ஒளி மூர்த்தி 
நாளணைந்து ஒன்றும்‌ அகலான்‌ 
என்னுடை நாவி னுளானே. 
1, “ஐம்பெரும்‌ பூதங்களில்‌ மூன்‌ றனைக்‌ கூறியவதனால்‌ ஏனை இரண்ட 
னையும்‌ உபலக்ஷ்ணத்தாற்‌ கொள்க ? என்றனர்‌ முன்னும்‌. (பக்‌, 100.) 
2. ஸ்ரீ விஷ்ணு புரா. 4. 6: 15, ம்‌ 
3. திருவாய்‌. 1, 5: 1. 
4, இருவாய்‌, 1, 5: 5. 
5. _ 4 அங்வனன்றிக்கே ? என்றது - ஐயம்‌ இரிபுகளை உண்டாச்சாமையே 
அன்றி என்றபடி, 


386 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


பொ - ரை இசண்டுகோள்களிலும்‌ சிறந்த மார்பிலும்‌ ஒளியை 
யுடைய திருமுடியிலும்‌ இரண்டு திருவடிகளிலும்‌ ௮ணிந்திருக்கன்‌ ஐ 
குளிர்ந்த அழயெ இருத்‌. துழாயினையுடைய தலைவன்‌, தனக்கு உவமை 
யாகப்‌ பொருக்கத்‌ தக்க பொருள்கள்‌ ஒன்றும்‌ இல்லாதவன்‌, மிக்க 
ஒளிபொருந்திய வடிவினையுடையவன்‌, எப்பொழுதும்‌ என்னைச்‌ 
சேர்ந்து சிறிதும்‌ அகலாதவன்‌ ஆன எம்பெருமான்‌ என்‌ நாவினுள்‌ 
இருக்கன்றவன்‌ ஆனான்‌. 

வி - ரூ:--* மேல்‌? என்பது ஏழனுருபு, கேள்‌ என்பது கேழ்‌ 
என்றதன்‌ விகாரம்‌. கேழ்‌ - ஒப்பு; (ஆயிரம்‌ இராமர்‌ நின்கேழ்‌ அவரோ 
தெரியின்‌ அம்மா ” (கம்பராமா,) என்றவிட த்த, “கேழ்‌? இப்பொருட்‌ 
டாதகல்‌ காண்க, 

ஈடு ₹--ஏழாம்பாட்டு. நான்‌ உகந்தபடியே அலங்கரித்துக்‌ 
கொண்டு வந்து என்‌ நாவிலே கலந்தான்‌ என்றோர்‌. ஆயின்‌, 
இவர்‌ உகந்தபடியே இறைவன்‌ வருதற்குக்‌ காரணம்‌ யாது? 
எனின்‌, தம்மால்‌ காதலிக்கப்பட்டவர்கள்‌ இருக்கும்‌ இடத்திற்‌ 
குச்‌ செல்‌,லும்‌ ஆடவர்கள்‌, அவர்கள்‌ விரும்புஜறெவொறே பூசிப்‌ 
புலர்த்தித்‌ தம்மை அலங்கரித்துக்கொண்டு போமாறு 
போன்று, ஆழ்வார்‌ இருக்கும்‌ இடத்திற்குச்‌ செல்லும்‌ இறை 
வனும்‌ ஆழ்வார்‌ விரும்பியவாறே திருத்தழாயால்‌ தன்னை 
அலங்கரித்துக்கொண்டு சென்றான்‌. இவர்‌ உகப்பதும்‌ திருத்‌ 
துழாயே, அவன்‌ கொடுப்பதும்‌ திருத்துழாயே அன்றோ. 
1“பூள்ஊர்தி கள்‌ ஊரும்‌ அழாய்க்‌, கொயல்வாய்‌ மலர்மேல்‌ 
மனத்‌” தையுடையராய்‌ இருப்பர்‌. எங்ஙனம்‌? எனின்‌, திருத்‌ 
தாயார்‌ கூறும்போதும்‌ * (£ வண்டு திவளும்‌ தண்ணம்‌ அழாய்‌ 
கொடீர்‌” என்பர்‌. இவள்‌ தானும்‌ £ “ விரை மட்டு௮லர்‌ தண்‌ 
துழாய்‌ என்னும்‌ ?, * “கண்ணன்‌ கழல்துழாய்‌ பொன்செய்‌ 
பூண்மென்முலைக்கு என்று மெலியும்‌ ”'. இறைவனும்‌ £ தன்‌ 
மன்னு நீள்கழல்மேல்‌ தண்‌ துழாய்‌ ஈமக்கு அன்‌ றி ஈல்கான்‌ "! 
என்றெபடியே, இவளுக்கு அன்றி நல்கான்‌. 
அ கப்‌ ப 


1. திருவிருத்தம்‌. 24. 

2. திருவாய்‌. 2, க: 5. , 

8. கை 9. 4: 9. இப்பாசுரம்‌ தாயார்‌ கூற்றே யாயினும்‌ என்‌ 
னும்‌ ?? என்னு மகள்‌ ஆசைப்படுவதாகச்‌ கூறுவதால்‌ மகள்‌ கூற்று என்னச்‌ 
குறையின்று, 

4, தருவாய்‌. &. 2: 10. இப்பாசுமமும்‌ அத்தன்மையதேயாம்‌. இத்‌ 
துணையும்‌ இவர்‌ விரும்புவது இருத்துழாயே என்பதற்குக்‌ காட்டிய மேற்‌ 
கோள்கள்‌, { ச 

5, திருவாய்‌, 6. 8: 6. இத, இறைவன்‌ கொடுப்பதும்‌ திருத்துமாயே 
என்பதற்கு எடுத்‌.௮ச்சாட்டு, 


ஒன்பதாந்‌ திருவாய்மொ.தி--பா. 17 387 


தோள்‌ இணை மேலும்‌ - ! “அன்பினால்‌ கெட்டியாக ,ஆலிங்‌ 
கனம்‌ செய்து கொண்டார்‌” என்றெபடியே, அணைக்க விரும்பு 
றெ திருத்தோள்களிலும்‌. ஈன்மார்பின்மேலும்‌-அணைப்பிக்கு 
மவள்‌ இருக்றெ திருமார்பிலும்‌. சுடர்‌ முடி மேலும்‌ - அணேத்‌ 
துக்‌ கொண்டு நின்று மேல்நோக்கிப்‌ பார்த்தவாறே தன்‌ 
னுடைய தலைமைக்குப்‌ பிரகாசமாயிருக்கற திருமுடியிலும்‌. 
தாள்‌ இணைமேலும்‌ புனைந்த தண்‌ அம்‌ அழாயுடை அம்மான்‌ - 
தன்னுடைய இறைமையை நிலைகிறுத்தின்ற திருவடிகளி 
௮ம்‌ சாத்தின திருத்துழாயினையுடைய சர்வேஸ்வரன்‌. இனி, 
இவ்‌ அடிகட்குப்‌ பட்டர்‌ மிச அழகாகவும்‌ ரசோக்தியாகவும்‌ 
”விசேடப்பொருள்‌ அருளிச்செய்வார்‌ ; அப்‌ பொருள்‌ வருமாறு: 
வீரராய்‌ இருப்பார்‌ முற்பட ஆயுதத்திற்கு இடுவார்கள்‌, அப்‌ 
படியே திருத்தோள்களுக்கு இட்டான்‌ ; காதலர்களாக இருப்‌ 
பவர்கள்‌ அன்புக்குரிய காதலிக்கு இடுவார்கள்‌, அப்படியே 
பெரிய பிராட்டியார்‌ எழுக்தருளிஇருக்கும்‌ * கோயில்‌ கட்ட 
ணத்துக்குக்‌ கொடுத்தான்‌ ; ஆயுதத்திற்கும்‌ காதலுக்கு உரி 
யவர்களுக்கும்‌ ' இட்டால்‌, பின்னைத்‌ தாம்‌ தாம்‌ அணிந்து 
கொள்ளுவார்கள்‌ இத்தனையன்றோ ? ஆதலின்‌, தான்‌ சூடி 
னன்‌ ; சேஷம்‌ பின்னர்‌ அடியார்‌ அன்றோ கைக்கொள்ளு 
வார்‌? ஆகையால்‌, திருவடிகளுக்குச்‌ சாத்தினான்‌ ; ஆபத்துக்‌ 
குத்‌ துணை செய்வார்‌ அடியார்‌ அன்றோ? தளர்க்தும்‌ முறிம்‌ 
தும்‌ சகட அசுரர்‌ உடல்‌ வேறாப்‌ பிளந்து வீயப்‌ பொருவார்‌ 
அடியாரே அன்றோ? ஆயின்‌, ஈம்முடைய ஆபத்துக்கு ஒழிய 
இறைவனுடைய ஆபத்துக்கும்‌ திருவடி அணையாமோ? எனின்‌, 
நம்முடைய ஆபத்துக்களுக்குத்‌ திருவடிகளே அணையாயினாற்‌ 
போலே காணும்‌ அவனுடைய. ஆபத்துக்களுக்கும்‌ திருவடி. 
களே அணையாயின படி. 
கேள்‌ இணை ஒன்றும்‌ இலாதான்‌ - கேள்‌ என்ற இதனேச்‌ 
கேழ்‌ என்றாக்கி, அதாவது, ஒப்பாய்‌, இணை என்றும்‌ ஒப்‌ 
பாய்‌, திரளவும்‌ தணித்‌ தனியும்‌ ஒப்பு இல்லாதவன்‌ என்‌ றபடி. 
இனி, கேள்‌ என்று உறவாய்‌, சேர்ந்த ஒப்பு இல்லாதவன்‌ 
என்று கோடலும்‌ ஆம்‌. கிளரும்‌ சுடர்‌ ஒளி மூர்த்தி -ஆற்றுப்‌ 
பெருக்குப்‌ போன்று மேன்மேல்‌ எனக்‌ இளராகிற்பதாய்‌ 
எல்லை அற்ற ஒளி உருவமான திவ்விய மங்கள விக்கிரகத்தை 
யுடையவன்‌: சுடர்‌, ஒளி என்பன ஒரு பொருட்சொற்கள்‌. 


ம்‌. ஸ்ரீ.விஷ்ணுபுரா.. 5, 18:2. 
2. 'சோயில்‌.கட்டணம்‌ - அர்தப்புரம்‌, 


49 


898 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


மிக்க ஒளி என்றபடி. இனி, ஒளி என்பதற்குப்‌ பேரழகு 
என்று பொருள்‌ கூறலுமாம்‌. மேற்சொன்ன ஒப்பனையும்‌ 
மிகை என்ற கூறலாம்படியான வடிவை யுடையவன்‌ ஆதலின்‌ 
“ மூர்த்தி என்றோர்‌. காள்‌ ௮ணைந்து ஒன்றும்‌ அகலான்‌ - காள்‌ 
தோனும்‌ வந்து இட்டுமத்தனை அல்லது கால்வாங்க மாட்டுகன்‌ 
நிலன்‌. என்னுடை நாவினுளான்‌ - என்னுடைய கதிக்கு 
விஷயமானான்‌. இனி, இதற்கு * * வாக்கில்‌ இரும்து கொண்டு 
வாக்கின்‌ உள்‌ இருக்கிறான்‌ ?? என்றெபடியே, வாக்கு இத்திரி 
யத்துக்கு அந்தர்யாமியாக உள்ளவன்‌ என்று கூறலும்‌ 
ஒன்று. (7) 
96 ௦ 
நாவினுள்‌ நின்று மலரும்‌ 
ஞானக்‌ கலைகளுக்கு எல்லாம்‌ 
அவியும்‌ ஆக்கையும்‌ தானே 
அழிப்போடு அளிப்பவன்‌ தானே 
பூவியல்‌ நால்தடந்‌ தோளன்‌ 
பொருபடை ஆழிசங்கு ஏந்தும்‌ 
காவிநன்‌ மேனிக்‌ கமலக்‌ 
கண்ணன்‌என்‌ கண்ணி னுளானே. 
பொ-ஃரை :-- காவின்‌ அனியில்நின்றும்‌ உண்டாகின்ற ஞானத்‌ 
தைத்‌ தருனெற எல்லாக்‌ கலைகளுக்கும்‌ உயிரும்‌ உடலும்‌ தானே 
யாவன்‌, அக்‌ கலைகளை அழிக்கனெறவனும்‌ அவற்றை அழியாமல்‌ காக்‌ 
இன்றவனும்‌ தானேயாவன்‌, பூவின்‌ தன்மையினையுடைய நான்கு திருத்‌ - 
தோள்களையுடையவன்‌, போர்‌ செய்கின்ற ஆயுகங்களாகிய சக்கரத்‌ 
தையும்‌ சங்கையும்‌ தரித்திருக்கன்ற நீலோத்பலம்‌ போன்ற நிறம்‌ 
பொருந்திய திருமேனியினையும்‌ தாமரைபேோன்ற இருக்கண்களையு 
முடையவன்‌ ஆன எம்பெருமான்‌ என்‌ கண்ணிலே தங்கியிருக்றொன்‌. 
வி - சூ:--ஈண்டு ஆவி? என்றது, சொற்களால்‌ அறியப்படும்‌ 
பொருள்களை ; * யாக்கை? என்றது, சொற்களை. நால்‌ - நான்கு. 1 
ஈடு :--எட்டாம்பாட்டு. * எல்லாக்‌ கலைகளாலும்‌ அறியப்‌ 
படுகின்ற சர்வேஸ்வரன்‌; பி. ரமாணங்களாலே காணக்கூடிய 
வடிவை என்‌ கண்ணுக்கு விஷயமாக்னொன்‌ என்றொர்‌. 


1. 
2, “(கலைகளுக்கு எல்லாம்‌ ஆவியும்‌ ஆக்சையும்‌ தானே ” என்றதனை 
சோக்‌ : எல்லாச்‌ சலைசளாலும்‌ ௮றியப்படுன்‌ ற சர்வேண்வரன்‌ ? என்றோர்‌, 


ஒன்பதாந்‌ திருவாய்மொழி--பா, 8 $80 


காவினுள்‌ கின்று மலரும்‌ ஞானக்‌ கலைகளுக்கு எல்லாம்‌ - 
நாவின்‌ அணியில்‌ மலர்னெற ஞானத்திற்குக்‌ கருவியான கலை 
விசேடங்களுக்கு எல்லாம்‌. ஆவியும்‌ ஆக்கையும்‌ தானே - 
* இப்பொருளை இச்‌ சொல்‌ காட்டக்கடவது ” என்று நியமித்து 
விட்டவன்‌ அவன்‌ என்றவாறு. ஆக, சொல்லுக்கும்‌ பொரு 
ளுக்கும்‌ உள்ள சம்பந்தம்‌ அவன்‌ இட்ட வழக்கு என்றபடி, 
அழிப்போடு அளிப்பவன்‌ தானே - சிற்றறிவினர்களான இம்‌ 
மக்களுடைய கினைவின்‌ குற்றங்களாலும்‌, எழுதுங்காலத்து 
, உண்டாகும்‌ குற்றங்களாலும்‌, பாடபேதங்களாலும்‌, கலைகள்‌ 
உருமாயும்‌ அளவில்‌ அழித்தும்‌, விரும்புறெ காலத்தில்‌ உண்‌ 
டாக்கயும்‌ செல்கின்‌. றவன்‌ தானே. இனி, இதற்கு, *மற்றை 
அழித்தல்‌ ௮அளித்தல்களை அருளிச்செய்ரொர்‌” என்று பொருள்‌ 
கூறுவாரும்‌ உளர்‌. பூ இயல்‌ கால்‌ தடம்‌ தோளன்‌ -* பூவால்‌ 
அல்லஅ செல்லாதபடி. சுகுமாரமாய்‌, கற்பகதரு பணைத்தாற்‌ 
போன்று நான்காய்‌, சுற்றுடைத்தாய்‌ இருக்கற திருத்தோள்‌ 
களையுடையவன்‌. இனி, பூ இயல்‌ தோள்‌ என்பதற்குப்‌ பூக்க 
ளால்‌ அலங்கரிக்கப்பட்ட தோள்‌ என்று பொருள்‌ கூறலுமாம்‌. 
பொரு படை ஆழி சங்கு ஏந்தும்‌ -பணைத்துப்‌ பூத்த கல்பக 
தருப்‌ போலேயாயிற்று, போருக்குக்‌ கருவிகளான திவ்விய 
ஆயுதங்களைத்‌ தரித்தால்‌ இருக்கும்படி. போர்‌ செய்வதற்குச்‌ 
கருவிகளாக இருத்தலின்‌ £ பொருபடை, ? என்றொர்‌. காவி கல்‌ 
மேனி - அவ்‌ ஆயுதங்களாலே விரோதியைப்‌ போக்கி ௮றுப 
விப்பிக்கும்‌ வடிவழகு. காவி, வடி வழடஏற்கு உபமானமாக கேர்‌ 
நில்லாமையாலே :* நன்மேணி? என்ூரார்‌. கமலக்கண்ணன்‌ 
என்‌ சண்ணினுளானே-திருமேனியின்‌ அழகாயெ பெருவெள்‌ 
ளத்திலே ஒரு சுழி போன்று திருக்கண்கள்‌ இருத்தலின்‌ : நன்‌ 
மேனிக்‌ கமலக்கண்ணன்‌ ? என்கிறார்‌. வெளிப்பொருள்களை 
அகர்க்து போந்த இவருடைய கண்களுக்கு இறைவன்‌ தன்னை 
விஷயமாக்னொன்‌ ஆதலின்‌ £ என்‌ கண்ணினுனான்‌ ' என்‌ கருர்‌. 
இவர்‌ கண்வட்டம்‌ ஒழியப்‌ புறம்பே போனால்‌ * கண்வட்டக்‌ 
கள்ளனாம்‌ ஆதலின்‌ £ கண்ணினளானே என ஏகரரங்‌ 
கொடுத்து ஒ.த௫ன்றார்‌. (8) 


1. “மற்றைஅழித்தல்‌ அளித்தல்களை ? என்றது, உலகை அழித்தல்‌ 
காத்தல்களை, © 

8. பூக்களின்‌ தன்மையான செளகுமார்யத்தையுடைய தோன்‌ என்பது 
பொருள்‌. ; 

8. சண்வட்டச்‌ கள்ளன்‌ - சிகேதெனுக்கு ன்று "வேண்டியிருக்கு 
அதனைச்‌ செய்யாவிடின்‌, ௮வன்‌ சண்முன்‌ வரப்‌ பயப்படு்றவன்‌, 


840 திருவாய்மொழி முதற்‌ பத்து 
97. 


* கமலக்‌ கண்ணன்‌ என்‌ கண்ணின்‌ உள்ளான்‌ 
காண்பன்‌ அவன்கண்க ளாலே 
அமலங்க ளாக விழிக்கும்‌ 
ஐம்புல னும்மவன்‌ மூர்த்தி 
கமலத்து அயன்‌ நம்பி தன்னைக்‌ 
கண்‌ ணத லானொடும்‌ தோற்றி 
அமலத்‌ தெய்வத்தோடு உலகம்‌ 
ஆக்ளென்‌ நெற்றி யுளானே. 
பொ - றை?--செக்தாமரைமலர்‌ போன்ற திருக்கண்களையுடைய 
இறைவன்‌ என்‌ கண்களுக்கு விஷயமானான்‌, யானும்‌ அவனைக்‌ காண்‌ 
இன்றேன்‌ ; நான்‌ குற்றமற்றவன்‌ ஆகும்படி. ௮வன்‌ தன்‌ திருக்கண்‌ 
களாலே நோக்குகிறான்‌ ; ஐம்பொறிகளும்‌ சரீ ரத்தைப்‌ போன்று அவ 
அக்கு அடிமையாகி விட்டன ;  காமரைமலரில்‌ வீற்றிருப்பவனும்‌ 
எல்லாக்‌ குணங்களும்‌ நிறைந்தவனும்‌ ஆன பிரமனைச்‌ சிவபெருமா 
னாடு படைத்‌, பின்‌, குற்றம்‌ அற்ற ஏனைய தேவர்களோடு உலகங்‌ 
களையும்‌ படைத்த இறைவன்‌; இப்பொழுது என்‌ நெற்றியில்‌ தங்கி 
இருக்கின்‌ றவன்‌ ஆனான்‌, 
வி - கு3-விழிக்கும்‌; செய்யும்‌ என்‌ முற்று. தோற்றி என்னும்‌ 
எச்சத்தை ஆக்‌ என்னும்‌ வினைப்பெயருடன்‌ முடிக்க, ஆக்கி என்பத; 
அற்றுவரைக்கொல்லி, சேர்ந்தாரைக்கொல்லி என்பன போன்று வந்த 
வினைப்பெயர்‌, ஆக்‌ - உண்டாக்னெவன்‌. 
ஈட :-ஒன்பதாம்‌ பாட்டு, கண்ணிலே கின்ற நிலை 
பொறுத்தவாறே என்‌ நெற்றியிலே வந்து நில்லாஙின்றான்‌ 
என்றோர்‌. 
கமலக்கண்ணன்‌ என்‌ கண்ணின்‌ உள்ளான்‌ - புண்டரீ 
காக்ஷனான வன்‌ என்‌ கண்ணுக்கு விஷயமானான்‌. '*இறைவன்‌ 
கண்ணுக்குப்‌ புலப்படுமவன்‌ அல்லன்‌ '? என்னும்‌ மரியாதை 
குலைந்தது. * அவன்‌ அவ்‌ வடிவை உம்முடைய கண்ணுக்கு 
விஷயமாக்கனொன்‌ ஆலல்‌, நீர்‌ பின்னைச்‌ செய்வது என்‌ ?' என்‌ 
னில்‌, காண்பன்‌ - கானும்‌ கண்டு அறஅபவியாமின்றேன்‌. * உல 
கதீதிற்கே வேறுபட்ட இறைவனை நீர்‌ கண்டு அநுபவிக்க வல்‌ 
லீரானபடி. எங்கனே ?! எனின்‌, அவன்‌ கண்களாலே அமலங்‌ 


* £ கமலச்சண்ணன்‌ சண்ணிலுள்ளான்‌ ? என்றிறாத்தற்பாலது, 


ஒன்பதாந்‌ திருவாய்மொழி பா. 9, 10 341 


களாக விழிக்கும்‌ - அவன்‌ தன்‌ இதிருக்கண்களாலே, . என்‌ 
குற்றம்‌ எல்லாம்‌ கழிந்து நான்‌ காண வல்லேனாம்படி. குளிர 
நமோக்குகின்றான்‌. £ ஆயினும்‌, காண்கைக்குத்‌ தடைகளாக 
இக்திரியங்கள்‌ என்பன சில உளவே, அவை செய்வன என்‌ 2 
என்ன; ஜம்புலனும்‌ அவன்‌ மூர்த்தி - காட்டுக்குத்‌ தடைக 
ளான ஜம்பொறிகளும்‌ அவன்‌ இட்ட வழக்காம்படி அவனுக்‌ 
குச்‌ சரீரத்தைப்‌ போன்று உரிமைப்பட்டு அங்கேயே ! படை 
அற்றன. கமலத்து அயன்‌ ஈம்பிதன்னைக்‌ கண்ணுதலா 
னொடும்‌ தோற்றி அமலம்‌ தெய்வத்தோடு உலகம்‌ ஆக்க - தரு 
நாபிக்‌ கமலத்தில்‌ நேரே பிறந்து, எல்லாரிலும்‌ வேறுபட்ட 
பிறவியையுடையவனாய்‌, தனக்கு இப்பால்‌ உள்ளவற்றைப்‌ 
படைக்கு மிடத்தில்‌ சர்வேஸ்வரனைக்‌ கேள்வி கொள்ள வேண்‌ 
டாதபடி ஞானம்‌ கிறைக்த நான்முகனை நெற்றிக்‌ கண்ணனான 
சிவபெருமானோடு உண்டாக்கி, அவ்வளவில்‌ முடிவு பெறாமல்‌, 
௪த்துவகுணம்‌ மிக்குள்ள தேவர்களோடே உலகங்களை உண்‌ 
டாக்னெவன்‌, “செய்யுண்ணி ” என்னுமாறு போன்று 
“ஆக்கி” என்றது; ஆக்கும்‌ தன்மையன்‌ என்‌ றபடி.என்‌ ரெற்றி 
யுளான்‌ -” கர்மங்களுக்குத்‌ தகுதியாக உலகத்தை உண்டாகச்‌ 
உ விட்டான்‌, ? பிரயோஜனத்தில்‌ விருப்பம்‌ இல்லாமல்‌ என்‌ 
நெற்றியில்‌ புகுந்து நின்றான்‌ என்பார்‌ ' நெற்றியுணாணே ? என 
ஏகாரம்‌ கொடுத்து ஓஅகின்றார்‌. (9) 
98. 
நெற்றியுள்‌ நின்றுஎனை ஆளும்‌ 
நிரைமலர்ப்‌ பாதங்கள்‌ சூடிக்‌ 
கற்றைத்‌ அழாய்முடிக்‌ கோலக்‌ 
கண்ண பிரானைத்‌ தொழுவார்‌ 
ஒற்றைப்‌ பிறை௮ணிந்‌ தானும்‌ 
நான்முக னும்மிந்‌ தரனும்‌ 
மற்றை அமரரும்‌ எல்லாம்‌ 
வந்‌ அஎன ௮ உச்சியு ளானே. 
பொ - ரை 3—ஒருகலையுடன்‌ கூடின பிழைச்சர்‌திரனை அணிச்‌ 
இருக்கின்ற சிவபெருமானும்‌ பிரமனும்‌ இந்திரனும்‌ மற்றும்‌ இருக்‌ 
1. படை அறுதல்‌ - அடிமைப்படுதல்‌, 


2. மேலே வியஷ்டி சிருஷ்டி அருவிக்செய்கையாலே இங்குச்‌ * கர்மல்‌ 
களுக்குத்‌ தகுதியாக உலகத்தை உண்டாக்கிவிட்டான்‌ ? என்றோர்‌. 


8. அவ்வருகு போக்கு இல்லாமையாலே ' பிரயோஜனத்தில்‌ டக்கு 
இல்லாமல்‌ ! என்றார்‌, 


82 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


இன்ற தேவர்கள்‌ எல்லோரும்‌, எனத நெற்றியிலே நிலைபெற்று 
என்னை அடிமைகொள்ளுகின்ற மலர்போன்ற இரண்டு திருவடிகளையும்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ தலைகளின்மீது அணிந்து கொண்டு, தொகுதியான 
இருத்துழாய்‌ மாலையினைத்‌ தரித்த இருமுடியையுடைய அழயெ கண்ண 
பிரானை வணங்குவார்கள்‌; அவர்கள்‌ அவ்வா அ வணங்கிக்கொண்டிருக்க; 
அக்‌ கண்ணபிரான்‌ வந்து எனது உச்சியிலே புகுந்தான்‌. 
வி - கு 3-—ஆளும்‌ என்ற எச்சக்கைப்‌ பாதங்கள்‌ என்னும்‌ பெய 
ருடனும்‌, சூடி. என்னும்‌ எச்சத்தைத்‌ தொழுவார்‌ என்னும்‌ வினை"|ட 
னும்‌ முடிக்க. தொழுவார்‌ ; முற்று, 
ஈடு --பத்தாம்பாட்டு, பிரமன்‌ முதலான தேவர்கள்‌ தன்‌ 
னைப்‌ பெறுகைக்குக்‌ காலம்‌ பார்த்துத்‌ தடுமாறும்படி. இருக்கற 
வன்‌ தான்‌ ' என்னைப்‌ பெறுகைக்குக்‌ காலம்‌ பார்த்து வந்து 
என்‌ உச்சியுள்‌ ஆனான்‌ என்‌ ரூர்‌. 
கெற்றியுள்‌ கின்று எனை ஆளும்‌ - நெற்றியுள்‌ கின்று 
என்னை அடிமை கொள்ளுகின்ற. கிரை மலர்ப்‌ பாதங்கள்‌ சூடி- 
மலரை நிரைத்தாற்‌ போன்று இருக்கின்ற திருவடிகளைத்‌ தலை 
களிலே சூடி. கற்றைச்‌ அழாய்‌ முடிக்‌ கோலக்‌ கண்ணபிரா 
னைத்‌ தொழுவார்‌ - செவ்விபெற்றுத்‌ தழைக்றெ திருத்துழா 
யோடே கூடின திருமுடியையுடையனாய்‌, காட்சிக்கு இனிய 
வடிவையு முடைய உபகாரத்தைச்‌ செய்க்‌ றவனான கிருஷ்ண 
னைத்‌ தொழுன்றவர்கள்‌. ஒரு வாடல்‌ மாலையைக்‌ கொண்டு 
வந்து திருமுடியிலே வைத்தாலும்‌, திருக்குழலின்‌ சம்பந்தத்‌ 
தால்‌ செவ்வி பெற்றுத்‌ தழையாகிற்குமாதலின்‌ ₹* கற்றைத்‌ 
துழாய்‌ முடி” என்றொர்‌. கற்றை- தழைத்தல்‌. * * தழைக்கும்‌ 
துழாய்‌?? என வருமாறும்‌ காண்க. ஒற்றைப்‌ பிறை அணிம்‌ 
தானும்‌ - ஒரு கலையோடு கூடிய சந்திரனைச்‌ சடையிலே தரித்‌ 
துச்‌ சுகத்தில்‌ மிகுக்தவனாய்‌ இருக்ற சிவபெருமானும்‌, நான்‌ 
முகனும்‌ - அவனுக்குத்‌ தந்தையான பிரமனும்‌. இந்திரனும்‌ - 
தேவர்களை ” மெய்க்காட்டுக்‌ கொண்டிருக்றெ இம்திரனும்‌, 


_———— 


1. “வந்து எனது உச்சியுளானே ?? என்றதனை போக்‌, அவதாரிகை 
யில்‌ * என்னைப்‌ பெறுகைக்குச்‌ காலம்‌ பார்த்து? என்று அருளிச்செய்நறோர்‌. 

2, பெரிய திருவந்தாதி, 39. கற்றை என்பதற்குத்‌ தொகுதி என்பது 
பொருள்‌ ; கருத்துப்பொருளாகத்‌ தழைக்கும்‌ என்று பொருள்‌ அருளிச்‌ 
செய்கிறார்‌. 

8, மெய்ச்‌ காட்டு ஈ நேரில்‌ வந்து தோற்றுகை, (' தேவர்களைச்‌ சனியும்‌ 
புதனும்‌ மெய்க்காட்டுக்கொண்டு அவர்கள்‌ மிகுதி குறைகள்‌ ஆராய்க்து போரு 
இற இர்திரனும்‌?? (9. 6: 4. ஈட) என்ற இடத்தும்‌ இப்பொருள்‌ படுதல்‌ 
காண்ச 


ஒன்பதாந்‌ திருவாய்மொழிபா. 10, 11 848 


மற்றை அமரரும்‌ எல்லாம்‌ - மற்றும்‌ உண்டான தேவர்களும்‌ 
எல்லாம்‌. எனத உச்சியுளான்‌ - தேவர்கள்‌ தன்னைப்‌ பெறு 
கைக்கு இப்படித்‌ தடுமாறாகிற்க, என்னைப்‌ பெறுகைக்கு 
அவற்றை எல்லாம்‌ தான்‌ பட்டு வந்து, என்‌ உச்சியிலுள்ளவன்‌ 
ஆகின்றான்‌. இராஜாக்கள்‌ அந்தப்புரத்தில்‌, ஒரு கட்டில்‌ கின்‌ 
ஹம்‌ மற்றைக்‌ கட்டு ஏறப்போகாகிற்க, அம்தரங்கர்‌ நடுவே 
முகங்காட்டித்‌ தம்‌ காரியங்‌ கொண்டுபோமாறு போன்று, 
இறைவன்‌ இவர்‌ திருநெற்றியில்‌ நின்றும்‌ திருமுடி ஏறப்‌ 
போகாமின்றால்‌ பிரமன்‌ முதலான தேவர்கள்‌ நடுவே முகங்‌ 
கீர்ட்டித்‌ தங்கள்‌ காரியம்‌ கொண்டு போவர்‌ ஆதலின்‌, * அமர 
ு ரும்‌ எல்லாம்‌ தொழாநிற்க வந்து எனதூ உச்கியுனான்‌ ? என்‌ 
கிறார்‌. (10) 
99. 
உச்சியுள்‌ ளே நிற்கும்‌ தேவ 
தேவற்குக்‌ கண்ண பிரானுக்கு 
இச்சையுள்‌ செல்ல உணர்த்தி 
வண்குரு கூர்ச்சட கோபன்‌ 
இச்சொன்ன ஆயி ரத்துள்‌ 
இவையும்ஓர்‌ பத்‌.துஎம்‌ பிராற்கு 
நிச்ச. லும்‌ விண்ணப்பம்‌ செய்ய 
நீள்கழல்‌ சென்னி பொருமே. 


பொ - ரை 5 திருக்குருகூரில்‌ அவதரித்த வள்ளலாரான ஸ்ரீசட 
கோபர்‌, தன உச்சியுள்ளே எழுக்கருளியிருக்கன்‌ற, தேவர்கட்கு 
எல்லாம்‌ தேவனான கண்ணபிரானுக்கு, அக்‌ கண்ணபிரான்‌ தம்மிடத்து 
வைத்துள்ள விருப்பத்தைத்‌ தாம்‌ அறிந்த தன்மையை அவன்‌ திருவுள்‌ 
ளத்திலே படும்படி. உணர்த்தி, இவ்வாறு உணர்த்திய கருத்தோடு 
அருளிச்செய்த ஆயிரம்‌ இருப்பாசரங்களுள்‌ ஒப்பத்ற இப்‌ பத்துத்‌ 
இருப்பாசுரங்களையும்‌ இறைவன்‌ திருமுன்னர்‌ ஒருகால்‌ கூறின்‌, அவ்‌ 
இறைவனுடைய நீண்ட திருவடிகள்‌ கூறுகின்‌ ௦வர்களுடைய தலைகளில்‌ 
எப்பொழுதும்‌ சேர்ந்திருக்கும்‌. 


வி-சூ:--கண்ணபிரானுக்குச்‌ செல்ல உணர்த்திச்‌ சொன்ன இவை 
யும்‌ ஓர்‌ பத்து எனக்‌ கூட்டுக, கூட்டி, இப்பத்தையும்‌ எம்பிரா ற்கு விண்‌ 
ணப்பம்‌ செய்ய நீள்கழல்‌ நிச்சலும்‌ சென்னி பொரும்‌ என இயைக்க, 
நிச்சல்‌ என்பது, நித்தல்‌ என்பதன்‌ போலி, 


844 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


ஈடு முடிவில்‌, இத்‌ திருவாய்மொழியை எம்பெருமா 
னுக்கு வண்ணப்பம்‌ செய்ய, அவர்கள்‌ தலைகளிலே எம்பெரு 
மான்‌ திருவடிகள்‌ நாடோறும்‌ சேரும்‌ என்‌ ரூர்‌. 

தேவ தேவன்‌ உச்சியுள்ளே நிற்கும்‌-இனி, எங்கே போவ 
சாக இருந்தான்‌ என்னில்‌, அமரர்‌ சென்னிப்‌ பூவான தான்‌ 
என்‌ சென்னிக்கு அவ்வருகு “கக்தவ்ய பூமிஇல்லை' என்னு என்‌ 
உச்சியுள்ளே வசிக்கன்றான்‌. அயர்வுஅறும்‌ அமரர்கள்‌ அதி 
பதியாய்‌ இருக்கும்‌ இருப்பையும்‌ கினைந்திலன்‌ என்பார்‌ ன தேவ 
தேவன்‌ உச்சியுள்ளே நிற்கும்‌? என்கிறார்‌. இனி, அவ்வருகு 
போக்கு இல்லை என்பார்‌ *உண்ணே நிற்கும்‌' என்‌ இறார்‌ என லும்‌ 
ஒன்று. இனி, இத்‌ தொடரைப்‌ பிரித்துக்‌ கூட்டாது, உள்ள 
வாறே கொண்டு, என்‌ உச்சியுள்ளே கிற்கையாலே தேவ 
தேவன்‌ ஆனான்‌ என்று பொருள்‌ கூறலுமாம்‌. கண்ண 
பிராற்கு - உபகாரத்தைச்‌ செய்யும்‌ கஇருஷ்ணனுக்கு. இச்சை 
உள்‌ செல்ல உணர்த்தி-சர்வேஸ்வரனுக்குத்‌ தம்பக்கல்‌ உண்‌ 
டான இச்சையைத்‌ தாம்‌ ௮றிந்தபடியை அவன்‌ இருவுள்ளத்‌ 
தில்‌ படும்படி. உணர்த்தி. வண்‌ குருகூர்ச்‌ உடகோபன்‌-சர்வேஸ்‌ 
வரனுக்கு அறிவித்த அளவே அன்றி, சம்சாரிகளும்‌ அறியும்‌ 
படி. செய்த உதாரரான ஆழ்வார்‌. இச்‌ சொன்ன ஆயிரத்துள்‌ 
இவையும்‌ ஓர்‌ பத்து - இக்க எண்ணத்தோடு அருளிச்செய்த 
ஆயிரத்திலும்‌ இவையும்‌ ஓர்‌ பதீது. எம்பிராற்கு விண்ணப்பம்‌ 
செய்ய நீள்‌ கழல்‌ சென்னி பொரும்‌ - தனக்குப்‌ பாங்கான சம 
யத்தில்‌ ஒருகால்‌ விண்ணப்பம்‌ செய்ய, நாள்தோறும்‌ ஆசை 
சிறிது உடையார்‌ இருந்த இடத்திலே செல்ல வளரும்‌ திருவடி. 
கள்‌ சென்னியோடே சேரும்‌. இப்படிப்‌ பொறுக்கப்‌ பொறுக்‌ 
கவும்‌, இழவு மறக்கவும்‌ ௮ அபவிப்பி த்த உபகாரகன்‌ ஆதலின்‌ 
1 எம்பிரான்‌? என்றொர்‌. “ஆழ்வார்‌ ரெமத்திலே “உச்‌ 
யுளானே” என்ற பேறு, இத கற்றார்க்கு மு சலடியிலே 
உண்டாம்‌. பொரு என்பது ஒப்பு ; ஒப்பாவது - சேர்தல்‌; ஆக, 
பொரு என்பதற்குச்‌ சேர்தல்‌ என்பது பொருளாம்‌. ₹உச்இ 
யுள்ளே நிற்கும்‌ ? என்‌றதனால்‌--இவர்‌ பெற்றதுவே பேறாகக்‌ 
கடவது.” 

3. “கண்ணபிரான்‌? என்ற இடத்தில்‌, எல்லாப்‌ பொருள்கட்கும்‌ செய்‌ 
யும்‌ உபகாரத்தையும்‌, (எம்பிரான்‌?? என்றெ இடத்தில்‌, தமக்குச்‌ செய்த உப 
காமத்தையும்‌ தெரிவித்தபடி. 

9. பகவானுடைய அமல்கொமரத்தைக்‌ காட்டிலும்‌, ஆழ்வாருடைய அபி 
மானத்துக்கு ஆ.இிச்௫யம்‌ உண்டு என்பதனைத்‌ தெரிவிககறுர்‌ - * ஆழ்வார்‌ ? 
என்று தொடங்கும்‌ வாச்யெத்தால்‌, 5 

8. இதனால்‌, ஓத கற்றார்ச்குப்‌ பலத்தில்‌ பேதம்‌ இல்லை ; இவர்க்கு 
உள்ள பலமே பலம்‌ என்றோர்‌, 


ஒன்பதாந்‌ திருவாய்மொழி-பா. 11 846 


முதற்பாட்டில்‌, என்னுடைய எல்லையிலே வம்து நின்றான்‌ 
என்றார்‌; இரண்டாம்பாட்டில்‌, ௮து பொறுத்தவாறே அருகே 
நின்றான்‌ என்றார்‌; மூன்றாம்‌ பாட்டில்‌, தம்முடன்‌ கூட கின்‌ 
ரூன்‌ என்றார்‌ ; கான்காம்பாட்டில்‌, ஒக்கலையில்‌ வந்து நின்றான்‌ 
என்றார்‌; ஜந்தாம்‌ பாட்டில்‌, நெஞ்சிலே வந்து புகுக்தான்‌ 
என்றார்‌ ; ஆரும்பாட்டில்‌, தோளிலே வந்திருந்தான்‌ என்றார்‌ ; 
ஏழாம்பாட்டில்‌, காவிலே வந்து புகுந்தான்‌ என்றார்‌ ; எட்டாம்‌ 
பாட்டில்‌, கண்ணுள்ளே நின்றான்‌ என்றார்‌; ஒன்பதாம்‌ பாட்‌ 
டில்‌, நெற்றியிலே நின்றான்‌ என்றார்‌; பத்தாம்‌ பாட்டில்‌, 
இருமுடி.யிலே நின்றான்‌ என்றார்‌; முடிவில்‌, பலம்‌ சொல்லித்‌ 
தலைக்கட்டினார்‌. இனி, தம்முடனே பொறுக்கும்படி. கலக்கை 
யாலே அவனைத்‌ தலைமேற்‌ கொண்டார்‌ எனலுமாம்‌. (11) 


—:0:— 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
இவை௮அறிந்தோர்‌ தம்மளவில்‌ ஈசன்‌ உவந்தாற்ற 
அவயவங்கள்‌ தோறும்‌ அணையும்‌ - சுவையதனைப்‌ 
பெற்று ஆர்வத்தால்‌ மாறன்‌ பேசின சொல்‌ பேச மால்‌ 
பொற்றாள்‌ நம்‌ சென்னி பொரும்‌. (9) 


ஆழ்வார்‌ எம்பெருமானார்‌ ஜீயர்‌ திருவடிகளே அரண்‌. 


Oi 


அனு 


பத்தாந்‌ திருவாய்மொழி - 6 பொருமா நீள்‌ '* 
முன்னுரை 


மேல்‌ திருவாய்மொழியில்‌, தமது எல்லா அவயவங்களிலும்‌ 
இறைவன்‌ சேர்ந்த சேர்க்கையை நினைத்து இன்புறுகின்றார்‌ 
என்று மேல்‌ திருவாய்மொழிக்கும்‌ இத்‌ இருவாய்மொழிக்கும்‌ 
இயைபு அருளிச்செய்வர்‌ முன்புன்ண பெரியோர்கள்‌, இங்கு, 
மேல்‌) எல்லாஉறுப்புக்களிலும்‌ இறைவன்‌ சேர்ந்த சேர்க்‌ 
கையை அறுசந்திதீதுப்‌ பட்டம்‌ அருளிச்செய்வதோர்‌ ஏற்றம்‌ 
உண்டு. அதாவது - மேல்‌ திருவாய்மொழிபில்‌ 4 உச்சியுள்ளே 
நிற்கும்‌ ”' என்று அன்றே அருளிச்செய்தார்‌; பேற்றில்‌ இனி, 
இதற்கு அவ்வருகு ஏற்றமாகச்‌ செய்து கொடுக்கலாவது 
ஒன்றும்‌ இன்று; இனி, இதனுடைய பிரிவின்மையைச்‌ 
செய்து கொடுக்கையே உள்ளது; பேறு கனத்து இருந்தது, 
இது வந்த வழி என்னை? என்று ஆராய்ந்தார்‌; இப்‌ பேற்றின்‌ 
கனத்துக்கு ஈடாக இருப்பது ஒரு ஈன்மை தம்மிடத்தில்‌ இல்‌ 
லாது இருக்தது ; ; ஏன்‌ இல்லையோ 2 எனின்‌, இத்தலையில்‌ 
ஏதேனும்‌ உண்டாகப்‌ பார்த்தாலும்‌, வெறுப்பின்மை எதிர்‌ 
முகமாதல்‌ என்னும்‌ இவையே உள்ளனவாம்‌ ; இவற்றைத்‌ 
தாம்‌ பெற்ற பேற்றிற்கு ஒரு சாதனமாகச்‌ ல்லா 5 
என்னை ? எனில்‌, இத்‌ தலையில்‌ பரமபக்தி அளவாகப்‌ பிறந்தா 


1. மேல்‌ திறாப்பதிகத்தில்‌, * ஆழ்வார்‌, தம்முடைய எல்லா அவயவல்‌ 
சளிலும்‌ இறைவன்‌ சேர்ச்‌ த சேர்க்கையை நினைத்து இன்புறுகிருர்‌? என்ற 
கருத்தில்‌, முன்புள்ள பெறியோர்களுடைய திருவுள்ளத்தைப்‌ பட்டர்‌ அடி. 
ஒற்றினாராயினும்‌, * இறைவன்‌, ஒருவித காரணமும்‌ பற்றாத இருவருளால்‌ 
தம்முடைய எல்லா ௮வயவங்களிலும்‌ சேர்ச்ச சேர்க்கையை நினைத்து இன்‌ 
புறுறொர்‌ ? என்று பட்டர்‌ ௮ருளிச்செய்யும்‌ அழகு அறிஞர்‌ கண்டு மூழ்தற்‌ 
குரியது. மேல்‌ இருப்பதிகத்தில்‌ பிறந்த £ சர்வாங்க சம்ஸ்லேஷத்‌ துக்கு எது 
வாக, இத்‌ திறாப்ப கத்தில்‌ ஏதாவது ஒன்றைக்‌ கூறியது உண்டோ ?? என்று 
ஆராய்ர்‌ பார்த்து, கானாமையாலே பட்டர்‌ இங்கனம்‌ அருளிச்செய்றோர்‌. 

2. ஒன்றும்‌ இன்று ? என்பது என்‌ ? பரமபதத்தில்‌ கொண்டுபோய்‌ 
௮ .அபவிப்பிகிறெது ஏற்றம்‌ அன்றோ ? என்ன, அன்று; என்றோர்‌ * இனி, 
இதனுடைய பிரிவின்மையைச்‌ செய்து கொடுச்கையே உள்ளது ? என்பத 
னவே. ஆதலால்‌, பேறு கனத்திருக்தது என்று கூட்டுக. 

3. *இப்பேற்றின்‌ சனத்துக்கு ஈடாக இருப்பது ஒரு ஈன்மை தம்மிடத்‌ 
தில்‌ இல்லாதிறுர்தது ? என்ற வாகயெத்தை, அ௮வங்கனமிருக்தும்‌, “ நித்‌தியகுரி 
கள்‌ பேற்றை, அசாதி காலம்‌ உழன்று திரிக்த ஈமக்குத்‌ தச்தான்‌ ? என்‌ மேல்‌ 
வரும்‌ வாக்யெத்தோடே கூட்டுக, 


பத்தாந்‌ திருவாய்மொழி-—பா. 1 84/7 


௮ம்‌ பேற்றின்‌ கன த்துக்கு இதனை ஒரு சாதனமாகச்‌ சொல்லு 
தற்கு இல்லையே; என்‌ போல? எனில்‌, ஒருவன்‌ ஒரு எலுமிச்சம்‌ 
பழம்கொடுத்து இராச்சியத்தைப்‌ பெற்றால்‌ அதற்கு அது 
விலையாய்‌ இராதே; மற்றும்‌, சர்வேஸ்வரன்‌ அடியாக வரும்‌ 
பேற்றுக்கு இத்தலையால்‌ ஒரு காரணத்தை நிரூபிப்பதற்கும்‌ 
இல்லையே? *“வரவாறு ஒன்று இல்லையால்‌ வாழ்வு இனிதால்‌? 
என்னும்‌ படியன்றே இருப்பது. மற்றும்‌, இவனை முதலிலே 
படைக்கிறபோது £ இவன்‌ தீய வழியைத்‌ தப்பி ஈல்லவழிபோக 
வேண்டும்‌ என்ற உறுப்புக்களைக்‌ கொடுத்துவிடுகையாலே, 
இவன்‌ தலையால்‌ பிறந்த ஈன்மைக்கும்‌ காரணம்‌ அவனாக இருப்‌ 
' பான்‌; இனி, புத்தி முதலான எல்லாப்‌ பொருள்கட்கும்‌ கிர்‌ 
வாஹகன்‌ ஆகையாலே, வெறுப்பின்மை தொடக்கமாக பரி 
கணனை நடுவாக, பரமபக்தி முடிவாகப்‌ பிறப்பிப்பான்‌ ஒரு 
வனும்‌ இறைவனே யாவன்‌ ; ஆதலால்‌, 4 நித்தியசூரிகள்‌ 
பேற்றை, அநாதி காலம்‌ உழன்று திரிக்க நமக்குத்‌ தந்தான்‌? 
அவன்‌ திருவருள்‌ இருக்கும்படி. என்‌ ?” என்று, மேல்‌ திருவாய்‌ 
மொழியில்‌ தலைமுடிவாகப்‌ பிறந்த சேர்க்கையாலாய சுவையை 
நினைத்து இன்புஅரறொர்‌ என்பது. 


ரன்‌ 
100 

பொருமா நீள்படை ஆழிசங்‌ கத்தெரடு 

இருமா நீள்கழல்‌ ஏழுல கும்தொழ 

ஒருமா ணிக்குற ளாகி நிமிர்ந்த அக்‌ 

கருமா ணிக்கம்‌என்‌ கண்‌ ணுள தாகுமே. 

பொ - ரை 3-பகைவர்களோடு போர்‌ செய்கின்ற பெருமை 
பொருந்திய நீண்ட ஆயுதங்களான சக்கரம்‌ சங்கு என்னும்‌ 
இவற்றோடு, செல்வத்தைத்‌ தருகின்ற பூஜிக்கத்‌ தக்க நீண்ட திருவடி. 
களை ஏழுலகத்துள்ளாரும்‌ தொழுஅ வணங்கும்படி, ஒப்பற்ற பிரம 
சரிய நிலையையுடைய குட்டையனாக, பின்‌ வளர்ந்த அந்தக்‌ கரிய 
மாணிக்கம்‌ போன்ற இறைவன்‌ என்‌ கண்களில்‌ இருக்கன்றவன்‌ 
ஆனான்‌. i - 

வி - கு ஆழி சங்கத்தொடு கழலை தொழ .ஐூ நிமிர்ந்த அச்‌ 
கருமாணிக்கம்‌ எனக்‌ கூட்டுக, நீள்படை, நீள்கழல்‌ என்பன வினைத்‌ 
தொகைகள்‌. மாணி - பிரமசாரி. மாணிக்கம்‌ என்பது சொல்லால்‌ 


அஃறிணையா தலின்‌, உளதாகும்‌ என அஃதினை முடிபு கொடுத்து ஓதி 
1, பெரிய இருவர்‌, 66, 


345 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


னார்‌. என்‌ கண்‌ என்பதில்‌, கண்‌ என்பத பெயர்ச்சொல்‌. ஏழாம்‌ 
வேற்றுமை யுருபாகக்‌ கொள்ளினும்‌ அமையும்‌, 

இத்‌ திருவாய்மொழி - அள்ளல்‌ ஓசையில்‌ வழுவி, காற்சீர்‌ காலடி 
யான்‌ வருதலின்‌ கலி வீருத்தம்‌ எனப்பெறும்‌. 


ஈடு:--முதற்‌ பாட்டு, இத்‌ திருவாய்மொழியில்‌ அருளிச்‌ 
செய்ற பொருள்களை எல்லாம்‌ தொகுத்து அருளிச்செய்றோர்‌. 
இப்‌ பாசுரத்தில்‌, மகாபலி, தன்வரவை நினையாதே இருக்க; 
அவன்‌ பக்கலிலே இரப்பாளனாய்ச்‌ சென்று தன்னுடைமை 
யைத்‌ தனது ஆக்யெது போன்று, கான்‌ நினைவு இன்றிக்கே 
இருக்கத்‌ தானே வந்து தன்‌ வடிவழகை என்‌ கண்ணுக்கு 
இலக்கு ஆக்னொன்‌ என்று அவன்‌ தன்மையை நினைந்து 
இனியர்‌ ஆருர்‌, 

பொரு - இத்தால்‌, திருஉலகு அளம்தருளுறெபோ து, திவ்‌ 
விய ஆயுதங்கள்‌ ஈமுசி முதலாயினார்கள்‌ மேலே பொருதபடி 
யைச்‌ சொல்லுரொர்‌. இனி, திவ்விய ஆயுதங்கள்‌ தாம்‌ ஒருவரை 
ஒருவர்‌ ஐயங்கொண்டு பொருறெபடியைச்‌ சொல்லுரோர்‌ 
என்ன கோடலுமாம்‌. ஆயின்‌; ஈமு முதலாயினர்களோடே 
பொரும்‌ என்ற பொருள்‌ பொருக்துவதாம்‌ ; ! “ இடங்கை 
வலம்புரி கின்றார்ப்ப எரிகான்‌.று, அடங்கார்‌ ஒடுங்குவித்தது 
ஆழி - விடங்காலும்‌, தீவாய்‌ ௮. ரவணைமேல்‌ தோன்றல்‌ திசை 
யளப்பான்‌, பூவார்‌ அடிரிமிர்த்த போது ”' என்றார்‌ பூதத்தாழ்‌ 
வாரும்‌. திவ்விய ஆயுதங்கள்‌ தம்மில்‌ தாம்‌ பொருதல்‌ என்ற 


1. இடங்கை வலம்புரி நின்றுஆர்ப்ப “ இடத்‌ திருக்கையில்‌ ஸ்ரீ பாஞ்ச 
ஜன்யமானது அப்போது அப்போது பிறந்த வெற்றியை நினைத்து ஆரவாரித்‌ 
தஅ 3 எரி கான்று அடங்கார்‌ ஒடுங்குவித்தது ஆழி - அங்யனம்‌ ஆர்ப்பதற்கு 
அவசரமின்றிக்கே, திருவாழி, செருப்பை உமிழ்ந்து பகைவர்களை “ வாய்‌, 
வாய்‌ ? என்று ஒடுங்கப்பண்ணிய து ; விடல்‌ காலுர்‌ இவாய்‌ அரவணை “ இருவனம்‌ 
தாழ்வான்‌ பகைவர்கள்‌ மேலே இடந்த இடத்தே இடந்து செருப்பை உமிழ்ர்‌ 
தான்‌ ; அவன்‌, * ஆங்கு ஆரவாரமது சேட்டு அழலுமிமும்‌ பூங்கார்‌ அரவணை ” 
யாவன்‌ அன்றே ; 'அப்‌ பரமபதத்திலும்‌ இப்படிச்‌ செய்யுமவன்‌, பகைவர்கள்‌ £ 
நிறைச்‌ திருக்கும்‌ இத்‌ தேசத்தில்‌ இப்படிச்‌ செய்யச்‌ சொல்லவேண்டுமோ ? 
ங்கு ஆரவாரமாவது “ 6 அஹமச்சம்‌ ௮ஹமக்கம்‌ அஹமச்சம்‌ அஹமம்நாதீ3 
அஹமச்காத: அஹமக்நாத:? என்னும்‌ ஆரவாரம்‌, ௮ஹமக்கம்‌-சான்‌ பகவானுக்கு 
இனியன்‌ ; அஹமம்சாத :--கான்‌ பகவானாற இன்பத்தை அஅபவிக்கறெவன்‌. 
(தைத்திரீய உபநிடதம்‌ பிரு. 10.) அல்கே அதுகேட்டு அப்படிப்‌ படுகின்ற 
வர்சள்‌ இத்சேசத்தில்‌ இத கண்டால்‌ சொல்லவேண்டுமோ என்றபடி. இவர்‌ 
கள்‌ இப்படி. ௮லமருகைக்கு அடீ என்‌ ? என்னில்‌, அரவணைமேல்‌ தோன்றல்‌ 
திசையளப்பான்‌ பூவார்‌௮டி மிமிர்த்தபோது - திருவலார்தாழ்வானைப்‌ படுக்சை 
யாசவுடைய சர்வேஸ்வரன்‌ காடும்‌ டையும்‌ அளச்சைக்சாக புஷ்பஹாஸ 
சுகுமாசமான இருவடிகளை சிமிர்த்தடே இ, எல்லாம்‌ படவேண்டாவோ ? 
அவன்‌ இப்படி லியாபரிமாசின்றால்‌, (இரண்மார்‌ இருவர்‌, 71,) 


பத்தாந்‌ திருவாய்மொழி-பா. ழ] : 340 


போது-! அஸ்த்தான பயசங்கையாலே ஒருவரை ஒருவர்‌ ஐயங்‌ 
கொண்டு பொருூறுர்கள்‌ என்‌ றபடி. ? “ ஸ்ரீ ராகவனைச்‌ சரண 
மாக அடைந்தேன்‌ ” என்ற விபீஷணனை அன்றே “கொல்‌ 
அங்கள்‌?” என்றார்கள்‌; £“ஸ்ரீபரதனைக்‌ கொல்லுவதில்‌ 
பாவத்தை நான்‌ பார்க்ன்றேன்‌ இல்லை” என்றார்‌ இளைய 
பெருமாள்‌. மா - அவற்றின்‌ வடிவின்‌ பெருமையைச்‌ சொல்லு 
இறது. அன்றி, அடியார்கள்‌ திறத்தில்‌ இறைவனைக்‌ காட்டிலும்‌ 
அவர்களுக்கு உண்டான பக்ஷபாதத்தைச்‌ சொல்லுகிறது 
என்று கோடலுமாம்‌. ஆக, இதனால்‌, * * விஷ்ணுவை வழிபட்டு 
ஈவணங்குகற உயிர்களை, ஒன்றா லும்‌ தடுக்கப்படாதவைகளான 
சக்கரம்‌. முதலிய ஆயுதங்கள்‌ எல்லா ஆபத்துக்களினின்‌ றும்‌ 
காப்பாற்றுகன்‌ றன ?? என்றெபடியே, £ சர்வேஸ்வரன்‌ எதிரி 
யானாலும்‌ அவன்‌ கையிலே காட்டிக்‌ கொடாமல்‌ நோக்கும்‌ 
பெருமையைச்‌ சொல்லுகிறது. 
நீள்‌ படை ஆழி சங்கத்தொடு - நீள்‌ படையான ஆழி சங்‌ 
கத்தோடே கூட. * ஆயிரங்காதம்‌ பறப்பதன்‌ குட்டி ஐஜம்நாறு 
காதம்‌ சிறகடிக்கொள்ளும்‌ ? என்னுமாறு போன்று, படைகள்‌ 
சர்வேங்வரன்‌ அதிகரித்த காரியத்திலே அவன்‌ தன்னிலும்‌ 
முற்பட்டு இருப்பவை ஆதலின்‌ * நீன்படை, ' என்றோர்‌. திருமா 
நீள்‌ கழல்‌ ஏழ்‌ உலகும்‌ தொழ - செல்வத்திற்கு அறிகுறியான 
வையும்‌, சரமேற்கொள்ள த தக்கவையும்‌, ஆசை சிறிது உடை 
யார்‌ இருந்த இடம்‌ எல்லையாக வளர்வனவும்‌ ஆன இருவடிகளை 
ஒரு சாதச அனுஷ்டானம்‌ பண்ணாதாரும்‌ தொழும்படியாக. 
£ “நின்‌ பாத பங்கயமே தலைக்கு அணியாய்‌? என்று ஆசைப்‌ 
பட்டுக்‌ இடக்கும்‌ திருவடியை யன்றே ஆசை இல்லாதார்‌ தலை 


1. ௮ஸ்த்தானபயம்‌ - இடமல்லாதவிடத்‌ தில்‌ உண்டாகும்‌ பயம்‌, 

2, ஸ்ரீராமா. யுத்‌. 17: 27. 

3. ஸ்ரீராமா. ௮யோத்‌, 96: 24, 

இந்த ஸ்ரீராமாயண சுலோகங்கள்‌ இரண்டும்‌ இடம்‌ அல்லாத இடத்தில்‌ 
உண்டாகும்‌ பயத்‌ இற்குக்‌ காட்டப்படும்‌ மேற்கோள்கள்‌. 

4. விஷ்ணு தர்மம்‌. அச்‌: 178. 

5, இருவாழியாழ்வரனும்‌, இஷீ£சாஸ்‌ தரமும்‌, அர்வாசரையும்‌ காகத்‌ 
தையும்‌ மெள்ள மெள்ளப்‌ பின்‌ தொடர்ச்தமை இங்கு நினைவு கூர்‌ஈ, அவ்‌ 
வாறு தொடர்க்தமையாலன்றே அனர்கட்குச்‌ சாணாசதி.கு அவகாசம்‌ 
டடத. 

6, திருவாய்மொழி, 9, 28: 2, 


350 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


களிலும்‌ வைத்தான்‌ என்பார்‌ ஏழ்‌ உலகும்‌ தொழ ? என்றோர்‌. 
ஒரு - இவன்‌ தானே இவ்‌ வடிவை இன்னம்‌ ஒருகால்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்னிலும்‌ வாயாதபடி இரண்டாவது இல்லாததாய்‌ 
இருக்கை. மாணி - தருமகள்கேள்வன்‌ என்ற தோற்றாதபடி 
இரப்பிலே தழும்பு ஏ.றுகை, குறளாட - கோடியைக்‌ காணி 
யாக்யெது போன்று, பெரிய வடிவைக்‌ கண்ணாலே முகக்க 
லாம்படி சருக்னெபடி. நிமிர்ந்த - அடியிலே நீர்‌ வார்த்துக்‌ 
ம்‌ நிமிர்ச்தபடி. வாசுதேவ தரு ஆதலின்‌. 
£ நிமிர்ந்த? என்றோர்‌. நிமிர்ந்த அக்‌ ௧௬ மாணிக்கம்‌ - நெய்தற்‌ 
காடு அலர்க்தாற்‌ போலே ஆகாயம்‌ முழுதையும்‌ தன்‌ வடிவழ, 
காலே பாரித்தபடி. மயர்வற மதிநலம்‌ அருளப்பெற்ற தம்மா” 
அம்‌ அளவிட்டு அறிய முடியாது இருத்தலின்‌ “அக்‌ ௧௬ 
மாணிக்கம்‌ ? என்ற சுட்டுகிறார்‌. என்‌ கண்‌ உளதாகும்‌ - ஏழ்‌ 
உலகத்துள்ளார்‌ வாசி அறிந்திலர்‌; அவ்‌ வாசி அறியுமவ 
சாகையாலே * என்‌ கண்‌ உளதாகும்‌ ' என்றொர்‌. கண்‌ என்று 
இடமாய்‌, என்னிடத்தாகும்‌ என்னவுமாம்‌. மாணிக்கம்‌ என்‌ 
கையாலே, உளதாகும்‌ என்‌ ஒருர்‌. (1) 
101 
கண்‌ ணுள்ளே நிற்கும்‌ காதன்மையால்‌ தொழில்‌ 
எண்ணிலும்‌ வரும்‌ என்‌இனி வேண்டுவம்‌ 
மண்ணும்‌ நீரும்‌ எரியும்நல்‌ வாயுவும்‌ 
விண்ணுமாய்‌ விரியும்‌ எம்பிரானையே. 
பொ - ரை$—பூமியும்‌ தண்ணீரும்‌ நெருப்பும்‌ சிறந்த காற்றும்‌ 
ஆகாயமும்‌ ஆப இவற்றின்‌ உருவமாக விரிகின்ற எம்பிரான்‌, பரம £ 
பக்தியோடு வணங்கல்‌ வணங்குகறவர்களுடைய கண்களிலேயே 
நிற்பான்‌, ஒன்று இரண்டு என்பன முதலாக எண்ணுமிடக்தும்‌ வரு 
வான்‌, இறைவன்‌ தன்மை இதவான பின்னர்‌, காம்‌” அவனிடத்தில்‌ 
இரந்து வேண்டும்‌ குறை யாது உளது? 
வி - கு௫-நிற்கும்‌, வரும்‌ என்பன - செய்யுமென்‌ முற்றுக்கள்‌, 
எம்பிரானை என்பது எம்பிரான்‌ என்னும்‌ பொருட்டு; வேற்றுமை 
மயக்கம்‌. 
ஈடு :--இரண்டாம்‌ பாட்டு. பரமபக்திக்கும்‌ ! பரிகணனைக்‌ 
கும்‌ ஒக்க முகங்காட்டுவான்‌ என்றோர்‌. 
ஞு காதன்‌ மையால்‌ தொழில்‌ கண்ணுளே நிற்கும்‌ - ப.ரம பக்தி 
யுடையவர்களாத்‌ தீ தொழுதால்‌, அவர்கள்‌ கண்‌ வட்டத்துக்கு 
அவ்வருகு போகமாட்டாதே நிற்பான்‌. தன்னை ஒழியச்‌ செல்லா 


3, பரிகணனை எ அளவிடுதல்‌ ; எண்ணுதல்‌, 


பத்தாந்‌ திருவாய்மொழிபா. 2 851 


மையையுடையராய்க்கொண்டு தொழுதால்‌, தானும்‌ அவர்களை 
ஒழியச்‌ செல்லாமையையுடையனாய்‌ அவர்கள்‌ கண்வட்டத்தி 
னின்றும்‌ கால்வாங்க மாட்டாமல்‌ நிற்பான்‌ என்பார்‌ “கண்‌ 
ணுனே ? என ஏகாரங்‌ கொடுத்து ஓதிரோர்‌. எண்ணிலும்‌ வரும்‌- 
“கடம்‌, படம்‌, ஈஸ்வரன்‌? என்றால்‌, ££ நம்மை * இல்லை? என்னா 
மல்‌, இவற்றோடு ஒக்க எண்ணினான்‌ அன்றே” என்று வரும்‌. 
அன்றிக்கே, “ இருபத்தூநான்காவதூ தத்தூவம்‌-அசித்தா, இரு 
பத்தைந்தாவதூ தத்துவம்‌- ஆத்மா, இருபத்தாருவதூ தத்தூவம்‌ ' 
ஈபவரன்‌ '” என்றால்‌, “'கம்முடைய உண்மையையும்‌ இவற்றைப்‌ 
போன்‌ அ இசைந்தான்‌ அன்றே ” என்று வந்து முகங்காட்டு 
வான்‌ என்ற கூறலுமாம்‌.அன்‌ றிக்கே,“ இருப த. அகான்கு, இரு 
பத்தைக்து, இருபத்தாறு” என்று எண்ணினால்‌, “இருபத்தாறு 
யானே ? என்று வருவான்‌ என்று பொருள்‌ கூறலும்‌ ஒன்று. 
2 அன்‌ றிக்கே, ஈம்முடைய எண்ணே மிஞ்சி வரும்‌ என்று 
கோடலுமாம்‌. வந்தால்‌ கிற்குமது இல்லை; இவன்‌ “போ? 
என்ற போதும்‌ அதற்கும்‌ தகுதியாக வரும்‌ என்பார்‌ வரும்‌ ? 
என்ருர்‌. 

என்‌ இனிவேண்டுவம்‌-ப ரமபக்திக்கும்‌எண்ணுதற்கும்‌ஒக்க 
முகங்காட்டுவானான பின்னர்‌ எனக்கு ஒரு குறை உண்டோ? 
என்றார்‌. இறைவன்‌, இவ்‌ ஆத்மாபக்கல்‌ வெறுப்பின்மைச்‌ 
குக்காலம்பார்த்திருக்து முகங்காட்டுவானான பின்பு, இவனுக்கு 
நன்மை தரும்‌ காரியங்களில்‌ இவன்‌ செய்யவேண்டுவ அ ஒன்று 
உண்டோ? என்றபடி. இப்படி இருக்கற பகவானுடைய 
சொரூபத்தைப்‌ பு த்‌ தி பண்ணுகையே - இவன்‌ பிரபக்கன்‌ 
ஆகையரவது. இறைவன்‌, தன்னுடைய சொரூபத்தை உப 
தேசித்து; * “உன்னால்‌ வரும்‌ இழவுக்கு அஞ்சவேண்டா .. 
மா௬ச :? என்றது போன்று, இவரும்‌ இறைவனுடைய சொரூ 
பத்தை நினைத்து, * என்‌ இனி வேண்டுவம்‌ ?” என்றோர்‌. இவற்‌ 
ரூல்‌, வெறுப்பின்மை ஒன்றுமே பேற்றுக்கு வேண்டுவது, 
அதற்குப்‌ புறம்பான யோக்யதை அயோக்யதைகள்‌ பயன்‌ 
அற்றவை என்பது பெறுதும்‌. 

வேல்வெட்‌,ட.நம்பியார்‌, நம்பின்னையைப்‌ பார்த்துப்‌ * பெரு 
மாள்‌ கடலைச்‌ சரணம்‌ புகுறெ காலத்தில்‌ ழக்கு இருத்தல்‌ 


1. “எண்‌? என்பதற்கு, எண்ணுதல்‌ என்று பொருள்‌ சொண்டு, அதனை 
வாதிகள்‌, வேதாந்திகள்‌, லெளகிகர்‌ இவர்கள்‌ பேசும்‌ முறையிலே மூன்று 
உதாசணங்களால்‌ விளக்குகிறார்‌, * கடம்‌, படம்‌? என்று தொடக்‌, 

2, இங்கு “எண்‌ ? என்பதற்கு எண்ணம்‌ என்பது பொருள்‌, 


3. ஸ்ரீதை, 18; 66, மாசுச $--துச்சப்படாதே, 


909 திருவாய்மொழி முதற்பத்து 


முதலிய லெ கியமங்களோடே சரணம்‌ புக்கார்‌; ஆதலின்‌, 
இப்‌ பிரபத்தி உபாயம்‌, வேறு சாதனங்களைப்‌ போன்று, சில 
நியமங்கள்‌ வேண்டி இருக்கிறதோ? என்று கேட்க, * “ அரச 
ரான இராகவர்‌ கடலைச்‌ சரணம்‌ அடையத்‌ தக்கவர்‌ ”' என்று 
பெருமாளுக்கு உபதேசித்தான்‌ ஸ்ரீ விபீஷணாழ்வான்‌; அவன்‌ 
தான்‌ பெருமாளைச்‌ சரணம்‌ புகுறெ இடத்தில்‌, கடலில்‌ ஒரு 
முழுக்‌ கிட்டு வந்தான்‌” என்று இல்லை; ஆக, இத்தால்‌ சொல்‌ 
லிழ்ராயிற்‌.று என்‌?என்னில்‌, பெருமாள்‌ இக்ஷ்வாகு குலத்தராய்‌ 
ஆசாரத்தில்‌ மேம்பட்டவ.ராகையாலே, சில மியமங்களோடே 
சரணம்‌ புக்கார்‌; ஸ்ரீ விபீஷணாழ்வான்‌ இராக்கதர்‌ குலத்து 
கையாலே, நின்‌ ற நிலையிலே சரணம்புக்கான்‌; ஆகையாலே, 
யோக்யெனுக்கு அயேரக்‌ ய த சம்பாதிக்கவேண்டா, 
அயோக்யெனுக்கு யோக்கியதை சம்பாதிக்கவேண்டா; ஆகை 
யாலே, சம்வாதிகாரம்‌ இவ்‌ உபாயம்‌ என்று அருளிச்செய்‌ 
தார்‌. பகவானுடைய பிரபாவத்தை அறிந்த கன்‌ ஞானமுடை 
யார்க்கு * இதுவே பொருள்‌ ? என்று தோன்றும்‌: * கேவலம்‌ 
இரியாமாத்திரத்துக்கே பலத்தைக்கொடுக்கும்‌ ஆற்றலுள்ள து? 
என்று இருப்பார்க்கு * இப்பொருள்‌ பொருத்தம்‌ அன்று ? 
என்று தோன்றும்‌. 

மண்ணும்‌ நீரும்‌ எரியும்‌ ஈல்‌ வாயுவும்‌ விண்ணும்‌ ஆய்‌ விரி 
யும்‌ எம்பிரானை - காரணமான ஓம்பெரும்பூதங்கட்கும்‌ உள்ளீ 
டாய்‌ ? “கான்‌ பலவாக விரிகறேன்‌ ” என்றெபடியே, தன்‌ 
மலர்த்தியே ஆகும்படி. இருக்கற உபகாரகன்‌. காற்று எல்லா 
வற்றையும்‌ தரிக்கச்செய்வது ஆதலின்‌ * நல்வாயு? என்றோர்‌. 
“நான்‌ பல பொருள்களாக விரின்றேன்‌ ” என்பது சுருதி 
யாதலின்‌ விரியும்‌? என்றோர்‌. எம்பிரான்‌ - கண்ணுள்ளே 
நிற்கும்‌ காதன்மையால்‌ தொழில்‌, எண்ணிலும்‌ வரும்‌ என்‌ இனி 
வேண்டுவம்‌? ூ தன்னை ஒழிக்த எல்லாப்‌ பொருள்களும்‌ தன்‌ 
சங்கல்பத்தைப்பற்றி உளவாம்படி. இருக்கற சர்வேஸ்வரன்‌, 
தன்பக்கல்‌ ஆசை சிறிதுடையார்‌ சங்கல்பத்தைப்‌ பற்றித்‌ . 
தான்‌ உளனாம்படி. இருப்பானான பின்பு, இவ்‌ ஆத்மாவிற்கு 
ஒரு குறையுண்டோ ? என்றோர்‌. (2) 


3, ஸ்ரீராமா.யுத்‌. 19: 31. 
2. தைத்‌. ஆன. 6. 91. 


8. இங்கு ஐம்பெரும்பூதங்களை அருளிச்செய்ததனால்‌, எல்லாப்பொருள்‌ 
களையும்‌ உபலக்ஷணத்தாற்‌ கொண்டு “தன்னை ஒழிந்த எல்லாப்பொருள்‌ 
களும்‌? என்று தொடங்கும்‌ வாக்யெத்தை அருளிச்செய்ரொர்‌, 


பத்தாந்‌ திருவாய்மொழிபா, 8 208 
102 


எம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்குற்‌ 
தம்பிரானைத்‌ தண்‌ தாமரைக்‌ கண்ணனைக்‌ 
கொம்பு அசராவுநுண்‌ நேரிடை மார்பனை 
எம்பிரானைத்‌ தொழாய்‌ மடநெஞ்சமே. 
பொ - ரை :—எனக்கு உபகாரத்தைச்‌ செய்தவனை, என்‌ குடிக்‌ 
கெல்லாம்‌ உபகாரத்தைச்‌ செய்தவனை, குளிர்க்க செந்தாமமைமலர்‌ 
போன்ற திருக்கண்களையுடையவனை, பூங்கொம்பையும்‌ பாம்பையும்‌ 
போன்ற நுட்பமான மெல்லிய இடையையுடைய திருமகளைத்‌ திரு 
மார்பில்‌ உடையவனை, எம்பிரானை, மடமையையுடைய மனமே ! வணங்‌ 
குவாய்‌, 
வி - கு3-—கொம்பராவு என்பது - உம்மைத்தொகை. நேரிடை 
என்பது - அன்மொழித்தொகை, மடம்‌ என்பது; கொளுத்தக்‌ 
கொண்டு கொண்டது விடாமை, 
ஈடு மூன்றாம்‌ பாட்டு, * இறைவன்‌ சொருபம்‌ இருந்த 
படி. கண்டாயே ! நீயும்‌ உன்‌ சொருபத்துக்குச்‌ சேர நிற்கப்‌ 
பாராய்‌ என்றொர்‌. 
எம்பி ரானை - மேல்‌ பாசரத்திற்‌ கூறிய அவன்‌ நீர்மையை 
நினைத்து என்‌ நாயன்‌ ஆனவனை என்றொர்‌. எந்தை தந்தை 
தந்தைக்கும்‌ தம்பிரானை - தம்மளவிலேயாய்‌ * அடியற்று 
இருக்கையன்‌ நியே, தம்‌ குடிக்கு காயகன்‌ ஆனவனை என்‌ 
ரூர்‌. இவர்‌ இப்படித்‌ அதித்தவாறே, * பிரயோஜமநாந்தரபரரு 
டைய பாசுரத்துக்கும்‌ £ அஈம்யப்பிரயோஜனருடைய பாசு 
ரத்துக்கும்‌ வேற்றுமை அறியுமவன்‌ ஆதலின்‌, * இப்படித்‌ 
துதிக்றெவர்‌ .யாவர்‌?? என்று குளிர நோக்கினான்‌. “தண்‌ 
தாமரைக்‌ கண்ணனை என்‌ இரறார்‌. ஆயின்‌, “என்னை வைஜின்ற 
வர்களையும்‌, வெறுக்கின்றவர்களையும்‌, கொடிய தன்மைகளை 
1. இறைவன்‌ சொருபம்‌ - பரமபக்திக்கும்‌ பரிசணனைக்கும்‌ ஒக்க 
வந்து முகங்காட்டுதல்‌. 
2. உன்‌ சொருபம்‌ - பாதம்‌ திறியம்‌ ; இறைவனுக்கு அடிமை, 
3. அடியற்ற முதல்‌ அற்று. 
4, பிரயோஜகார்தரபரர்‌ - வேறு பலன்களை விரும்புன்றவர்‌. ?£ 
5. அசச்யப்பிரயோஜனர்‌ எ“ இறைவனைத்‌ தவிர வேறு பலன்களை 
விரும்பாதவர்‌. ்‌ 
6. ஸ்ரீ தை, 16; 19, 
45 


364 திருவாய்மொழி முதற்‌ பத்‌.து 


யுடையவர்களையும்‌, தாய்மைஅ.ற்றவர்களையும்‌, மனிதர்களுள்‌ 
தாழ்ந்தவர்களையும்‌ கான்‌ சம்சாரத்தில்‌ தள்ளுகிறேன்‌? என்னு 
மவன்‌ இப்படிக்‌ குளிர நோக்குகைக்குக்‌ காரணம்‌ என்‌? என்று 
பார்த்தார்‌; குளிர "ோக்கும்படி செய்கின்‌ றவர்‌ அருகே இருக்கக்‌ 
கண்டார்‌: கொம்பு ௮ராவு நுண்‌ கேர்‌ இடை மார்பனை-கொம்பு 
போலவும்‌ பாம்பு போலவும்‌ இருப்பதாய்‌, ௮து தானும்‌ நுண்‌ 
ணியதாம்‌இருக்துள்ள இடையையுடைய பெரியபிராட்டி 
யாரைத்‌ திருமார்பிலேயுடையவனை என்கிறார்‌. அரவு என்பது 
அராவு என வந்த.து-டீட்டல்‌ விகாரம்‌ ; 4 நச்சராவணை”? எண்‌ 
பது போன்று. இனி, கொம்பராவு இடை என்பதற்குக்‌, 
கொம்பை லகூகமியாகின்றுள்ள இடை என்று பொருள்‌ 
கூறலுமாம்‌. எம்பிரானை - ௮ச்‌ சேர்த்திக்கு ஒருகால்‌ * எம்பி 
ராணை' என்றொர்‌. தொழாய்‌ - தொழப்படும்‌ பொருள்‌ - ஒரு 
மிதுனமாய்‌ ஆயிற்று இருப்பது. மட கெஞ்சமே- “தொழுது 
எழு என்னலாம்படி. பாங்கான கெஞ்சு ஆதலின்‌ “மட, 
நெஞ்சமே ? என்றொர்‌. மடம்‌ - பவ்யம்‌ ; உரிமை. (3) 
108 

தெஞ்சமே! நல்லை நல்லை உன்னைப்பெற்றால்‌ 

என்செய்‌ யோம்‌இனி என்ன குறைவினம்‌ 

மைந்தனை மல ராள்மண வாளனைத்‌ 

அஞ்சும்‌ போதும்‌ விடாது தொடர்கண்டாய்‌. 

பெர - ரை மனமே! ஈல்ல தன்மையையுடையை, நல்ல தன்‌ 
மையையுடையை, உன்னைத்‌ துணையாகப்‌ பெற்றால்‌ எந்தக்‌ காரியத்‌ £ 
கைத்‌ தான்‌ செய்யமாட்டோம்‌ ; இனிமேல்‌ என்ன குறைவினையுடை 
யோம்‌; எப்பொழுதும்‌ மாறாத இளமைப்‌ பருவத்தையுடையவனை, 
இருமகள்கணவனை கரன்‌ பிரினெற காலத்தும்‌ நீ விடாது அவைத்‌ 
கொடர்வாயாக. 

வி-கூ:-இத்‌ திருப்பாசுரம்‌ இன எதுகையாக அமைந்தது, 
நல்லை நல்லை - அடுக்குத்தொடர்‌ ; மழ்வின்கண்‌ வந்தது. “குறை 
என்பது முடிக்கப்‌ படுங்கால்‌ முடிக்கப்படும்‌ பொருள்‌ ?' என்பர்‌ புற 
நானூற்று உரையாசிரியர்‌, (குறை - இன்றியமையாப்பொருள்‌ ; 

1. இருச்சச்த விருத்தம்‌. 85: ₹ அரவுயர்கொடி, முழவுயர்தோள்‌ என 
இவை, குறியதனிறுதிச்‌ னை கெட்டு, வருமொழி உயிர்முதன்‌ மொழியாய்‌ 
வருதலின்‌ வகர உடம்படுமெய்‌ பெற்று உகரம்‌ பெறாஅ முடிந்தன ? என்று 


££ குறியதனிறுதி ?? (தொல்‌. ௭. ப) என்ற குத்திரத்தின்‌ உரையில்‌ 


சச்சினார்க்செியர்‌ எழுதுவதால்‌ அவர்‌ ₹ அரா? என ஆகாம ஈருகக்‌ பல்ப்‌ 
டனர்‌ என்பது விளங்கும்‌, 


பத்தாந்‌ திருவாய்மொழி பா. 4 855 


அது, £ பயக்குறை யில்லைத்‌ காம்‌ வாழுகாளே ? என்பதனாலும்‌ அறிக ? 
என்பர்‌ பரிமேலழகர்‌, (குறள்‌, 612.) அஞ்சுதல்‌ பிரிதல்‌, 


ஈடு நான்காம்‌ பாட்டு. ' தாம்‌ கூறியபோதே மேல்‌ 
விழுக்து தொழுதவாறே நெஞ்சைக்‌ கொண்டாடி, என்‌ தாழ்‌ 
மையை நினைந்து கான்‌ பிரிின்ற காலத்திலும்‌ நீ விடாதே 
கொள்‌ என்றோர்‌. 


கெஞ்சமே நல்லை நல்லை - சொன்ன காரியத்தைச்‌ சடக்‌ 
கெனச்‌ செய்த ஈல்ல புத்திரர்களை மடியிலே வைத்துக்‌ கொண்‌ 
* டாடும்‌ தாய்தக்தையர்களைப்‌ போன்று; இவரும்‌ நெஞ்சை 
* மார்விலே அணைத்துக்‌ கொண்டாடுரறோர்‌. * “என்‌ கெஞ்சினா 
ரைக்‌ கண்டால்‌ என்னைச்‌ சொல்லி அவரிடை நீர்‌, இன்னம்‌ 
செல்லீரோ?? என்றெபடியே, இவர்தாம்‌ இறைவன்பக்கல்‌ 
தூது விடுமாறு போன்று, ரமெஞ்சாயெ தனக்கும்‌ தூது விடும்‌ 
படி இவர்தம்மை விட்டு இறைவன்பக்கலிலே கிற்கவல்ல 
நெஞ்சு ஆகையாலே * நல்லை நல்லை? என அடுக்குத்‌ தொட 
ரால்‌ கூறுகின்றார்‌. கேட்ட நெஞ்சு என்னை இப்படிக்‌ கொண்‌ 
டாடுதல்‌ என்‌ ? என்ன, உன்னைப்‌ பெற்றால்‌ என்‌ செய்யோம்‌ - 
நீ என்னோடு ஒரு மிடறான பின்பு, எனக்குச்‌ செய்ய முடியாதது 
உண்டோ? என்றபடி .ஆயின்‌, பலம்‌ கைப்புகுக்ததோ? எனின்‌, 
பலன்‌ தருகைக்கு இறைவன்‌ உளன்‌, விலக்கரமைக்கு நீ உண்டு, 


1. “£ நெஞ்சமே ஈல்லை நல்லை ?? என்றதனை கோக்க  ரெஞ்சைக்‌ கொண்‌ 
டாடி? என்கிறார்‌. ££ துஞ்சும்போதும்‌ விடாது தொடர்‌? என்றதனை ரோகி 
“நான்‌ பிரிகிற காலத்திலும்‌ விடாதே கொள்‌ ? என்கிறார்‌. 

2, பெஞ்சு இருப்பது மார்பிலேயாகையாலே * மார்விலேயணைகத்து ? என்‌ 
வரார்‌. 

8. திருவிருத்தம்‌, 90. இவ்விடத்து, 

₹:ஆரிருச்‌ லுமென்‌ கெஞ்ச மல்லதொரு வஞ்ச மற்ற த ணை இல்லையென்று 

- ஆத ரத்தினொடு காது விட்ட பிழை யாரிடத்‌ தமைசெய்‌ தாறுவேன்‌ 
ரிருச்கு மறை முடிவு தேடரிய திருவரங்கசை வணங்யே 
திருத்துழாய்‌ தரில்‌ விரும்பியே கொடு திரும்பியே வருதல்‌ இன்றியே 

வாரிருக்கு முலை மலர்மடர்தை யுறை மார்பிலே பெரிய தோளிலே ௯ 

மயங்கி யின்புற முயல்க என்னையும்‌ மறந்து தன்னையும்‌ மறந்ததே? 
என்ற இவ்விய கவியின்‌ திருவாக்கு ஒப்புசோச்சல்‌ தகும்‌, (,திருவரங்சச்‌ 
கலம்பசம்‌, 24.) 


$56 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


இனிச்‌ செய்யமுடியாதது உண்டோ? இனி என்ன குறை 
வினம்‌ - * (உன்னைப்‌ பெற்றால்‌ என்‌ செய்யோம்‌ என்று சாத்‌ 
இயாம்சம்‌ உண்டாகச்‌ சொன்ன இடம்‌ தப்பச்‌ சொன்னோம்‌ ; 
உன்‌ பக்கல்‌ விலக்காமையே பற்றாசாக அவன்‌ காரியம்‌ செய்‌ 
வானாக இரும்தால்‌; சாத்தியாம்‌சம்தான்‌ உண்டோ? அதாவது - 
அவன்‌ உபாயம்‌ நித்தியமாய்‌ ஒருவருடைய விருப்பத்தை எதிர்‌ 
பாரா க தாய்‌ இருக்குமாயின்‌ நாம்‌ செய்யக்கூடிய காரியம்தான்‌ 
யாது? என்றபடியாம்‌. 
அங்ஙனம்‌ ஆயின்‌, நான்‌ செய்யவேண்டுவது யாது? 
என்ன; செய்யவேண்டுவது உண்டு என்றொர்‌; கான்‌ அவனைக்‌ ௦ 
இட்டும்போது, *““வளவேழ்‌ உலகு” கலைஎடுத்து அகலப்‌ பார்ப்‌ 
பது ஒன்று உண்டு; நீ அப்பொழுது அவனை விடாதே கொள்‌ 
என்றொர்‌: மைந்கனை-கித்திய யெளவம௩ சுபாவனை. ”கெடுவாய்‌ ! 
இவ்‌ விஷயத்தைச்‌ சிலரால்‌ விடப்போமோ ? மலராள்‌ மண 
வாளனை - பெரிய பிராட்டியார்‌ * ££ அகலூல்லேன்‌' இறையும்‌” 
என்னும்‌ விஷயத்தையன்றோ கான்‌ உன்னை “விடாதே 
கொள்‌? என்கிறேன்‌. அஞ்சும்‌ போதும்‌ -தாழ்நக்தவன்‌ 
என்ன அகலம்‌ போதும்‌. அஞ்சுதல்‌ என்பது - பிரிதல்‌ என்‌ 
னும்‌ பொருளைக்‌ காட்டுமோ? எனின்‌, பிரிதல்‌ என்பது இறத 
தலுக்குப்‌ பரியாயம்‌ ; ஆதலின்‌, காட்டும்‌ என்க. “உம்மைப்‌ 
பிரிச்தால்‌ ஒரு முகூர்த்தகாலமும்‌ பிழைத்திரேன்‌” என்ற 
இளைய பெருமாளைப்‌ போன்றவர்‌ ௮ன்றோ இவரும்‌ ? விடாது 
தொடர்‌ கண்டாய்‌ - நீ அவனை விடாதே தொடரப்‌ பார்‌. ஆக, 
இவ்வேப்பங்குடி நீரை அன்றோ நான்‌ உன்னைக்‌ குடிக்கச்‌ 
சொல்லுகிறேன்‌; பிராட்டி “ அகலகில்லேன்‌ இறையும்‌'” என்‌ 
இற விஷயத்தையன்றோ உன்னை கான்‌ அஅபவிக்கச்‌ சொல்‌ 
அகிறேன்‌ ; ஆதலால்‌, கான்‌ அவனை அகன்று முடியும்‌ ௮ன்‌ 
அம்‌ நீ விடாதே அவனைத்‌ தொடருவதற்குப்‌ பார்‌ என்றோர்‌ 
என்பதாம்‌. (4) 
1. ** உன்னைப்‌ பெற்றால்‌ என்செய்யோம்‌ ?? என்ற த, உபாசகர்‌ கூற்று. 
$$ இணி என்ன குறைவினம்‌?? என்றது; பிரபர்ஈர்‌ கூற்று, ££ அடியேன்‌ சான்‌ 
முயற்சியின்றி சின்னருளே பார்த்‌ திருப்பன்‌ நீசனேனே ?? என்றபடியே, 
பிரபச்ஈர்‌ செய்யவேண்டுவது இல்லையன்றே 9 “£ வாழும்‌ சோம்பர்‌ ?? என்பர்‌ 
சொண்டாடிப்பொடிசளும்‌. சாத்தியாம்சம்‌--செய்யச்கூடிய காரியம்‌. 


௨2. *வளவேழுலகு? என்றது - 'வளவேழுலகு?? என்ற திருப்பதிகத்தில்‌ 
அருளிச்செய்த தன்மையை, 


6 


8, *செடுவாய்‌ ? என்றது எ வார்த்தைப்பாடு? 
கீ. திருவாய்மொழி, 6, 10: 10, 5 
5, ஸ்ரீராமா, அமோத்‌, 91: 9, 


பத்தாந்‌ இருவாய்மொழி--பா. ட்‌ 357 


101 , 
கண்டாயே நெஞ்சே ! கருமங்கள்‌ வாய்க்கின்ன ஓர்‌ 
எண்தானும்‌ இன்றியே வந்து இயலுமான 
உண்டானை உலகு ஏழும்‌ ஓர்‌ மூவடி 
கொண்டானைக்‌ கண்டு கொண்டனை நீயுமே. 
பெர - ரை மனமே! காரியங்கள்‌ வந்து பலிக்குங்காலத்தில்‌ 
நமத நினைவு சிறிதும்‌ இல்லாதிருப்பினும்‌ தாமாகவே பலித்ததனை இப்‌ 
கொழுத பார்த்தாய்‌ அன்றோ? பெருவெள்ளத்தால்‌ அழியப்‌ புக்க 
காலத்தில்‌ அழியா தவா அ ஏழுலகங்களையும்‌ உண்டு காப்பாற்றியவனை, 
ஏழுலகங்களையும்‌ ஒப்பற்ற மூன்று அடிகளாலே அளந்து தனக்கு 
உரித்தாக்கிக்‌ கொண்டவனை நீயும்‌ கண்டுகொண்டாய்‌. 
வி - கு 3—வாய்க்கன்று - வாய்க்குமிடத்‌ து. இயலுதல்‌ - பலித்‌ 
தல்‌. ட லகேழும்‌ ? என்பதனைத்‌ தாப்பிசைப்‌ பொருள்கோளாக முன்‌ 
னும்‌ பின்னும்‌ கூட்டிப்‌ பொருள்‌ கொள்க, ஒன்றை நினையாத முன்‌ 
வந்து நிற்பினும்‌ நிற்கும்‌, எனையாளும்‌ ஈசன்‌ செயல்‌ ?? என்ப ஈண்டு 
ஓப்பு நோக்குக, 
ஈடு --ஐக்தாம்‌ பாட்டு, மேல்‌, “எண்ணிலும்‌ வரும்‌'” என்ற 
எண்தானும்‌ மிகையாம்படி. கண்டாயே! என்று அவன்‌ படியை 
நெஞ்சுக்கு "மூதலிக்கிறார்‌. 
கண்டாயே கெஞ்சே-கான்‌ சொன்னபடியே பல க்தோடே 
நிறைவுபெற்றபடியைக்‌ கண்டாயே. நெஞ்சே- ஞானம்‌ செல்‌ 
அதற்கு வழியாகவுள்ள உனக்குச்‌ சொல்லவேண்டா அன்றே, 
கருமங்கள்‌ வாய்க்கின்‌ று - காரியங்கள்‌ பலிக்குமிடத்தில்‌, ஓர்‌ 
எண்‌ தானும்‌ இன்றியே வந்து இயலுமா று கண்டாயே - (எண்‌ 
ணிலும்‌ வரும்‌ ” என்றதுதான்‌ மிகையாம்படி. வந்து பலித்துச்‌ 
கொண்டு நிற்றெபடி. கண்டாயே. இதனால்‌, பகவானுடைய பிர 
பாவம்‌ சொல்லுவார்‌ சொல்லும்‌ அளவு அன்று காண்‌ என்பது 
பெறுதும்‌. இத்‌ தலையில்‌ எண்‌ இன்‌ நிக்கே இருக்கப்‌ பலிக்கும்‌ 
என்னுமிடத்துக்கு உதாரணம்‌ காட்டுகிறார்‌ மேல்‌: உலகு ஏழும்‌ 
உண்டானை - பிரளயம்‌ கொண்ட உல அறு £ இறைவன்‌ 
நம்மை வயிற்றிலே வைத்து மோக்குவான்‌ ? என்னும்‌ நினைவு 
உண்டோ? உலகு எழும்‌ ஓர்‌ மூன்று அடி கொண்டானை - 
இறைவன்‌ உலகத்தை முழுதும்‌ அளக்றெபோது “நம்‌ தலை 
யிலே திருவடியை வைக்கப்புகரகின்றான்‌ ' என்னும்‌ கினைவு 
உண்டோ? இதற்கு உதாரணம்‌ தேடிப்‌ போகபிவண்டிமோ 


1. மூதலித்தல்‌ - நிறாபித்றல்‌, 


— 


- 


868 இருவாய்மொழி--முதற்‌ பத்து 


ஒன்று. கண்டு கொண்டனை நீயும்‌ - விலக்குகைக்குப்‌ பரிகர 
முடைய நீயும்‌ ௮ன்றோ கண்டுகொண்டாய்‌. பிரளயத்தில்‌ அகப்‌ 
பட்ட உலகத்திற்குத்‌ தடுப்பதற்கு வழிஇல்லை ; உலகத்தை 
அளக்றெ காலத்தில்‌ அறிம்து தடுப்பதற்கு அங்குச்‌ சமயம்‌ 
இல்லை; அறிக்தால்‌ விலக்கி இருப்பார்கள்‌ அன்றே? அசங்க 
மாக வருகையாலே பேசாத இருந்கார்கள்‌ இத்தனை. அவ்வாறு 
அன்றி விலக்குதற்கு எல்லா வழிகளையும்‌ பெற்றிருந்த நீ 
விலக்கா திரு்தமையே அருமை என்பார்‌ “நீயும்‌! என உம்மை 
கொடுத்து ஓதுகின்றார்‌. 45) 
105 
நீயும்‌ நானும்‌இந்‌ நேர்நிற்ல்‌ மேல்மற்றோர்‌ 
நோயும்‌ சார்கொடான்‌ நெஞ்சமே ! சொன்னேன்‌ 
தாயுந்‌ தந்தையு மாய்‌ இவ்‌ உலகினில்‌ 
வாயும்‌ ஈசன்‌ மணிவண்ணன்‌ எந்தையே. 
பொ - ரை 3 காய்தந்தையர்களைப்‌ போன்று பரிவுள்ளவனாய்‌ 
இவ்வுலகத்தில்‌ வந்து ௮வதரிக்கின்‌றவனாப்‌ ரீலமணிபோன்ற நிறத்தை 
யுடையவனாய்‌ உள்ள என்தமப்பன்‌, வணங்கு என்னு கூறுதற்குத்‌ 
தகுதியாகவுள்ள நீயும்‌ வணங்கச்சொல்லுகற நானும்‌ ஓர்‌ எண்தானும்‌ 
இன்றி நிற்றலாயெ இம்‌ முறையில்‌ நின்றால்‌, மேல்‌ வருகின்ற காலத்‌ 
தில்‌ ஒருவித கோயினையும்‌ ஈம்மைச்‌ சாரச்‌ செய்யான்‌ ; நெஞ்சமே | 
சொன்னேன்‌. 
வி - ரூ3-நாம்‌ இக்‌ நேர்‌ நிற்கல்‌ எந்தை மேல்‌ ஓர்‌ நோயும்‌ சார்‌ 
கொடான்‌ எனக்‌ கூட்டி முடிக்க, 
ஈடு :--ஆறாம்‌ பாட்டு. **இப்படி.ச்‌ சுலபன்‌ ஆனவன்‌ கம்மை 
விடான்‌ அன்றே?” என்ன; கம்‌ தாழ்மையை நினைத்து அகலா 
தொழியில்‌ ஈம்மை ஒருகாளும்‌ விடான்‌ என்னு திருவுள்ளச்‌ 
துக்கு அருளிச்செய்ஜறோர்‌. 
நீயும்‌ கானும்‌-அந்தப்‌ புள்ளின்பின்‌ போன நீயும்‌, உன்னைத்‌ 
துணையாகவுடைய நானும்‌, இம்‌ கேர்‌ நிற்கில்‌ - பலத்தை அநு 
பவம்‌ பண்ண இருக்றெ நாம்‌ இப்படி விலக்காதே இருக்கில்‌. 
இனி, இதற்கு * “ கான்‌ ஒருவர்க்கும்‌ உரியவன்‌ அல்லேன்‌ ? 
என்னும்‌ மாறுபட்ட எண்ணம்‌ இன்றிக்கே ஒழியில்‌ என்னு 
ன அசல்தெம்‌ - ஐயமில்லாததன்மை ; எதிர்பாசாதவசையில்‌ என்ற 
வாறு. 
ல்‌ 2 இக்சேர்‌ சிறில்‌ மற்றோர்சோயுஞ்‌ சார்சொடான்‌ 7? என்றதற்குச்‌ 
தக அவதாரிகை அருளிச்செய்றோர்‌. 5.௫ 
8, ஸ்ரீசாமா, புத்‌, 80: 11. 


[.] 


பத்தாந்‌ திருவாய்மொழி--பா. 0 859 


கூறலுமாம்‌. மேல்‌ மற்று ஓர்‌ ரோயும்‌ சார்‌ கொடான்‌- 
்‌ நிஷித்த அநுஷ்டானம்‌ பண்ணி அகலவிடுதல்‌, தன்னை ஒழி 
யப்‌ பிரயோசனத்தைக்‌ கொண்டு அகலவிடுதல்‌, ௮யோக்க 
யதாறுசந்தானம்பண்ணி அகலவிடுதல்‌,வேறொரு சாதன த்தை 
மேற்கொள்ளச்‌ செய்து அகலவிடுதல்‌, முன்பு பண்ணின 
பாவத்தின்‌ பலத்தை அநுபவம்பண்ண அகலவிடுதல்‌ செய்ய 
விட்டுக்கொடான்‌. 

கெஞ்சமே சொன்னேன்‌- * “திருக்கேரட்‌, டமும்‌ நம்பியைப்‌ 
போலே, பகவத்‌ விஷயம்‌ பிறர்‌ அறியலாகாது என்று 
போலே காணும்‌? இவர்‌ இருப்பது. உபதேசித்துவிட்டு 
£ 6 இந்தக்‌ சதையின்‌ பொருள்‌ தவமில்லாதவனுக்கு ஒருபோ 
தும்‌ சொல்லத்‌ தக்கது அன்று” என்றவனைப்‌ போன்று படு 
இருர்‌. ஏன்‌ ? முதல்‌ முன்னம்‌ அதிகாரி சோதனை செய்து உப 
தேசித்தால்‌ ஆகாதோ ? எனின்‌, திரெளபதி குழல்‌ விரித்துச்‌ 
இடக்றெ படியைப்‌ பார்த்து; செய்வது காணாமல்‌ சொல்லிக்‌ 
கொண்டு நின்றான்‌ ; பின்னர்‌, பொருளின்‌ சகனத்தைதப்‌ 
பார்த்து, *கைப்பட்ட மாணிக்கத்தைக்‌ கடலிலே பெரகட்‌, 
டோம்‌ ? என்று **பதண்‌ பதண்‌ ? என்றான்‌ என்க. இனி, 
இதற்கு, நெஞ்சே! சீரிய பொருளைச்‌ சொன்னேன்‌; ஆதலால்‌, 
உபதேசத்திற்‌ குறை இல்லை; இணி, இதனை கினையாதார்‌ 
இழக்குமித்தனை என்கிறார்‌ எனலுமாம்‌. இணி, தாயும்‌ தம்‌ 
தையுமாய்‌ இவ்‌ உலகினில்‌ வாயும்‌ மணிவண்ணனாய்‌ எந்தை 
யான ஈசன்‌, நீயும்‌ கானும்‌ இம்‌ கேர்‌ கிற்கில்‌ மேல்‌ மற்று ஓர்‌ 
கோயும்‌ சார்கொடான்‌ நகெஞ்சமே சொன்னேன்‌, £ “சத்யம்‌ 
சத்யம்‌ ? என்றபடியே, இது மெய்‌ என்றொர்‌ என்றலும்‌ 
ஒன்று. 

1. - நிஷித்த அநுஷ்டானம்‌ பண்ணி அகலவிடுதல்‌? முதலிய வாக்யெங்க 
ளால்‌ ££ ஓர்‌ கோயும்‌ ?? என்றதனை விவரிக்கிறார்‌. 

2. “நெஞ்சமே சொன்னேன்‌ ” என்பதற்கு மூன்றுவசையில்‌ கருத்து 
அருளிச்செய்கறார்‌. இம்‌ மூவகைக்‌ கருத்தையும்‌ முறையே காண்க, * சார்‌ 
கொடான்‌?? என்னுதலே போதியதாக இருக்க, மேல்‌ “சொன்னேன்‌?” என்று 
அருளிச்செய்வதனால்‌ இங்யனம்‌ கருத்‌துக்கொள்ளவேண்டும்‌ என்க. 

3, ஸீதை. 18: 07. 

4. “பதண்‌ பதண்‌ ? என்பன, பறிதபிச்சையைச்‌ காட்டுவனவாம்‌ ; பதறி 
னேன்‌, பதறினேன்‌ என்றபடி. 2 

5. இது, வியாச பகவான்‌ கூற்று, ** வேச சாஸ்‌ திரங்களைச்‌ காட்டிலும்‌ 
மேலான சாஸ்‌இிரங்கள்‌ இல்லை; அது போன்று, கேசவனைச்‌ காட்டிலும்‌ 
உயர்ந்த தெய்வம்‌ பிறிது இல்லை $ இது சத்தியம்‌, மீண்டும்‌ சத்‌ இயம்‌ ?? என்பது 
அந்தச்‌ சுலோகத்தின்‌ பொருள்‌, 


800 திருவாய்மொழி--முதற்‌ பத்து 


தாயும்‌ தந்தையும்‌ ஆய்‌ - தாய்‌ தந்தையர்களைப்‌ போன்று 
அன்புள்ளவனாய்‌. இவ்‌ உலகினில்‌ வாயும்‌ ஈசன்‌ - அவர்கள்‌ 
அளவு அன்‌ றிக்கே, குழக்தை ணெற்றில்‌ விழுந்தால்‌ ஒக்கக்‌ 
குதிக்கும்‌ தாயைப்‌ போலே, சம்சாரத்திலே ஒக்க விழுந்து 
எடுக்குமவன்‌. அடையத்தக்கவன்‌ ஆகையாலே இங்கு வந்து 
அவதரிக்கிறான்‌ என்பார்‌ *ஈ௪ன்‌? என்கிறார்‌, இனி, இங்கு 
வந்து அவதரித்து ஈர்‌ அரசு தவிர்க்கையாலே : ஈ௪ன்‌ ' ஆனான்‌ 
எனலுமாம்‌. மணிவண்ணன்‌ எந்தையே - தன்‌ வடி.வழகைக்‌ 
காட்டி. இவரை முறையிலே நிறுத்தினான்‌. சிற்றின்பங்களில்‌ 
விருப்புள்ளவர்‌ஆகாதபடி. இவரை மீட்டு ஈன்னெறியில்‌ 
நிறுத்துவதற்கு இறைவனுடைய வடிவழகு காரணமாக 
இருர்ததாதலின்‌, அதனை (மணிவண்ணன்‌! என்ற சொல்லாற்‌ 
குறித்தும்‌, தன்‌ சேஷித்துவத்தைக்‌ காட்டி இவருடைய 
சேஷத்துவத்தை நிலைகிறுத்தினவன்‌ ஆதலின்‌, அவனை “எந்‌ 
தையே? என்ற சொல்லாற்‌ குறித்தும்‌ தெரிவிக்றொர்‌. (6) 


106. 


எந்தையே என்றும்‌ எம்பெரு மான்‌என்றும்‌ 

சிந்தையுள்‌ வைப்பன்‌ சொல்லுவன்‌ பாவியேன்‌ 

எந்தை எம்பெருமான்‌ என்று வானவர்‌ 

சிந்தையுள்‌ வைத்துச்‌ சொல்லும்‌ செல்வனை யே. 

பொ - றை :--எந்தையே! எம்பெருமானே ! என்று நித்திய 
சூரிகள்‌ தங்கள்‌ மனத்திலே வைத்துத்‌ அதிக்கும்படியான செல்வனை, 
மிக்க இயவினைகளையுடைய யானும்‌ எந்தையே! என்றும்‌, எம்பெரு 
மானே | என்றும்‌ மனத்திலே வைத்துக்‌ இயானிப்பேன்‌, வாயாலும்‌ 
சொல்லுவேன்‌ ; இஃது என்னே | என்பதாம்‌. 

வி - கு3-—எந்கை என்பது, என்‌: தந்த என்றதன்‌ மரூஉ என்‌ 
பர்‌, வானவர்‌ என்றது - நித்தியசூரிகளை. 

ஈடு எழாம்‌ பாட்டு. * மேல்‌ இவர்‌ அஞ்சியது போன்றே 
முடிந்தது ; * தாழ்ந்தவன்‌ ? என்ற அகலுறோர்‌. 

எந்தையே என்றும்‌ - என்னிடத்தில்‌ ௮ன்புடையவனே 
என்னும்‌. எம்பெருமான்‌ என்றும்‌ - எனக்கு வகுத்த சுவாமியே 
என்னும்‌. சிக்தையுள்‌ வைப்பன்‌-எத்தனை விஷயங்களை கினைத்‌ 


3. “மேல்‌ இவர்‌ அஞ்சியது போன்றே முடிக்தது ? என்றது - $ துஞ்சும்‌ 
போதும்‌ விடாது தொடர்‌ கண்டாய்‌ ?? என்றதனை ரோக்‌, 


> 


பத்தாற்‌ திருவாய்மொழிபா 7, 8 901 


துப்‌ போந்த நெஞ்சிலே வைத்தேன்‌. சொல்லுவன்‌ - நான்‌ 
அறிந்ததாக நெஞ்சிலே வைத்துத்‌ தூஷித்த அளவேயோ 2 
(ிறர்‌ அறியும்படி வைதேன்‌. பாவியேன்‌ - ! விலக்ஷண 
போக்கெமான இப்‌ பொருளை அழிக்கைக்கு கான்‌ ஒரு பாவி 
உண்டாவதே ! சத்துவ குணத்தையுடைய ஒருவன்‌ தமேரி 
குணத்தால்‌ மேலிடப்‌ பட்டவனாய்‌ ஒரு வீட்டில்‌ நெருப்பை 
வைத்து, சத்துவம்‌ தலை எடுத்தவாறே வருக்‌ ஆமாறு போன்று 
* பாவியேன்‌” ஏன்றொர்‌. ஆயின்‌, பகவானை நினைக்கையும்‌ 
கொல்லுகையும்‌ பாவத்தின்‌ பயனே? என்னில்‌, *புரோடா 
சத்தை நாய்‌ தீண்டினற்‌ போன்று மித்தியசூரிகள்‌ ௮ுபவிக்‌ 
கும்‌ பொருளை அழிக்கை பாவத்தின்‌ பலம்‌ ௮ன்றோ? எந்தை 
எம்பெருமான்‌ என்று வானவர்‌ சிந்தையுள்‌ வைத்துச்‌ சொல்‌ 
௮ம்‌ செல்வனை - கினையாவிடில்‌ அரைக்கணம்‌ தரிக்கமாட்டாத 
நித்தியசூரிகள்‌ நினைத்து அறபவித்து அவ்‌ அநுபவம்‌ வழிந்து 
“எங்களுக்குப்‌ பரிவன்‌ ஆனவனே! சுவாமியானவனே ! 
என்று தங்கள்‌ கெஞ்சிலே வைத்துச்‌ சொல்லும்படியான செல்‌ 
வத்தையுடையவனை. நானும்‌ சொன்னேன்‌ ; ஆதலால்‌, இப்‌ 
பொருளை ஒருவர்‌ ஈம்பாதபடி. அழித்தேன்‌ என்றொர்‌. (7) 
107. 
செல்வ நாரணன்‌ என்றசொல்‌ கேட்டலும்‌ 
்‌ மல்கும்‌ கண்பனி நாடுவன்‌ மாயமே 
அல்லும்நன்‌ பகலும்‌ இடைவீடு இன்றி 
நல்கி என்னை விடான்‌ நம்பி நம்பியே. 
பெர - ரை?--இருகாராயணன்‌ என்னும்‌ பெயரை வழியே 
செல்வான்‌ ஒருவன்‌ கூறக்‌ கேட்ட அளவில்‌ கண்கள்‌ நீர்‌ பெருகா 
நிற்கும்‌; யானும்‌ எங்குற்றாய்‌ எம்பெருமான்‌ | என்று தேடாநின்‌ 
மேன்‌. இது என்ன ஆச்சரியம்‌! எல்லாக்‌ குணங்களும்‌ நிறைந்த 
இறைவன்‌, சிறந்த இராக்காலமும்‌ சிறந்த பகற்காலமும்‌ ஓழிவின்றி 
என்னைப்‌ பெரியவனாக நினைத்து விரும்பி என்னைவிட்டு நீங்காதவன்‌ 
ஆ௫ன்றான்‌. 
வி -ஞூ:--இிருவே செல்வமாதலின்‌, திருகாரணனைச்‌ ₹ செல்வ 
நாரணன்‌ ? என்கிறார்‌. நாடுவன்‌ என்ற முற்றிற்கு £ யான்‌? என்னும்‌ 
1. விலகூண போச்யமான - வேறுபட்ட சறப்பினையடைய சுகா 
வத்திற்குரியதான 
2. புரோடாசம்‌ - வேள்வித்தியில்‌ இடும்‌ அரிச மாவாலாயெ ஓமப்‌ 
பொருள்‌: 
46 


362 இருவாய்மொழி--மூதற்‌ பத்து 


எழுவாய்‌ வருவிக்க, “ஈன்‌? என்னும்‌ அடையினை “அல்ஓூக்கும்‌ 
கூட்டுக, £ நம்பி? இரண்டனுள்‌ ஒன்று பெயர்ச்சொல்‌; ஒன்று வினை 
யெச்சம்‌. நம்பி விடான்‌ என மாற்றுக, : 

ஈடு :--எட்டாம்பாட்டு, ! * நாம்‌ இதற்கு முன்பு நினைத்தும்‌ 
பேசியும்‌ தப்பச்‌ செய்தோம்‌, இனித்‌ தவிருமித்தனை ' என்று 
“அவன்‌ குணங்கள்‌ ஈடையாடாதது ஓரிடத்தில்‌ டெக்க வேண்‌ 
டும்‌ என்ற போய்‌, ஒரு குட்டிச்சுவரின்‌ அருகில்‌ முட்டாக்கு 
இட்டுக்கொண்டு டெம்தார்‌ ; அங்கே, வழியே செல்கின்றான்‌ 
ஒருவன்‌, சமை கனத்து ** ஸ்ரீமற்‌ நாராயாணன்‌ ?' என்றாஸ்‌; 
அச்‌ சொல்லைக்‌ கேட்டுத்‌ தம்முடைய கரணங்கள்‌ அங்கே அன்‌ 
புடைமையாடற படியைக்‌ கண்டு ஆச்சரியப்படுரொர்‌. 

செல்வ நாரணன்‌ என்ற சொல்‌ கேட்டலும்‌ கண்‌ பனி 
மல்கும்‌ காடுவன்‌ - திருகாரணன்‌ என்ற: சொல்‌ செவிப்பட்ட 
அளவிலே,கண்ணான து என்‌ றனை ஒழியவே நீர்‌ மல்கப்புக்கது; 
நெஞ்சும்‌ அவ்வளவிலே, “எங்குற்றாய்‌' என்று தேடப்புக்கது. 
3 ஆழ்வாம்‌ பரிசரத்தில்‌ பிறமசாரி எம்பெருமாண்‌ பெயர்‌ சொல்‌ 
வாம்‌ ஒருவரும்‌ இலராதலிண்‌; * செல்வ நாரணன்‌ என்ற? என்‌ 
ரர்‌. விஷத்தை நீக்கும்‌ மந்திரம்‌ போன்று, பொருள்‌ உணர்வு 
வேண்டாதே அச்‌ சொல்லே இவர்‌ மோவுபடுகைக்குப்‌ போதிய 
தாக இருத்தலின்‌ * சொல்‌ கேட்டலும்‌ ' என்றோர்‌. மாயமே - 
ஈது ஓர்‌ ஆச்சரியம்‌ இருந்தபடி. என்‌? “பொருள்‌ உணர்வு இன்‌ 
றியே, சொல்லைக்‌ கேட்ட மாத்திரத்தில்‌ கண்‌ பனி மல்குஜன்‌ 
றது, கெஞ்சு தேடுகின்‌ றது ஆதலின்‌, மாயமே ? என்றோர்‌. 
இனி, “அல்லேன்‌”? என்று அகலுகைக்கு நான்‌ வேண்டி 
யிருந்தது; : ஆவேன்‌” என்ன கூடுகைக்கு கான்‌ வேண்டிற்று 
இல்லையாய்‌ இருந்ததே என்பார்‌ * மாயமே ? என்றோர்‌ எனலு 
மாம்‌. 

ஆயின்‌; அவன்‌ செய்கிறது என்‌? என்னில்‌, அல்லும்‌ கன்‌ 
பகலும்‌ இடைவீடு இன்‌ றி மல்‌ கம்பி என்னை கம்பி விடான்‌ - 
இரவு பகல்‌ என்னும்‌ வேறுபாடுஅற என்னிடத்தில்‌ அன்பு 

1. “கேட்டலும்‌? என்சையாலே - ௮சம்பாவிதமான இடத்தில்‌ இருத்‌ 
தல்‌ த்தம்‌ என்று திருவுள்ளம்‌ பற்றி அவதாமிகை அருளிச்‌ செய்றொர்‌. 

2. வழியே செல்ன்றவன்‌ ஸ்ரீமச்‌ சாராயணன்‌ என்பானோ ? என்னும்‌ 
வினாவிற்கு விடையாக * ஆழ்வார்‌ பமிசரத்திலே? என்று தொடங்கும்‌ 
வாக்‌இயத்தை அருளிச்‌ செய்றொர்‌. “ஊரும்‌ காடும்‌ உலகமும்‌ தன்னைப்போல்‌ 
அவனுடைய பேரும்‌ தார்களுமே பிதற்ற?? (6. 7: 2,) என்ற திருப்பாசுரம்‌ 
ஈண்டு கினைவு கூர்க. 


ப இக்கு 21-ஆம்‌ பாசுரத்தின்‌ விழாச்யொனத்சைப்‌ பரீர்ச்கவும்‌. 
ப. 129, - 


பத்தா ந்‌ இருவாய்மொழி--பா. 6, 0 908 


வைத்து, குணங்களால்‌ நிறைந்த இறைவன்‌, என்னைத்‌ தன்‌ 
ணுடையவனாக நினைத்து, என்னை நீங்குதற்கு மனம்‌ இல்லாத 
வன்‌ ஆகின்றான்‌. மேல்‌ !“வெற்காள்‌ ” என்பவர்‌, ஈண்டு 
“ அல்லும்‌ ஈசன்பகலும்‌' என்கிறார்‌; தம்முடைய ஆசை எல்லாம்‌ 
ஒழிய, தம்முடைய உறுப்புக்களுக்குப்‌ பகவானுடைய அறு 
பவமே யாத்திரையாம்படி இறைவன்‌ மேல்விழுறெ காலம்‌ 
ஆதலின்‌. தாம்‌ ஒருகால்‌ தேடி விடாகிற்க, இறைவன்‌ இடை 
விடாதே விரும்புகிறான்‌ ஆதலின்‌  இடைவீடின்றி ? என்றோர்‌. 
இனி, என்னை விடான்‌ ஈம்பி நம்பியே என்பதற்கு, என்னை - 
.அபர்ணனை என்னை, கம்பி - பெருமதிப்பனாக நினைத்து, 

விடான்‌ -விடஇன்‌ நிலன்‌ என்று பொருள்‌ கூறலுமாம்‌. சம்சாரி 
சேதனனைப்பெற்று, பெறாப்பேறு பெற்றானாய்‌ இருக்கற இவ 
னையே ! உலகத்தார்‌ பரிபூர்ணன்‌ என்றொர்கள்‌ என்பார்‌ நம்‌ 
பியோ” என ஏகாரங்‌ கொடுத்து ஓதுறோர்‌. 

நம்பி, அல்லும்‌ ஈன்பக லும்‌ இடைவீடு இன்‌ றி ஈல்‌இ, நம்பி 
என்னைவிடான்‌ ; மாயமே எனக்‌ கூட்டுக. (8) 

108, 

தம்பியைத்‌ தென்கு அங்குடி நின்ற அச்‌ 

செம்பொ னேதிக மும்திரு மூர்த்தியை 

உம்பர்‌ வானவர்‌ ஆதி௮ம்‌ சோதியை 

எம்பி ரானை என்சொல்லி மறப்பனோ. 

பெ - ரை :-- அழயெ திருக்குறுங்குடி என்னும்‌ திவ்விய தேசத்‌ 
தில்‌ எழுந்தருளியிருக்கின்ற ஈம்பியை, அந்தச்‌ செம்பொன்‌ போன்று 
விளங்குறெ அழயை திருமேனியையுடையவனை;, பரமபதத்தில்‌ எழும்‌ 
தருளியிருக்ன்‌ ற நித்தியசூரிகளூுடைய தொழில்கட்கெல்லாம்‌ காரண 
னான பமஞ்சோதியை, எனக்கு உதவியைச்‌ செய்தவனை நான்‌ என்ன 
காரணத்தைக்‌ கூறி மறப்பேன்‌? 

வி - கு 3-—ஈம்பி என்பது நமக்கு இன்னார்‌ என்னும்‌ பொருள்பட 
வருசன்ற சொல்‌” என்பர்‌ சேனாவரையர்‌. (தொ. சொ. 168.) மூர்த்தி. 
வடிவத்னதயுடையவன்‌. உம்பர்‌ - மேலிடம்‌, மறப்பனோ என்பதில்‌ 
ஓகாரம்‌ எதிர்மறை. 

ஈடு:--ஒன்பதாம்‌ பாட்டு.  நீர்தாம்‌ இங்ஙனே இடந்து 
வருந்தி உழலாமல்‌, இறைவனை மறக்து சம்சாரிகளைப்போன்று 


1.  இருவாய்மொழி. 8. 2: 3, 
2. “ என்‌ சொல்லி மறப்பன்‌ ?? என்ற பதங்களை கோக்க ௮வதாரிசை 
அருளிச்செய்றொர்‌. . 


904 இருவாய்மொழி--முதற்‌ பத்த 


உண்டு உடுத்துத்‌ திரியமாட்டீரோ? என்ன ; கான்‌ எத்தைச்‌ 
சொல்லி, அவனை மறப்பது? என்றோர்‌. 


நம்பியை - நற்குணங்கள்‌ எல்லாம்‌ நிறைந்தவனை. தென்‌ 
குறுங்குடி. கின்ற - கலங்காப்பெருககரத்தைக்‌ கலவிருக்கை 
யாகவுடையவன்‌, அத்தை விட்டு என்னைப்‌ பற்றத்‌ திருக்குறுங்‌ 
குடியிலே காலத்தை எதிர்நோக்கிக்‌ கொண்டு மிலையியற்‌ 
பொருள்போன்‌ ற நின்றவன்‌. பரமபதத்தில்‌ குணங்களுக்குச்‌ 
! சத்பாவமே உள்ளது ஆதலானும்‌, குணங்கள்‌ கிறம்‌ பெற்று 
நிறைவுடன்‌ விளங்குதல்‌ இங்கே ஆதலானும்‌ “குறுங்குடி, நின்ற 
நம்பியை! என்றொர்‌. இதனால்‌ குணங்களில்‌ குறைவுள்ளவன்‌; 
தாரத்திலேயுள்ளவன்‌ என்ற நினைத்து, நான்‌ மறக்க 
வேண்டுமே என்பதனைத்‌ தெரிவித்தபடி. அச்‌ செம்பொனே 
இகழும்‌ திருமூர்த்தியை - உபமானம்‌ அற்றதாய்‌, * ஒட்டு அற்ற 
செம்பொன்‌ போன்று எல்லை அற்ற ஒளி உருவமாய்‌, வாக்கு 
மனங்களால்‌ அளவிட்டு அறிய முடியாத இவ்விய மங்கள விக்‌ 
இரகத்தையுடையவனை. இதனால்‌, வடிவழகிலே குறையுண்‌ 
டாய்த்‌ தான்‌ மறக்கவோ ? என்பதனைத்‌ தெரிவித்தபடி. 

உம்பர்‌ வானவர்‌ ஆதி ௮ம்‌ சோதியை - உண்டாக்கப்பட்ட 
இங்கேயுள்ள தேவர்களைப்‌ போன்‌ அன்‌ றி, மேலான நித்திய 
சூரிகளுடைய சத்து முதலானவற்றிற்கும்‌ தானே கடவனாய்‌, 
அவர்களுக்கு அஅபவிக்கத்‌ தகுந்த திவ்விய மங்கள விக்ர 
கத்தையுடையவனை. இத்தால்‌, அவ்‌அழகை அஅபவிக்க 
இட்டுப்‌ பிறந்த நித்தியசூரிகளைச்‌ சொன்னபடி. எம்பிரானை - 
அவர்கள்‌ அஅபவிக்கும்‌ * படியை எனக்கு உபகரித்தவனை. 
என்‌ சொல்லி மறப்பனோ - எத்தைச்‌ சொல்லி மறப்பேன்‌. 
* அபூர்ணன்‌ என்று மறக்கவோ? தூரத்திலே உள்ளவன்‌ 
என்று மறக்கவோ? வடிவழகு இல்லை என்று மறக்கவோ? 
மேன்மை இல்லை என்று மறக்கவோ? எனக்கு உபகாரகன்‌ 
அலன்‌ என்ற மறக்கவோ? எத்தைச்‌ சொல்லி மறப்பேன்‌ 
என்‌ றபடி. (9) 
AY ட ட ட ட ப. ப பப்ட்ட்ட ட்டட்டட 

1, சத்பாவம்‌ “ இருப்பு. 

உ. ஒட்டு அற்ற உ வேறு உலோசங்கள்‌ சேர்தல்‌ இல்லாத 

3. படி என்றது - சிலேடை; பிரகாரமும்‌, 'இருமேனியும்‌, 

ந, அபூர்ணன்‌ என்று மறக்கவோ ? என்றது முதலான. வாச்சயல்கி 
சால்‌, மறச்ச முடியாமைக்கு மே ற்கூதியவற்றையெல்லாம்‌ தொகுத்து ௮௬ 
ளீச்‌ செய்சிறார்‌, 


பத்தாந்‌ இருவாய்மொழி--பா. 10 865 


109. 
மறப்பும்‌ ஞானமும்‌ நான்‌ ஒன்‌ று உணர்ந்திலன்‌ 
மறக்கும்‌ என்றுசெற்‌ தாமரைக்‌ கண்ணெொடு 
மறப்பற என்னுள்ளே மன்னினான்‌ தன்னை... 
மறப்பனோ இனி யான்‌ என்‌ மணியையே. 


பொ.- ரை 2--மறப்பு என்பதனையும்‌ ஞானம்‌ என்பதனையும்‌ நான்‌ 
சிறிதும்‌ அறிந்திலேன்‌ ; அறிவிற்கு அடைவுஇன்றிஇருந்த என்‌ பக்கல்‌ 
அறிவைப்‌ பிறப்பித்தான்‌; பிறப்பித்தவன்‌, நான்‌ மறக்கக்‌ கூடும்‌ 
என்று நினைத்த, செந்தாமரைமலர்‌ போன்ற திருக்கண்களாலே குளிர 
நோக்கிக்கொண்டு ஒருகாளும்‌ மறக்க ஒண்ணாதபடி என்னுள்ளே வந்த 
நிலைபெற்று நின்றான்‌ ; அவ்வாறு நின்றவனை, எனக்கு மணியைப்‌ 
போன்றவனை யான்‌ இனி எங்ஙனம்‌ மறப்பென்‌? 

வி-கு :-—உணர்ந்திலன்‌ : எதிர்மறை, “அற? என்னும்‌ எச்சத்தை 
£ மன்னினான்‌ ? என்னும்‌ தொழிற்பெமருடன்‌ முடிச்ச) என்‌ மணியை 
மறப்பனோ எனச்‌ கூட்டுக, 

ஈடு :--பதீதாம்‌ பாட்டு, ஆயினும்‌, வருந்தியாகிலும்‌ மறம்‌ 
தாலோ? என்ன, நெஞ்சில்‌ இருளை அறுத்துக்கொண்டு எப்‌ 
பொழுதும்‌ வசிக்னெ றவனை மறக்க விரகு உண்டோ? என்‌ 
இருர்‌. 

மறப்பும்‌ ஞானமும்‌ கான்‌ ஒன்று உணர்ந்திலன்‌ - மறப்பு 
என்றும்‌ ஞானம்‌ என்றும்‌ ஒன்றை கான்‌ அறிக்திலேன்‌. 
ஆயின்‌, கான்‌ * ஞானம்‌ என்பது ஒன்றனை உணர்ந்திலேன்‌ ? 
என்றபோதே “மறப்பும்‌ உணர்க்திலேன்‌ * என்பது தானே 
போதரும்‌ அன்றே? அங்ஙனம்‌ இருக்க, * மறப்பும்‌ ஒன்று 
உணர்ந்திலன்‌' என்‌ றதுஎன்னை? எனின்‌, "கான்‌. ஒரு சேதநனாய்‌ 
நினைத்தேனாகில்‌ அன்றே மறப்பது? நினைத்தேன்‌ கான்‌ 
ஆயின அன்ற அன்றே மறந்தவனும்‌ கான்‌ ஆவேன்‌. அதா 
வது - ஞானத்திற்குப்‌ பற்றுக்‌ கோடாய்‌ இருப்பது ஒன்றே 
அஞ்ஞான த்திற்கும்‌ பற்றுக்‌ கோடாய்‌ இருக்கும்‌ ; ஆதலால்‌, 
அறிவு அற்ற பொருளாய்க்‌ டெர்தேன்‌ என்பதனைத்‌ தெரி 
வித்தபடி. மறக்கும்‌ என்று செச்சாமரைக்‌ கண்ணொடு ம்றப்பு 


1, இப்பொழுது பகவானைப்‌ பற்றிய ஞானம்‌ இல்லையே யாயினும்‌, 
சாலம்‌ ௮கா.இி ஆசையாலே முன்பு ஒரு காலத்தில்‌, நினைத்‌ திரும்‌ து பின்னர்‌ 
அதற்கு மறதி வர்திருக்கலாமன்றே ? அதவும்‌ இல்லை என்சைக்காக ** மறப்‌ 
பும்‌ உணர்ச்திலன்‌ ு என்று அருளிச்செய்கிறார்‌ என்றபடி, 


806 இருவாய்மொழி--முதற்‌ பத்து 


அற என்னுள்ளே மன்னினான்‌ தன்னை - ' இப்படி இருக்கற 
கான்‌ கினைக்தேஞகவும்‌ * நினைவையும்‌ என்‌ தலையிலே ஏறிட்டு, 
(பிறந்த ஞானத்துக்குப்‌ பிரிவு வர ஒண்ணாது” என்று 
பார்த்து அழயெ திருக்கண்களாலே குளிர மோக்கிக்கொண்டு, 
தன்னைப்‌ பற்றி எனக்கு வரும்‌ மறதி போம்படி என்‌ மனத்‌ 
திலே கித்தியவாசம்‌ செய்றெவனை., “புறம்பே வேறு ஒரு 
பொருளில்‌ கோக்குள்ளவன்‌ ' என்று தோற்ற இரும்திலன்‌ 
ஆதலின்‌ * மன்னினான்‌ என்றோர்‌. 


மறப்பனோ இனியான்‌ என்‌ மணியையே-மறவாமைக்குக்‌ 
கருவி அவன்‌ கையிலே உண்டாய்‌ இருக்க, இனி, மறக்க உபா * 
யம்‌ உண்டோ? மேல்‌ அமாதி காலம்‌ மினைக்க விரகு இல்லா 
மல்‌ கழிக்கமை போன்று, இனி, மேல்‌ வருகன்ற காலமும்‌ 
மறக்க விரகு இல்லை என்பதனைத்‌ தெரிவித்தபடி,  “ மறந்‌ 
தேன்‌ உன்னை முன்னம்‌”? என்றெபடியே, அநாதிகாலம்‌ 
மறந்தே போக்தவர்‌ ஆதலின்‌ ௮து தோன்ற “யான்‌” என்‌ 
ரூர்‌. பெருவிலையனாய்‌ முடிந்து ஆளலாம்படி கைப்புகுந்து 
புகழையுடைத்தான , நீலமணி போலே இருக்கற தன்னை 
எனக்கு ௮.நுபவ யோக்யெமாம்படி செய்துவைத்தான்‌ என்‌ 
பார்‌ (என்‌ மணியை? என்றோர்‌. (10) 


110. 
மணியை வானவர்‌ கண்ணனைக்‌ தன்னதோர்‌ 
அணியைத்‌ தென்குரு கூர்ச்சட கோபன்சொல்‌ 
பணிசெய்‌ ஆயிரத்‌ அள்‌ இவை பத்‌ துடன்‌ 
தணிவிலர்‌ கற்பரேல்‌ கல்வி வாயுமே. 


பெர - ரை ௫ முன்‌ தானையிலே முடிந்து ஆளலாம்படி சுலபனாய்‌ 
இருக்றெவனை, நித்தியசூரிகள்‌ தலைவனை, தனக்குத்‌ தானே ஆபரண்ம்‌ 
போன்ற அழனையுடையவனை, அழயெ திருக்குருகூரில்‌ அவதரித்த 
ஸ்ரீசடகோபர்‌ சொற்களைக்‌ கொண்டு அடிமைசெய்யும்‌ ஆயிரம்‌ இருப்‌ 
பாசுரங்களுள்‌ இப்‌ பத்துத்‌ திருப்பாகுரங்களையும்‌ கற்கவேண்டும்‌ என்‌ 


1. ஞானத்திலும்‌ மறதீயிலும்‌ தனக்கு ஸ்வாதம்‌ இிரியம்‌ இல்லை என்றவர்‌ 
இப்பொழுது (' மறக்கும்‌?) என்றல்‌ பொருர்துமோ ? என்னும்‌ வினாவிற்கு 
விடையாக £ இப்படி யிருக்றெ சான்‌ ? என்று தொடங்‌ அருளிச்செய்ஒறார்‌. 

2. ₹ நினைவையும்‌ என்‌ தலையிலே ஏறிட்டு? என்றதனால்‌ மறப்பையும்‌ 
என்‌ தலையிலே ஏதிட்டான்‌ என்பதும்‌ பெறுதும்‌, 

8. பெரிய இருமொழி, 6. 9: 2, 


பத்தாந்‌ திருவாய்மொழிபா. 11 807 


னும்‌ ஆசை குறைவு இல்லாதவர்களாகிச்‌ கற்பார்களேயாயின்‌ கல்வி 
யின்‌ பயனான கொண்டு செய்‌ தல்‌ அவர்களுக்கு உளதாம்‌, 

வி-ரூ3--தணிவிலர்‌: முற்றெச்சம்‌, கல்வி என்பது அதன்‌ 
பயனாயெ அ௮றிவிற்காகி, அவ்‌ அறிவு அதன்‌ பயனாய தொண்டிற்கு 
ஆயிற்று; ஆகுபெயர்‌, 

ஈடு முடிவில்‌, இப்‌ பத்தைக்‌ கற்றவர்கள்‌ தன்னின்‌ 
மேம்பட்டது இல்லாத புருஷார்த்தமான பகவானுடைய கைங்‌ 
கர்யத்தைப்‌ பெறுவர்‌ என்கிறார்‌. 

மணியை - முன்‌ தானை பிலே முடிக்து ஆளலாம்படி கைப்‌ 
புகுக்தருப்பான்‌ என்று அவனுடைய செளலப்யத்தைச்‌ 
சொல்லுரொர்‌. ““ தென்கு_றுங்குடி. நின்ற ” என்றெ இடத்தில்‌ 
செளலப்யம்‌. வானவர்‌ கண்ணனை - இதனால்‌, * உம்பர்‌ வானவர்‌ 
ஆதியம்‌ சோதி” என்‌ இற மேன்மையைச்‌ சொல்லுகிறுர்‌. 
தன்னதோர்‌ அணியை - இதனால்‌, “அச்‌ செம்பொனே இகழும்‌ 
திரு மூர்த்தி? என்கிற வடிவழகை மினைக்கிறார்‌. இம்‌ மூன்றுங்‌ 
கூடிண ப௬ங்கூட்‌டே, பரத்தூவம்‌ என ப்படுதலின்‌ இவற்றை 
ஈண்டு ஒருசேர அருளிச்செய்வருர்‌. தென்‌ குருகூர்‌ சடகோபன்‌ 
சொல்பணி செய்‌ ஆயிரம்‌ - ஆழ்வார்‌ அருளிச்செய்ததரய்‌ “நாம்‌ 
இங்குத்தைக்குக்‌ கிஞ்சித்கரித்தோம்‌ ஆகவேண்டும்‌ ? என்று, 
சொற்கள்தாம்‌ : என்னைக்கொள்‌, என்னைக்கொள்‌? என்று 
1 :மிடைந்தசொல்‌ ” என்கிறபடியே, சொற்கள்‌ பணிசெய்த 
ஆயிரம்‌ பாசுரங்கள்‌. இணி, சொல்‌ பணி செய்‌ ஆயிரம்‌ என்ப 
தற்கு, சொற்களால்‌ பணி செய்த ஆயிரம்‌ ; அதாவது - வாகெ 
மான அடிமையைச்‌ சொல்லஓுகிறுர்‌ என்று பொருள்‌ 
கோடலுமாம்‌, 

உடன்‌ தணிவிலர்‌ கற்பரேல்‌ - அபிப்பிராயத்தோடு கற்பா 
ராகில்‌, தணிவு - முயற்சிஅ.ற்றுஇருத் தல்‌; அதாவது - வரில்‌ 
பொகடேன்‌, கெடில்‌ வத டேன்‌? என்‌ றிருக்கைஅன்றி, 
சிரத்தை மாறாமல்‌ “க.ற்பராகில்‌ என்றபடி, கல்வி வாயும்‌ - 
*“ஒண்‌ தாமரையாள்‌ கேள்வன்‌ ஒருவனையே கோக்கும்‌உணர்வு?? 
என்றெபடியே ஞரனமாகில்‌ பகவத்விஷயத்தைப்‌ பற்றி 
யல்லது இராமையாலே இதனைக்‌ கற்க, இதற்குப்‌ பலமாகக்‌ 
தொண்டினை இதுதானே தரும்‌. இனி, இதற்கு, கல்விதானே 
பயன்‌ என்ன பொருள்கூறலும்‌ ஒன்று. (11) 


1. ச திருவாய்மொழி. 1. 7: 11. 
9. முதல்‌ திருவந்தாதி, 07, 


808 இருவாய்மொழி-.மூகற்‌ பத்து 


இத்‌ இருவாய்மொழியில்‌; மேல்‌ பரக்க அருளிச்செய்யப்‌ 
புகும்‌ பொருள்களை எல்லாம்‌ சுருக்கமாக முதற்பாட்டிலே ௮௬ 
ளிச்செய்தார்‌; இரண்டாம்‌ பாட்டில்‌ பரமபக்திக்கும்‌ பரி 
கணனைக்கும்‌ ஒக்க முகங்காட்டும்‌ என்றார்‌ ; மூன்றாம்‌ பாட்டில்‌, 
கண்டாயே அவன்‌ சொரூபம்‌ இருந்தபடி, நீயும்‌ உன்‌ சொரூ 
பத்துக்குத்‌ தக்கபடி. நிற்கப்‌ பாராய்‌ என்றார்‌; நான்காம்‌ பாட்‌ 
டில்‌, சொரூபத்திற்குத்‌ தகுதியாக நெஞ்சு தொழுதவாறே நெஞ்‌ 
சைக்‌ கொண்டாடினார்‌ ; ஜந்தாம்‌ பாட்டில்‌, மேல்‌ எண்ணிலும்‌ 
வரும்‌? என்றது - பலத்தோடே சேர்ந்து முடிவுற்றபடிவை 
மெஞ்சுக்கு அருளிச்செய்தார்‌ ; ஆரும்பாட்டில்‌, நாம்‌ இருவரும்‌ 
இப்படி. நிற்கப்‌ பெறில்‌ நமக்கு ஒரு கேடும்‌ வராது என்றார்‌ ; 
ஏழாம்பாட்டில்‌, மேல்‌ இவர்‌ ௮ஞ்சினபடியே விடிந்தபடி ௮௬ 
ளிச்செய்தார்‌; எட்டாம்‌ பாட்டில்‌, திருகாமத்தைக்‌ கேட்ட 
வாறே தம்முடைய கரணங்களுக்குப்‌ பிறந்த வேறுபாட்டைச்‌ 
சொன்னார்‌; ஒன்பதாம்‌ பாட்டில்‌, வேறுபட்டவர்‌ ஆகாதே மறம்‌ 
காலோ என்ன, மறக்க ஒண்ணாதக.து என்றார்‌; பத்தாம்பாட்டில்‌ ; 
வருந்தியாகிலும்‌ மறந்தாலோ என்ன, என்‌ மனத்திலே இருக்‌ 
இறவனை மறக்கப்போமோ? என்றார்‌ ; முடிவில்‌, கற்றார்க்குப்‌ 
பலஞ்‌ சொல்லித்‌ தலைக்கட்டினார்‌. 


முதல்பதிகத்தால்‌, எல்லாரினும்‌ ௮றப்‌ பெரியன்‌ இறைவன்‌ 
என்றார்‌) இரண்டாம்‌ பதிகத்தால்‌, வணங்கத்‌ தக்கவன்‌ என்றார்‌; 
மூன்றாம்‌ பதிகத்தால்‌, அவன்தான்‌ எளியவன்‌ என்றார்‌ ; கான்‌ 
காம்‌ பதிகத்தால்‌எளியனானவன்‌ குற்றங்களைப்‌ பொறுப்பவன்‌ 
என்றார்‌; ஜர்தாம்‌ பதிகத்தால்‌, அவன்‌ சீலவான்‌ என்றார்‌ ; 
ஆரும்‌ பதிகத்தால்‌, எளிதாக ஆராதிக்கத்‌ தக்கவன்‌ என்றார்‌; 
ஏழாம்‌ பதித்தால்‌ எல்லைஇல்லாத இனியன்‌ என்றார்‌; எட்டாம்‌ 
பதிகத்தால்‌, அவனுடைய ஆர்ஜவ குணத்தை அருளிச்செய்‌ 
தார்‌; ஒன்பதாம்‌ பதிகத்தால்‌, பொறுக்கப்‌ பொறுக்க இன்பத்‌ 
இணைக்‌ கொடுப்பவன்‌ என்றார்‌ ; பத்தாம்‌ பதிகத்தால்‌, இத்‌ தன்‌ 
மைகளையுடையவன்‌ ஒருவன்‌ இறைவன்‌ ஆதலின்‌, ஒருவித 
காரணமும்‌ இன்றியே உயிர்களை அங்கேரிப்பவன்‌ என்றார்‌; 
ஆகையாலே, “அவன்‌ துயரறு சுடரடி தொழுது எழு என்மன 
னே? என்று தம்‌ திருவுள்ளத்தைக்‌ குறித்து அருளிச்செய்த 
தலைக்கட்டினர்‌. 


ஆக, அடி தொழுது எழு” என்று தொடங்கி “கல்வி 


வாயும்‌” என்று முடத்ததனால்‌, ஒரு மனிதன்‌ விரும்பிபி பெறத்‌ 
தக்க உயர்வுஅற உயர்க்த உறுதிப்‌ பொருள்‌, பகவானுக்குச்‌ 


பத்தாந்‌ திருவாய்மொழி 8009 


செய்யும்‌ கைங்கர்யமே யாம்‌ என்பதனை முதல்‌ நாறு திருப்‌ 
பாசு ரங்களால்‌ அறுதியிட்டு அருளிச்செய்தார்‌ ஆயிற்று. 


I 


திருவாய்மொழி நூற்றந்தாதி 
பொரும்‌ஆழி சங்குடையோன்‌ பூதலத்தே வந்த 
உ கீருமாறுஓர்‌ எஏதுஅறத்‌ தன்னைத்‌-— திரமாகப்‌ 
பார்த்து உரைசெய்‌ மாறன்‌ பதம்பணிக என்சென்னி 
வாழ்த்திடுக என்னுடைய வாய்‌. (10) 


முதற்பத்து ஈட்டின்‌ தமிழாக்கம்‌ 
முற்றிற்று. 


ஆழ்வார்‌ எம்பெருமானார்‌ சீயர்‌ திருவடிகளே அரண்‌. 
வடக்குத்‌ திருவீதிப்பிள்ளை மலரடி. வாழ்க. 
நம்பிள்ளை நற்றாள்‌ வாழ்க. 
மாறன்‌ மலரடி. வாழ்க. | 


67 


ப்ப. 1 1 
Cr Au எம்‌ “1 


ஸ்ரீ 
ஸ்ரீமதே சாமா.நஜாய ஈம? 
மாறன்‌ மலரடி. வாழ்க 


பிற்சேர்க்கை 1 


செய்யுள்‌ முதற்குறிப்பு அகராதி 


செய்யுள்‌ பக்கம்‌ 
* அகலிலகலும்‌ 901 
அஞ்சிறைய 182 
அடங்கெழில்‌ சம்பத்து 120 


அடியேன்‌ சிறியஞான த்‌ 


தன்‌ 247 
அணங்கென வாடும்‌ 269 
அமரர்கள்‌ தொழுதெழ 174 
அமரர்‌ முழுமுதல்‌ 299 
அமுதமமரர்கட்கு 271 
அமைவுடையறகெறி 149 
அம்மானாய்ப்‌ பின்னும்‌ 308 
அருகலிலாய பெருஞ்சீர்‌ 826 
அருளாத நீரருளி 204 
அவரவர்‌ விதிவழி 81 
அளவியன்ற வேழுலகம்‌ 219 
அற்றது பற்றெனில்‌ 117 
ஆயர்‌ கொழுக்தாய்‌ 268 
ஆனானானாயன்‌- 515 
இலன-து வுடையன்‌ 18 
இல்லது முள்ள தும்‌ 115 
இவையுமவையும்‌ 921 
ஈடுமெடுப்புமிலீ சன்‌ 268 
உச்சியுள்ளேறிற்கும்‌ 348 
உடலாழிப்‌ பிறப்பு வீடு 217 
உடனமர்காதன்‌ மகளீர்‌ 328 
உணர்ந்துணர்க்து 157 


உண்டாயுலகேழ்முன்னம்‌ 250 
உயர்வற உயர்கலம்‌ 57 
உளனெனிலுளன்‌ 95 


செய்யுள்‌ பக்கம்‌ 
உள்ளமுரை செயல்‌ 122 
எண்பெருக்கந்நலத்து 126 
எந்தையே யென்றும்‌ 360 
எம்பிரானை எந்தை 853 
எளிவருமியல்வினன்‌ 144 
என்செய்ய தாமரைக்கண்‌ 187 
என்பிழைகோப்பது 208 
என்னீர்மை கண்டி.ரங்கி 197 
என்னை நெகிழ்க்னெம்‌ 298 
ஒக்கலைவைத்து 331 
ஒடுங்க வவன்கண்‌ 128 
ஒன்றெனப்‌ பலவென 161 
ஓடும்புள்ளேறி 806 
கடிவார்‌ தீயவினைகள்‌ 2717 
கண்டாயே நெஞ்சே 357 
கண்ணாவானென்றும்‌ 809 
கண்ணுள்ளே நிற்கும்‌ 380 
கமலக்கண்ணன்‌ 940 
கரவிசும்‌ பெரிவளி 101 
கலந்தென்னாவி 313 
கழிமின்‌ தொண்டீர்‌ 974 


குடைந்து வண்டுண்ணும்‌ 302 
கொண்டா னேழ்விடை 818 


கொள்கை கெர்ளாமை 210 
சங்கு சக்கரம்‌ » 916 
சார்ச்த விருவல்வினை 265 
சுரரறிவரு நிலை 92 


சூழல்‌ பலபல வல்லான்‌ 324 
செல்வ நாரணன்‌ 901. 


872 செய்யுள்‌ மூதற்குறிப்யு அகராதி 


செய்யுள்‌ பக்கம்‌ 
சோ்த்தடத்தென்‌ 131 
தருமவரும்‌ பயனாய 275 
தானேருருவே 238 
திடவிசும்‌ பெரிவளி 83 
அயக்கறுமதியின்‌ 171 
தோளிணை மேலும்‌ 8885 
ஈம்பியைத்‌ தென்குறுங்‌ 

குடி 308 
நல்தெதான்‌ காத்து 200 
நாடாதமலர்‌ நாடி 214 
ஈாதன்ஞாலங்கொள்‌ 317 
நாமவனிவனுவன்‌ 78 
காவினுள்‌ நின்றுமலரும்‌ 338 
நாளும்‌ கின்‌ றடம்‌ 164 
நினைந்துடைந்து 281 
நின்றனரிரும்தனர்‌ 86 
நீயலையே சிறு பூவாய்‌ 211 
நீயும்‌ கானுமிந்றேர்‌ 358 
நீர்தும தென்றிவை 112 
நீர்புரை வண்ணன்‌ 218 
கீள்கடல்‌ சூழிலங்கை 213 
கெஞ்சமே நல்லைகல்லை 354 
கெற்றியுள்‌ நகின்றென்னை 341 
பத்துடையடியவர்க்கு 186 
பரந்ததண்பரவை 98 
பரிவதிலீசனைப்பாடி 264 
பற்றிலனிசனும்‌ 118 
பிணக்கற வறுவகை 154 


செய்யுள்‌ பக்கம்‌ 
பிராஅன்‌ பெருகிலம்‌ 294 
பிறவித்‌ அயரற 281 
பொருமா நீள்படை 947 
மணியை வானவர்‌ 

கண்ணனை 366 


மதுவார்‌ தண்ணம்‌ அழாய்‌ 266 
மயர்வற வென்மனத்தே 290 


மறப்பும்‌ ஞானமும்‌ 865 
மனனகமலமற 08 
மாதவன்பால்சடகோபன்‌ 278 


மாயனெஞ்சி னஅள்ளான்‌ 884 
மாயோம்‌ தீயவலவலை 252 
மாயோனிகளாய்‌ நடை 285 
மாலே மாயப்பெருமானே 257 
மானேய்கோக்கி 241 
மின்னி னிலையில 111 
யாருமோர்‌ நிலைமையன்‌ 152 
யானெட்டி யென்னுள்‌' 296 
வலத்தனன்‌ திரிபுரம்‌ 167 


வளவே ழுலூன்‌ முதலாய 227 
விடுவேனே வென்‌ 

விளக்கை .292 
விதியினால்‌ பெடை 192 
வினையேன்‌ வினைதீர்‌ 245 
வீடுமின்‌ முற்றவும்‌ 108 


வெற்பையொன்றெடுத்து .311 
வைகலும்‌ வெண்ணெய்‌ 312 
வைப்பாம்‌ மருந்தாம்‌ 285 


செய்யுள்‌ அகராதி முத்திற்று, 


ஆழ்வார்‌ எம்பெருமானார்‌ சியர்‌ இருவடிகளே அர்ண்‌, 


ஸ்ரீ 
பிற்சேர்க்கை 11 


பெரியோர்கள்‌ உரைத்த உரைநயங்கள்‌ 


உள்ள இடங்கள்‌ 
ஸ்ரீ ஆளவந்தார்‌ :— பக்‌. 268. 
திருமாலையாண்டான்‌ :—104, 195. 
எம்பெருமானார்‌ :—65, 104, 195. 


திருக்குருகைப்பிரான்‌ பிள்ளான்‌ :--பக்‌, 143, 173, 
210, 296. 


எம்பார்‌ --104, 126, 

கூரத்தாழ்வான்‌ :--பக்‌. 268, 

பட்டர்‌ 72, 119, 147, 265, 289, 806, 937, 346, 
நஞ்சீயர்‌ :— பக்‌. 178, 209, 215. 

மம்பிள்ளை பக்‌. 210. 

பிள்ளை திருசறையூர்‌ அரையர்‌:பக்‌, 191, 
பிள்ளையமுதனார்‌ :--பக்‌: 233. 


ஸ்ரீ 
பிற்சேர்க்கை 111 
—: (0) :— 


வியாக்யொனத்தில்‌ வந்துள்ள 
ஐதிஹ்யங்கள்‌ 


பின்னைதிருநறையூர்‌ அரையம்‌ :--* ஒரு குருவி பிணைத்த 
பிண ஒருவரால்‌ அவிழ்க்கப்‌ போறெதில்லை ; சர்வசக்தி 
கருமாநுகுணமாகப்‌ பிணே த்த பிணையை அவனையே கால்கட்டி 
யவிழ்த்துக்‌ கொள்ளு மித்தனைகாண்‌ ” பக்‌. 14, 

ஆழ்வான்‌ :--* ஆழ்வான்‌ பிள்ளைப்பிள்ளையைப்‌ பார்த்து 
கிர்க்குணமென்பார்‌ மிடற்றைப்‌ பிடித்தாற்‌ போலே ஆழ்வார்‌ 
“ கலமுடையவன்‌ ' என்றபடி கண்டாயே? பக்‌. 61, 

எம்பார்‌ 3 ஆழ்வார்‌ பிரபந்கரோ ? பக்திரிஷ்டரோ 2? 
என்று எம்பாரைச்‌ சிலர்‌ கேட்க, 4 ஆழ்வார்‌ பி.ரபர்கர்‌, பக்தி 
இவர்க்குத்‌ தேக யாத்ராசேஷம்‌? என்று அருளிச்செய்தார்‌. 
எவ்வாறு? எனின்‌, காமனைவரும்‌ பிரபந்கர்களாக விருப்‌ 
பினும்‌, ஓராண்டிற்கு அல்லது, ஆறு மாதங்கட்கு வேண்டும்‌ 
உணவுப்‌ பொருள்களை முன்னரே தேடிக்கொள்ளுகிறே 
மன்றோ? அதுபோன்று, * உண்ணுஞ்சோறு பருகுநீர்‌ தின்‌ 
னும்‌ வெற்றிலையு மெல்லாம்‌ கண்ணணே யாவான்‌ இவர்க்கு ? 
பக்‌, 68. 


எம்பார்‌ :--* தொழில்‌ செய்வதற்காயின்‌ இறைவன்‌ திரு 
வருள்‌ வேண்டும்‌; தொழில்‌ செய்யாதிருப்பதற்கு அவன்‌ 
அருள்‌ வேண்டுமோ? என்று எம்பாரைச்‌ சிலர்கேட்க, “சுவர்க்‌ 
கத்தினின்‌ அம்‌ விழு திரிசங்குவைச்‌ சக்திமான்‌ நிற்கச்‌ 
சொல்ல நிற்க வேண்டிற்றுக்‌ கண்டாயே! அப்படியே, கிவர்த்‌ 
இக்கும்‌ அவன்‌ வேணுங்காண்‌' என்று அருளிச்செய்தார்‌. 
பக்‌, 87. 

நஞ்சீயர்‌ (“ஒருவனுக்கு வைஷ்ணவத்வம்‌ உண்டு, இல்லை 
என்னுமிடம்‌ தனக்கே தெரியுங்காண்‌'” என்று சியர்‌ பல 
காலும்‌ அருளிச்செய்வர்‌; அதாவது :--பிறர்‌ ௮கர்த்தம்‌ கண்‌ 
டால்‌ ஐயோ! என்று இரங்குவானாகில்‌ அவன்‌ ஈமக்குப்‌ 
பகவத்‌ சம்பந்தம்‌ உண்டு” என்‌ றிருக்க அடுக்கும்‌; “இத்தனையும்‌ 
வேண்டும்‌ பட்டிடுவானுக்கு' என்றிரும்தானாகில்‌ அவன்‌ 
“நமக்குப்‌ பகவத்‌ சம்பந்தம்‌ இல்லை' என்றிருக்க அடுக்கும்‌ 
என்பதாம்‌. பக்‌, 10% 


க 


ஐ திஹ்யங்கள்‌ 875 


பட்டம்‌ சம்பந்த ஞானமே வேண்டும்‌ என்றோர்‌ ; எங்வக 
னம்‌? எனின்‌, ஒரு வணிகன்‌ தன்‌ மனைவி கருவுற்றிருக்குங்‌ 
காலத்தில்‌ பொருள்‌ தேடும்‌ விருப்பினால்‌ வெளிநாடு சென்றான்‌ ; 
அவளும்‌ கருவுயிர்த்தாள்‌ ; மகனும்‌ தக்க வயது அடைந்து 
தனக்கும்‌ தமப்பனருடைய வாணிபமே தொழிலாகப்பொருள்‌ 
தேடப்‌ போனான்‌ ; இருவரும்‌, தத்தமக்கு வேண்டிய சரக்குப்‌ 
பிடித்துக்கொண்டு வந்அ ஒரு பந்தலில்‌ தங்கனொர்கள்‌ ; ௮ஃது, 
அவ்‌ விருவருக்கும்‌ இடம்‌ போதாமையால்‌ அம்பறுத்து எய்ய 
வேண்டும்படி. விவாதமுண்டான சமயத்தில்‌, இருவரையும்‌ 
அறிவான்‌ ஒருவன்‌ வந்து, £ இவன்‌ உன்‌ தமப்பன்‌, நீ இவன்‌ 
மகன்‌ என்னு அறிவித்தால்‌, கீழ்‌ இழந்த நாட்களுக்குச்‌ 
சோத்து, இருவர்‌ சரக்கும்‌ ஒன்றாய்‌, அவன்‌ காப்பாற்று 
இன்றவனாய்‌ இவன்‌ காப்பாற்றப்படும்‌ பொருளாய்க்‌ கலந்து 
விடுவார்களன்றோ ? அதுபோன்று *சீவான்மாவும்‌ பரமான்‌ 
மாவும்‌ சரிரமாறெ ஒரு மரத்தினைப்‌ பற்றியிருக்தால்‌ ஒருவன்‌ 
இருவினைப்‌ பயன்களை அகராநிற்பன்‌ ; ஒருவன்‌ அகர்வித்து 
விளங்காகிற்பன்‌ ; அவன்‌ எவுன்றவன்‌ ; நாம்‌ ஏவப்படும்‌ 
பொருள்‌ என்னும்‌ முறை யறியவே பொரும்தலாமன்றே ! 
பக்‌, 120. 

ஓர்‌ அரசகுமாரன்‌ பூங்கா வொன்‌ நினைக்‌ கண்டு புக அஞ்சி 
னால்‌, * இது உன்‌ தமப்பனது காண்‌ ' என்னவே, கினைந்தபடி 
நடச்து கொள்ளலாமன்றோ! ஆனபின்னர்‌, £ அவனுடைய 
உடைமை இவை மெல்லாம்‌ ' என்னும்‌ நினைவே வேண்டுவத, 
தானும்‌ அதற்குள்ளே ஒருவஞ்கச்‌ சேரலாம்‌ என்றோர்‌. 
பக்‌, ட 

எம்பொருமானம்‌:-ஓர்‌ அயகத்தினன்று குன்றத்துச்‌ சியர்‌ 
எம்பெருமானார்‌ ஸ்ரீபாதத்திலே புக, ௮வருடைய சிறுபெயரைச்‌ 
சொல்லி, *சிங்கப்பி. ரான்‌! இன்று அயநங்காண்‌? என்ன; 
திருவுள்ளத்தில்‌ ஓடுகிறது இன்னது என்று ௮ ஜியாமையாலே 
அவர்‌ பேசாதிருக்க, உயிர்‌ உடலைவிட்டு நீங்கும்‌ அந்திம காலத்‌ 
தில்‌ பலம்‌ கண்ணழிவற்ற பின்பு நடுவு விரோதியாய்ச்‌ செல்லு 
இற நாளில்‌ ஓராண்டு கழியப்பெற்ற இது உனக்கு ஒன்றாய்‌ 
இருர்ததில்லையோ ! என்றருளிச்செய்தார்‌. பக்‌. 126. 

ஆழ்வான்‌ :-ஆழ்வான்‌ இப்‌ பாட்டளவும்‌ 'வரப்‌ பணித்து , 
இப்‌ பாட்டு வந்தவாறே * இத்தையும்‌ அம்‌ ஆசிரியர்‌ பக்கல்‌ 
கேட்டுக்‌ கெர்ள்ளுங்கள்‌ என்ன, பட்டரும்‌ சீராமப்பிள்ளையும்‌ ' 
எழுந்து போகப்‌ புக்கவாறே, அவர்களை அழைத்து, * இன்ன 
போது இன்னார்‌ இருப்பார்‌, இன்னர்போவார்‌ என்‌ அதெரியா அ 


370 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


இருந்து கேளுங்கள்‌ என்று திருமந்திரத்தை உபதேசித்து, 
இப்‌ பாட்டைக்‌ கூறி, இப்‌ பாட்டை இதற்கு அர்த்தமாக நினைத்‌ 
இருங்கள்‌ ? என்று பணித்தான்‌. பக்‌. 129. 

எம்பெருமானும்‌ சர்வேஸ்வரன்‌ அரியன்‌ என்றால்‌ சம்‌ 
சாரத்தில்‌ ஆள்பற்றாஅ என்று அவன்‌ எளிமையை விவரமாகச்‌ 
சொல்லிக்கொண்டு போம்தோம்‌ ; ௮அதானே இவர்களுக்கு 
* இத்தனை எளியனோ?' என்று விடுகைக்கு உடலாயிற்று ; 
அவ்‌ வெளிமைதானே பற்றுகைக்கு உடலாயிற்று உமக்கு 
ஒருவருக்குமே!' என்ற எம்பாரைப்‌ பார்த்து உடையவம்‌ 
அருளிச்செய்தார்‌. பக்‌. 188, 

பட்டம்‌ 3-சர்வேங்வரனை அடைந்தானாகில்‌ அவன்‌ பலனைக்‌ 
கொடுக்கிறான்‌ ; பிராட்டியைத்‌ துணையாகப்‌ பற்றவேண்டு 
இறது என்‌ ? என்று ஈஞ்சீயர்‌ பட்டரைக்‌ கேட்க, அவனை 
யடையுமிடத்தில்‌ இவன்‌ குற்றம்‌ பாராதே தன்னிழலிலே 
இவனை வைத்து; அவன்பக்கல்‌ முகம்‌ பெற்றவாறே குற்றத்‌ 
தைப்‌ பொறுப்பிக்கும்‌ ௮வள்‌ முன்னாகப்‌ பற்றல்‌ வேண்டும்‌ 
என்று கூறி 4 நாளும்‌ நக்‌ இருவுடையடிகள்‌ தம்‌ ஈலங்கழல்‌ 
வணங்க?” என்னாகின்றது கண்டீரே என்றருளிச்செய்‌ 
தார்‌. பக்‌, 107. 

முற்காலத்தில்‌ சிற்றறிஒன்‌ ஒருவன்‌; பற்றற்ற பரம 
ஞானிகளும்‌ போற்றத்‌ தக்கனவாக இருக்கின்‌ றன$;உண்மைப்‌ 
பொருளை உள்ளவாறு கூறுகின்றன என்ற இத்‌ திருவாய்‌ 
மொழி அளவும்‌ பாடங்கேட்டு, இத்‌ திருவாய்மொழி வம்த 
அளவில்‌ *இது காமுகர்‌ வாக்கியமாக இருந்ததே” என்று 
கைவிட்டுப்‌ போனானாம்‌ ; £* இறைவன்‌ கேட்கத்தக்கவன்‌, கினைக்‌ 
கத்தக்கவன்‌; தியானம்‌ செய்யத்தக்கவன்‌, பார்க்கத்தக்கவன்‌ ? 
என்னு விதிக்றெ பகவத்‌ காமம்‌ என்ன அறிந்திலன்‌, ஈல்வினை 
அற்றவனாதலாலே. பக்‌. 178. 

பட்டம்‌ :- சக்கரவர்த்தித்‌ இருமகன்‌ திருவவதறித்த பின்பு 
வானரசாதி வீறுபெற்றுற்போலே காணும்‌, ஆழ்வார்கள்‌ இருவ 
வதரித்த பின்பு திரியக்‌ சாதி வீறுபெற்றபடி. என்று ரசோக்த 
யாக அருளிச்செய்வர்‌. பக்‌. 182, 

தெற்காழ்வான்‌ 3 ஒரு முழுக்காலும்‌ இரண்டு முழுக்கா 
ஓம்‌ போகாது காண்‌ - தெற்காழ்வார்‌ கையில்‌ திருவாழியாலே 
வினையை அறுத்துக்‌ கொண்டுபோடல்‌ போகும்‌ அத்தனை 
ஒழிய, ஒன்றிரண்டு முழுக்கால்‌ போகாதுகாண்‌ கான்‌ பண்‌ 
ணின பாவம்‌ என்று இருக்கோட்டியூரிலே தெற்காழ்வான்‌ 


ஐ.திஹ்யங்கள்‌ 877 


கோளரியாழ்வானுக்குத்‌ திர்த்தத்‌ துறையில்‌ சொன்ன வார்த்‌ 
தையை நினைவு கூர்வது. பக்‌. 190. 


பட்டம்‌ :—பட்டரை ஒரு தமிழ்ப்‌ புலவர்‌ “கேட்டிரங்‌ ” 
என்னாது, *கண்டிரங்கி'' என்னப்‌ பெறுமோ? என்ன, 
அனைத்த கை நெகிழ்த்த வளவிலே வெளுத்தபடி கண்டால்‌ 
பிரியத்‌ தகாது என்றிருக்க வேண்டாவோ! என்றருளிச்‌ 
செய்தார்‌; கேட்ட புலவர்‌, இவ்வாறு நிகழ்வது முளதோ 2 
என்ன, * புல்லிக்‌ டெந்தேன்‌ ”, “£ கர்தலர்‌ தொடுவு மி. தொடு 
வுழி” என்பன போன்ற தமிழ்ப்பாக்களை நீ அறியாயோ? 
என்‌ றருளிச்செய்தார்‌. பக்‌, 198. 


பட்டம்‌ 5“ நம்பியேறுதிருவுடையான்‌ தாசர்‌ திருகாட்‌ 
டுக்கு நடந்தார்‌”? என்று பட்டர்க்கு விண்ணப்பஞ்‌ செய்ய, 
பட்டர்‌ துணுக்கென்னு எழுந்து கின்று, : அவர்‌ ஸ்ரீ வைஷ்ண 
வர்களுடன்‌ பரிமாறும்படிக்குத்‌ திருகாட்டுக்கு எழும்‌ தருளினார்‌ 
என்ன வேண்டுங்காண்‌ '' என்‌ றருளிச்செய்தார்‌. பக்‌. 208, 


பெரியா திருமலைநம்பி :--பெரிய திருமலைகம்பி, தம்முடைய 
இறுதிக்‌ காலத்திலே, தமக்கு வெண்ணெய்க்காடும்‌ பிள்ளையா 
யிற்றுத்‌ திருவாராதனம்‌; அவர்‌ திருமுன்பு திருத்‌ திரையை 
வாங்கச்‌ சொல்லி, சாயலொடு மணிமாமை தளர்ந்தேன்‌ நான்‌ 
இனியுனது, வாயலூல்‌ இன்னடி.சில்‌ வைப்பாரை நாரடாயே?! 
என்றாராம்‌. பக்‌. 214, 


பட்டர்‌ :--புகைபூவே - ௮ஒற்புகை, கருமுகைப்பூ என்ற 
விசேடித்துச்‌ சொல்லாமையாலே ஏதேனும்‌ புகையும்‌; 
ஏதேனும்‌ பூவும்‌ அமையும்‌. இவ்விடத்தில்‌, பட்டர்‌ 6செதுகை 
யிட்டுப்‌ புகைக்க அமையும்‌, கண்டகாலி இடவும்‌ அமையும்‌” 
என்‌ றருளிச்செய்வர்‌. இங்ஙனம்‌, பட்டர்‌ அருளிச்செய்தவாறே, 
£( இறைவனுக்குக்‌ கண்டங்கத்தரிப்பூவை அருச்‌ித்தில்‌ 
கூடாது” என்று சாஸ்திரங்கள்‌ விதிக்ன்றனவே! என்று 
நஞ்சீயர்‌ கேட்க, அவனுக்கு ஆகாது என்றெதன் ற; பறிக்றெ 
அடியார்‌ கையில்‌ முள்பாயும்‌ என்பதற்காகத்‌ தவிர்த்தன 
காணும்‌! “கள்ளரார்‌ துழாயும்‌ கணவலரும்‌ கூ.விளையும்‌, முள்‌ 
ளார்‌ முளரியும்‌ ஆம்பலும்‌ முன்‌ கண்டக்கால்‌ ” என்று இறைவ 
னுக்கே உரிய தருத்தழாயோடு அதற்கு வேறுபட்ட பூல்களை 
யும்‌ ஒரு சேர எடுத்துத்‌ திருமங்கை மன்னன்‌ அருளிச்செய்‌ 
கிறது கண்டீரே! இதனால்‌, இறைவன்‌ பொருளில்‌ ஏற்றத்‌ 
தாழ்வு பார்ப்பது இன்று என்பது விளங்குமே! மற்றும்‌, 

48 


818 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


பிரகிருதி சம்பந்தமில்லாத பொருள்தான்‌ வேண்டும்‌ என்றி 
ரு்தானாபல்‌ “புள்ளாய்‌ ஓரேனமுமாய்‌ அவதரிப்பானே 2 
ஸ்ரீ வைகுண்டத்தில்‌ இரானோ?” என்றருளிச்செய்தார்‌. 
பக்‌. 266, 

நம்பி திருவழுதிநாடு தாசம்‌:-—ஈம்பி திருவழுதிறாடு தாசர்‌ - 
* இத்‌ தேவசாதி வெறும்‌ மரையோ, உப்புச்சாறு ளெருவது 
எப்போதோ? என்று பார்த்துச்‌ டெப்பதே இவன்‌ அழகை 
யும்‌ இனிமையும்‌ விட்டு! என்பராம்‌. பக்‌. 272, 

பட்டம்‌: பட்டர்‌ தருவோலக்கத்துக்குச்‌ சாஸ்திரியாயிருட்‌ 
பார்‌ ஒரு பிராமணர்‌ பலகாலும்‌ செல்வர்‌; அவரைக்‌ கண்டால்‌ 
பட்டர்‌ (வக்காயோ, போனாயோ' என்று சாமான்யமாக வியவ 
ஹரித்து அருளிச்செய்வர்‌; ஒரு ்ரீவைஷ்ணவர்‌, பலகாலும்‌ 
சேவிக்க எழுக்தருளுவர்‌, அவரைக்‌ கண்டால்‌ மிகவும்‌ இருபை 
பண்ணி ஆதரித்துக்கொண்டு எழுந்தருளியிருப்பர்‌. இதனைப்‌ 
பலகாலும்‌ கண்டிருப்பார்‌ ஒருவர்‌ வந்து பட்டரைச்‌ சேவித்து 
* ஸ்வாமீ ! தேவரீர்‌ தருவோலக்கத்துக்கு வரு சாஸ்திரி பிர 
சித்தராயிருக்றெவர்‌; அவர்‌ வந்தால்‌ சாமான்யமாக வியவ 
ஹரித்தருளுறெஅ, ஒருசாது ஸ்ரீ வைஷ்ணவர்‌ வந்தார்‌ என்றால்‌ 
அவரை மிகவும்‌ பிரதிபத்தி பண்ணி அருளுறெது, கார 
ணத்தை எனக்கு அருளிச்செய்ய வேண்டும்‌ ? என்ன, “ஆனால்‌, 
எப்போதும்‌ போலே நாளையும்‌ அவ்‌ இரண்டு பேர்களும்‌ வரு 
வார்கள்‌; அப்போது நீயும்‌ எப்போதையும்‌ போலே பார்த்‌ 
இரு, காரணம்‌ சொல்லுகிறோம்‌ ' என்ன, அவரும்‌ அப்படியே 
பார்த்திருக்க, மற்றை காள்‌ விடிவோரையில்‌ அந்தப்‌ பிராம 
ணர்‌ வந்து சேவிக்க, அவரை எப்போதையும்போலே வினவி 
யருளி, நீர்‌ ஆரைத்தான்‌ பரதத்துவம்‌ என்று கினைத்திருக்‌ 
இறது' என்ன, சில பிரமாணங்கள்‌ பிரஹ்மாவே பரதத்துவம்‌ 
என்று சொல்லுகின்றன, சில பிரமாணங்கள்‌ விஷ்ணுவே பர 
தத்துவம்‌ என்று சொல்லுகின்றன; சில பிரமாணங்கள்‌ 
வனே பரதத்துவம்‌ என்று சொல்‌ அன்‌ றன; ஆகையினாலே, 
நம்மாலே நிச்சயிக்கப்‌ போமோ? என்ன, “ஈன்று? என்று 
இருந்து, அவர்‌ போனவாறே, ஸ்ரீ வைஷ்ணவர்‌ எழுக்தருளிச்‌ 
சேவிக்க, அவரையும்‌ இருபை செய்தருளி, * தேவரீர்‌ யாரைத்‌ 
தான்‌ பரத்துவம்‌ என்‌ நிருப்பீர்‌ ? என்ன, * தேவரீர்‌ ஸ்நிய:பதி 
நாராயணனே பரதத்துவம்‌ என்றருளிச்செய்யுமே ௮ஃதெொ 
ழிய அடியேன்‌ வேறுஒன்‌ றறியேன்‌” என்ன, இன்னம்‌ உமச்‌ 
குத்‌ தஞ்சமாக மினைத்திருப்பது என்‌?” என்ன “்‌ எம்பெருமா 
னார்‌ திருவடிகளே உபாயமும்‌ உபேயமும்‌ என்று பிரசாதித்‌ 


ஐதிஹ்யங்கள்‌ $79 


கருளுமே அத்தையே தஞ்சமாக கினைத்திருப்பேன்‌ ” என்ன, 
திருவுள்ளம்‌உவம் து, “அபசாரத்தை க்ஷமித்தருள்க; திருமாளி 
கைக்கு எழுந்தருள்க”என்‌ றருளிச்செய்து,பார்த்திருந்கவரைப்‌ 
பார்தீது கண்டீரே! * இருவர்க்கும்‌ உண்டான தாரதம்யம்‌ ? 
ஆகையாலே; இவரை வணங்கவோ? அவரை வணங்கவோ ? 
இப்படியன்றோ ஸ்வரூப ஸ்திதி இருந்தது என்‌ றருளிச்செய்ய, 
அவரும்‌ இருதார்த்தரானார்‌ என்ற ஐதிஹ்யம்‌ ££ துயக்கன்‌ 
மயக்கன்‌ ” (பா. 98.) என்ற பாசுரத்தில்‌, ஜீயர்‌ அரும்பதத்தில்‌ 
கர்ணப்படுகின்‌ றது. 

9 


வேல்வெட்டி, நம்பியார்‌ வேல்வெட்டி நம்பியார்‌, நம்‌ 
பிள்ளையைப்‌ பார்த்துப்‌, * பெருமாள்‌ கடலைச்‌ சரணம்‌ புகுகற 
காலத்தில்‌ இழக்கிருத்தல்‌ முதலிய சில நியமங்களோடே சர 
ணம்‌ புக்கார்‌; ஆதலின்‌; இப்‌ பிரபத்தி உபாயம்‌, வேறு சாத 
னங்களைப்‌ போன்னு, சில நியமங்கள்‌ வேண்டியிருக்றெதோ?? 
என்று கேட்க, “அரசரான இராகவர்‌ கடலைச்‌ சரணம்‌ அடை 
வதற்குத்‌ தக்கவர்‌ ” என்று பெருமாளுக்கு உபதேசித்தான்‌ 
ஸ்ரீ விபீஷணாழ்வான்‌ ; அவன்தான்‌ பெருமாளைச்‌ சரணம்‌ 
புகுகிறவிடத்தில்‌, “ கடலில்‌ ஒரு முழுக்கட்டு வந்தான்‌ ' என்‌ 
றில்லை; ஆக, இத்தால்‌ சொல்லிற்றாயிற்று என்‌? என்னில்‌, 
“பெருமாள்‌, இக்ஷவாகு குலத்தராய்‌ ஆசாரத்தில்‌ மேம்பட்டவ 
ராகையாலே சில சியமங்களோடே சரணம்‌ புக்கார்‌; ஸ்ரீ விபீ 
ஷணாழ்வான்‌ இராக்கதர்‌ குலத்தனாகையாலே, நின்ற கிலை 
யிலே சரணம்‌ புக்கான்‌; ஆகையாலே, யோக்கியனுக்கு 
அயோக்யமெதை சம்பாதிக்க வேண்டா; அயோக்கெனுக்கு 
யோக்யெதை சம்பாதிக்க வேண்டா ; ஆகையாலே, சர்வாதி 
காரம்‌ இவ்‌ வுபாயம்‌? என்‌ றருளிச்செய்தார்‌. பக்‌, 351. 


ஐதிஹ்யங்கள்‌ முத்றித்று. 


ஸ்ரீ 
பிற்சேர்க்கை IV 
10 2 

வியாக்கியான த்தில்‌ வந்துள்ள உவமைகள்‌ 

6 அறு ண்ணகமெடுத்தால்‌ கேர்கின்ற மரங்கள்‌ பறி 
யுண்டு போய்க்‌ கடலிலே புகும்‌; நீர்வஞ்சிக்கொடி. முதலானவை 
வளைந்து பிழைக்கும்‌; அவைபோல” பக்‌. 68. 

6 சூரியன்முன்‌ நட்சத்திரங்கள்‌ போலவும்‌, மஹாமேரு 


மலையினுச்சியில்‌ கின்‌்றவனுக்குக்‌ கீழுள்ள கடுகு முதலியவை , 


போலவும்‌”? பக்‌. 60. “கண்ட இடமெங்கும்‌ பயிர்பட்டிருக்கும்‌ 
நன்செய்‌ நகிலம்போன்று ” பக்‌, 60. “கரைகட்டாக்‌ காவிரி 
போன்று?! பக்‌, 60. 

நாமனைவரும்‌ பிரபந்கர்களாக இருப்பினும்‌,ஓராண்டிற்கு 
அல்லது ஆனுமாதங்கட்கு வேண்டும்‌ உணவுப்பொருள்களை த 
கேடிக்கொள்வது போன்று? பக்‌. 68. “மார்பின்‌ கடுப்பாலே 
தரையிலே பாலைப்‌ பீச்சுவாரைப்போன்ற ”” பக்‌, 08. 

யானைக்குக்‌ குதிரை வைத்தல்போன்று ” பக்‌. 05. 

& இருவர்கூடப்‌ பள்ளியிலோதியிருந்தால்‌, அவர்களுள்‌ 
ஒருவனுக்கு உயர்வு உண்டாயின்‌, மற்றையவன்‌ அவனோடே 
ஒரு சம்பந்தத்தைச்‌ சொல்லிக்கொண்டு டெ்டுமாறுபோன்று ”' 
பக்‌, 66. 

6 அருச்சுனன்‌ பலமுறை வணக்கங்‌ கூறியது போன்று 
பக்‌, 67. 


“நெற்‌ செய்யப்‌ புல்‌ தேயுமாபோலே”' பக்‌, 07. 


“அணு அளவினதான ஆத்மாவை அறியுமாறு 
போன்று? பக்‌. 71. 

(பிறவிக்‌ குருடன்‌ பொருள்களைப்‌ பார்க்கின்‌ றிலன்‌ எனி 
னும்‌, தெளிந்த பார்வையினையுடையவனும்‌ பார்க்கின்‌ நிலன்‌ 
எனினும்‌, பார்க்கமாட்டாமையில்‌ இருவரும்‌ ஒப்பாதல்போல ?' 
பக்‌. 11. 

6 இறைவனாகிய தான்‌ உயிர்களைச்‌ சரி ரமாகக்கொண்டு 
த௫ூகனாய்‌ எல்லாரையும்‌ ஏவுகின்‌ றவனாய்‌ இருப்பதுபோன்ற” 
பக்‌, 18. 

2 அரசர்கட்கு காடெங்கும்‌ தமது ஆணை செல்‌அமாயினும்‌, 
தங்கள்‌ தேவியரும்‌ தாங்களுமாகப்‌ பூந்தோட்டங்கள்‌ சிவைற்‌ 


> 


வியாக்கியானத்தில்‌ வந்துள்ள உவமைகள்‌ 881 


றைக்‌ குடநீர்‌ வார்த்து ஆக்குவது அழிப்பதாய்‌ விளையாட்டின்‌ 
பம்‌ அய்க்குமாஅபோன்னற ”' பக்‌, 76. 

“செப்பிலே டந்த ஆபரணத்தை வாங்கிப்‌ பூண்டு, 
பின்னையும்‌ அவ்‌ ஆபரணத்தை வாங்கிச்‌ செப்புக்குள்ளே 
இட்டுவைக்குமானுபோன்று ?? பக்‌. 83. 

6 அய்யன்‌ பாழியில்‌ ஆனை போர்க்கு உரித்தாகாதது 
போன்று? பக்‌. 86. 

66 ஆஒருதியினைச்‌ சொல்லுகிற சொல்லானது வடிவிலே 
சென்று முடிந்து கிற்குமாறுபோன்று ? பக்‌. 87, 

ப] குணத்தோடுகூடிய பொருள்‌ தோன்றாமிற்கவும்‌, செம்‌ 
கிறம்‌ என்னும்‌ குணத்தையே முக்கியமாகக்‌ கொள்வது 
போன்று ” பக்‌, 87. 

்‌ விருஷல விவாக மந்திரம்போலே ” பக்‌. 88, 

“இச்‌ சரிரத்துக்கு ஆத்மா தாரகனாய்‌ நியாமகனாய்‌ சேஷி 
யாய்‌ இருப்பதபோன்‌ அ? பக்‌. 90. 

பல தூண்களில்‌ ஓர்‌ உத்திரம்‌ இடப்பது போல்‌” பக்‌. 91. 

“உளன்‌ என்றெ சொல்லால்‌ சொன்னால்‌, உனக்கு விருப்‌ 
பமான இல்லாமை சித்திக்காதது போன்று '' பக்‌. 97. 

6 ஓர்‌ அ௮ண்டத்தைச்‌ சமைத்து அவ்‌ அண்டத்தில்‌ ஒரு 
வனைத்‌ தனியாக வைத்ததுபோன்று? பக்‌, 99. 

6 இச்செய்‌ அடைய நெல்‌ என்றால்‌, நெல்லை விளைக்குமது 
என்று காட்டுமாறுபோன்று ” பக்‌. 108. 

6 திறுகுழக்தை கையிலே பாம்பைப்‌ பிடித்துக்கொண்டு 
டெந்தால்‌ பொகடச்சொல்லி, பின்னர்‌ “பாம்பு? என்பாரைப்‌ 
போலவும்‌, ஒருவன்‌ வீட்டிற்குள்ளே டெர்து உறங்காகிற்க, 
நெருப்புப்‌ பற்றிப்‌ புறம்பே எரிந்தால்‌, *'வெளியேவா” என்று 
சொல்லி, பின்னர்‌ *நெருப்பு' என்பாரைப்போலவும்‌”? பக்‌. 109. 

6 சண்டாளர்‌ இருப்பிடத்தைப்‌ பிராமணர்க்கு ஆக்கும்‌ 
பேரது அங்குள்ளவற்றுள்‌ சிலவற்றைக்‌ கொள்வதும்‌ சில 
வற்றைக்‌ கழிப்பதும்‌ செய்யார்‌; அதுபோன்று? பக்‌. 109. 

6 அரசகுமாரன்‌ அழுகு சிறையிலை ந்தால்‌, முடிசூடி 
அரசை நடத்துவதிலும்‌ சிறை க்ப்‌ இருக்கு 
மாறுபோன்று ?' பக்‌. 109. 

மிகத்‌ தாழ்ந்த பொருளை உள்ளே தத தகர்‌ 
டினதைப்போன்‌ அ ” பக்‌, 110, 


882 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


“திறந்து டெந்த வாசல்கள்‌ தோறும்‌ அழைந்து திரியும்‌ 
பொருள்போன்‌ று ” பக்‌. 112. 

6 கெடுமரக்கலம்‌ கரைசேர்க்தாற்‌ போன்று ” பக்‌. 114, 

& அங்கநா பரிஷ்வங்கம்போன்‌ ௮ '' பக்‌. 117. 

6 இரைமாறின கடல்போலே ” பக்‌. 119. 


“குடல்‌ அளவிடக்‌ கூடாததாக விருப்பினும்‌ அதனுள்ளில்‌ 
மீன்‌ முதலிய பொருள்களுக்கு வேண்டினபடி புகலாமன்றே ! 
அதுபோன்று? பக்‌. 121. 

ஈபாழிலே மேட்டிலே பாய்கிற நீரைப்‌ பனக சகது பயி 
ரிலே பாய்ச்சுவாரைப்‌ போன்று?! பக்‌. 128. 


6 இன்பத்தில்‌ இச்சையுடைய ஒருபெண்‌ தன்‌ உடம்பில்‌! 
அமுக்கப்‌ போக்குத்‌ தன்கணவனேடு இன்பம்‌ அகர்தற்‌ 


குரிய காலத்தை எதிர்நோக்கிக்‌ கொண்டிருத்தல்போன் று ” 
பக்‌, 125, 


& இருகை முடவனை யானையே! என்றால்‌ அவனால்‌ ஏறப்‌ 
போகாத அபோன்று ” பக்‌. 133. 

6 அறவோர்‌ சிலர்‌ ஏரி கல்லினால்‌ சேற்றிலே தலையை 
கொழுந்திப்‌ பட்டுப்போகாறிற்பர்‌ சிலர்‌; விடாயர்‌ அதிலே 
முழுக விடாய்‌ இர்ந்துபோகாகிற்பர்கள்‌ ”” பக்‌, 184. 


& ஒருவன்‌ கறுத்திருக்க ஒருவன்‌ சிவந்திருக்கறபடி. கண்‌ 
டாயே” பக்‌, 140, 


₹கருமுகைமாலை போலே எடுத்து ஏறிட்டுக்‌ தொண்டு 
போனான்‌ ” பக்‌, 141, 


“பெருமாளும்‌ பிராட்டி யு ம்‌ பள்ளிகொண்டருளின 


இடத்தை ப குவான்‌] மோக்கிக்கொண்டு டெர்தாற்‌ 
போன்று ” 


« ப்‌ ரிம்‌, உண்ணும்‌ உணவினைப்‌ பகும்திடு 
வாரைப்போன்று ” பக்‌. 145. 

“பழங்கள்‌ நிறைந்த மரத்தைப்‌ பறவைக்‌ கூட்டங்கள்‌ 
மொய்த்துக்‌ கொண்டு கிடக்தாற்போன்று ” பக்‌. 145, 

மோஹித்துக்‌ ழே வீழ்ந்த ஸ்ீபரதாழ்வானைப்‌ 
போன்று? பக்‌. 146, 

“சக்கரவர்த்தி கான்கு க பண்ணி கான்கு ப 
னங்களை எடுத்துக்கொண்டாற்‌ போன்று ” பக்‌. 160, . 


௯ 


௪ 


6 


வியாக்கியானத்தில்‌ வந்துள்ள உவமைகள்‌ 888 


்‌ ஒருவன்‌ ஒருவனை (உனக்கு ஒரு மாத ஜீவன த்துக்கு 
என்னவேணும்‌ ” என்றால்‌, தன்‌ மனைவி மக்களையுங்‌ கூட்டிக்‌ 
கொண்டு “எனக்குக்‌ கல நெல்‌ வேணும்‌' என்பது போன்று” 
பக்‌, 151. 

 இலிங்கத்துக்கே உயர்வு தோற்றும்‌ படியாய்‌ இருப்ப 
தொரு பிரபந்தம்‌ செய்து தரல்வேண்டும்‌ என்பாரைப்‌ 
போன்று ” பக்‌. 160. 

& சாலில்‌ எடுத்த நீர்‌ போன்று” பக்‌. 168. 


n 


“பாரி மாண்டல்யம்‌ முதலியவைகள்‌ கித்தியமாகஇருக்க 
வும்‌ நித்திய பரதந்திரமாய்‌ இருக்குமாறுபோன்றும்‌, இறை 
வனுடைய சொருபத்தைப்‌ போன்று அவன்‌ குணங்களும்‌ கித்‌ 
தியமாக இருக்கவும்‌ ௮க்குணங்கள்‌ நித்திய பரதரந்திரமாயிருக்கு 
மாறுபோன்றும்‌?? பக்‌. 165. 

“ பருவமல்லா த காலங்களில்‌ கடல்‌ தீண்டலாகாது என்னு 
மாறுபோன்று ” பக்‌. 167. 

“பால்‌ குடிக்கும்‌ குழந்தைகள்‌, தாயின்‌ மார்பினை அகலில்‌ 
நாக்கு வறளுமாறு போன்று ” பக்‌. 169, 

“சாமந்தர்கட்குப்‌ புறம்பே நாடுகள்‌ மிகுதியாக இருந்தா 
லம்‌, மாளிகைக்‌ குள்ளே செம்பாலே நாழியரிசியைத்‌ தங்கட்கு 
மேன்மையாக கினைத்திருப்பதைப்‌ போன்று ” பக்‌, 170, 

6 வேற்றரசர்களால்‌ கலகங்கள்‌ உண்டான காலங்களில்‌ 
அடையவளைந்தானுக்குள்ளே குடிவாங்கியிரும்‌,து, கலகம்‌ நீங்‌ 
யெவாறே புறம்பே புறப்பட்டாலும்‌ 6 இவ்விடம்‌ இன்னார்‌ 
பற்று, இவ்விடம்‌ இன்னார்பற்று ' என்று பின்னும்‌ தம்‌ 
இடத்தைச்‌ சொல்லிவைக்குமாறுபோன்று ” பக்‌. 170. 

6 இறையிலே இருந்த இராஜகுமாரன்‌ தலையிலே முடியை 
வைத்துப்‌ பின்னைச்‌ சிறையை வெட்டிவிடுவாரைப்‌ போன்ற” 
பல்‌, 176. 

“இது மற்றொரு காரகம்‌ என்னஅமாறபோன் அ” பக்‌, 178. 

6 பசியில்லாத காலத்தில்‌ உணவு மோயினைத்‌ தருவதாம்‌ 
எனப்படுதலால்‌; நோயின்‌ மூலத்தை அறியும்‌ மருத்துவர்கள்‌ 
உணவு உண்ணலாகாது என்று விலக்குமாறு போன்ற 19 
பக்‌. 179. 

6 தாமரை திருவடி.களுக்குப்‌ போலியாக இருக்க * வையங்‌ 
கொண்ட தடக்தாமரை' என்று தாமரையாகவே கிருவ்டிகளைப்‌ 
பேசுவது,போன்று”' பக்‌. 180. 


88% திருவாய்மொழி முதற்‌ பத்து 

“சச்கரவர்த்தித்‌ திருமகன்‌ இருவவதரித்த பின்பு வானர 
சாதி வீறுபெற்றாற்போன் று ”' பக்‌, 182 

“குழந்தை தாயின்‌ உறுப்புக்கள்‌ எல்லாங்‌ இடக்க, மார்‌ 
பிலே வாய்‌ வைக்குமா! போன்று ” பக்‌. 188. 

6 அசாரியனுடைய ஞானத்தை உத்தேசித்துச்‌ சிஷ்யன்‌ 
வணங்குவது போன்ற ” பக்‌. 183. 

 வழிபறிப்பார்கையிலே அகப்பட்டு நிற்கக்‌ தாய்முகத்‌ 
இலே விழித்தாற்‌ போன்ற ” பக்‌, 184, 

“என்றும்‌ சேவலைக்‌ காரியங்‌ கொள்ளுவார்‌ பேடையை _ 
முன்னிட்டுப்போலே காணும்‌ காரியங்‌ கொள்ளுவ.து”' பக்‌. 184, 
& இருமகள்‌ கேள்வன்‌ என்பது போன்று? பக்‌. 184. 

6 அரசகுமாரர்கட்கு உரிய அவ்‌ வக்‌ காலங்களில்‌ 
வெள்ளிலை இடாதபோது அவர்கள்‌ வருந்துவார்கள்‌; அது 
போன்று ” பக்‌. 186. 

“ கடலேறி வடிந்தாற்‌ போலே? பக்‌. 189. 

கலவியாலுண்டான பரவசத்‌ தன்மை அடங்கலும்‌ கடை 
மயிலே தோற்றப்‌ புறப்பட்டாற்‌ போன்று ?? பக்‌. 194. 

கோடியைக்‌ காணியாக்யெது போன்ற ” பக்‌. 194, 

₹ இருமுகம்‌ மறுத்தவன்‌ கடையீட்டுக்குக்‌ கேட்காததைப்‌ 
போன்று ” பக்‌. 199. 

₹ விடாயன்‌ தண்ணீர்ப்‌ பந்தலில்‌ வந்ததும்‌ சால்‌ உருண்டு 
இடந்தது போன்று ” பக்‌. 200. 

கடலிலே ஏற்றமிட்டுத்‌ தண்ணீர்‌ அரிதாம்படியான 
பாவத்தைப்‌ பண்ணியவர்களைப்‌ போன்று ” பக்‌. 202, 

66 கள்ளிச்செடிக்கு மஹாவிருக்ஷம்‌ என்று பெயரிருப்‌ 
பதைப்‌ போன்ற ” பக்‌. 208. 

£ இராஜாக்கள்‌ இராஜத்துரோகம்‌ வெட்கித்‌ நலி 
கைக்கு வேற்காரரை வரவிடுமாறுபோன்று ?! பக்‌. 221, 

பால்குடிக்க கோய்‌ தருமாறு போன்ற ” 221. 

“யானைக்கு உதவ வந்து தோன்றியது போன்று” பக்‌.224, 

? 6 தார்மிகன்‌ வைத்த தண்ணீர்ப்பந்தலை அழிப்பாரைப்‌ 
போன்று”; “ ஊருணியிலே கள்ளியை வெட்டி எறிவாரைப்‌ 


போன்னு! ௮மிருதத்திலே தக்‌ கலஓப்புரபைப்‌ 
போன்ற ?? புக்‌, 226. 


வியாக்கியானத்தில்‌ வந்துள்ள உவமைகள்‌ 885 


£ இருவாய்ப்பாடியில்‌ வெண்ணெயினைப்‌ போன்று 
பக்‌. 296, 
“விபீஷணனைச்‌ சேர்த்துக்கொண்டாம்போலவும்‌”,அருச்‌ 
சுனனைப்‌ போரினைச்‌ செய்வித்தாற்‌ போலவும்‌ ”' பக்‌. 296, 
“தரர்மிகனாய்‌ இருப்பானொருவன்‌ இராசத தாமத குணங்க 
ளால்‌ மேலிடப்பட்டவனாய்‌ வீட்டில்‌ தியினை வைத்து, சத்துவம்‌ 
தலையெடுத்தவாறே வருந்துமாறு போன்று ” பக்‌. £28. 
உ. “காட்டுப்பசுவினைச்‌ கண்டவாறே வீட்டிலுள்ள பசு நினை 
* விற்கு வருதல்போன்று ” பக்‌. 229, 

“சண்டாளன்‌ ‘வேதம்‌ போகாது? என்றுதான்‌ சொல்லப்‌ 
பெறுவனே ? அது போன்று ” பக்‌. 282 

“சூட்டு ஈன்மாலைகள்‌ அயன ஏந்தி என்னுமாறு 
போன்று ” பக்‌. 288. 

“வேறு தேசத்தை அடைந்திருக்றெ புத்திரனை, தாய்‌ 
தந்தைகள்‌ கினைக்குமாபோலவும்‌ ” பக்‌, 288. 

இக்ஷ்வாகு குலத்தினர்‌ நடுவே வந்து லகரி அவர்‌ 
களோடே எண்ணலாம்படி இருக்குமாறு போன்றும்‌, யாதவர்‌ 
கள்‌ ஈடுவே வந்து அவதரித்து அவர்களோடு ஒக்க எண்ண 
லாம்படி இருக்குமாறு போன்றும்‌ ”' பக்‌. -40. 

“்‌ பெறுகைக்கு ஈடாக முன்னரே கோன்பு Cகோற்னு 
வருந்திப்‌ புத்திரனைப்‌ பெற்ற தாயானவள்‌ அவன்‌ ஈடக்கவல்ல 
னான சமயத்தில்‌ வேறு தேசம்‌ போவேன்‌ என்றால்‌ விட்டு ஆறி 
யிராதது போன்று ” பக்‌, 241, 

ஈ ஒரு பாட்டம்‌ மழை விழுக்தாற்போன்று ?? பக்‌, 242, 

்‌ மரம்பழத்தோடு ஒருவித சம்பந்தமில்லாதிருக்கவும்‌ ஒரு 
வகை வண்டு * மாம்பழவுண்ணி' என்ற பெயரை அடைவது 
போன்று?? பக்‌. 242, . 

“ எடுக்கப்பட்ட சாரத்தையுடைய பூப்பேபோன்றது?! 
பக்‌, 249, 

“ போம்பழி யெல்லாம்‌ அமணன்‌ தலையோடே போமாறு 
போன்று '' பக்‌, 248, > 

“ *ண்டுவில்‌ .நிமிர்க்குமான. போன்று?” பக்‌, 244, 

“மதுவா அசுரனைப்‌ போக்கியது போன்னு" 
பக்‌. 244, 3 

49 ல்‌ 


880 திருவாய்மொ।நி முதற்‌ பத்து 


* கலத்திலிட்ட சோற்றை விலக்குவாரைப்‌ போன்று '! 
பக்‌, 246, 

“சம்சாரிகளில்‌ அறிவு கேடர்‌ முற்றறிவினர்‌ என்னுமாறு 
போன்று", “ஆத்மாவிற்கு ஞான ஆனந்தங்களைப்போன்‌ அ? 
பக்‌. 248. 

“ விரகர்‌ நெடுஞ்சுவர்‌ தள்ளுமாறு போன்று '' பக்‌. 256. 


வ ஒருவனைப்‌ பிடிக்க நினைத்து ஊரை வளைவாரைப்‌ 
போன்று”? பக்‌. 256, 317. 


 பிடிதோனறும்‌ கெய்யொழியச்‌ செல்லாத சுகுமாரரைப்‌ 
போன்ற " பக்‌. 268. 


“ ஸ்ரீ மதுரகவிகளையும்‌ நாதமுனிகளையும்‌ போல்வார்‌ ” 
பக்‌. 268. 


“கடலிலே முத்துப்பட்டது என்னுமாறு போன்று ” 
பக்‌. 259, 


“4 செல்வக்டெப்பு உண்டாயினும்‌ மஹிஷி ஸ்வேதத்துக்கு 
ஆளிட ஒண்ணாதது போன்று” பக்‌. 268, 

“ புறம்பே ஒருவனுக்கு ஒருவன்‌ விருந்திடும்போது நெடு 
காள்‌ பச்சை தேடி விருந்திட்டால்‌, ௫ இவன்‌ உண்டு. என்ன 
குறை சொல்லப்‌ புகுகரானோ? என்ற கெஞ்சாறலோடே தலைக்‌ 
கட்ட வேண்டிவரும்‌; மகன்‌ தமப்பனுக்கு விருந்திட்டால்‌, உண்‌ 
டால்‌ உள்ள குறை தமப்பனதாய்‌ நெஞ்சாறல்படவேண்‌ 
டாதே இருக்கலாமன்றே ; அதுபோன்று ” பக்‌. 208. 

% சன்னிசு.ரம்‌ வந்தவர்களைப்‌ போன்ற ?), ₹ இரத்திகைரம்‌ 
போலே ” பக்‌, 270. 


£ அவனை அடைவதற்கு முன்பு இடையிலே உள்ள. காட்‌ 
கள்‌ ஒரு கடல்‌ போன்று தோன்றுதல்‌ போன்று ”' பக்‌. 274, 
கரும்புதின்னக்‌ கூலிபோன்று ” பக்‌. 275. 


்‌ மாதாவைப்‌ பேணுதல்‌ அழதெ என்னுமாறுபோன்‌ அ”? 
பக்‌ 279. 


“ சரணிச்‌ சாற்றைப்‌ போன்று சுத்தன்‌ என்று கொண் 
டார்கள்‌ ?? பக்‌. 281, 
6 ஆடு அறுத்துப்‌ பலியிட்டுப்‌ பணப்பையாகக), தான்‌ 


விரும்பிய காலத்தில்‌ அகர்தற்குச்‌ சேமித்து ன்பம்‌ சேம 
நிதி போன்று” பக்‌, 286. 


வியாக்கயொனத்தில்‌ வ ந்‌துள்ள உவமைகள்‌ 887 


“வேரிலே வெப்பந்தட்டினால்‌ கொழும்‌ அ முற்பட வாடுவது 
போன்ற” பக்‌. 289. 


“ செடிசிய்த்துக்‌ குடியேற்றின படை வீடுகளை விடாதே 
இருக்கும்‌ அரசர்களைப்‌ போன்று” பக்‌. 291. 

“ விளக்கு தன்னையுங்‌ காட்டிப்‌ பொருளையுங்‌ காட்டுவது 
போன்றன” பக்‌. 293. 

“நிலா தென்றல்‌ சந்தனம்‌ பிறாக்கேயாக இருக்குமாறு 


போன்ன 1? பக்‌. 295, 


“்‌ பிரளயங்கொண்ட பூமியை நீருக்கும்‌ சேற்றுக்கும்‌ 
இருயாத வடிவைக்‌ கொண்டு எடுத்தது போன்று ” பக்‌. 295 

“்‌ இச்கடலை முடித்தல்‌ அல்லத, இதனைக்‌ கடத்தல்‌ செய்யு 
மதற்கு மேற்பட இல்லை என்றது போன்று ” பக்‌, 297. 

“ காதலிமாட்டு அழுக்கு உகப்பாரைப்போலே ! 
பக்‌. 297. 
“ட தனைக்குடிப்ப தற்கு இழிம்‌ த வண்டுகளானவைபெருங்‌ 
கடலிலே இழிந்தாரைப்‌ போன்று ” பக்‌. 808. 

“ வள்ளலே! உன்‌ தமர்க்கு என்னும்‌ நமன்‌ தமர்‌ கள்ளர்‌ 
போல்‌”? பக்‌. 308, 

“ மனைவியை அணை தல்‌ ப்ட்‌ இன்பினை அளித்தல்‌ 
போன்று?! பக்‌. 807. . 

காமத்தில்‌ இச்சையுடைய ஒரு பெண்ணிற்குப்‌ போக 
சிற்நங்கள்‌ தாரகமாக இருத்தல்போன்று ” பக்‌, 807. : 


0) அரசனுடைய சந்நிதியில்‌ கூனர்‌ குறளர்களாய்‌ வசிப்‌ 


"பது போன்று ” பக்‌, 807, 


“ விடாயர்‌ மடுவிலேபுக்கு ஆடியதுபோன்று ” பக்‌. 808. 

6 இரட்டைக்‌ குழந்தைகளைப்‌ பெற்ற தாயானவள்‌ இரு 
வர்க்கும்‌ பால்‌ கொடுக்கத்‌ தகுதியாக ஈடுவே டக்குமானு 
போன்னு ? பக்‌. 310, 

6 வானவர்தாடு என்னுமாறு போன்று ” பக்‌, 810, 

“ குணங்களால்‌ அடிமைப்பட்டேன்‌ என்று இளைய 
பெருமாள்‌ கூறியதுபோன்று ” பக்‌, 311, 

எப்பொழுதும்‌ துதித்துக்‌ கொண்டிருக்றொர்கள்‌ என்ற 
நித்திய சூரிகளைப்போன்‌ அ " பக்‌, 511. 


988 திருவாய்மொழி முதற்‌ பத்‌.தூ 

எனக்கு அவன்‌ குணங்கள்‌ என்றும்‌ தாரகமாக இருத்‌ 
தல்‌ போன்று? பக்‌, 812, 

8 வெண்ணெயில்‌ செய்த விருப்பம்‌ பொய்யில்லாதது 
போன்ற” பக்‌, 812, 

“ இன்ன படைவீட்டைக்‌ கொண்டான்‌ என்ற கூறுவது 
போன்று '' பக்‌, 814, 


ஈ பிரளய ஆபத்தில்‌ பூமி தன்‌ வயிற்றில்‌ புகாவிடில்‌ 
தரியாதது போன்று '' பக்‌. 314 


“இிலரை வூகரிக்க நினைத்தவர்கள்‌ கையிலே மருந்து " 
கொண்டு திரியுமாறு போன்று”! பக்‌. 316. 

6 அரசர்கள்‌ கறுப்புடுத்துப்‌ புறப்பட்டால்‌, விரும்புகிற 
காலத்தில்‌ முகங்காட்டுகைக்காக அந்தரங்கர்‌ மறைம்து திரிவர்‌ ; 
அதுபோன்று”! பக்‌. 917. 

“உலகமே உருவமாக இருக்கும்‌ தனது தன்மையைக்‌ 
காட்டியதுபோன்று '' பக்‌. 8380. 

ஈகுளப்படியிலே கடலை மடுத்தாற்போன்று'' பக்‌. 321. 

“பெருக்காறு சுழித்தாற்போன்று '' பக்‌. 927. ட்‌ 

மலரில்‌ மணம்‌ வடிவுகொண்டாற்போன்று '' பக்‌. 929, 

“ நம்மைச்‌ கொல்லவருன்றான்‌ என்று சுக்கிரிவன்‌ 
முதலியோர்‌ கூறியதுபோன்று '? பக்‌, 932, 

“ அத்திக்காயில்‌ ௮றுமான்‌ போன்று '' பக்‌, 883. ௫ 

6 தம்மால்‌ காதலிக்கப்பட்டவர்கள்‌ இருக்கும்‌. இடத்திற்‌ 
குச்‌ செல்லும்‌ ஆடவர்கள்‌, தம்மை அலங்கரித்துக்கொண்டு, 
போமாறு போன்று '' பக்‌. 336. 

 கல்பகதரு பணை த்தாற்போன்று ” பக்‌. 399. 

பெருவெள்ளத்திலே ஒரு சுழி போன்று" பக்‌. 989, 

6 நெய்யுண்ணி என்னுமாறுபோன்று ” பக்‌. 841, 

௨ இராஜாக்கள்‌ அந்தப்புரத்தில்‌, ஒருகட்டில்‌ நின்றும்‌ மற்‌ 
றைச்‌ கட்டில்‌ ஏறப்போகாகிற்க, அந்தரங்கர்‌ நடுவே முகங்‌ 
காட்டித்‌ தங்காரியம்‌ கொண்டு போமாறுபோன் அ" பக்‌. 843 

₹ ஆமிரங்காதம்‌ பறப்பதன்குட்டி ஐச்‌.நாறு காதம்‌ சிற 
கடிக்கொள்ளும்‌ என்னுமாறுபோன் அ” பக்‌. 949 


வியாக்கியானத்தில்‌ வந்துள்ள உவமைகள்‌ 880 


“நெய்தற்காடு அலர்க்காற்போல ” பக்‌, 850. 
“சொன்ன காரியத்தைச்‌ சடக்கெனச்‌ செய்த ஈல்ல 
புத்திரர்களை மடியிலே வைத்துக்‌ கொண்டாடும்‌ தாய்‌ தந்தை 
யர்களைப்‌ போன்று"! பல்‌. 8585. 
“பகவத்‌ விஷயம்‌ பிறர்‌ அறியலாகாது என்றிருக்கும்‌ 
திருக்கோட்டியூர்‌ ஈம்பியைப்போலே ” பக்‌, 869, 
6 குழந்தை ணெற்றில்‌ விழுந்தால்‌ ஒக்கக்‌ குதிக்கும்‌ 
, காயைப்‌ போலே '? பக்‌, 800. 
்‌ சத்துவகுணத்தையுடைய ஒருவன்‌ தமோ குணத்தால்‌ 
மேலிடப்பட்டவனாய்‌ ஒரு வீட்டில்‌ நெருப்பை வைத்து, சத்து 
வம்‌ தலையெடுத்தவாறே வருக்துமாறுபோன்று ” பக்‌. 801. 
6 புரோடாசத்தை நாய்தீண்டினற் போன்ற " பக்‌. 881. 
6 ஒட்டு௮.ற்ற செம்பொன்போன்று ” பக்‌. 864. 
6 பெருவிலையஞய்‌ முடிஈ்து ஆளலாம்படி. கைப்புகுக்து 
புசழையுடைத்தான மீலமணிபோல ” பக்‌. 806. 


0 


ஸ்ரீ? , 
பிற்சேர்க்கை V 


பெரியார்க்ளைப்‌ பற்றிய குறிப்பு 


அழகியமணாவாளச்சீயம்‌ ; பெரியவாச்சான்‌ பிள்ளையினு 
டைய மாணாக்கர்‌; திருவாய்மொழிக்குப்‌ பன்னீராயிரப்படி 
என்னும்‌ வியாக்யொனத்தை அருளிச்செய்தவர்‌; அற 
வறதீதை மேற்கொண்டவர்‌ ; பரசமயகோளரியாக விளங்கனு 
சாதலின்‌ “ வாதிகேசரி ” என்ற சிறப்புப்பெயரைச்சேர்த்‌து 
“ வாதிகேசரி அழயெமணவாள ச்சீயர்‌ ? என்று இவர்‌ அழைக்‌ 
கப்படுவர்‌ ; திருவரங்கத்தில்‌ வாழ்ந்தவர்‌. வரதராஜர்‌, சுந்தர 
ஜாமாதீருமுனி என்பன இவருடைய வேறு திருப்பெயர்கள்‌. 

அனந்தாழ்வான்‌:-இராமாநசருடைய மாணக்கர்‌; எழுபத்து 

நான்கு சிம்மாச கா திபதிகளுள்‌ ஒருவர்‌; தம்‌ ஆசாரியர்கட்டனைப்‌ 
படி. திருமலைக்குச்‌ சென்‌ று அங்கு ஓர்‌ ஏரியை வெட்டி, அதற்கு 
 இராமாறுசன்‌ புத்தேரி? என்ற பெயரை அமைத்து, ஒரு 
ஈந்தனவனததை உண்டாக்‌ அதிலிரும்து மலர்களைப்‌ பறித்‌ 
அத திருவேங்கடமுடையானுக்கு நாடோறும்‌ புஷ்பகைங்கரி 
யம்‌ செய்து வந்தவர்‌; ஒரு காள்‌, மலர்‌ பறிக்கையில்‌ ஈல்லபாம்பு 
ஒன்று இவர்‌ கையிலே தீண்ட, அதற்குப்‌ பரிகாரம்‌. ஒன்னும்‌ 
செய்யாது மீண்டு, நீராடி, பின்னரும்‌ சென்று மலர்களைப்‌ 
பறித்து மாலை தொடுத்துத்‌ இருவேங்கடமுடையானைச்‌ சேவிக்‌ 
கச்‌ சென்றார்‌; அவ்வளவில்‌, இறைவனும்‌ திருவாய்மலர்க்து 
 விஷந்தீர்க்கவேண்டா என்‌ றிருக்தது என்னை ?' என்று கேட்‌ 
டருள; இவரும்‌ 6 கடியுண்ட பாம்பு வலிதாரில்‌ திருக்கோனேரி 
யில்‌ தர்த்தமாடித்‌ திருவேங்கடமுடையானைச்‌ சேவிக்கிறேன்‌ ; 
கடித்த பாம்பு வலிதா ல்‌ விரஜையிலே தீர்த்தமாடி. “ 
ஸ்ரீ வைகுண்டமாதனைச்‌ சேவிக்கிறேன்‌ என்‌ நிருக்தேன்‌ ”' 
என்னு பதில்‌ இறுத்த பரமயோக& ; திருவாய்மொழிக்கு “ஏய்ந்த 
பெருங்£ீர்த்தி” என்ற தனியனை அருளிச்செய்தவர்‌. கூரத்தாழ்‌ 
வானுக்குப்‌ பின்பிறம்தவர்‌ என்று இவரைக்‌ கூறுவர்‌. 

ஆழ்வார்‌ திருவரங்கப்பெருமானரையம்‌ $— ஸ்ரீ ஆளவந்தா 
ருடைய மாணாக்கர்‌ ; இராமாஅசருக்கு ஆசாரியர்‌. இராமானுச 
ருக்னாப்‌ பெரியதிருமொழிமூலமும்‌, திருவாய்மொழி மூலமும்‌, 
கண்ணிநுண்‌ சிறுத்தாம்பு வியாக்யொனமும்‌, அவயார்த்தமும்‌ 
அருளிச்‌ செய்தவர்‌; இருவரங்கத்தில்‌ வாழ்ந்தவர்‌ ; இருவரங்‌ 
கத்து இறைவன்‌ முன்னர்த்‌ இவ்வியப்பிரபந்தத்தை இசை 


க்‌ 


ட்‌ 


௫ 


பெரியார்களைப்‌ பற்றிய குறிப்பு 801 


யோடு பாடி. அபிறயித்துக்‌ காட்டும்‌ அரையர்களுள்‌ தலைவர்‌, 
 இருவரங்கப்‌ பெருமாளரையர்‌? எனவும்‌ வழங்கப்படுவர்‌. 
ஆழ்வான்‌ 3--இவர்‌ காஞ்சிபுரத்திற்கு அண்மையிலுள்ள 
கூரம்‌ என்ற ஊரில்‌ அவதரித்தவராய்‌, அத்‌ தலத்தில்‌ எழும்‌ 
தருளியிருக்கன்ற எம்பெருமானுடைய *ஆழ்வான்‌ ” என்ற 
திருநாமத்தை வடுத்தவராதலால்‌ “கூரத்தாழ்வான்‌ * என்று 
வழங்கப்பட்டார்‌.  திருமறுமார்பன்‌ ' என்பது இவருடைய 
திருப்பெயர்‌. விழுமியசெல்வமும்‌ உயரியஒழுக்கமும்‌,£ ரியகல்வி 


£ யும்படைத்தவர்‌; செல்வமனை த்தையும்‌ துறந்து தருவரங்கத்தை 
° 


யடைந்து தம்‌ ஆசாரியரான இராமாஅசருடைய திருவடி. 
நிழலில்‌ ஒதுங்க வாழ்ந்தவர்‌; இராமாநுசர்‌ பிரமகூத்திரத்திற்கு 
ஸ்ரீ பாஷியம்‌ செய்த காலத்தில்‌ அவருக்கு உறுதுணையாக 
இருக்தவர்‌ ; விஹித விஷயத்தையும்‌ அறந்தவர்‌; சோழவரசன்‌ 
அவைக்களத்தில்‌ சிவத்துக்கு மேற்‌ பதக்கு உண்டு என்று 
இட்டினவர்‌; தரிசன த்திற்காகத்‌ தரிசனத்தைக்‌ கொடுத்தவர்‌; 
சிஷ்யலக்ஷண த்திற்கும்‌ ஆசாரிய லக்ஷணத்திற்கும்‌ எல்லை நில 
மானவர்‌; பட்டருக்கும்‌ சீரரமப்‌ பிள்ளைக்கும்‌ தமப்பனார்‌; 
அவர்கட்கு ஆசாரியருமாவார்‌. ஆண்டாள்‌ இவருடைய திருத்‌ 
தேவிகள்‌. ““வானிட்ட தீர்தீதி வளர்‌ கூரத்தாழ்வான்‌? என்பர்‌ 
இவ்யகவி ஐயங்கார்‌. “£ மொழியைக்‌ கடக்கும்‌ பெரும்‌ புகழான்‌ 
வஞ்ச முக்குறும்பாம்‌, குழியைக்‌ கடத்தும்‌ நம்‌ கூரத்தாழ்‌ 
வான்‌ ” என்பர்‌ அமுதனார்‌. ஒருகாள்‌ இவர்‌ “£ மெடுமாற்கடிமை ” 
என்ற திருவாய்மொழியை அஅசந்தித்துக்‌ கொண்டிருக்க, 
பட்டர்‌, ஐயா! “ஆழ்வார்‌ 6 சிறுமாமனிசர்‌ !' என்று சிறுமை 
பெருமையாகிற பரஸ்பர விருத்த தர்மங்களிரண்டும்‌ ஒரு 
பொருளிலே இடக்கும்படி. அருளிச்செய்கிருரே இது என்‌ 2 
என்னு கேட்டருள, இவரும்‌,  ஈல்லீர்‌! கேட்டபடி ௮ழ௫ ; நீர்‌ 
உபநயனம்‌ ஆகாதவராகையாலே சாஸ்திரங்களைச்‌ கொண்டு 
இசைவிக்க வொண்ணாது;கண்கூடாக உமக்குக்‌ காட்டுகிறோம்‌; 
கேளீர்‌, திருமேனி சிறுத்து ஞானம்‌ பெருத்திருக்றெ சிறியரச்‌ 
சான்‌, அருளாளப்பெருமாள்‌ எம்பெருமானார்‌ போல்வாரை 
காணும்‌ “ சிறு மா மனிசர்‌' என்கிறது என்று அருளிச்செய்‌ 
தவர்‌. இவர்‌ அருளிச்செய்த நால்கள்‌: வரதராஜ ஸ்தவம்‌, 
சுந்தரபாஹு ஸ்தவம்‌, ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம்‌, அதிமா அஷ 
ஸ்தவம்‌, யமக ரத்காகரம்‌, கத்யத்ரய வியாக்கயொனம்‌ என்பன 
வாம்‌. ்‌ 

ஆனவந்தார்‌ 3- இவர்‌, சிதம்பரத்தை யடுத்த காட்டுமன்னார்‌ 
கோவிலிலே ஆடிமாதத்திலே உத்திராட .கக்ஷத்திரத்தில்‌ 


802 திருவாய்மொழி முதற்‌ பத்‌.து 

ஈஸ்வர முனிகட்குப்‌ புதல்வராகத்‌ தோன்றினவர்‌. மணக்கால்‌ 
கம்பிகள்‌ தம்‌ ஆசாரியருடைய மியமன ததின்படியே சென்று, 
இவர்‌ பிறந்த பன்னிரண்டாகாள்‌ இவருக்குச்‌ செய்ய வேண்டு 
வனவற்றழைச்‌ செய்து (யமுனைத்து றைவர்‌? என்ற பெயரையும்‌ 
வைத்து மீண்டனர்‌. ஸ்ரீம்‌ நாதமுனிகட்குப்‌ பெளத்திரர்‌, 
இவர்‌, இளமைப்‌ பருவத்தில்‌ மஹாபாஷியபட்டர்‌ என்பவ 
ரிடத்தில்‌ சாஸ்திராப்யாசம்‌ செய்தார்‌, அக்காலத்தில்‌, இராஜ 
பு2ராதெனும்‌ மஹா வித்துவானுமான ஆக்யொழ்வானோடு 
வாதஞ்செய்யத்‌ கொடங்கியபோது இராஜபத்திகியானவள்‌ 
( இவர்‌ தோற்கமாட்டார்‌' என்று உறுதி கூற, அரசன்‌” 
(நமது ஆக்யொழ்வான்‌ தோற்றால்‌ இவருக்குப்‌ பாதி ராச்சியம்‌ 
தருவேன்‌? என்று கூளுறவு செய்ய, உடனே அங்கு நடந்த 
பலவகை வாதங்களிலும்‌ யமுனைத்துறைவரே வெற்றியடைய, 
அதுகண்டு, தன அ சூளுறவு நிறைவேறின மைபற்றி மகழ்ச்சி 
கொண்ட அ௮ரசபத்திரி ௫ என்னை ஆளவந்தவரோ !' என்று 
கொண்டாடியதனால்‌, அதுமுதல்‌ இவர்‌ 6 ஆனவந்தாம்‌ ' என்ற 
இருப்பெயரால்‌ அழைக்கப்பட்டார்‌. மணக்கால்‌ ஈம்பிகளுடைய 
உபதேசத்தால்‌ சரணாகதிதருமம்‌ கெஞ்சிலே பட்டு ஆறநுகூல்யம்‌ 
மிகுந்து ௮ரசவாழ்வில்‌ வெறுப்புற்று அதனைத்‌ அறந்து, அற 
வறத்தை மேற்கொண்டு திருவரங்கத்திலேயே நித்தியவாசஞ்‌ 
செய்தவர்‌. இப்‌ பெரியார்க்கு மாணாக்கர்கள்‌ பலர்‌. அவர்‌ 
களுள்‌; தருமாலையாண்டான்‌, திருக்கோட்டிறம்பி, திருவரங்கப்‌ 


பெருமாளரையர்‌, திருமலைகம்பி, பெரியகம்பி என்பவர்கள்‌ ' 


தலைவர்கள்‌. இவருடைய மாணுக்கர்களுள்‌ £* மாறனே ரி ஈம்பி ட 
என்னும்‌ திருக்குலத்து அடியாரும்‌ ஒருவராவர்‌.*ஆம்முதல்வன்‌” 
என்னு இராமாஅசரை அபிமானித்தவர்‌. அரசன்‌ காரணக்‌ 


தால்‌ இராமாஅசர்‌ மேற்கே எழுந்தருளின காலத்தில்‌ அங்கு _ 


அவர்‌ உபக்யசித்த கட்டளை கேட்டு, ஆசாரியர்களெல்லாரும்‌ 
ஆச்சரியப்பட, உடையவரும்‌ என்‌ பரமாசாரியரான ஆளவம்‌ 
கார்‌ வார்த்தை “கொண்டு சொன்னேன்‌ இது, ஆளவந்தார்‌ 
கோஷ்டியிலை ஒருகாளாகிலும்‌ சேவிக்கப்‌ பெற்றேனாகில்‌ பரம 
பத்திற்கும்‌ இதற்கும்‌ சுருளும்படியும்‌ கட்டிவிடேனோ? என்று 
இராமாநுசர்‌ அருளிச்செய்யும்படியான கல்வியின்‌ பெருமை 
வாய்த்த பெரியார்‌. இவர்‌ அருளிச்செய்த நூல்கள்‌ :--ஆகமப்‌ 
பிரமாண்யம்‌, புருஷகிர்ணயம்‌, ஆத்ம௫த்தி, தோத்திர ரத்சம்‌, 
இதார்த்த சங்கிரகம்‌, சதஸ்லோகி என்பன. 
ஈஸ்வரமுனிகள்‌:-ஸ்ரீமக்‌ கர தமுனிகளுடைய திருக்குமாரர்‌; 
ஸ்ரீ ஆளவத்தாருக்குத்‌ தமப்பனார்‌. திருவாய்மொழிக்குத்‌ * இரு 
அழுத காடென்றும்‌?? என்ற தனியனை அருளிச்‌ செய்தவர்‌. 


© 


பெரியார்களைப்‌ பற்றிய குறிப்பு 908 


எம்பாம்‌ :--இவர்‌, ஸ்ரீபெரும்பூதாருக்கு அண்மையிலுள்ள 
மழலைமங்கலம்‌ என்ற தலத்தில்‌: இராமாறுசருடைய சிற்‌ 
றன்னையாரான பெரியபிராட்டியார்‌ என்பவருக்குப்‌ புதல்வ 
ராக அவதரித்தவர்‌; பெரிய தஇருமலைகம்பிகட்கு மருகர்‌ ; 
கோவிந்தப்பெருமாள்‌ என்பது இவருடைய திருப்பெயர்‌. 
இளம்பருவத்தில்‌ இராமாநுசரோடு சேர்ம்து யாதவப்பிரகாச 
ரிடம்‌ வேதாந்த பாடம்‌ கேட்டவர்‌; அக்‌ காலத்து நிகழ்ந்த 
தொரு நிகழ்ச்சியால்‌ திருக்காளத்திமலையிலுள்ள சிவபெரு 
மானுக்கு அணுக்கக்தொண்டராய்ச்‌ சிலகாலமிருச்தவர்‌ ; 
, பின்னர்‌, பெரியதிருமலைகம்பியால்‌ திருத்திப்‌ பணிகொள்ளப்‌ 
பட்டவர்‌; பின்னர்‌, இராமாஅசருடைய வேண்டுகோளின்படி 
உதக தாரா பூர்வகமாகப்‌ பெரியதிருமலைகம்பியால்‌ இராமா. நுச 
ருக்குக்‌ கொடுக்கப்பட்டவர்‌; அதுமுதல்‌, இராமாதசன்‌ மெய்‌ 
யில்‌ பிறங்யெ சீரும்‌ அவர்‌ குணறுபவமுமே காலக்ஷேபமாகச்‌ 
செல்லாகிற்க, “மாகாந்த காரணனார்‌ வைகும்‌ வகையறிக்‌ 
தோர்க்கு, ஏகாந்தமில்லை இருளில்லை” என்‌ கற்படி யே, 
வாழ்க்கை நடத்திவக் தவர்‌; இராமா அசருடைய திருவடிகிழலைப்‌ 
போன்று அவரை நீங்காது சார்க்து நிற்பவர்‌. இராமானுசர்‌ 
இவருடைய வைராக்கியத்தைக்‌ கண்டு, இவர்க்குச்‌ சர்கியா 
சாச்‌சிரமத்தைத்‌ தந்தருளித்‌ தமது திருப்பெயர்களில்‌ ஒன்றான 
“எம்பெருமானார்‌? என்ற பெயரை இவருக்குச்‌ சாத்த, இவர்‌ 
அப்‌ பெரும்‌ பெயரைத்‌ தாம்‌ தாங்க விரும்பாதவராய்த $ தேவரி 
ருக்குப்‌ பாதச்சாயையாயிருக்றற்‌ அடியேனுக்குத்‌ தேவரீர்‌ 
திருநாமச்‌ சாயையே அமையும்‌ ? என்று விண்ணப்பஞ்செய்ய, 
இராமாமசரும்‌ அப்பெயரைச்‌ சிதைத்து “எம்பார்‌' என்று 
பெயரிட்டருளினார்‌. அதுமுதல்‌ * எம்பார்‌” என்ற திருப்பெயரே 
. இவருக்கு வழங்வெரலாயிற்று. இராமாஅசருடைய நியமனக்‌ 
இன்படி சென்று, பட்டர்க்குத்‌ துவய உபதேசஞ்‌ செய்து 
ஆசாரிய ரா, அவர்க்குப்‌ பஞ்ச சம்ஸ்காரங்களையும்‌ திருவாய்‌ 
மொழி முதலிய இரந்தங்களையும்‌ அவற்றின்‌ வியாக்யொனங்‌ 

களையும்‌ அருளினவர்‌. 
எம்பெருமான்‌ 3- ஸ்ரீ பெரும்பூதுரிலே ஆசூரி வம்சத்திலே 
சித்திரை மாதத்திலே திருவாதிரை நக்ஷத்திரத்தில்‌ கேசவப்‌ 
பெருமாள்‌ தீக்திதருக்கும்‌ ஸ்ரீ பூமிப்பிராட்டியார்‌ என்னும்‌ 
காந்திமதியம்மையாருக்கும்‌ புதல்வராகத்‌ தோன்றினர்‌. இவர்‌ 
பிறந்த பன்னிரண்டாநாள்‌, மாதலரான பெரியதிருமலைகம்பி 
கள்‌ இவருக்கு * இளையாழ்வார்‌? ஏன்ற திருப்பெயரைச்‌ சூட்டி 
னர்‌. : * எம்பெருமானும்‌? என்பது ஆசாரியரான திருக்கோட்டி. 
50 ௬ 


894 திருவாய்மொழி முதற்‌ பத்‌) 


யூர்‌ கம்பிகளால்‌ வைக்கப்பட்ட பெயர்‌. இவர்‌ இளமைப்‌ 
பருவத்தில்‌ யாதவப்பிரகாசர்‌ என்னும்‌. ஏகதண்ட சம்யாசி 
மிடம்‌ வேதாந்தபாடம்‌ கேட்டனர்‌. பின்‌, அவ்‌ யாதவப்பிர 
காசரே இவரிடம்‌ திரிகண்ட சம்யாசாதிகளைப்‌ பெற்றுக்‌ 
“கோவிந்தஜீயர்‌” என்ற பெயரோடு இவருக்கு மாணாக்கராயி 
ஞர்‌. ஸ்ரீ ஆளவந்தார்‌ இவருக்குப்‌ பரமாசாரியர்‌ ; 4 தூய்கெறி 
சேர்‌, எதிகட்கிறைவன்‌ யமுனைத்துறைவ னிணையடியாம்‌, கதி 
பெற்றுடைய இராமா.நுசன்‌ '' என்பர்‌ அமுதனார்‌. ஸ்ரீ ஆளவம்‌ 
காருடைய மாணாக்கர்களான பெரியமம்பி, திருக்கோட்டியூர்‌ 


ஈம்‌ பி, திருமாலையாண்டான்‌, திருவரங்கப்பெருமாளரையர்‌, ” 


இருமலைகம்பி என்னும்‌ ஐவரும்‌ இவருக்கு ஆசாரியர்கள்‌. இவர்‌ 
களுள்‌, பெரியகம்பி, இவர்க்குப்‌ பஞ்சசம்ஸ்காரம்‌ செய்தருளித்‌ 
திருமந்திரம்‌ அவயம்‌ சரமங்லோகம்‌ இவற்றையும்‌ உபதேசித்து 
 இரர்மாறுூசன்‌ ? என்ற திருப்பெயரை வைத்து, முதலாயிரம்‌; 
இயற்பா என்ற ஈராயிர மூலத்தையும்‌ அருளிச்செய்தார்‌. திருக்‌ 
கோட்டியூர்மம்பி, இவர்க்குத்‌ தருமக்திரார்த்தத்தையும்‌ சரமங்‌ 
லோகார்த்தத்தையும்‌ அருளிச்செய்து “ளம்பெருமானுர்‌” ஏன்ற 
திருப்பெயரை வைத்தனர்‌. தருமாலையாண்டான்‌, இவர்க்குத்‌ 
இவ்யப்‌ பிரபந்த வியாக்யொனம்‌ அருளிச்செய்தது 6 உடகோபன்‌ 
பொன்னடி, ' என்ற திருப்பெயரை வைத்தனர்‌. திருவரங்கப்‌ 
பெருமாளரையர்‌, இவர்க்குப்‌ பெரியதிருமொழிமூலம்‌, திருவாய்‌ 
மொழிமூலம்‌; கண்ணிறுண்டிறுத்தாம்பு வியாக்யொனம்‌, துவ 
யார்த்தம்‌ இவற்றை அருளிச்செய்து * லக்ஷ்மணாழுனி ? என்‌ 
அம்‌ திருப்பெயரை வைத்தனர்‌. பெரியதிருமலைகம்பி, இவர்க்கு 
மப வியாக்யொனம்‌ அருளிச்செய்து கோயில்‌ 
அண்ணன்‌”? என்ற திருப்பெயரை வைத்தனர்‌. . 

இவர்‌ ஸ்ரீ ஆளவக்தாருடைய மூன்று குறைகளையும்‌ _ 
தீர்த்தவர்‌; 4 பொங்கோதஞ்‌ சூ ழ்ந்த புவனியும்‌ விண்ணுலகும்‌ 19 
என்றெ : உபய விபூதி ஐங்வர்யத்தையும்‌ உமக்கும்‌ உம்முடை 
யார்க்கும்‌ தந்தோம்‌ ' என்று திருவரங்க நாதனால்‌ தரப்பெற்ற 


வர்‌; திருவரங்கன்‌ செல்வமுற்றும்‌ திருத்தினவர்‌ ; செல்வப்‌ . 


பிள்ளையைக்‌ கொணர்ந்து திருமாராயணபுரத்தில்‌ பிரதிஷ்டை 
செய்தவர்‌; உலூனருய்ய இவரால்‌ செய்யப்பட்ட காரியங்கள்‌ 
இன்னும்‌ மிகப்பல. “ பிடிக்கும்‌ பரசமயக்‌ குலவேழம்‌ பிளிற 
வெருண்டு, இடிக்கும்‌ குரற்‌ சிங்கவேறனையான்‌ உழுபாரு 
முய்யப்‌, படிக்கும்‌ புகழ்‌ எம்மிராமாஅசன்‌ ?' என்பர்‌ திவ்வியகவி 
ஐயங்கார்‌. பல்கலையோர்‌ தாம்‌ மன்ன வந்த இராமாறுசன்‌ 4 


என்ப அமுதனார்‌ திருவாக்கு, இவர்‌, ௧2 அக்திமகாலத்தில்‌ 


6 


பெரியார்களைப்‌ பற்றிய கு றிப்பு 805 


அருளிச்செய்தவை : (1) ஸ்ரீபாஷியத்தை வாசித்தும்‌, வாசிப்‌ 
பித்தும்‌ போருதல்‌ ; அதற்குத்‌ தகுதியில்லாவிடில்‌ (2. அருளிச்‌ 
செயலை ஓதியும்‌ ஓதுவித்தும்‌ போருதல்‌ ; அதற்கும்‌ தகுதி 
யில்லையாகில்‌, (8) உகந்தருளின நிலங்களிலே அமுதுபடி, 
சாத்துப்படி முகலானவற்றையுண்டாக்கு நடத்திக்கொண்டு 
போருதல்‌; அத ற்கும்‌ தகுதியில்லையாகில்‌, (4) திருகாராயண 
புரத்தே ஒருகுடில்‌ கட்டுக்கொண்டிருத்தல்‌; அதற்கும்‌ தகுதி 
_யில்லையாஇல்‌, (5) தவயத்தை அர்த்தாறுசந்தானம்‌ பண்ணிப்‌ 
“ போருதல்‌; அதற்கும்‌ தகுதியில்லையாகில்‌, (6) என்‌ அடையவன்‌ 
என்று அபிமாகிப்பான்‌ யாவனொரு பரம பாகவதன்‌ அவனு 
டைய அபிமான த்திலே ஒதுங்கிப்போருதல்‌. இவர்‌ அருளிச்‌ 
செய்த நூல்கள்‌ :-— ஸ்ரீ பாஷியம்‌, வேதாந்தசாரம்‌, வேதாந்த 
தீபம்‌, வேதார்த்த சங்கிரகம்‌, கத்யத்ரயம்‌, உடையவர்‌ மித்தியம்‌, 
தீதாபாஷியம்‌ என்பன. இப்பெரியார்‌, இப்பூவுலகில்‌ நூற்‌ 
றிருபது வருடங்கள்‌ பஞ்சபூதமயமான தம்‌ திருமேனியோடு 
வாழ்ந்திருக்தனர்‌. 

குன்றத்தூச்சீயம்‌ -இவர்‌ இராமாநுசர்‌ காலத்திலிரும்தவர்‌ ; 
அவருடைய மாணுக்கராகவும்‌ இருத்தல்‌ கூடும்‌, பக்‌. 162-இல்‌ 
காண்க, 

சொட்டை நம்பிகள்‌ 3-ஸ்ரீ ஆள்வந்தாருடைய தருக்குமாரர்‌; 
'என்னாச்சான்‌ ' என்பவருக்குத்‌ தமப்பனார்‌. எழுபத்து நான்கு 


சிம்மாசநாதிபதிகளுள்‌ ஒருவர்‌; திருவாய்மொழிக்கு (“மனது . 


தாலும்‌ வாயாலும்‌? என்ற தனியனை அருளிச்செய்தவர்‌. 
திருக்குருகைப்பிரான்பிள்ளான்‌ :--இவர்‌, பெரிய திருமலை 
நம்பியின்‌ ட்‌ இராமாஅஜருடைய மாணாக்கர்‌ ; திருவாய்‌ 


2 , மொழிக்கு ! ஆரறாயிரப்படி.' என்னும்‌ வியாக்கியான த்தை 


அருளிச்செய்தவர்‌ ; *பிள்ளான்‌ ' என்பது இவருடைய இயற்‌ 
கைப்‌ பெயர்‌. திருக்குருகைப்பிரான்‌ என்பது ஈம்மாழ்வா 
ருடைய திருப்பெயர்‌ ; அவருடைய திருப்பெயரை, அவருடைய 
நினைவின்‌ பொருட்டுத்‌ தம்‌ மாணாக்கரும்‌ அபிமான புத்திரரு 
மான இவருக்கு வைத்தனர்‌ இராமா நுஜர்‌. பின்னர்‌, இருக்‌ 
குருகைப்பிரான்‌ பிள்ளான்‌ ' என்றே இவர்‌ அழைக்கப்பட்ட 
னர்‌. திருவரங்கத்தில்‌ வாழ்ந்தவர்‌ ; எழுபத்துமான்கு சிம்மாச 
காதிபதிகளுள்‌ ஒருவர்‌. ப 
திருக்கோட்டிருர்நம்பி:- ஸ்ரீ ஆள வக்காருடைய மாணாக்கர்‌; 
இராமாதுசருக்கு ஆசாரியர்‌. இராமாஅசர்‌, இவரிடமே திருமக்‌ 
திரார்த்தத்தையும்‌, சரமங்லோகார்த்தத்தையுங்‌ கேட்டனர்‌. 
தருக்கோட்டியூரில்‌ ௮வதரித்தமையால்‌ திருக்கோட்டியூர்சம்பி 


ரகு 


800 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


எனப்‌ பெயர்‌ பெற்றுர்‌. புதல்வர்‌ - தெற்காழ்வான்‌. புதல்வி- 
தேவடப்‌ பிராட்டியார்‌. 4 சாக்திபன்‌ பக்கலிலே இருஷ்ணன்‌ 
வேதாத்யயனம்‌ பண்ணினற்போலேகாணும்‌ உம்முடையபக்க 
லிலே எம்பெருமானார்‌ திருவாய்மொழி கேட்றெதும்‌, ஆளவம்‌ 
கார்‌ தருவுள்ளத்திலுள்ள அர்த்தமொழிய இவர்க்கு வேறே 
பிரகாசியாது என்றிரும்‌, இவர்க்கு நீர்‌ அறிவின்மையைப்‌ 
போக்குகரோம்‌ என்றிராதே கொள்ளும்‌ ' என்று திருமாலை 
யாண்டானிடத்தில்‌ இராமா.நுசருடைய பிரபாவத்தை அருளிச்‌ 
செய்தவர்‌. ௧ 
திருமாலையாண்டான்‌ :-ஸ்ரீ ஆளவம்தாருடையமாணுக்கர்‌ ; 
இசாமா.நுசருடைய ஆசிரியர்‌ ஐவர்களுள்‌ ஒருவர்‌. இவரிடமே 
இருவாய்மொழியைப்‌ பாடங்‌ கேட்டனர்‌ இராமாறுசர்‌. அவ 
தரித்த ஊர்‌ அழகர்‌ கோவில்‌; வாழ்க்க ஊர்‌ திருவரங்கம்‌. 
மாலாதரர்‌, ஞானபூர்ணர்‌ என்பன இவருடைய வேறு திருப்‌ 
பெயர்கள்‌. 
தெற்காழ்வான்‌, கோளரியாழ்வான்‌ :--இவரிருவரும்‌ பட்டர்‌ 
காலத்தில்‌ இருச்த அடியார்கள்‌. திருக்கோட்டியூரில்‌ வாழ்க்‌ த 
வர்கள்‌. பக்‌. 190-காண்க. 
நஞ்சீயர்‌ :--இவர்‌, பட்டருடைய மாணாக்கர்‌; ஈம்பிள்ளை 
யின்‌ ஆசாரியர்‌; திருவாய்மொழிக்கு * ஒன்பதினாமிரப்படி. ? 
என்னும்‌ வியாக்யொன த்தை அருளிச்செய்தவர்‌ ; “வேதாந்தி! 
என்ற சிறப்புப்பெயரையுடையவர்‌. இருபெருஞ்செல்வங்களா 
௮ம்‌ நிறைவுற்று அவற்றால்‌ வீறுற்று மேல்காட்டில்‌ இருந்த 
இவர்‌ பட்டரால்‌ திருத்திப்‌ பணிகொள்ளப்பட்டார்‌.. பின்னர்‌, 
துறவறத்தை மேற்கொண்டதனால்‌ “சியர்‌ என்றும்‌, பட்டரால்‌ 
நம்முடைய யர்‌" என்று அபிமானிக்கப்‌ பெற்றமையால்‌ 
“நஞ்சீயர்‌? என்றும்‌ அழைக்கப்பட்டனர்‌. இவர்‌ திருவாய்‌ “ 
மொழிக்கு .நாறுரு பொருள்‌ கூறியருளினார்‌ எனின்‌; இவரு 
டைய ஞானத்திற்கும்‌ ஆற்றலுக்கும்‌ பிறிதொரு சான்றும்‌ 
வேண்டுமோ? இவர்‌ வாழ்ந்த ஊர்‌ திருவரங்கம்‌. அருளிச்செய்த 
வேறு உரைகள்‌ :-திருப்பாவைக்கு ஈராமிரப்படி,, திருவந்தாதி 
கள்‌ கண்ணிநுண்சிறுத்தாம்பு திருப்பல்லாண்டு இவைகட்கு 
வியாக்யொனம்‌) இரஹஸ்யதீரய விவரணமாக .நாற்றெட்டுச்‌ 
கரணாகதி கதய வியாக்யானம்‌ என்பன. 
நம்பிதிருவழுதிதாடுதாசர்‌ :-பட்டர்‌ காலத்தவர்‌. 4 இத்தேவ 
சாதி வெறும்‌ மரையோ, உப்புச்சாறு ளெருவ.து எப்போதோ? 
என்று கவிழ்ந்து பார்த்துக்கிடப்பதே! இவன்‌ அழகையும்‌ 
்‌ இனிமையும்‌ விட்டு” என்னு கூறினவர்‌, பக்‌, 272, காண்க 


பெரியார்களைப்‌ பற்‌ றிய குறிப்பு 397 


நம்பிள்ளை 3-—திருவரங்க ததிற்குத்‌ தெற்கேயுள்ள நம்பூர்‌ 
என்ற தலத்தில்‌ அவதரித்தவர்‌; வரதராஜர்‌ என்பது இவரு 
டைய திருப்பெயர்‌; திருக்கலிகன்றிதாசம்‌ என்பது ஆசாரிய 
ரால்‌ இடப்பட்ட பெயர்‌, கந்தாடைதோழப்ப ரால்‌ * லோகா 
சாரியார்‌? என்ற திருப்பெயர்‌ இடப்பட்டவர்‌. ஈஞ்சீயருடைய 
மாணாக்கர்‌. நஞ்சீயர்‌, இவருடைய குணாதிசயங்களைக்‌ கண்டு 
மகிழ்ந்து * ஈம்பிள்ளையோ !' என்று தழுவிக்கொண்டார்‌; ௮௮ 
முதல்‌ *நம்பின்ளை' என்ற பெயர்‌ இவருக்கு வழங்கலாயிற்று, 
*தென்சொற்கடமக்து வடசொற்கடற்கு எல்லை தேர்ந்தவர்‌ 
* திருவாய்மொழிக்கு நாறுரு அர்த்தம்‌ நிர்வகித்த தம்‌ ஆசாரிய 
ரான ஈஞ்£ியருக்குச்‌ சதாபிஷேகம்‌ செய்தவர்‌; ₹ஆத்மாவிற்குச்‌ 
சரீ ரவிஸ்லேஷம்‌ பிறந்தால்‌ பரமபதம்‌ சித்தம்‌” என்று அறுதி 
யிட்டிருப்பது எவ்‌ அர்த்தத்தாலே என்று ஒருவர்‌ கேட்க, 
“திருமகள்‌ கேள்வனை உபாய உபேயம்‌ என்று அறுதியிட்டிருப்‌ 
பது, நெடுங்காலம்‌ இழந்துடெந்த வஸ்தவைக்‌ காட்டித்‌ தந்த 
ஆசாரியன்பக்கல்‌ கனக்க விஸ்வாசமுண்டாயிருப்ப அ, அருளிச்‌ 
செய்த ஸ்ரீபாஷ்யத்தின்படியே எம்பெருமானார்‌ தரிசனஸ்தாப 
னம்‌ பண்ணுவது, ஆழ்வார்கள்‌ அருளிச்செயல்களாலே போத 
போக்குவது, இவைகள்‌ உண்டானால்‌ * மீட்சியின்‌ றி வைகுந்த 
மாநகர்‌ மற்றதுகையதுவே”' என்றெபடியே, பரமபதம்‌ சித்தம்‌; 
சந்தேடுக்கவேண்டாம்‌ ' என்றருளினவர்‌. பாண்டிய நாட்டில்‌ 
நின்றும்‌ வைஷ்ணவர்கள்‌ சிலர்‌ வந்து எங்கட்குத்‌ தஞ்சமாக 
இருப்பதொரு வார்த்தை அருளிச்‌ செய்யவேண்டும்‌ என்று 
விண்ணப்பஞ்‌ செய்ய, 6 கடற்கரை வெளியை நினைத்திருங்‌ 
கோள்‌ ” என்ன, அவர்களும்‌ * மணற்குன்றையும்‌ புன்னை 
மரங்களடர்க்த காட்டையும்‌ கினைத்திருக்கவோ 2) என்று 
* விண்ணப்பஞ்‌ செய்ய, கேட்டுப்‌ புன்புறுவல்‌ செய்து ₹* சக்கர 
வர்த்தித்‌ திருமகன்‌ கடற்கரையிலே ஒருஅமிர்தக்‌ கடல்போலே 
பெரிய வானர சேனையோடே விட்டிருக்க, அக்‌ கரையிலே 
- பையல்‌ இராவணன்‌ இருக்க, எழுபதுகோடி. சேனைகளும்‌ 
உணர்ந்து பெருமானைக்‌ குறிக்கொண்டு கோக்கிக்கொண்டு 
போர, அவர்கள்‌ பிரகருதிமான்‌ களாகையாலே கண்ணுறங்கிக்‌ 
காலோய்ம்து கைசோர்க்தவளவிலே, தாமும்‌ தம்‌ திருத்தம்பி 
மாருமாகத்‌ திருவரையில்‌ கட்டினகச்சும்‌, சுருக்கெ £சீராவும்‌ 
காணியும்‌, முதுகிலே கட்டின அம்பறாத்தாணியும்‌, கையிலே 
தரித்துப்‌ பிடித்துப்‌ பெருக்னெ திருச்சரமும்‌, தரித்த இரு 
வில்லும்‌ தாமுமாய்‌, எல அண்டஜங்கள்‌ முட்டையிட்டுத்‌ தன்‌ 
சிறின்கீழே ரோக்கியிட்டுவைக்குமா போன்று, எழுபது 


ன்‌ 


398 திறாவாய்மொரநி- முதற்‌ பத்து 


வெள்ளம்‌ மஹா சேனையையும்‌ ஈடையாடு மதில்கள்‌ போலே 
ரகூித்‌அக்கொண்டு ஓரிராவெல்லாம்‌ சாரிகையாய்‌ வந்த சக்கர 
வர்த்தித்‌ இருமகனுடைய கையும்‌ வில்‌ லமே தஞ்சம்‌ என்று 
இரும்‌” என்‌.று அருளினவர்‌. இப்பெரியாருடைய இவ்வியசரிதம்‌ 
விரிப்பின்‌ பெருகும்‌. 
நம்பியோறாதிருறடையான்‌ தசம்‌ பட்டர்‌ காலத்தவர்‌. 
உ நம்பியேறுதிருவுடையான்‌ தாசர்‌ .திருகாட்டுக்கு கடந்தார்‌ 
என்னு பட்டர்க்கு விண்ணஞ்செய்ய, பட்டர்‌ அணுக்கு என்று, 
எழும்துகின்று * அவர்‌ ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன்‌ பரிமாறும்‌ 
படிக்குத்‌ இருகாட்டுக்கு எழுந்தருளினார்‌ என்ன வேண்டுங்‌ 
காண்‌? என்று பட்டரால்‌ கூறப்படும்‌ பெருமைவாய்ந்தவர்‌. 
பக்‌. 204. காண்க, இவர்‌ காடார்‌ மரபில்‌ தோன்‌ றியவராகக்‌ 
கருதப்படுகிருர்‌. 
நாதமுனிகள்‌ 3--ஆசாரிய பரம்பரைக்கு முதல்வர்‌ இவரே, 
நாதன்‌ ' என்பது இவருடைய இயற்பெயர்‌, ஈம்மாழ்வாரால்‌ 
தமக்கு உபதேசிக்கப்பட்ட அர்த்தங்களை அடைவே எப்‌ 
பொழுதும்‌ மனனம்‌ செய்துகொண்டு இருக்கின்‌ ற அந்தணர்‌ 
பெருமான்‌ ஆதலின்‌, *காதமுனி' என்‌ வழங்கப்பட்டார்‌. முனி- 
மனன?லர்‌. யோகமார்க்கத்தால்‌ நம்மாழ்வாரை கேரிற்கண்டு; 
திருவாய்மொழி முதலான திவ்வியப்‌ பிரபந்தங்களை அவரிடம்‌ 
பெற்று, அவற்றை இயலும்‌ இசையுமாக வகுத்து உலகத்தில்‌ 
பரவச்செய்தவர்‌ ; திருவாய்மொழிக்கு “ பக்தரம்ருதம்‌”” என்ற 
தனியனை அருளிச்செய்‌ தவர்‌. இவரை, “(ஆரப்‌ பொழில்‌ தென்‌ 
குருகைப்பிரான்‌ அமுதத்‌ திருவாய்‌, ஈரத்‌ தமிழினிசையுணர்ம்‌ 
தோர்கட்கு இனியவர்தம்‌, உரைப்‌ பயின்றுய்யும்‌ சீலங்கொள்‌ 
நாதமுனி ” என்பர்‌ அமுதனார்‌. யோூஸ்வரர்‌ ; காட்டுமன்னார்‌. 
கோவிலில்‌ அவதரித்தவர்‌ ; ஸ்ரீ ஆளவந்தாருக்குப்‌ பிதாமகர்‌ ; 
ஈஸ்வரமுனிகளுக்குத்‌ தமப்பனார்‌. அருளிச்செய்த நூல்கள்‌ :- 
நியாயதத்வம்‌, யோகரஹஸ்யம்‌, புருஷஙிர்ணயம்‌ என்பன. 
பட்டர்‌ கூரத்தாழ்வான்‌ திருக்குமாரர்‌ ; திருவரங்கநாத 
னுடைய திருவருளாற்‌ பிறந்தவர்‌. “£வானிட்ட ஒர்த்தி வளர்‌ 
கூரத்தாழ்வான்‌ மழெ வந்த, தேனிட்ட தார்‌ மம்பெருமாள்‌ 
குமாரர்‌” என்பர்‌ இவ்வியகவி அய்யங்கார்‌. எம்பாருடைய 
மாணாக்கர்‌; பராசரபட்டர்‌ என்பது இவருடைய திருப்பெயர்‌. - 
செய்ச்கன்‌ றியறித ௮க்கு அறிகுறியாக இராமாஅசர்‌ இத்‌ திருப்‌ 
பெயரை இவருக்கு வைத்தனர்‌. இப்‌ பெரியாருக்குத்‌ தேவிகள்‌ 
இருவர்‌. தொல்காப்பியம்‌ முதலான இலக்கணங்களையும்‌, 
.தொல்காப்பியங்களான இலக்கியங்களையும்‌ கற்றுத்‌ அறை 


பெரியார்களைப்‌ பற்றிய குறிப்பு 8009 


போயவர்‌, வியாக்யொனத்தில்‌. இவருடைய கிர்வாஹங்கள்‌ 
மிகச்‌ சிறப்புடையனவாகவும்‌ சுவை பயப்பனவாகவும்‌ இருக்‌ 
கும்‌. திருநெடுக்காண்டகத்தில்‌ *மைவண்ணகறுங்குஞ்ி"என்‌.ற 
பாசுரத்திற்கு இவர்‌ அருளிச்செய்த வியாக்கயொனம்‌ தனிப்‌ 
பெருஞ்‌ சிறப்புடையது. இராமாஅசருடைய நியமனத்தின்‌ 
படியே சென்று, மேல்காட்டிலிருக்த 4 வேதாந்தி! என்பவ 
ரோடு ஒன்பதுமாள்‌ வாகஞ்செய்து அவரை வென்று திருத்திப்‌ 
பணிகொண்டவர்‌: இவ்‌ விபூதியும்‌ இவ்‌ விபூதிமான்களும்‌ 
பரக்யெமற்றவர்கள்‌ ஆனால்‌ அடியேன்‌ செய்வது என்‌ ? காயுட 

“லுக்கு ஈறுமெய்‌ தொங்குமோ? இன்னம்‌ சிலகாள்‌ இங்கே 
* அடிமைகொண்டருளில்‌ பரமபதத்திற்கும்‌ இதற்கும்‌ சுருளும்‌ 
படியுங்‌ கட்டேனோ? என்று ராஜகுல மஹாத்மியத்தா அண்‌ 
டான செருக்குத்‌ தோன்ற உரைத்தவர்‌; ஆசன பதமத்திலே 
பொருக்தியிட்ட திருவடிததாமரைகளும்‌, அ௮ஞ்சலென்றகையும்‌, 
கவித்த முடியும்‌, முறுவல்‌ பூத்த சிவந்த திருமுகமண்டலமும்‌, 
திருஅதலில்‌ கஸ்தூரித்‌ திருநாமமும்‌ பரமபதத்தில்‌ கண்டி 
லேனாதில்‌ மூலையடியே முறித்துக்கொண்டு குதித்து மீண்டுவரு 
வேன்‌” என்று தம்‌. ௮ன்பெல்லாம்‌ தோன்ற திருவரங்கநாத 
னைப்‌ பார்த்துக்‌ கூறின ஏற்றம்‌ வாய்ந்தவர்‌. இவர்‌ அருளிச்‌ 
செய்த நூல்கள்‌ :-ஸ்ரீ ரங்கராஜஸ்‌ தவம்‌, ஸ்ரீ குணரத்ககோசம்‌, 
ஸஹஸ்ரகாமபாஷ்யம்‌, இரியா தீபம்‌, ௮ஷ்டஸ்லோகு, சதுஸ்‌ 
லோ, துவிஸ்லோக, தனிஸ்லோக என்பன. 

பராங்குசநம்பி இவர்‌, எம்பாருடைய திருத்‌ தம்பியா 
ரான சிறிய கோவிந்தப்பெருமாளுடைய புதல்வர்‌. * பராங்குச 
நம்பி”? என்னும்‌ ஈம்மாழ்வாருடைய . இத்‌ திருப்பெயரை அவர்‌ 
நினைவின்‌ பொருட்டு, இராமாநுசர்‌. இவருக்கு வைத்தனர்‌, 
எழுபத்துகான்கு சிம்மாசநாதிபதிகளுள்‌ ஒருவர்‌. 

பின்னைத்திருநறையூம்‌ அரையம்‌ ₹--இவர்‌, கஞ்சியர்‌ காலத்‌ 
தவர்‌; எழுபத்துகான்கு சிம்மாசமாதிபதிகளுள்‌ ஒருவர்‌. 
அவதரரிகை - இருமகள்‌ கேள்வன்‌ ஒன்னு, பக்‌. 14. வியாக்‌, 
பல்‌. 191. காண்க. 

பன்ளைப்பின்ளையாழ்வான்‌'--கூரச்தரழ்வானுடைய 
மாணாக்கர்‌; எழுபத்துகான்கு சிம்மாசநாதிபதிகளுள்‌ ஒருவர்‌, 
பிள்ளைப்பிள்ளை என்றும்‌ இவரை வழங்குவர்‌. கூரத்தாழ்வார்‌ 
இருகாட்டுக்குஎழுக்‌ தருளும்போ அ, இவர்‌ மடியிலே திருமுஉயை 
வைத்துக்கொண்டு திருகாட்டுக்கு எழுக்தருளினார்‌ என்பர்‌, 
 பிள்ளைப்பிள்ளையாழ்வான்‌ மடியிலே திருமுடியையும்‌ ஆண்‌ 
டாள்‌ மடியிலே இரு வடிகளையும்‌ வைத்துக்கொண்டு, உடையவர்‌ 


400 இருவாய்மொழி--முதற்‌ பக்த 


இருவடிகளைத்‌ தியானித்துக்கொண்டு அன்றே தருறாட்டுக்கு 
எழும்தருளினார்‌ ” என வருதல்‌ காண்க. 


பின்ணையமுதனூர்‌ வியாக்‌. பக்‌, 288. காண்க. இவர்‌ : 
இருவரங்கத்தமுதனார்‌ என்று கருதப்படுனெறார்‌ என்பர்‌. 


பின்ளையுறங்காவில்லி தாசம்‌ ::இராமாறுசருடைய மாணாக்‌ 
கர்‌; சோழன்‌ அவைக்கள தீதில்‌ அமர்ந்திருந்த வில்லிகள்‌ 
மூவரில்‌ ஒருவர்‌; அரசனிடத்துத்‌ தமக்குக்‌ கடைக்கும்‌ பொரு 
ளனைத்தையும்‌ இராமாநுசர்‌ திருவடிகளிலே சமர்ப்பித்தவர்‌ ; 
மடத்தில்‌ அத்தாணிச்சேவகம்‌ பெற்று வாழ்ந்தவர்‌, இவர்‌ 
தேவிகள்‌ பொன்னாச்சியார்‌. தேவிகளின்‌ பேரழகில்‌ ஈடுபட்டுத்‌ 
அவக்குண்டிரும்த இவர்‌, இராமா.நுசருடைய திருவருளால்‌ 
பெரிய பெருமாளைச்‌ சேவித்த பின்னர்‌ பிரபத்தி மார்க்கத்தை 
மேற்கொண்டவர்‌. ஒருகாள்‌, உடையவர்‌ : ௮பயப்பிரதானம்‌ ? 
அருளிச்செய்யாமிற்க, அதனைக்‌ கேட்டிருந்த இவர்‌, எழுந்து 
வணங்‌ நின்றனர்‌; (பிள்ளாய்‌! இது என்‌?” என்று உடையவர்‌ 
கேட்டருள, “முற்றுர்‌ அறந்து பெருமாள்‌ திருவடிகளே தஞ்சம்‌ 
என்று வந்து விழுந்த விபீஷணாழ்வானையும்‌ அகப்பட, £ கொல்‌ 
அங்கள்‌” என்று கல்லும்‌ தடியுங்கொண்ட இராமகோஷ்டிக்கு, 
அடியேன்‌ பசு, பத்தினிகளோடு கூடினவன்‌ ஆளாகப்‌ புகு 
இஹேனா?' என்றார்‌, உடையவரும்‌, * கேளாய்‌ பிள்ளாய்‌! அஞ்‌ 
சாதே கொள்ளும்‌: கான்‌ பெற்றேனாகில்‌ நீர்‌ பெறுிறீர்‌; பெரிய 
நம்பி பெற்றாராகில்‌ அடியேன்‌ பெறுகிறேன்‌ ; ஆளவத்தார்‌ 
பெற்றராகில்‌ பெரியசம்பி பெறுகிறார்‌; மற்றுமுள்ளார்‌ பெற்‌ 
றார்களாகில்‌ இவர்களும்‌ பெறுகிறார்கள்‌); ஈம்‌ சடகோபர்‌ “அவா 
வற்று வீடுபெற்றேன்‌ ' என்னு தம்‌ திருவாக்காலே அருளிச்‌ 
செய்கையாலே அவர்‌ பெற்றது சித்தம்‌; ஆனபின்‌, ஈமக்கும்‌ 
இத்தம்‌ என்று இரும்‌. கமுகு உண்ணில்‌ வாழையும்‌ உண்ணும்‌ 
என்‌ நிரும்‌. ஆன பின்னர்‌, சான்‌ பெற்றேனாஷில்‌ நீர்‌ பெறுகறீர்‌, 
அஞ்சாதே சுகமே இரும்‌ ' என்று அருளிச்செய்ய, ஆறியிருக்த 
பெரியார்‌ இவர்‌. பெருமாள்‌ பெரியதிருகாள்‌ கண்டருளித்‌ 
இருக்காவேரியில்‌ தீர்த்தம்‌ பிரசாதிக்க எழுக்தருளு?றபோது 
எம்பெருமானார்‌, முதலியாண்டான்‌ திருக்கைத்தலம்பற்றிஎழுக்‌ 
தருளி நீராடி, மீண்டு எழுக்தருளும்போது இவருடைய இருக்‌ 
கைத்தலம்பற்றிஎழுக்தருள,சேவித்திருர்தமுதலிகள்‌ “இதற்கு 
அடி என்‌ ?' என்று விண்ணப்பஞ்செய்ய, உடையவரும்‌ * ஜன்‌ 
மம்‌ உயர்ச்திருக்கச்செய்தே தாழ நில்ரைகின்றோமே! என்ற 
அபிமானம்‌ உண்டே அ௮ல்லாதார்க்கு, அக்‌ கொத்தையும்‌இல்‌ 


பெரியார்களைப்பற்றிய குறிப்பு 401 


லாதவரன்றோ இவர்‌ ?்‌ என்‌ கூறியருளும்படியான ஞானச்‌ 
செல்வர்‌ இவர்‌, 


பெரியாதிருமலை நம்பி -ஸ்ரீ ஆளவர்காருடைய மாணாக்கர்‌; 
இராமாஅசருக்கும்‌, எம்பாருக்கும்‌ மாதுலர்‌; இராமாஅசருக்கு 
ஆசாரியருமாவர்‌. இவரிடமே ஸ்ரீராமாயணத்தின்‌ பொருள்‌ 
கேட்டனர்‌ இராமாநுசர்‌. தஇிருவேங்கடமுடையானுக்குத்‌ 
தொண்டு செய்துகொண்டு தஇிருமலையிலேயே கித்தியவாசஞ்‌ 
செய்தவர்‌; இராமாஅசர்‌, திருமலைக்கு எழுக்கருளிய காலத்தில்‌ 


* இவர்‌, இராமாநுசரை எதிர்கொண்டு வந்து திருவேங்கடமுடை 


யானுடைய தீர்த்தப்‌ பிரசாதத்தை அவருக்குக்‌ கொடுக்க 
இராமாஅசரும்‌, இவர்‌ திருவடிகளிலே தண்டன்‌ சமர்ப்பித்துத்‌ 
*தேவரிர்‌ எழுக்தகருளவேண்டுமோ? வேறு சிறியவர்கள்‌ 
இலரோ?' என்ற விண்ணப்பஞ்செய்ய, : காலு திருவீதிகளி 
அம்‌ ஆராய்ந்து பார்த்த விடத்திலும்‌ என்னைக்‌ காட்டிலும்‌ 
சிறியவர்களைக்‌ கண்டிலேன்‌ ? என்று விடை கூறிய பெரியார்‌ 
இவர்‌. 

பெரியவாச்சான்‌ பின்னை 5-நம்பிள்ளையினுடைய மாணாக்கர்‌; 
அவர்‌ திருவருளுக்குப்‌ பூரண பாத்திரமானவர்‌; திருவாய்‌ 
மொழிக்கு இருபத்து நாலாயிரப்படி என்னும்‌ வியாக்யொ 
னத்தை அருளிச்செய்தவர்‌ ; திவ்வியப்‌ பிரபக்தத்தில்‌ மற்றை 
மூவாயிரங்கட்கும்‌ வியாக்யொனம்‌ அளிருச்செய்தவரும்‌ இப்‌ 
பெரியாரே யாவர்‌; அவதரித்த ஊர்‌, கும்பகோணத்திற்கு 


்‌ அண்மையிலுள்ள சேங்கநல்லூர்‌ என்பது, தஇருவரங்கத்தி 


லேயே வாழ்ந்தவர்‌; ஸ்ரீ ருஷ்ணபாதர்‌, அபயப்பிரதானர்‌ 
என்னும்‌ வேறு திருப்‌ பெயர்களும்‌ இவருக்கு உண்டு. அருளிச்‌ 
செய்த வேறு நூல்கள்‌ :--தணனி ஸ்‌(சிலோ௫, பரந்த ரகசியம்‌, 
மாணிக்கமாலை, நவரத்சமாலை சகல பிரமாண தாத்பரியம்‌, 
அபயப்‌ பிரதான வியாக்யொனம்‌, சரம ரஹஸ்யம்‌, அறுஸம்‌ 
தான ரஹஸ்யம்‌, கியமனப்படி என்பன, 


பெரியாழ்வார்‌ இவர்‌, தென்பாண்டி நாட்டிலுள்ள 
ஸ்ரீ வில்லிபுத்தூரிலே, ௮அற்தண வருணத்தில்‌ வேயர்‌ குலத்தில்‌ 
அவதரித்து விஷ்ணுசித்தர்‌ என்ற திருகாமம்‌ பெற்று விளங்‌ 
இய்வர்‌. ஆழ்வார்களுள்‌ ஒருவர்‌. ஆண்டாளுக்குத்‌ தமப்பனார்‌. 
இருகந்தவனமுண்டாக்கித்‌ திருமாலைகட்டுதல்‌ முதலியதொண்டு 
களைச்‌ செய்து கொண்டு தம்மூர்த்‌ திருமாலை இடையருது வழி 


ப்ட்டு வந்தவர்‌, மதுரையில்‌ ஸ்ரீவல்லபன்‌ என்ற பாண்டியன்‌ , 


al 


402.” திறாவாய்மொழி--முதற்‌ பதீத 


சமயவிசாரஞ்செய்வதில்‌ பெருவிருப்புடையவனாய்ப்‌ பரமார்த்த 
தத்துவம்‌ இன்னதென்பதைகிரூபிக்கும்‌ பெரியார்க்கு உரியது? 
ஏன்ற தன்‌ அரண்மனையிற்‌ கட்டிய பொற்ழியைத்‌ திருமால்‌ 
திருவருளால்‌ இவர்‌ சமயவாதியர்‌ பலரோடு வாதஞ்செய்து 
பரத்‌ அவத்தை நிரூபணஞ்செய்து வெற்றியடைந்து பெற்றவர்‌; 
அதனால்‌, * பட்டர்பிரான்‌ ' என்ற சிறப்புப்பெயரும்‌ அடைக்க 
வர்‌. பட்டர்பிரான்‌-வித்வான்‌ களுக்குத்‌ தலைவர்‌. இப்‌ பெரியார்‌ 
காலம்‌ இ. பி. 8-ஆம்‌ நாற்றண்டாகும்‌. இவர்‌ அருளிச்செய்த 
மால்கள்‌ :-திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார்‌ திருமொழி என்பனி 
வாம்‌. 


மண வாண மாமுனிகள்‌ இவர்‌, பாண்டியநாட்டிலே 
இருமெல்வேலி ஜில்லாவில்‌ சிக்கில்டொரம்‌ என்ற தலத்தில்‌, 
ஜப்பசிமாதம்‌ சுக்லெபக்ஷம்‌ சதுர்த்தசி வியாழக்கிழமை மூல 
நக்ஷத்திரத்தில்‌, திகழக்டெந்தான்‌ திருகாவீறுடைய அண்ணர்‌ 
என்பவருக்குப்‌ புதல்வராகத்‌ தோன்‌ றின்‌. இவரை ஆதிசேட 
அடைய அம்சம்‌ என்றும்‌, இராமாஅசருடைய புனர்‌ அவதாரம்‌ 
என்றும்‌ கூறுவர்‌ பெரியோர்‌. தருவாய்மொழிப்பிள்ளை என்ற 
பெரியாரிடம்‌ திருவாய்மொழி முதலான திவ்யப்‌ பிரபந்தங்‌ 
களின்‌ வியாக்யொனங்களையும்‌, மற்றை ரஹஸ்ய இிரந்தங்‌ 
களையும்‌ காலகேஷேபங்கேட்டு அவற்றின்‌ அண்பொருளை அல 
அலகாக அறிந்தவர்‌; இராமாநுசரிடத்தில்‌ பேரன்பு வாய்க்தவ 
ராதலின்‌ * யதீந்திரப்பிரவணர்‌' என்ற திருப்பெயரைப்‌ பெற்ற 
வர்‌. *பெரியஜீயர்‌' என்ற திருப்பெயர்‌ பெரிய பெருமாளால்‌ 
கொடுக்கப்பட்டது. முப்பத்தாறாயிரப்படி என்னும்‌ வியாக்‌ 
இயானத்தை, திருவரங்கத்து எம்பெருமானும்‌ அவனடியார்‌ 
களும்‌ கேட்கும்படி காலக்ஷேபஞ்‌ சாதித்தவர்‌ ; முப்பத்தாறு, 
யிரப்‌ பெருக்கச்‌ -என்ற திருப்பெயரையும்‌ பெற்றவர்‌. சொந்த 
ஊராகிய ஆழ்வார்‌ இருககரியைவிட்டு நீங்கத்‌ தருவரங்கத்தி 
லேயே கித்தியவாசஞ்‌ செய்தவர்‌; தம்‌ ஆசாரியருடைய நிய 
மனத்தின்படி,; அனைவரும்‌ கேட்டு உய்யும்படி அருளிச்செயல்‌ 
களின்‌ ஆழ்பொருள்களை அள்ளியிறைத்தவர்‌. இவர்‌ அருளிச்‌ 
செய்த கால்கள்‌ :- தத்வத்திரயம்‌, ரஹஸ்யத்திரயம்‌, ஸ்ரீ வசன 
பூஷணம்‌, ஆசார்ய ஹ்ருதயம்‌, ஞானசாரம்‌, பிரமேயசாரம்‌, 
பெரியாழ்வார்‌ திருமொழி, :இராமாநுச நூற்றக்தாதி இவை 
கு வியாக்யொனங்களும்‌; திருவாய்மொழி நூற்றந்தாதி, 
உபதேச ரத்தினமாலை, ஆர்த்திப்ரபக்தம்‌, எதிராஜவிம்சதி; 
திருவாராதனக்‌ விரயம்‌, முதலிய அல்களும்‌ ; மற்றும்‌ த 
6 மாகும்‌. 1 . வய 


ஆஸ 


பெரியார்களைப்பற்றிய குறிப்பு 403 


முதலாழ்வாம்கள்‌$-பொய்கையரர்‌, பூதத்தார்‌, பேயார்‌ என்ற 
இம்‌ மூவரும்‌ முதலாழ்வார்கள்‌ என்றழைக்கப்படுவர்‌. மற்றை 
ஆழ்வார்கட்கெல்லாம்‌ முன்னே அவதரித்தமையால்‌ முதலாழ்‌ 
வார்கள்‌ ஆயினர்‌. இவர்களுள்‌ பொய்கையார்‌ காஞ்சியி லும்‌, 
பூதத்தார்‌ திருக்கடன்மல்லையிலும்‌, பேயார்‌ மைலாப்பூரிலும்‌. 
அயோனிஜர்களாய்‌ ஒரே மாதத்தில்‌ அடுத்தடுத்த கக்ஷத்திரங்‌ 
களில்‌ அவதரித் தவர்கள்‌. இவர்கள்‌ காலம்‌ - ௫, பி. 5, 6-ஆம்‌ 
நூற்றாண்டுகளின்‌ பின்‌ முன்‌ பகுதிகளாகும்‌. தனித்‌ தனியே 
எஞ்சரித்து வந்த இவர்கள்‌ திருக்கோவலூரில்‌ நெருக்கமான 

உ இடை கழி ஒன்றில்‌ மழை பெய்த ஒருமாளிரவு ஒதுங்குவதற்‌ 
காகச்‌ சந்திக்க நேர்ந்தபோது, இறைவன்‌ இவர்கட்கு அருள்‌ 
புரிய விரும்பி இவர்கட்டையில்‌ நான்காமவராக இருக்து 
இருளில்‌ நெருக்க, அதனையறிய வேறு விளக்கன்மையால்‌ 
தங்கள்‌ ஞானமாகிய விளக்கேற்றிப்‌ பாட, அப்‌ பெருமான்‌ 
அங்கு அவர்கட்குக்‌ காட்சி கொடுத்தனர்‌ என்பது இவர்கள்‌ து 
சரித்திரச்‌ சுருக்கமாகும்‌, “பாவரும்‌ தமிழாற்‌ பேர்பெறு 
பனுவற்‌ பாவலர்‌ பாதிகாளிரவில்‌, மூவரும்‌ நெருக்கி மொழி 
விளக்கேற்றி முகுக்தனேத்‌ தொழுத நன்னாடு ” என்பது வில்லி 

உ பாரதம்‌ தற்சிறப்புப்பாயிரம்‌, இவர்களுள்‌, பொய்கையாரைச்‌ 
“ சாவவுங்‌ கெடவும்‌ பாடவல்லவரும்‌, முக்கால- முணர்ந்தவரு 
மாய இருடி ?' என்று யாப்பருங்கல விருத்தியுரையாசிரியர்‌ 
கூனுவர்‌, அவ்விருத்திகாரர்‌ ஆரிட ரான கவிகட்கு உதாரணங்‌ 
காட்டி. வருமிடத்து - * அவை உலகியற்‌ செய்யுட்‌ கோதிய 

உ உறுப்புக்களில்‌ மிக்குங்‌ குறைக்‌ தவரும்‌ " என்றும்‌, அவ்‌ வாரி 
டம்‌ பாடுதற்குரியார்‌ - ““ ஆக்குதற்குங்‌ கெடுத்தற்கும்‌ ஆற்ற 
அடையோராய்‌ முக்காலமுமுணர்க்த இருடிகள்‌ ” என்றும்‌; 

> அவராவார்‌ - பொய்கையார்‌, குடமூக்கிற்பகவர்‌, பூதத்தா ர்‌, 
காரைக்காற்‌ பேயார்‌, மூலர்‌ முதலியோர்‌ ? என்றும்‌ கூறுவர்‌. 
இதனால்‌, இவர்கள்‌ முக்காலமுமுணர்நீத மகரிஷிகள்‌ என்பது 
பெ றப்படுகன்‌ றன. இவர்கள்‌ அருளிச்செய்த தூல்கள்‌ ;-- 
முறையே முதல்‌ திருவந்தாதி, இரண்டாம்‌ திருவந்தாதி, மூன்றாம்‌ 
திருவந்தாதி என்பனவாம்‌. 

2 வடக்குத்‌ திருவீதிப்பின்னணை :-—ஈம்பிள்ளையினுடைய பூர்ண 
மான திருவருளுக்குப்‌ பாதீதிரமானவர்‌ ; ஈடுமுப்பத்தாறாயெப்‌ 
படி என்னும்‌ வியாக்யொனத்தை எழுதி யுபகறித்தவர்‌ ; மகா 
விரச்தசலர்‌; அஷ்டாதச ரஹஸ்யத்தை அருளிச்செய்த பிள்ளை 
லோகாசாரியரும்‌, ஆசாரியஹ்ருதடம்‌ அருளிச்செய்த அழயெ 


401 இிருவாய்மொழி--முதற்‌ பதீ.து 


மணவாளப்‌ பெருமாள்‌ நாயனாரும்‌ இவருடைய இருக்குமாரர்‌ 
கள்‌. கூரகுலோத்தம தாசர்‌ இவருடைய மாணாக்கர்‌. திருவரங்‌ 
கத்தில்‌ அவதரித்தவர்‌; அங்கேயே வாழ்ந்தவர்‌, திராவிட 
வேதார்த தேசிகர்‌ ஸ்ரீ ருஷ்ணபாதர்‌ என்னும்‌ வேறு திருப்‌ 
பெயர்களும்‌ இவர்க்கு உண்டு. 


” துர்லபோ மா.நுஷோ தேஹோ சேஹிசாம்‌-க௲ணபங்குர? 


ஸ்ரீ 
பிற்சேர்க்கை 77 ர 
வியாக்கியான.த்தில்‌ மேற்கோள்களாகக்‌. 
காட்டப்பட்ட சுலோகங்களும்‌ 
அவை உள்ள இடங்களும்‌, 
Hels ELE பகவதா க்ருஷ்ணேகநாக்லிஷ்டகர்மணா 
ஸுபேந மகஸா தயாதம்‌ கவாம்‌ வருக 
என்பது பக்‌, 9. 


உத்பந்க ஈவமாஷ்பாட்யா ஸக்ரகோபாஸ்த்ருதாமஹீ 
ஸ்தலீமாரதலிவாஸீத்‌ பத்மராக க்ருதாந்தரா. 


'்‌ என்பது, பக்‌. 9. 


“ப்ரதா௩கேஷேத்ரஜ்னபதி8 குணேய? 

ஸம்ஸாரபந்த ஸ்திதிமோக்ூஷஹேது?'? என்பது, பக்‌, 14, 
தைவீஹி ஏஷா குணமயி மம மாயா அரத்யயா 

மாமேவ யே ப்ரபத்யந்தே மாயாம்‌ஏதாம்‌ தரந்தி தே, 
என்பது, பக்‌. 14, 171. 
ஜராமரணமோக்ஷாய மாம்‌ ஆர்ரித்ய யதந்தி யே 

தே பிரஹ்ம தத்விது 3 க்ருத்ஸ்சம்‌ ௮ச்யாத்மம்‌ கர்மச 
என்பது, பக்‌. 15, 249, 282, [ அகிலம்‌. 


ஸம்ஜ்ஞாயதே யே தத்‌அஸ்ததோஷம்‌ சுத்தம்‌ பரம்‌ 


நிர்மலம்‌ ஏகரூபம்‌ 
ஸம்த்ருச்யதே வாபி அதிகம்யதே வா தத்‌ ஜ்ஞாமம்‌ 
அஜ்ஞாமம்‌ ௮௧3 அம்யத்‌ உக்தம்‌. 
என்பது, பக்‌. 15, 

தத்கர்ம யம்ஈபந்தாய ஸா வித்யா யாவி முக்தயே 

ஆயாஸாய அபரம்‌ கர்ம வித்யா அம்யா,மில்பரைபுணம்‌. 
என்பது, பக்‌. 15, 
களை ஜகத்பதிம்‌ விஷ்ணும்‌ ஸ்ர்வஸ்‌ரஷ்டாரம்‌ னக! 
நார்ச்சயிஷ்யந்தி மைத்ரேய பாஷண்ட உ ஜமா. 
என்பத; பக்‌. 17, 


தத்ராபி அர்லபம்‌ மக்யே வைகுண்ட ப்ரியதர்ஸமம்‌, 
என்பது, பல்‌. 17. 


400 திருவாய்மொழி--முதற்‌ பத்து 


10. 


11. 


12, 


18. 


14, 


15, 


16 


17. 


18. 


. 19. 


மறுஷ்யாணம்‌ ஸஹஸ்ரேஷுு கங்‌சித யகதி ஸித்தயே 
யததாமபி ஸித்தாகாம்‌ கஸ்சிக்மாம்‌ வேத்தி தக்வத?, 
என்பது, பல்‌. 17, 

தத: அல ஜசுத்பத்மபோதாய அச்யுதபா.நுகா 
தேவூபூர்வ ஸக்தயாயரம்‌ ஆவிர்பூதம்‌ மஹாத்மநா. 
என்பது, பக்‌ 18, 

ஹஸிதம்‌ பாஷிதம்‌ சைவ கதி; யா யச்ச சேஷ்டிதம்‌ 
துத்ஸர்வம்‌ கர்மவீர்யேண யகாவத்‌ ஸம்ப்ரபங்யதி, 
என்பது, பக்‌, 19. 


உதாரா? ஸர்வ ஏவைதே ஜ்ஞாநீது ஆத்மா ஏவ மே மதம்‌, 
ஆஸ்தித! ஸஹியுக்காத்மா மாமேவ ௮.நுத்தமாம்‌ கதிம்‌. 
என்பது, பக்‌. 19. 
பால்யாத்‌ ப்ரப்ருதி ஸஃஸ்கிக்த லக்தமணோலக்ஷமி 
வர்ததந3 
ராமஸ்ய லோகராமஸ்ய ப்ராது3 ஜ்யேஷ்டஸ்ய நித்ய3, 
என்பது, பக, 19, 
நசஸீதா தீவயாஹிகா ஈச௮ஹமபி ராகவ 
முஹூர்த்தம்‌ அபி ஜீவாவோ ஜலாம்மத்ஸ்யாவிவ 
என்பது, பக்‌. 20, 64, 356. [உத்தீருதெள. : 
ஈதேவலோக ஆக்‌ ரமணம்‌ ஈ அமரத்வம்‌ அஹம்‌ வ்ருணே 
ஐஸ்வர்யம்‌ வாபி லோகாநாம்‌ காமயே ௩ தீவயா விசா. 
என்பது, பக்‌. 20. 
அ௮ஹம்தாவத்‌ மஹாராஜே பி.தீருதவம்‌ கோபலக்ஷயே 
ப்ராதா பர்த்தாச பந்துஸ்ச பிதாச மம ராகவ3, 
என்பது, பக்‌: 21, 


பவாம்ஸ்து ஸஹவைதேஹ்யா ரிஸாதஷு ரம்ஸ்யதே. 
அஹம்ஸர்வம்‌ கரிஷ்யாமி ஜாக்ரத ஸ்வபதங்ச தே. 
என்பஅ, பக்‌. 21, 120, 

விஸ்தரேண ஆதீமகோ யோகம்‌ விபூதிஞ்ச ஜகார்த்தன 
பூய: கதய தருப்‌தி! ஹி ங்ருண்வதோ காஸ்திமே௮ம்ருதம்‌, 
என்பது, பக்‌, 21 


வியாக்கியானத்தில்‌ உள்ள சுலோகங்கள்‌ &07 


கர்மாபிதப்தா? பர்ஜம்யம்‌ ஹ்லாதயக்தமிவ ப்ரஜா! 
நததர்ப ஸமாயாக்தம்‌ பஸ்யமாகோ நராதிப8, 
என்பது, பக்‌, 21, 


தர்மாத்மா ஸத்யமெளசாதி குணாகரம்‌ ஆகர$ ததா 
உபமாகம்‌ ௮லேஷாணாம்‌ ஸாதூநாம்ய ஸதாபவத, 
என்பது, பக்‌. 92. 


அஹம்‌௮ஸ்ய அவரோ ப்ராதா குணை3 தாஸ்யம்‌ உபாகத$ 
க்ருதஞ்ஜஸ்ய பஹ-ஞ்ஜஸ்ய லகூஆமணோ நாம மாமத. 


.. என்பது, பக்‌, 22, 69, 122, 811. 


, மரஙநிஷாத ப்ரதிஷ்டாம்‌ த்வமகம3 ஸரஸ்வதி? ஸமா? 


யத்க்ரெளஞ்சமிதுநாத்‌ ஏகம்‌௮வதீ; காமமோஹிதம்‌. 
என்பது, பக்‌, 23. ்‌ 


மச்சந்தாதேவ தே ப்ரஹ்மம்‌ ப்ரவருத்தேயம்‌ ஸரஸ்வதி 


. ராமஸ்ய சரிதம்‌ ஸர்வம்‌ குரு த்வம்‌. ரிஷிஸத்தம. 


25, 


26. 


21. 


29. 


என்பத, பக்‌, 28 

ஹரிூர்த்திம்விகாஎவ'அம்யத்‌ ப்ராஹ்மணேம நரோத்தம 
பாஷாகாமம்‌ நகாதவ்யம்‌ தஸ்மாத்‌ பாபம்‌ தவயரகருதம்‌, 
என்பது, பல்‌, 26. 

பரமாத்மஙி யோரக்த3 விரக்த$ அபரமாத்மஙி 
ஸர்வைஷ ணா விநிர்முக்த£ஸபைக்ஷம்‌ போக்தும்‌ ௮ர்ஹதி. 
என்பது, பக்‌. 27. 


“அகுத்ஸிதே கர்மணி ய; ப்ரவர்த்ததே [பக்‌, 48. 
நிவ்ருத்த ராகஸ்யக்ருஹம்‌ தபோவமம்‌ ”. என்பது, 
.ப்ராப்யஸ்ய ப்ரஹ்மணோரூபம்‌ ப்ராப்துஸ்௪ ப்‌.ரதயகாதமந$ 
ப்ராப்தி உபாயம்‌ பலம்‌ ப்ராப்தே: ததாப்ராதிவிரோதிச ' 
வதந்தி ஸகலாவேதா$ ஸேதிஹாஸபுராணகா:3. 

முகயச்ச மஹாத்மாகோ வேதவேதார்த்த வேதி: 
என்பது, பக்‌, 41. - 


உத்திஷ்ட உத்திஷ்ட இம்மேஷே. ராஜம்‌ புத்ரமஹாயஸ? 


' த்வத்விதா மஹி மோசம்தி ஸந்த3 ஸதஸி கன்‌ 


என்பது, பக்‌. 56, 


408 


83. 


94 


திருவாய்மொ।தநி முதற்‌ பத்து 


, ஏபிங்ச ஸசிவை! ஸார்த்தம்‌ மிரஸா யாதோ மயா 


ப்ராது3 மபிஷ்யஸ்ய தாஸஸ்ய ப்ரஸாதம்‌ காத்தும்‌ 
என்பது, பக்‌, 58. [அர்ஹஸி, 
ஸகாமம்‌ ௮சவாப்யைவ ராமபாதெள உபல்ப்ருன்‌ 
ஈந்திக்ராமே ௮கரோச்‌ ராஜ்யம்‌ ராமாகமச காங்க்ஷயா, 
என்பது, பக்‌, 56. 


, ருசோ யஜூூம்ஷி ஸாமாகி ததைவ அதர்வணாநிச 
ஸர்வம்‌ அஷ்டாகஷராந்தஸ்தம்‌ யச்சஅம்யதபி வாங்மயம்‌, ? 


என்பது, பக்‌, 56. 


யதோ வாசோ மிவர்த்தக்தே அப்‌. ராப்ய மகஸா ஸஹ்‌ 
ஆகந்தம்‌ ப்ரஹ்மணோ வித்வாம்‌ ஈபிபேதி குதஸ்சகேதி, 
என்பது, பக்‌. 59, 141, 287. 

ஸர்வே க்ஷயாக்தாமிசயா$ பதகாக்தா! ஸமுச்சரயா? 


. ஸம்யோகா விப்ரயோகாம்தா மரணாந்தஞ்ச ஜீவிதம்‌, 


85, 


என்பது, பக்‌, 60. 

ஸமஸ்த கல்யாண குணாத்மக? ௮ஸெள ”, 

என்பது, பக, 61, 117. 
வர்ஷாயுதை? யஸ்யகுணா கமக்யா வக்தும்‌ ஸமேதைரபி 


... [ஸர்வலோகை; 
மஹாத்ம௩8 ஸங்கசக்ராஸிபாணே விஷ்ணோர்ஜிஷ்ணோர்‌ 
என்பது, பக்‌. 61, [வஸுதேவாத்மஜஸ்ய. 


 ஜ்ஞாக விஜ்ஞாக ஸம்பக்க₹ கிதேசே நிரத$ பிது3 


தாதூகாமிவ.-மைலேந்தீரோ குணமாம்‌ ஆகரோ 1 


. என்பது, பக்‌. 61. 


99. 


39, 


தே தம்ஊசு மஹாதமாகம்‌ பெளர ஜாஈபதைஸ்ஸஹ 
பஹவோ ந்ருப கல்யாணகுண புத்ரஸ்ய ஸக்தி தே, 
என்பது; பக்‌. 61. 
£ஸ்வாபாவிகாகவதிகாதிறயரஸல்க்யேய கல்யர்ண 
ணன!" என்பது, பக்‌. 61, 


யதா ஸைச்தவகக8 அகத்தர$ அபாஹ்ய$ ச்ருத்ஸ்க்‌' 
ரஸ கஊஏவ, ஏவம்வர அரே அயமாத்மா அகந்த.ர$ 
அபாஹ்ய கருத்ஸ்‌ க ப்ரஜ்ஞாக கசஏவ. 


. என்பது; பக்‌, 61, 79. 


௪ 


41. 


44, 


45, 


40, 


வியாக்கியானத்தில்‌ உள்ள சுலோகங்கள்‌ 409 


தம்‌ ௮க்ரதும்‌ பஸ்யதி விதமோக8 
தாது? ப்ரஸாதாத்‌ மஹிமாகம்‌ஈஸம்‌. பக்‌, 08, 


உ வ்யஸகேஷு மறுஷ்யாணாம்‌ ப்ருயம்‌ பவதி துக்க. 


உத்ஸ வேஷ- ௪ ஸர்வேஷ- பிதேவ பரிதுஷ்யதி, 
என்பது, பக்‌ 68, 186. 

அஸச்கேவ ஸபவதி அஸத்‌ ப்ரஹ்மேதிவேதசேத்‌ [இத, 
அஸ்தி ப்ரஹ்மேதிசேத்‌ வேத ஸந்தமேமம்‌ ததோவிது$ 
என்பது, பக்‌. 66, 298, 

மச ஏவ மதுஷ்யாணாம்‌ காரணம்‌ பந்த மோக்ஷயோ3 
பந்தாய விஷயாஸங்க முக்தியை நிர்விஷயம்‌ மற8, 
என்பது, பக்‌, 66. 


நம? புரஸ்தாத்‌அத ப்ருஷ்டத? தே கம: அஸ்துதே ஸர்வத 


[ஏவ ஸர்வ 
அகதந்தவீர்ய அமிதவிக்ரம தவம்‌ ஸர்வம்‌ ஸமாப்சோஷி 
என்பது, பக்‌, 67. [தத அஸிஸர்வ3. 


யதோவா இமாநிபூதாகி ஜாயந்தே யேநஜாதாகி ஜீவந்தி 
யத்ப்‌. ரயந்தி அபிஸம்விரந்தி ததீவிஜிஞ்ஜாஸஸ்வ தத்‌ 
என்பத, ப; 68, [ப்ரஹ்ம. 
த சக்ஷாஷீர வயத நாபிவாசா; மநாஸாது விஸாத்‌ 
என்பது, பக்‌. 70, 340. [தேக. 
௮தாத ஆதேச? நேதிநேதி நஹி ஏதஸ்மாத்‌ இதிகேதி 
என்பது, பக்‌. 71, [அம்யத்பரம்‌ அஸ்தி, 
யம்‌ ஆத்மா நவேத; யம்‌ ப்ருதிவீ ஈவேத. 

என்பது, பக்‌. 71, 

ஆகந்தோ ப்ரஹ்மேதி வ்யஜாகாத்‌, 

என்பது, பக்‌. 72. 


. ப்ரஹித? ப்ரத காய மாதவாம்‌ அஹம்‌ ஆகாரயிதும்‌ மஹீப்‌ 


(ருதா 
கபரேஷ-? மஹெளஜஸ?: சலாதபகுர்வந்தி மலிம்லுசா 
- என்பது; பக்‌. 78. [இவ. 
கதஸ்ய கார்யம்‌ கரணஞ்ச வித்யதே ந தத்‌ . 
ஸமஸ்ச அபி அதிகங்ச த்ருங்யதே, [பல சரியாச, 


பராஸ்யமக்தி: விவிதைவ ஸ்ரூயகே ஸ்வாபாவிசீ ஜ்ஞா 


்‌ என்பது, பக்‌. 73, 143. 


52 


410 இருவாய்மொதி--முதற்‌ பத்து 


53. 


64, 


65. 


66. 


57. 


69. 


60. 


61. 


63. 


64. 


ஸஉத்தமபுருஷு ஸகதீர பர்யேதிஜகூஷக்‌ கரிடன்‌ 
ரமமாண' ஸ்திரி? வா யாகைர்வா ஜ்ஞாதிபிர்வா கோபஜ 
என்பது, பக்‌ 74. [சம்‌ ஸ்மரக்‌ இதம்மரீரம்‌, 
பதிம்‌ விஸ்வஸ்ய ஆத்மேங்வரம்‌ ஸாஸ்வசம்‌. 

என்பது, தைத்திரியகாரா. 11: 8. பக்‌. 75, 85. 
யச்சகிஞ்ிக்‌ ஜகத்‌ ஸர்வம்‌ தருங்யதே ஸ்ரூய 

கேபிவா, அக்தர்‌ பஹிஸ்ச தத்ஸர்வம்‌ வ்யாப்ய 

கா. ராயண? ஸ்தித$, ல்‌ 
என்பது, பக்‌ 70, 129 


கத்‌ ஸ்ருஷ்ட்வா ததேவாதுப்ராவிபத்‌ கத.நுப்‌ரவிஸ்ய 
என்பது, பக்‌ 76, 822. [ஸ்ச்ச தீயச்ச அபவத்‌. 
அந்த ப்ரவிஷ்ட? ஸாஸ்தா ஜகாகாம்‌ ஸர்வாத்மா: 
என்பது, பக்‌. 76, 90. 


. திலாஸுபர்ணா ஸயுஜா ஸகாயா ஸமாமம்‌ வ்ருக்ஷம்‌ 


பரிஷஸ்வஜாதே, தயோ? அந்ய பிப்பலம்‌ ஸ்வாது அத்தி 
அமங்நம்‌ அந்ய அபிசாகஸிதி. 

என்பது, பக்‌. 76, 121. 

இம்‌.ந ஸ்யாத்‌ ச த்த மோஹூ$அயம்பவேத வாதகதி:துஇயம்‌ 
உக்மாதஜ? விகாரோவா ஸ்யாத்‌இயம்‌ ம்ருகத்ருஷ்ணிகா. 
என்பது, பக்‌. 77. 

கச்தித்‌ கதுஷ்டோவ்ரஜஸி ராமஸ்ய அக்லிஷ்டகர்மண$ 
இயம்தே மஹதீ ஸேகா ஸங்காம்‌ ஜ௩யதீவ மே, 


சத்ருக்கஞ்ச அப்ரவீத்‌ ஹ்ருஷ்ட? தாகமாத்யாம்ஸ்௪ ஸர்‌ 


[வஸு$ , 
மந்யேப்ராப்தாஸ்ஸ்ம தம்தேஸம்‌ பரத்வாஜ யம்‌ அப்ர 
என்பது, பக்‌. 17. [வீத 


. க்வதே ராமேண ஸம்ஸர்க்க: கதம்‌ ஜாகாஸி லக்ஷ்மணம்‌ 


வாகரரணாம்‌ ஈகராணாஞ்ச கதம்‌ ஆஸீத்‌ ஸமாகம3ஃ 
என்பது,.பக்‌ 17. 

ஸர்உர்க ஹரிலைக்யாகாம்‌ ஸுக்ரிவம்‌ அகரோத்‌ பதிம்‌ 
ராம ஸ--க்ரீவயோ? ஐக்யம்‌ தேவிஏவம்‌ மமைஜாயத,. 
என்பது, பக்‌. 78. 

“ஹரீலம்கலு இதம்‌ ப்ரஹ்ம தஜ்ஜலாகிதி காந்தஉபாஸீத? . 
என்பது, பல்‌. 81. 


65. 


66, 


09, 


09, 


70. 


72, 


78. 


£4, 
15. 


76. 
11. 


(9, 


வியாக்க்யொனத்தில்‌ உள்ள சுலோகங்கள்‌ 411 


“4 கத்ஸத்யம்‌ ஆத்மா கத்தீவமஸி ங்வேதகேதோ ” 
என்பது, பக, 81. 

நஹிபாலகஸாமர்தயம்‌ ருதே ஸர்வேங்வரம்‌ ஹரிம்‌ 
ஸ்திகெள ஸ்திதம்‌. மஹா தமாகம்‌ பவதயந்யஸ்ய கஸ்யசித. 
என்பது, பக்‌. 88. 

யத்வேதாதெள ஸ்வர3 ப்ரோக்தோ வேதாக்தேச ப்ர 
தஸ்ய ப்ரக்ருதிலீமஸ்ய ய: பர ஸமஹேஸ்வர? [இஷ்டி 
என்பது; பக்‌. 88. 

6 அஞ்சலி8 பரமா முத்ரா கூஷிப்ரம்‌ தேவப்ரஸாதிகீ. 
என்பது, பக்‌. 84, 

க்ருதாபராதஸ்யஹி3த நாந்யத்‌ பஸ்யாமி அஹம்க்ஷமம்‌ 
அ௮ந்தரேண அஞ்ஜலிம்‌ பத்வா லஷ்மணஸ்ய ப்ரஸாத 


என்பது, பக்‌, 85. [காத 
யோயோ யாம்‌ யாம்‌ தறும்பக்த? ஸ்ரத்தயார்ச்சிதும்‌ 
[இச்சதி 


தஸ்ய தஸ்யாசலாம்‌ ஸ்‌. ரதீதாம்‌ தாமேவ விததாம்யஹம்‌, 


. தையாஸ்ரத்தயா யுக்த₹ தஸ்யாராதகமீஹதே 


லபதேசத்த8 காமாக்‌ மயைவ விஹிதாம்‌ ஹிதாம்‌, 
என்பது, பக்‌. 85, 86. 


“ அருணயா பிங்காக்ஷயா ஸோமங்க்ரீணாதி? 
என்பது, பக்‌, 87, 

அநேக ஜீவேச ஆத்மநா அறுப்‌்ரவிஸ்ய நாமரூபே 
வ்யாகரவாணி? 

என்பது, பக்‌. 89. 

ஈயஸ்யாத்மா மரீரம்‌.... யஸ்யப்ருதிவீ பாரீரம்‌” 
என்பது, பக்‌. 90, 98, 109. 

ஆத்ம ஆகாம ஸம்பூத8; ஆகாஸாத்வாயு?) 
என்பது, பக்‌, 

“சஜ்வார்யேவ பூதாமி மிதஸ்ஸம்பத்தாஙி” 
 பஹ-ஈஸ்யாரம்‌ ப்ரஜாயேயேதி ? 

என்பது, 91, 218, 234, 322, 


“யமாத்மா ஈ வேத? என்பத, 91, 


412 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


19. “ அதுதைரம்‌ அம்பராம்த தருதே" பக்‌, 98. 

80, (£ குஸ்மிக்று கலு ஆகாம ஓதங்ச ப்ரோதம்ச ” 
என்பது, பக்‌, 98. 

91. யஸ்ய ப்ரஹ்மச கஆத்ரஞ்ச உபேபவத ஓத? 
ம்ரூதீயு: யஸ்ய உபஸேச ௩ம்‌ கஇத்தா வேத யத்ர ஸஃ 
என்பது, பக்‌, 94. 

82. பர பராணும்‌ பரம? பரமாத்மா ஆத்மஸம்ஸ்தித3 
ரூபவர்ணாதி நிர்த்தே விஸேஷண விவர்ஜி தூ, 
என்பது, பக்‌. 91, 

83. விஷ்ணு ஆத்மா பகவதோ பவஸ்ய ௮மிததேஜஸ$ 
சுஸ்மாத்‌ கறுர்ஷ்யா ஸம்ஸ்பர்மம்‌ ஸவிஷேஹே மஹேஸ்‌ 
என்பது, பக்‌. 94, [வரஃ 

98, “ யோ ப்ரஹ்மாணம்‌ வித தாதிபூர்வம்‌ 
யோவை வேதாம்ஸ்௪ ப்ரஹிணோதி தஸ்மை”? 
என்பது, பக்‌. 95, 

85. ஏகெள தவெள விபுத ஸ்ரேஷ்டெள ப்ரஸாத கரோ 

[கஜெள ஸ்மிருதெள 
ததா கர்ஸிக பக்தாகெள ஸ்ருஷ்டி ஸம்ஹார காரகெள. 
என்து, பக்‌. 9, 


86. *ஏஷ_ம ஆத்மா அந்தர்ஹ்ருதயே ஜ்யாயாம்‌ ப்ருதிவ்யா? ? 
என்பது, பக்‌. 99 

81. “அதர கருத்‌? பததி” என்பது, பக்‌. 102. 

88. ப்ராப்த ராஜ்யஸ்ய ராமஸ்ய வால்மீகி: பகவாத்ருஷி3, 
என்பது, பக்‌, 102, 

89. பாட்யே கேயேச மதுரம்‌ ப்ரமாணை? தரிபி அம்விதம்‌ 
ஜாதிபி3 ஸப்தபி? பத்தம்‌ தச்தரிலய ஸமக்விதம்‌, 
என்பது, பக்‌. 102. 

90. “பாதபத்த$ அ௮கஷரஸம தக்திரிலய ஸமக்வித; ?) 
என்பது, பக்‌. 102. 

91. ,“ காவ்யம்‌ ராமாயணம்‌ க்ருத்ஸ்கம்‌ ஈத்ருமை கரவாணி 
என்பது, பக்‌. 102. [அஹம்‌ ?? 

92. “ உபய பரிகர்மித ஸ்வாந்தஸ்யைகாந்திகாத்பக்திச 
பக்தயோகைலலப்ய! ? என்பது, பக்‌ 105. 


வியாக்கியானத்தில்‌ உள்ள சுலோகங்கள்‌ 418 


93. “நாள ம்வத்ஸர வாஸிமே ப்ரப்ரூயாத்‌ *' என்பது, பக்‌. 107. 


94. ஸோஹம்‌ பருஷிதஸ்தேக தாஸவச்ச அவமாறித$ 
தீயக்தீவா புதீராம்ஸ்ச தாராம்ங்ச ராகவம்‌ பாரணம்‌ ௧த5 
என்‌ பத, பக்‌. 109. 

95. பரித்யக்தா மயா லங்கா மித்ராணிச தநாமிச 
பவத்கதம்மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச ஸுகாஙிச. 
என்பது, பக்‌. 109, 


96. யமோ வைவஸ்வதோ ராஜா ய தவஏஷஹ்ருதிஸ்தித॥ 
தேக சேதவிவாதஸ்தே மாகங்காம்‌ மா குரூம்‌ கம, 
என்பது, பக்‌. 110. 


97. அகாதீமகிஆத்மபுத்தி யா அஸ்வே ஸ்வமிதி யா மதி 
அவித்யா தருஸம்பூதி பீஜம்‌ ஏதத்‌ தீவிதா ஸ்திதம்‌. 
என்பது, பக்‌, 114, 


98. அச்யுத அஹம்‌ தவ௮ஸ்மி இதி ஸைவ ஸம்ஸார பேஷ.ஜம்‌; 
என்பது, பக்‌. 114 


99, ஸம்ஸாரார்ணவ மக்காநாம்‌ விஷயாக்ராந்த ' சேதஸாம்‌ 
விஷ்ணுபோதம்‌ விநா ௩௮ம்யத்‌ இஞ்சிச்‌ அஸ்திபராயணம்‌. 
என்பது, பக்‌. 114 


100. ஜ்யோதம்ஷிவிஷ்ணு: புவசாஙிவிஷ்ணா£ வசாரிவிஷ்ணு? 


[க ரயோதிரறஸ்‌௪ 
நத்ய: ஸமுத்ராள்ச ஸஏவ ஸர்வம்‌ யதஸ்தி யந்காஸ்திச 
என்பது, பக்‌. 116. [விப்ரவர்ய. 


_ 101. “ ஸத்யஞ்ச அர்ருதஞ்ச ஸத்யம்‌ ௮பவத்‌ ?! 
என்பது, பக்‌. 116. 

102. ப்ரஸாத பரமெள நாதெள மம கேஹம்‌ உபாகதெள 
தந்யோஹம்‌ அர்ச்சயிஷ்யாமி இத்யாஹ மால்யோப 
என்பது, பக்‌, 119. [ஜீவ 

103. ஹமோஹும்ஸார்வபூதேஷநமே தீவேஷ்‌ய? அஸ்தி ந ப்ரிய; 
யே பஜந்தி தமாம்‌ பக்த்யா மமிதே தேஷ-ம சாப்யஹம்‌, 
என்பது, பக்‌. 120, 


104, வாஸுதேவோளி பூர்ண! 
.. என்பது, பக்‌, 119 


414 திருவாய்மொழி முதற்‌ பத்‌ அ! 


108. இதாமீம்‌ மாக்ருதா வீர ஏவம்‌ விதம்‌ அசிம்திதம்‌ 
தீவயி இஞ்சித்‌ ஸமாபன்னே இம்கார்யம்‌ ஸீதயாமம, 
என்பது, பக்‌, 119. 


106. பஸலகாம்‌ ஜாமகாம்‌௮க்தேஜ்ஞாகவாச்‌ மாம்ப்ரபத்யதே 
வாஸுதேவ ஸர்வம்‌ இதிஸ மஹாத்மா ற-ஈதுர்லப:. 
என்பு, பச்‌, 119. 


107. மாதா பிதா ப்ராகா நிவாஸ? ற ரணம்‌ ஸ-ஹ்ருத்கதி 
என்பது, பக்‌. 119. [காராயண?, 


103. பித்ரு மாத்ரு ஸுக ப்ராத்ருதாரமித்ராதயோபிவா 
ஏகைக பலலாபாய ஸர்வலாபாய கேறவ%, 
என்பது, பக்‌. 119. 

109 ப்ரரயமு? பாபகாரித்வாத்‌ ம்ருத்யோ₹: உத்விஜதே ஜு$ 
க்ருதக்ருதியா3ப் ரதிக்ஷக்தே ம்ருதீயும்‌ ப்ரியம்‌ இவஅதிதிம்‌, 
என்பது, பக்‌. 126, 

110, ஸர்வே வேதா? ஸர்வ வேதீயா? ஸமாஸ்த்ரா 
ஸர்வேயஷ்ஞா$ ஸர்வ இஜ்யாஸ்௪ க்ருஷ்ண? 
விது! க்ருஷ்ணம்‌ ப்ராஹ்மணா? தத்த்வத$ யே 
தேஷாம்‌ ராஜன்‌ ஸர்வயஜ்ஞா? ஸமாப்தா£8, 
என்பது, பக்‌. 126. 


111. நாராயண பரம்‌ ப்ரஹ்ம தத்வம்‌ காராயண?பர? 
நாராயணபரோ ஜ்யோதி: ஆத்மா நாராயண? பர. 
என்பது, பக்‌, 129. 

119. நித்யம்‌ த்வதேக பரதந்த்ர கிஜஸ்‌வரூபா3 
பாவத்க மங்கள குணாஹி கிதர்மனம்‌ ௩8, 
என்பது, பக்‌. 131. 

1.3 பித்யதே ஹ்ருதய ஃரக்தி? சித்யந்தே ஸர்வ ஸம்ஸ்யா? 
கஷியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மிம்‌ தருஷ்டே 
என்பது, பக்‌. 134. [பராவரே. 

114. ததோமாம்‌ தத்த்வதோ ஜ்ஞாத்வா விஈதே ததகந்தரம்‌. 
என்பது, பக்‌, 135 

115. பஹ-ஒகி மே வ்யதிதாகி ஜூ்மாரி தவ சார்ஜு55 
தார்யஹம்‌ வேத ஸர்வாணி கத்வம்‌ வேத்த பரந்தப.- 
என்பத; ப்‌, 195, 146, 809, 816. : - 


வியாக்கியானத்தில்‌ உள்ள சுலோகங்கள்‌ 415 


116. ஜாம கர்மச மே திவ்யம்‌ ஏவம்‌ யோ வேத்தி தத்த்வத£ 
த்யக்த்வா தேஹம்‌ புகர்‌ ஜச்மகைதி மாமேதிஸோர்ஜுு௩, 
என்பது, பக்‌. 185, 144, 146, 176, 


117, மித்ர பாவே ஸம்ப்ராப்தம்‌ நத்யஜேயம்‌ கதஞ்சந 
சோஷோ யத்யபிதஸ்ய ஸ்யாத்‌ ஸதாம்‌ஏததஅகர்ஹிதம்‌. 
என்பது, பக்‌. 188, 226, 


118. அப்ரவீச்ச ததா வாக்யம்‌ ஜாதக்ரோதோ விபீஷண? 
அந்தரிக்ஷ கத£ங்ரிமாம்‌ ப்ராதா வை ராக்ஷஸரதிபம்‌, 
என்பது, பக்‌. 138. 

119. லக்ஷ்மணோ லக்ஷ்மி ஸம்பந்க! பஹி ப்ராண இவாபர$, 
என்பது, பக்‌. 198. 

120. இமெள. ஸ்ம முகிறார்த்தால கிங்கரெள ஸமுபஸ்திதெள 
ஆஜ்ஞாபய யதேஷ்டம்‌ வை ஸாஸகம்‌ கரவாவதம்‌, 
என்பது, பச்‌, 1389. 


121. பரம்‌ ப்ரஹ்ம பரம்‌ தாம பவித்ரம்‌ பரமம்‌ பவாம்‌ 
புருஷம்‌ ஸமாங்வதம்‌ திவ்யம்‌ ஆதிதேவம்‌ அஜம்‌ விபும்‌. 
என்பது, பக்‌. 189, , 

122. பக்த்யாது அ௩ந்யயா ஸுக்ய$ அஹமேவம்‌ வித அர்ஜுஈந 
ஜ்ஞாதும்‌ தீருஷ்டுஞ்ச ததத்வேக ப்ரவேஷ்டூஞ்‌ ௪ பரந்தப., 
என்பது, பக்‌. 189. 

128. ப்ராம்யதாம்‌ ௮தீர ஸம்ஸாரே ஈரானாம்‌ கர்மதுர்கமே 
ஹஸ்தாவலம்பகோஹ்யேகோ பக்தி கரீதோ ஜகார்த.53. 
என்பது, பக்‌. 140, 

124. ஹிமவாச்‌ மந்தரோ மேரு: த்ரைலோக்யம்‌ வா 

[ஸஹாமறரை3 
றாக்யம்‌ புஜாப்யாம்‌ உ த்தர்த்தும்‌ ச ஸங்க்யே பரதாறுஜூ. 
என்பது, பக்‌. 141. 


125 வாயு ஸ்நோ: ஸுஹ்ருத்தீவேச பக்த்யா பரமயா ௪ ஸ; 
ஸத்ரூனம்‌ அப்ரகம்ப்யோபி லகுத்வம்‌ அகமத்‌ கபே, 
என்பது, பக்‌, 141. 


. 1286. அப்ரமேயம்‌ ஹி தத்தேஜோ யஸ்ய ஸா ஜககாத்மஜா 
த்வம்‌ ஸமர்தஸ்தாம்‌ ஹர்ததம்‌ ராம சாபாங்ரயாம்வதே, த்‌ 
என்பது, பக்‌. 142, 276, 


416 திருவாய்மொழி--முதற்‌ பத்து 


197, மஹ்ரிக்ச தே லகஷமீஸ்௪ பத்ச்யெள ” 
என்பது; பக்‌. 149, 

128. தாம்மா சைவோதரே பத்வா ப்‌. ரத்யபத்நாத்‌ உலாகலே 
க்ருஷ்ணம்‌ அக்லிஷ்ட கர்மாணம்‌ ஆஹச இதம்‌ 3 
என்பது, பக்‌. 148, [அமர்ஷிதா. 

129. யதி பாக்நோஷி கச்ச த்வம்‌ ௮திசஞ்சல சேஷ்டித 
இதி உக்த்வா ௮தகிஜம்‌ கர்ம ஸா சகார குடும்பி, 
என்பது, பக்‌. 148, 

130. மக்யே ஸாபரணா ஸுப்தா ஸீதா ௮ஸ்மிஈ்‌ உயகோத்தமே 
சீத்ர தத்ர ஹி தீருஸ்யந்தே ஸச்தா$ க௩க பிந்தவ$, 
என்பது, பக்‌, 146. 

191. ததவஸ்தம்‌ து பரதம்‌ மத்ருக்க! அநந்கரஸ்இத3 
பரிஷ்‌வஜ்ய ருரோத உச்சை:! விஸம்ஜ்ஞ3 மோக கர்மி தூ, 
என்பது, பக்‌. 146, 

192. ஸாதம்‌ ஸமீஷ்யைவ ப்ருமம்‌ விஸம்ஜ்ஞா கதாஸு கல்‌ 

[பேவ பபூவ ஸீதா 
சிரேண லம்ஜ்ஞாம்‌ ப்‌ ரதிலப்யசைவ விசிந்தயாமாஸ 
என்பது, பக்‌, 146. [விஸாலகேத்ரா. 

183. அஜாயமாகோ பஹுதா விஜாயதே 
தஸ்ய தீரா8 பரிஜாநந்தி யோகிம்‌, 
என்பது, பக்‌. 146. 

134. ஆத்மாமம்‌ மாஅஷம்‌ மக்யேராமம்‌ தமா. ரதாதமஜம்‌ 
யோஹம்‌ யஸ்ய யத ௪ அஹம்‌ பகவாம்ஸ்தத்‌ ப்ரலீதுமே. 
என்பது, பக்‌. 147, 

135. உ அஹம்‌ தேவோ ௩ கந்தர்வோ நயக்ஷர கசதாகவ3 
அஹம்‌ வோ பாக்தவோ ஜாதோ கைதத்‌ இந்தயம்‌ 
என்பது, பக்‌. 147, [அதோக்யதா. 

198. யுவா ஸு வாலா: பரிவீத ஆகாத்‌ ஸ உ ஞ்ரேயாம்‌ 
பவதி ஜாயமாக$, 
என்பது, பக்‌. 148, 

137. கமோ மோ வரங்மகலரதிபூமயே 
நமோ ஈமோ வால்‌ மகஸைக பூமயே 
மோகம்‌ அமடச்த மஹா விபூதயே i 
கமோகம? அநந்த தயைக ஸிர்கவே. க 
என்பத, பல்‌. 165, 


வியாக்க்யானத்தில்‌ உள்ள சுலோகங்கள்‌ 417 


138. ஸஹஸ்ர பாஹ-₹ ஸர்வஜ்ஞோ தேவோராம 
என்பது, பக்‌, 1:68. [ஸஹஸ்ரவாம்‌. 

139. காம ரூபஞ்ச பூகாநாம்‌ க்ருத்யாகாஞ்ச ப்ரபஞ்சமம்‌ 
வேத ஸப்தேப்ய ஏவாதெள தேவாதீறாம்‌ சகார ஸூ. 
என்பது, பக்‌. 158. i 

140. அமேக ஜீவேக ஆத்மா அறுப்‌.ரவிஸ்ய நாமரூபே 
என்பது, பக்‌, 168. -. [வ்யாகரவாணி 

141. ததர பூஜ்யபதார்த்தோக்தி பரிபாஷா ஸமங்வித3 
றப்‌. த3 அயம்‌ ஈ உபசாரேணஹி அக்யத்‌ ரஹி உபசாரத$ 
என்பது, பக்‌, 180! 

142, நமஸ்யக்தஸ்ச மாம்‌ பக்தீயா கித்யயுக்தா உபாஸதே; 
என்பது, பக்‌. 156. 

143: மந்மகா பவ மத்பக்தோ மத்யாஜீ மாம்‌ ஈமஸ்குரு. 
என்பது, பக்‌: 150. 

144, ய8 ஸர்வஜ்ஞூ ஸர்வவித்‌ யஸ்ய ஜ்ஞாமமயம்‌ தப, 
என்பது, பக்‌. 156, 

145. ரஸவர்ஜம்‌ ரஸோப்யஸ்ய பரம்‌ த்ருஷ்ட்வா மிவர்த்ததே, 
என்பது, பக்‌; 156. 

146. ““ மத்யே விரிஞ்ச இரிமம்‌ ப்ரதமாவதார?? 
என்பது, பக்‌. 158. 

147. ஏஷ ஸர்வ பூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யோ 
தேவ ஏகோ காராயண. என்பது, பக்‌. 162, 

148. ஸ்ருஷ்டி ஸ்தித்யர்தகரணீம்‌ ப்ரஹ்ம விஷ்ணு 

[பிவாத்மிகாம்‌ 
ஸ ஸம்ஜ்ஞாம்‌ யாதி பகவாமேகஏவ ஜமார்த்த௩&, 
என்பது, பக்‌. 162. 

149. நந்தந்தி உதித ஆதித்யே நந்தந்தி அஸ்தமிதே ரவெள 
ஆத்மகோ நாவபுத்யந்தே மநுஷ்யா ஜீவிதக்ஷயம்‌. 
என்பது, பக்‌. 108. 

150. “ஸு-ஹ்ருத ஸாதுக்ருத்யாம்‌ தீவிஷக்த3 பாபக்ருதீயாம்‌”' 
என்பது, பக்‌. 165. 

151. அபூத பூர்வம்‌ மமபாவி இம்வா ஸர்வம்‌ ஸஹேமே ஸஹஜம்‌ 


[ஹி தக்கம்‌ 
இம்து த்வதக்ரே ற ரணாகதாகாம்‌ பராபவோ நாத 


என்பது, பக்‌. 165, , [ச தேதுரூப$, 
53 . 


418 - திருவாய்மொழி முதற்‌ பத்த 


152. யதா இஷீக.தாலம்‌ அக்செள ப்ரோதம்‌ ப்ரதாயேத 
ஏவம்‌ ஹாஸ்ய ஸர்வே பாப்மா௩8 ப்ரகதாயந்கே. 
என்பது, பக்‌, 165. 

153. மேரு மந்தர மாத்ரோபி ராமி பாபஸ்ய கர்மண? 
கேஸவம்‌ வைத்யம்‌ ஆஸாத்ய துர்வியாதிரிவ ஈங்யதி. 
என்ப, பக்‌, 166. 


164. ஈ்ஷிப் ரம்‌ பவதி தர்மாத்மர ஸ்வச்‌ சாந்திம்‌ நிகச்சதி 
கெளக்தேய ப்ரதிஜாமீஹி ஈ மே பக்த8 ப்ரணங்யதி. 
என்பது, பக்‌. 166. 

155, அராசாரோபி ஸர்வாஸீ க்ருதக்கோ நாஸ்திக புரா 
ஸமாங்ரயேத்‌ ஆதிதேவம்‌ ஞ்ரத்தயா பரணம்யதி 
நிர்த் கோஷம்‌ வித்தி தம்‌ ஐந்தும்‌ ப்ரபாவாத்‌ பரமாத்௩8, 
என்பது, பக்‌. 106, 

156. ஈக வாஸுதேவ பக்தாநாம்‌ ௮௱-பம்‌ வித்யதே க்வசித்‌ 
ஜம்ம ம்ருத்யு ஜரா வ்யாதி பயம்‌ வாப்யுபஜாயதே. 
என்பது, பக்‌. 166. 

157. திவிகா பஜ்யேயம்‌ அப்யேவம்‌ ஈகமேயம்‌து கஸ்ய சித்‌ 
ஏஷ மே ஸஹஜோ தோஷ. ஸ்வபாவ$ அரதிக்ரம$, 
என்பது, பக்‌, 167, 381, 286, 801. 

158. பரித்ராணாய ஸா.தாகாம்‌ விகாமாயச அஷ்க்ருதாம்‌ 
தர்ம ஸம்ஸ்தாபமார்த்தாய ஸம்பவாமி யுகேயுகே. 
என்பது, பக்‌. 18. 

159. *பஸ்ய ஏகாதம மே ருதீராம்‌ தகதிணம்‌ பார்ஸ்வம்‌ 
என்பது; பக்‌. 169. [ஆங்ரிதாம்‌ ” 

1௦0. “ ப்ரஹ்மாணம்‌ ஈமம்‌ கமலாஸகஸ்தம்‌ 
ருஷீம்ஸ்ச ஸர்வாம்‌ உரகாம்ஸ்ச திவ்யாம்‌ ?? 
என்பது, பக்‌. 169. 

161. அஜோபிலக்‌ அவ்யயாத்மா பூதாகாம்‌ ஈஸ்வரோபிஸக்‌ 


ப்ரக்ருதிம்‌ ஸ்வாம்‌ ௮திஷ்டாய ஸம்பவாமி ஆத்ம மாயயா. 
என்பது, பக்‌. 111. 


102. தரிவிக்ரம தவத்‌ சரணாம்புஜ தவயம்‌ மதிய மூர்த்தாகம்‌ 


என்பது, பக்‌. 174. [ அலங்கரிஷ்௰தி. 
163. எம்ஸ்ப்ருஸ்ய ஆக்ருஷ்யச ப்ரித்யா ஸுகாடம்‌ பரிஷீஸ்‌ 
என்பது, பக்‌. 172, 9817. [வஜே 


வியாக்கியானக்தில்‌ உள்ள சுலோகங்கள்‌ 419 
. 


16. தத்‌ விப் ராஸ? விபக்யவ$ ஹஜாக்ருவாம்ஸ8 ஸமிக்ததே 
விஷ்ணோ? யத்‌ பரமம்பதம்‌. 
என்பது, பக்‌. 175. 811. 

165. “அயம்‌ அபர: காரக நியம? என்பது, பக்‌. 178, 

166. ஆத்மாவா அரேத்ரஷ்டவ்ய? ஸ்ரோதவ்ய? மந்தவ்ய3 
என்பது, பக்‌. 178. [கிதித்யாஸிதவ்யா, 

167. ஆர்த்தோ வா யதிவா தருப்த3 பரேஷாம்‌ ஸ்ரணாகத£8 
அரீ8 ப்ராணாம்‌ பரித்யஷ்ய ரக்ஷிதவ்ய? க்ருதாத்மநா. 
என்பது, பக்‌. 1179. 

168, ஈரைஸ்து ஸங்குலாம்‌ க்ருத்வா லங்காம்‌ பர பலார்த்த௩3 
மாம்கயேச்‌ யதி காகுத்ஸ்த$ தத்தஸ்ய ஸத்ருமம்‌ பவேத்‌. 
என்பது, பக. 179. 196. 

. 169. ஹம்ஸகா.ரண்டவாகர்ணாம்‌ வந்தே கோதரவரீம்‌ ஈதிம்‌ 
௯திப்ரம்‌ ராமாய ஸம்ஸத்வம்‌ ஸீதாம்‌ ஹரதி ராவண, 
என்பது, பக்‌. 180. 

170. அமோக ஸோகாபநுத யோக உபஹத சேதஸம்‌ 
தீவந்நாமாமம்‌ குருக்ஷிப்ரம்‌ ப்ரியாஸந்தர்றநேந மாம்‌. 
என்பது, பக்‌. 180. 

171. ஸஈபர்யாபூஜி த ஸம்யக்‌ ராமோ தா. ரதாரதமஜ? 
பம்பாதீரே ஹநுமதா ஸங்கதோ வாநரேணஹ. 
என்பது, பக்‌. 184, 

_ 179.ஸப்ராது? சரணெள கரடம்‌ நிபீட்ய ரகுகக்௧53 
ஸீதாம்‌உவாச அதியஸா? ராகவஞ்ச மஹாவ்ரதம்‌, 
என்பது, பக்‌. 184. 

178. ஏஹிபஸ்ய ரீ ராணி முநீகாம்‌ பாவிதாத்மகாம்‌ 
ஹதாநாம்‌ ராக்ஷ்ஸை கோரை பஹுிதாம்‌ 


என்பது, பக்‌. -184, [ப்ஹுுதாவமே. 
174, விச்ராந்த8 தவம்‌ ஸமர்த்த3 தவம்‌ ப்ராஜ்ஞ த்வம்‌ 
- [வாகசோத்தம 


யேகஇதம்‌ ராக்ஷஸபதம்‌ தீவயாஏகேச ப்ரதர்ஷிதம்‌, 
என்பது, பக்‌. 185. 

175. ததாவித்வாம்‌ புண்யபாபே விதாயகிரஞ்ஜ_ூ3 பரமமீ 
ஸாம்யம்‌ உபைதி. என்பத; பக்‌ 185, 

176. ௮க்ரூர$ க்ரூரஹ்ருதய$ ஸரீகீரம்‌ ப்ரேரயதே ஹயாம்‌, 
என்பது, பக்‌, 186, 


420 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


177. பரவாநஸ்மி காகுத்ஸ்த த்வயி வர்பதம்‌ ஸ்திதே 
ஸ்வயந்தருசிரே தேமே கரியதாம்‌ இதி மாம்‌ வத, 
என்பது, பக்‌, 186, 191, 282. 

178. ஏல ஸர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹ.நாமத$8 
மயாகாலம்‌ இமம்‌ ப்ராப்ய தத்த தஸ்ய மஹாதம 8, 
என்பது, பக்‌. 187. 

179. லோகே ச்வர்முகஸத்ருமம்‌ க்வாபிஈ தருஷ்டம்‌ இதி மயி 

[வததி ராகாத்‌ 
ஹரிஹரிகுபி காஸா அபூத்‌அம்யத்‌ உபக்ராந்தம்‌ அக்யத்‌ 
என்பது, பல்‌. 199. [ஆபதிதம்‌. 

180. ஸாப்‌ரஸ்கலக்தி மகவிஹ்வலாக்ஷ£ ப்‌ ரலம்பகாஞ்சி 

[குண்ஹேமஸத்ரா 
ஸலக்ஷணா லஷ்மண ஸக்நிதாகம்‌ ஜகாம தாரா ஈமிதாங்க 
என்பது, பக்‌, 194 [யஷ்டி8, 

181, “கோஹைஸ்ர ப்ரதாதாரம்‌ உபதர்யபுஜம்‌ மஹத்‌ ? 
என்பது, பக்‌, 194, 

183, கத்சித்த விமலாஹ்லாத ஈஷீணபுண்யசயா ததா 
கதப்ராப்‌இ மஹாதுக்கவிலீகா போஷபாதகா. 
சிற்தயந்தி ஜகத்ஸுதிம்‌ பரப்ரஹ்ம ஸ்வரூபிணம்‌ 
நிருச்வாஸதயாமுக்திம்‌ கதாஅம்யா கோபகர்யகா. 
என்பது, பக்‌. 196. 

183, ௮தவாகிம்‌ ததாலாபை8 அபராக்ரியதாம்‌ கதா 
அப்யலஸெள மாதரம்‌ தீரஷ்டும்‌ ஸக்ருத்‌அபி ஆகமிஷ்யதி, 
என்பது, பக்‌, 199. 

184, நசாஸ்ய மாதா நபிதர நசாக்ய? 
ஸ்நேஹாத்‌ விசிஷ்ட? அஸ்தி மயா ஸமோவா 
தாவத்த்யஹம்‌தாத ஜிஜீவிஷேயம்‌ _ 
யாவத்‌ ப்ரவ்ருத்திம்‌ ஸ்ருணுயாம்‌ ப்ரியஸ்ய. 

என்பத, பக்‌. 200. 

185. ஸக்ருதேவ ப்ரபம்காய தவாஸ்மீதிச யாசதே 
அபயம்‌ ஸர்வயூதேப்ய$ ததாமி ஏதத்விரதம்‌ மம. 
என்பத, பல்‌. 205. 

186. ஜீவ நதீம்‌ மாம்‌ யதாராம$ ஸம்பரவயதி இர்த்திமாச்‌ 
தத்த்வயா ஹஅமம்‌ வாச்யோ வாசாதர்மம்‌ அன்பகம்‌ 
என்பது, பக்‌. 206. 


187, 


188. 


189. 


191. 


192, 


198. 


- 194, 


195, 


196. 


197. 


வியாக்கியானத்தில்‌ உள்ள சுலோகங்கள்‌ 421 


பத்மஸெளகந்திகவஹம்‌ ஸிவம்‌ மோகவிகாமமம்‌ 

தம்யா லக்ஷ்மண ஸேவந்தே பம்போபவம மாருதம்‌. 
என்பது, பக்‌. 209. 

அவிஜ்ஞாதா ஸஹஸ்ராம்சு விதாதா க்ருதலகஷண?, 
என்பது, பக்‌. 209. 

பாபாகாம்வா ॥பாராம்வா வதார்ஹாணாம்‌ ப்லவங்கம 
கார்யம்‌ கருணம்‌ ஆர்யேண ந௩கங்சிச்௪ அபராத்யதி, 
என்பது, பக்‌. 209, 276. 


. ஸகுருஷ்வ மஹோத்ஸாஹ க்ருபாம்‌ மயி ஈரர்ஷப 


ஆர்ருமம்ஸ்யம்‌ பரோதர்ம8 தீவத்தஏவ மயாஸ்ரு ௧8. 

என்பது, பக்‌. 210, 329. 

இம்கோபமூலம்‌ ம.நுஜேர்தரபுக.ர கஸ்தேக ஸம்திஷ்டதி 
[வாங்கிதேமே 

கங்ஸுஷ்க வ்ருக்ஷம்வகம்‌ ஆபதந்தம்‌ தவாக்கிம்‌ஆஸீததி 

என்பது; பச்‌ 210, [கிர்விபிங்க8, 

லெளகிகம்‌ வைதிகம்‌ வாபிததா ஆத்யாத்மிகம்‌ ஏவ வா 

ஆததித யதோஜ்ஞாமம்‌ தம்பூர்வம்‌ அபிவாதயேத்‌. 

என்பது, பக்‌. 212, 

ஜடிலம்‌ ச ரவஸகம்‌ ப்ராஞ்ஜலிம்‌ பதிதம்புவி 

ததர்பா ராமோ துர்தர்பம்யுகாக்தே பாஸ்கரம்யதா. 

என்பது, பக்‌. 218. 

ஸ்ருஷ்ட? த்‌ தவம்‌ வகவாஸாய ஸ்வறுரக்த? ஸுஹ்ருஜ்ஜசே 

ராமே ப்ரமாதம்‌ மாகார்ஷீ புத்ர ப்ராதரி கச்சதி, 

என்பது, பக்‌. 216. 

அபஏவ ஸ்ஸர்ஜாதெள 'தாஸு-வீர்யம்‌ அபாஸ்ருஜத்‌. 

என்பது, பக்‌. 218. 

வாஹிவாதயத? காந்தா தாம்ஸ்ப்ருஷ்ட்வா மாமபிஸ்ப்ரு 

த்வயி மே காதரஸ்ம்ஸ்பர்ஸு8 சந்தீரே த்ருஷ்டி. ஸமாகம3; 

என்பது, பக்‌. 218. 

விசித்ர தேஹஸம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதும்‌ 


பூர்வமேவ க்ருதா ப்ரஹ்மம்‌ ஹஸ்த பாதாதி ஸம்யுதா. 
என்பது, பக்‌. 219, 


198. அகாலபலிரோ வ்ருக்;£3 ஸர்வேசாபி a 


பவந்து மார்க்கே பகவக்சயோத்யாம்‌ ப்ரதி கச்சத$, 
என்பது, பல்‌, 220. 


422 திருவாய்மொழி முதற்‌ பத்து 


199. யதிப்‌/ இ: மஹாராஜ யதி ௮.நுக்ராஹ்யதகா மயி 
ஜஹிமாம்‌ மிர்விஸங்க$ தவம்‌ ப்ரதிஜ்ஞாம்‌ அஅபாலய 
என்பது, பம்‌. 225, 


209. ஈகலு அத்யைவ ஸெளமித்சே ஜீவிதம்‌ ஜாஹ்ஈவீஜலே 
தியஜேயம்‌ ராகவம்வம்மே பர்த்து மாபரிஹாஸ்யதி, 
என்பது, பக்‌, 295, 
201. க௲ஷ்டோமோஹ? ஸ்மிருதி லப்தா தவத்‌ ப்ரஸாதாத்‌ 
(மயா௮ச்யுத 
ஸ்திதகோஸ்மி கதஸக்தேஹ8 கரிஷ்யேவசகம்தவ. 
é என்பது, பக்‌, 220, 


202, க்ருஷ்ணாங்ரயா? க்ருஷணபலா? க்ருஷ்ணகாதாங்ச 


[பாண்டவா$ 
க்ருஷ்ணா பராயணம்‌ தேஷாம்‌ ஜ்யோதிஷாமிவ சந்த்‌ 
என்பது, பக்‌. 229, [ரமா£$. 


208. ஹேஸுந்தர ஏகத ரஜம்மறி க்ருஷ்ணபாவே 
த்வெள மாதரெளச பிதரெளச குலே௮பித்வே 
ஏகக்ஷ்ணாத்‌ அஅக்ரஹிதவத8 பலம்தே 
நீளாகுலேக ஸத்ருமீ லெ ருக்மணீச. என்பது, பக்‌. 280. 


204, தல்யஙிலவயோ வ்ருத்தாம்‌ தல்யாபிஜக லக்ஷணாம்‌ 
ராகவ அர்ஹதி வைதேஹீம்‌ தம்சஇயம்‌ அஸிதேஷண, 
என்பது, பல்‌, 280. 

205. ஸு அவதீர்ணோே ஜகத்யர்த்தே மாம்‌ அக்ரூரேதி வக்ஷ்யதி, 
என்பது, பக்‌. 282, 

206. ஸகேவ ஸோம்யஇகம்‌ அக்‌ ர.ஆஸீத்‌ ஏகமேவ அத்விதியம்‌, 
என்பது, பக்‌. 238, 289, 322, 


207. ஸப்ரஹ்மா ஸுமவெ3 ஸேக்தீரஜ ஸோக்ஷூர$ பரம? ஸ்வராட்‌. 
என்பது, பக்‌. 240, 


203, தயா அவலோூதா தேவா விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தயா 
லஷ்ம்யா மைத்ரேய ஹஹஹா பராம்‌ மிர்விருதிமாகதா&, 
என்பது; பக்‌. 249, 


209. கதேரூபம்‌ ௧௪ ஆகாரோ ௪ ஆயுதாகி மஈசாஸ்பதம்‌ 
ததாபி புருஷாகாரோ பக்தாகாம்‌ தவம்‌ ப்ரகாயஸே. 
என்பது, பல்‌, 244. 


வியாக்கியானத்தில்‌ உள்ள சுலோகங்கள்‌ 428. 


210. ததஸ்ய ப்ரியம்‌ ௮பிபாகதோ அங்யாம்‌ ஈரோயதர 
[தேவயவ! மதந்தி 
உருக்ரமஸ்ய ஸஹிபந்த3 இத்தா விஷ்ணோ பதேபரமே 
என்பது, பக்‌. 215, [மத்வ உத்ஸ 3. 
211. ௧இதி ப்ரஹ்மணோகாம ஈஸோஹம்‌ ஸர்வதேஹிகாம்‌ ' 
ஆவாம்தவாங்கே ஸம்பூதெள தஸ்மாத்‌ கேவ நாமவாம்‌, 
என்பது, பக்‌, 246, 
212. ஸ்தஅத அஹம்‌ யஸ்தவயா பூர்வம்‌ புத்ரார்த்திங்யா 
[த தத்யதே 
ஸபலம்‌ தேவி ஸஞ்ஜாதம்‌ ஜாதோஹும்‌ யத்தவ உதராத்‌. 
என்பது, பக்‌. 261, 
218. ப்ராதுர்ப்பவதி லோகாநாம்‌ பாலநார்த்தம்‌ ஸ்வலீலயா 
ந ஏஷ கர்ப்பத்வம்‌ ஆபேதே நயோக்யாம்‌ ௮வஸத்‌ ப்ரபு. 
என்பது, பக்‌, 261. 


214. தஸ்யா ஸ்தகம்‌ பபெள க்ருஷ்ண? ப்‌. ராணை3 
[ஸஹகநாதச௪ 

ஸ்தந்யம்தத்‌ விஷஸம்மிஸ்‌ ரம்‌ ரஸ்யம்‌ ஆஸீத்‌ ஜகத்குரோ&, 
என்பது, பக்‌. 254, 338, 

215. இலதைலவத்‌ தாருவஹ்மிவத்‌ துர்விவேச 
த்ரிகுண க்ஷண க்ஷரண ஸ்வபாவ ௮சேதக 
ப்ரக்ருதிவ்யாப்திரூப அரத்யய பகவம்‌ மாயா 
திரோஹித ஸ்வப்ரகாம?. என்பது, பக்‌. 256, 


216. த்வதங்க்ரி முத்திஸ்ய கதாபி கேத்‌ 
யதா ததாவாபி ஸக்ருத்க்ருத$ அஞ்ஜலி3 
ததைவ முஷ்ணாத்யா- பரக்யமனோேஷ த3 
மாுஈபாகி புஷ்ணாதி நஜாது ஹீயதே. 
என்பது, பக்‌, 261. 

217. பத்ரம்‌ புஷ்பம்‌ பலம்‌ தோயம்‌ யோமே பக்த்யா ப்ரயச்சதி 
ததஹம்‌ பக்தியுபஹ்ருதம்‌ ௮ஸ்காமி பாயதாத்ம௩8, 
என்பது, பக்‌. 263. 


218. அம்யத்‌ பூர்ணாத்‌ அபாம்‌ கும்பாத்‌ அம்யத்‌ ல்‌ 
[பாதாவகேஜகாத்‌ 
அச்யத்‌ குலை ஸம்ப்ரஸ்காத்‌ ஈசஇச்சதி ஜகார்த்‌த53, ழ்‌ 
என்பது, பக்‌. 208, 


உ. திட 


, 424 திருவாய்மொ।நி- முதற்‌ பத்த 


210. யா? க்ரியா? ஸம்ப்ரயுக்‌,கா$ ஸ்யு? ஏகாந்தகத பு.த்திபி8 
கா! ஸர்வா? ஸிரஸா தேவி ப்ரதி க்ருஹ்ணுதி 
என்பது, ப்ச்‌, 208, [ வை ஸ்வயம்‌, 
220. “ஏதத்‌ ஸாமகாயம்‌ ஆஸ்தே'' என்பது, பக்‌. 265, 


221 ந கண்டகாரிகா புஷ்பம்‌ தேவாய விகிவேதயேத்‌, 
என்பது, பக்‌, 266. 

992, “யரஸ்த்‌ர யோகித்வாத்‌? என்பது, பக்‌. 2617. 

928. கேவாகாம்‌ தாஈவாகாஞ்ச ஸாமாக்யம்‌ அதிதைவதம்‌ 
ஸர்வதா சரணத்வந்சத்வம்‌ வ்‌ ரஜாமி ॥. ரணம்‌ தவ. 
என்பது, பக்‌. 208. 

224, ஸகலுஏவம்‌ வர்த்தயம்‌ யாவதாயுஷம்‌ ப்ரஹ்மலோகமபி 
ஸம்பத்யதே சசபுகரரவர்த்ததே ஈசபுகராவர்‌த் கதே. 
என்பது, பக்‌, 275, 

996. “ஏஷஹிஏவ ஆரந்தயாதி என்பது, 280. 

296, ௮ஸ்‌.ரத்ககாகா$ புருஷா தர்மஸ்ய அஸ்ய பரந்தப 
அப்ராப்யமாம்கிவர்த்தந்தே ம்ருத்யு ஸம்ஸாரவர்த்மஙி. 
என்பது, பக்கம்‌. பக்‌, 2:0. 

227. ராஜவித்யா ராஜகுஹ்யம்‌ பவித்ரம்‌ இதம்‌ உத்தமம்‌ 
ப்ரத்யக்ூஷாவகமம்‌ தர்ம்யம்‌ ஸுஸுகம்‌ கர்த்தும்‌ அவ்‌ 
என்பது, பக்‌. 281, [யயம்‌. 

238. சதுர்விகா பஜந்தே மாம்‌ ஜகா ஸுக்ருதி3 அர்ஜு௩ 
ஆர்த்தோ ஜிஜ்ஞாஸ-3 அர்த்தார்த்தி ஜ்ஞாநீச | 
என்பது, பக்‌. 288. [பரதர்ஷப: 

229, “ய ஆதமதா பலதா ” என்பது, பக்‌. 286, 

230. தம்தருஷ்ட்வா தே ததா தேவா? மங்க சக்ர கதாதரம்‌ 
அபூர்வ ரூப ஸம்ஸ்தாகம்‌ தேஜஸாம்‌ ராபி மூர்ஜிதம்‌. 
என்பது, பக்‌. 291, 

291. அத்யமே மரணம்‌ வாபி த. ரணம்‌ ஸாகரஸ்யவா. 
என்பது, பல்‌. 297. 

239. £யத்ர ருஷய$ ப்ரதமஜா யே புராண? 
என்பது, பக்‌. 299. 

2838. ராமேண ஹி ப்‌ரதிஜ்ஞாதம்‌ ஹர்யர்க்ஷ கண ஸக்கிதெள 


உத்லாதமம்‌ அமித்ரானாம்‌ ஸீதா மை பரிவஞ்சிதா. 
என்பது, பக்‌. 299, 


வியாக்கியானத்தில்‌ உள்ள சுலோகங்கள்‌ 48 


284, ஆகயைகம்‌ ஹரிஸ்ரேஷ்ட தத்தம்‌ அஸ்ய அபயம்‌ மயா 
விபீஷணோவா ஸ-க்ரீவ யதிவா ராவண ஸ்வயம்‌. 
என்பது, பக்‌, 801, 


285. ஆக்யாஹி மம தத்தீவேக ராக்ஷஸாமநாம்‌ பலாபலம்‌. 
என்பது, பக, 801. 


290. யத்ர க்ருஷ்ணெளச க்ருஷ்ணாச ஸத்யபாமாச பாமிநீ 
5௪ அபிமந்யு! நயமெள தம்‌ தேயம்‌ அ௮பிஜக்மது3, 
என்பது, பக்‌. 802, 

987. வீ வதாக்ய3 குணவாம்‌ ௬-8 பம-௨௫8 
ம்ருது தயாளு மதுர ஸ்திர ஸம£, என்பது, பக்‌, 805, 

238. உபஸ்திதம்‌ தேக புரோ கருத்மதா 
தீவதங்க்ரி ஸம்மர்த்த ணொங்க மோட; 
என்பது, பக்‌. 807. 


239. ஸ்ரக்‌ வஸ்த்ராபரணை? யுக்தம்‌ ஸ்வாது ரூபை? ௮.நாபமை? 
இர்மயை? ஸ்வப்ரகாபைங்ச அந்யோக்ய ரரஞ்ஜகை*, 
-என்பஅ, பக்‌. 807. 


240, சக்ஷர்தேவாநாமுத மர்த்யாகாம்‌. 
“என்பது, பக்‌. 810. 
241. நது மாம்‌ ॥ஷ்ஃயஸே தீருஷ்டும்‌ அமேறஏவ்‌ ஸ்வ 
[சக்ஷ-ஷர 
திவ்யம்‌ ததாமி தேசகத- பஸ்ய மே யோகம்‌ ஐங்வரம்‌. 
என்பது, பக்‌. 820, 

242. யஸ்ய ப்‌ ரஸாதே ஸததம்‌ ப்ரஸீதேயு இமா? ப்‌ ரஜா? 

ஸ ராமோ வாகரேந்தரஸ்ய ப்ரஸாதம்‌ ௮பிகாங்க்ஷதே, 
என்பது, பக்‌. 928. 

243, ஏஷ தத்வாச வித்தாகி ப்ராப்யச அஅத்தமம்‌ யமா? 
லோகா த புரா பூத்வா ஸுச்ரிவம்‌ வ்‌ இச்சதி. 
என்பது, பக்‌, 828, 

244, ஏஷ ஸர்வாயுதோபேத? சதுர்பிு ஹைராகஷஸை! 
ராக்்ஸணோப்யேதி பஸ்யதீவம்‌ ௮ஸ்மாச்‌ ஹந்தும்‌ ௩ ஸம்‌ 
என்பது, பக்‌. 3882, ‘[wount 

240, யோ வாசி திஷ்டம்‌ வாச: அந்தர யம்‌ வாச்‌ ஈவேத 
யஸ்ய வாக்‌ சரீரம்‌, என்பது, பச்‌. 889, 

54 


420 திருவாய்மொழி முதற்‌ பத்‌.து 

240, அஹமக்கம்‌ ௮ஹமக்சம்‌ அஹமம்‌ சம்‌ 
அஹமச்காதோ ௮ஹமக்காத!?, என்பது, பக்‌. 818. 

247. வத்யதா மேஷ தண்டே தீவ்ரேண ஸ்சிவைஸ்ஸ்ஹ 
ரரவணஸ்ய ந்ருமம்ஸஸ்ய ப்ராதா ஹிஏஷ விபீஷண. 
என்பது, பக்‌, 849. 

248. பரதஸ்ய வதே தோஷம்‌ ந அஹம்‌ பஸ்யாமி ராகவ 
பூர்வாபகாரிணாம்‌ தீயாகோ நஹி ௮தர்மோ விதயதே. 
என்பது, பக்‌. 949. 

்‌ 940, அவ்யாஹதாமி க்ருஷ்ணஸ்ய சக்ராதிகி ஆயுதாகி தம்‌ 
ரக்ஷ்க்திஸகலாபதப்ய யேநவிஷ்‌ணு: உபாஸி.த3, 
என்பது, பக்‌. 340, 

250. ஸமுத்ரம்‌ ராகவோ ராஜா மரணம்‌ கந்தும்‌ அர்ஹதி, 
என்பது, பக்‌. 852, 

251. தாகஹம்‌ தீவிஷத? க்ரூராச்‌ ஸம்ஸாரேஷு நராதமாம்‌ 
கூபெமி அஜஸ்ரம்‌ அபாரம்‌ ஆஸுரிஷ்வேவ 
என்பது, பக்‌, 368, [யோநிஷு-, 

259, இதம்‌ தே காதபஸ்காய காபக்தாய கதாசக 
நசாபமுங்ரூஷவே வாச்யம்‌ ஈசமாம்‌ ய: ௮ப்யஸ-ஐயதி, 
என்பது, பக்‌. 859, ்‌ 


மேற்கோள்‌ சுலோகங்கள்‌ முற்றிற்று, 


மாறன்‌ மலரடி. வாழ்க, 


